மிரண்ணாலாக்கம்‌ - சியாஸ்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ 


முதல்‌ புத்தகம்‌ 


ஜி. ஏ. வடிவேலு 


€ 


பூம்புகார்‌ பதிப்பகம்‌ 
63, பிரகாசம்‌ சாலை (பிராட்‌ வே) 


சென்னை - 600 108 
தொலைபேசி : 5267543 


விலை ரூ. 175.00 


பூம்புகார்‌ வெளியீட்டு எண்‌ 505 

முதற்‌ பதிப்பு பிப்ரவரி, 2002 

உரிமை : ஆசிரியர்க்கு 

அச்சிட்டவர்கள்‌ ஈகிள்‌ பிரஸ்‌, சென்னை - 600 013 P.C.: 98108011 


பூம்புகார்‌ பதிப்பகம்‌ பற்றி 
ஒரு சில வாக்கியங்கள்‌. 


குமிழ்‌ மக்களின்‌ அன்பால்‌ அரவணைப்பால்‌ வளர்ந்து வரும்‌ 
எங்கள்‌ பூம்புகார்‌ பதிப்பகம்‌ கால்‌ நூற்றாண்டைத்‌ தாண்டி கன்னித்‌ 
தமிழ்‌ வளர்ச்சிக்குத்‌ தனது எளிய பங்கை இனிதே வழங்கி வருகிறது. 

1975ஆம்‌ அண்டு தோற்றம்‌ கண்ட பூம்புகார்‌ பதிப்பகம்‌ 
காமராஜ்‌ ஒரு சரித்திரம்‌' என்ற நூலை முதல்‌ வெளியீடாக்கித்‌ தனது 
வரலாற்றைத்‌ தொடங்கியது. 


முன்னாள்‌ மத்திய உள்துறை அமைச்சர்‌ திருமிகு 
பிரம்மானந்த ரெட்டி அவர்கள்‌ கரங்களால்‌ வெளியிடப்பட்டு 
டாக்டர்‌ சிவாஜிகணேசன்‌, கவிஞர்‌ கண்ணதாசன்‌, தமிழ்வாணன்‌ 
அகியோரால்‌ பெற்றுக்கொள்ளப்பட்ட 'காமராஜ்‌ ஒரு சரித்திரம்‌' 
பூம்புகாரின்‌ முதல்‌ வெளியீட்டு விழாவாகும்‌. 


புகழ்மிக்க அம்‌ மனித மாமணி பற்றிய ஓர்‌ நூல்‌ பத்துப்‌ 
பதிப்புகள்‌ கண்டது; ஐம்பதாயிரம்‌ படிகளை விற்பனையில்‌ 
தாண்டியது என்பது சாதனை நாயகருக்கும்‌ பெருமை, எங்களுக்கும்‌ 
பெருமை. வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழும்‌ நெறி வகுத்த வள்ளுவப்‌ 
பெருந்தகையின்‌ திருக்குறள்‌ நூலுக்கு எங்கள்‌ பதிப்பக புதிய உரை 
இப்போது பதினோராவது பதிப்பு வெளிவந்துள்ளது. ஒரு 
இலட்சத்துப்‌ பதினோராயிரம்‌ படிகள்‌ தமிழ்‌ மக்கள்‌ கரங்களுக்குச்‌ 
சென்று சேர்ந்துள்ளன. 

தரத்தில்‌ சிறந்த எங்கள்‌ வெளியீடுகளில்‌ பல, தமிழக அரசின்‌ 
தமிழ்‌ வளர்ச்சித்துறைப்‌ பரிசுகளைப்‌ பெற்றுள்ளன. 

தமிழகத்தின்‌ தலைசிறந்த எழுத்து வேந்தர்களின்‌ 
படைப்புக்களை வெளியிடும்‌ பெரும்‌ பேறு பெற்றிருக்கிறது எங்கள்‌ 
பூம்புகார்‌. 


மகாகவி பாரதி, திரு. வி. க, பாரதிதாசன்‌, பேரறிஞர்‌ அண்ணா, 
கல்கி, நாமக்கல்‌ கவிஞர்‌, ௧. திரவியம்‌, கலைஞர்‌ மு. கருணாநிதி, 
பேராசிரியர்‌ ௧. அன்பழகன்‌, டாக்டர்‌. கா. காளிமுத்து, 
ஏ. பத்மநாபன்‌, ஈரோடு தமிழன்பன்‌, பொன்‌. பரமகுரு, செளந்தரா 
கைலாசம்‌, கவிஞர்‌ இ. முத்துராமலிங்கம்‌, சொ. பொ. சொக்கலிங்கம்‌, 
ஸ்ரீ வேணுகோபால்‌, பட்டுக்கோட்டை பிரபாகர்‌, அனுராதா 
ரமணன்‌, ராஜேஷ்குமார்‌ என்று நீளும்‌ பட்டியலில்‌ பெருமைக்குரிய 
எழுத்தாளர்களின்‌ பெயர்களால்‌ பூம்புகார்‌ பதிப்பகம்‌ பளிச்சிட்டு 
மின்னுகிறது. 

கவிதை, நாவல்‌, சிறுகதை, தத்துவம்‌, அன்மீகம்‌, அறிவியல்‌, 
நுண்கலை எனத்‌ துறைதோறும்‌ பயனளிக்கிற, பண்பை வளர்க்கிற, 
படிப்பவர்‌ சுவையுணர்வைப்‌ பேணுகிற படைப்புகள்‌ தொடர்ந்து 
வெளிவந்துகொண்டி ருக்கின்றன. 


வள்ளுவப்‌ பெருந்தகை வரையிறுத்துக்‌ கூறும்‌ “இலங்கு நூல்‌! 
நவில்தொறும்‌ நயம்‌ பயக்கும்‌ நூல்‌ - நுண்ணிய நூல்‌' என்பன 
எங்கள்‌ இதய தாகமாகவும்‌, இலட்சிய வெறியாகவும்‌ உள்ளன. 


அவ்வப்போது வாசகப்‌ பெருமக்களைத்‌ திரளாகக்‌ காணும்‌ 
வகையிலும்‌ படைப்பாளிகளை ஊக்குவிக்கும்‌ வகையிலும்‌ 
பூம்புகார்‌ பதிப்பகம்‌ வெளியீட்டு விழாக்களைத்‌ தனது குடும்ப 
நிகழ்ச்சிபோல்‌ குதூகலத்துடன்‌ கொண்டாடி வருகிறது. 


பேரறிஞர்‌ அண்ணாவின்‌ சீரிய எழுத்துச்‌ செல்வம்‌ இதுவரை 
பதின்மூன்று பெரும்‌ தொகுதிகளாக எங்கள்‌ பூம்புகார்‌ வாயிலாக 
வெளிவந்துள்ள து. 

பூம்புகார்‌ பதிப்பகத்து நூல்கள்‌ அச்சுக்‌ கலையின்‌ உச்சத்தை 
முத்தமிட்டு ஒளிர்வன. கட்டமைப்புக்கும்‌, கண்கவர்‌ கலை 
நேர்த்திக்கும்‌ கட்டியங்கூறி மிளிர்வன. கண்களில்‌ பட்டாலும்‌, 
கைகளில்‌ தொட்டாலும்‌, தாங்கள்‌ பொலிவுமிக்க பூம்புகார்ச்‌ 
செல்வங்கள்‌ என்பதைத்‌ தவறாமல்‌ சொல்லவல்லன. கவனத்தை 
வெல்லவல்லன. 


தமிழகத்தில்‌ பதிப்புத்துறையில்‌ தனக்கென ஒரு தடம்‌ போட்டு, 
புடம்போட்ட தங்கமாய்‌ விளங்கிவரும்‌ எங்கள்‌ பூம்புகார்‌ 
பதிப்பகத்தின்‌ 505-வது வெளியீடாக திரு. ஜி.ஏ. வடிவேலு அவர்கள்‌ 
எழுதிய சரித்திர புகழ்மிக்க நாவலான செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ 
புத்தகத்தை வெளியிடுவதில்‌ பெருமிதம்‌ கொள்கிறது. 


முன்னுரை 


நி ல மகளின்‌ திலகமெனத்‌ திகழும்‌ தமிழகத்துக்கு பெருமை 
சேர்த்தவர்கள்‌ சோழ மன்னர்களும்‌ பாண்டிய அரசர்களும்‌. 
வரலாற்றின்‌ ஒரு முக்கிய காலக்கட்டத்தின்‌ நிகழ்ச்சிகளைப்‌ 
பின்னணியாகக்‌ கொண்டு புனையப்பட்ட புதினம்‌ செம்பியர்‌ 
திலகம்‌. 


இளம்‌ வயது முதலே மனதில்‌ உருவான எண்ணத்தை அசை 
போட்டு எத்தனையோ நூல்களைப்‌ படித்து, ஏராளமான 
அதாரங்களைச்‌ சேகரித்து என்னுடைய இலட்சியப்‌ படைப்பாக 
இந்நூலை உருவாக்கியுள்ளேன்‌. 


ஐயாயிரம்‌ ஆண்டுப்‌ புகழ்‌ படைத்த தமிழகத்துக்கு 
முறையான வரலாறு இல்லாதது மிகப்‌ பெரிய துரதிர்ஷ்டமாகும்‌. 
திரு. நீலகண்ட சாஸ்திரியும்‌, சதாசிவப்‌ பண்டாரத்தாரும்‌ 
பெருமளவு இக்குறை நீங்க உதவியுள்ளனர்‌. 


பண்டைய இலக்கியங்களும்‌, கோயில்‌ கல்வெட்டுக்களும்‌, 
செப்பேடுகளும்‌ கடந்த காலத்தைக்‌ காண உதவும்‌ 
கண்ணாடிகளாகத்‌ திகழ்கின்றன. அவற்றிலுள்ள மிகைகளை நீக்கி 
ஓரளவுக்கு அக்கால நிகழ்வுகளை உய்த்துணர வேண்டியுள்ளது. 
அவற்றை யெல்லாம்‌ துருவித்‌ துருவி ஆராய்ந்தேன்‌. அறிஞர்கள்‌ 
பலரைச்‌ சந்தித்துப்‌ பேசித்‌ தெளிவு பெற்றேன்‌. அதன்‌ பின்னரே 
இப்பெரும்‌ பணியை மேற்கொள்ளும்‌ துணிவு பிறந்தது. 


சமயங்கள்‌ தமிழக வரலாற்றில்‌ சிறப்பான இடம்‌ 
வகிக்கின்றன. சைவ, வைணவ, ஜைன, பெளத்த நூல்கள்‌ தமிழில்‌ 
உள்ள அளவுக்கு இந்திய மொழிகள்‌ எதிலும்‌ கிடையாது 
ள்னலாம்‌. சமயச்‌ சண்டைகளுக்கும்‌ இங்கு பஞ்சமில்லை. 
வரலாற்றுப்‌ போக்கையே மாற்றவும்‌ அவை உதவியுள்ளன. 


வரலாறு என்பது உண்மையில்‌ இலக்கியமேயாகும்‌. 
உண்மை நிகழ்ச்சிகள்‌ நல்ல முறையில்‌ விளக்கப்படுமாயின்‌ 
கற்பனைக்‌ காவியத்தைவிட சிறப்பாகவும்‌ சுவையுடையதாகவும்‌ 
அமையும்‌. இலக்கியம்‌ படைக்க வரலாறு வேண்டும்‌. வரலாறு 
எழுத இலக்கியம்‌ வேண்டும்‌. குறைகளையும்‌ நிறைகளையும்‌ 
மிகைப்படுத்திக்‌ கூற இலக்கியம்‌ இடமளிக்கிறது. எனவே 
இலக்கியங்களை அதாரமாகக்‌ கொண்டு வரலாற்றை உணர 
முற்படும்போது இந்த மிகை அம்சத்தைத்‌ தள்ளிவிட்டே பார்க்க 
வேண்டும்‌. 

குறைகளை அடியோடு மறைப்பதோ, நிறைகளை 
மிகைப்படுத்துவதோ கூடாது. குறைகளும்‌, நிறைகளும்‌ 
கொண்டவனே மனிதன்‌. மனிதன்‌ என்பவன்‌ கறுப்பு, வெள்ளை 
வண்ண நூல்களைக்‌ கொண்டு நெய்யப்பட்ட ஆடை என்பார்‌ 
வியாசபகவான்‌. அரசர்களும்‌ அதற்கு விலக்கல்ல என்பதை 
இப்புதினத்தை எழுதும்போது மறவாமல்‌ என்‌ மனதில்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. இந்நூலில்‌ வலம்‌ வரும்‌ இரண்டாம்‌ 
இராசராசன்‌, இரண்டாம்‌ இராசாதிராசன்‌, திருச்சிற்றம்பல 
முடையார்‌, வேதவனம்‌, நல்லமன்‌, மகீதரன்‌ போன்ற வரலாற்றுப்‌ 
புகழ்மிக்க பாத்திரங்களை உள்ளபடி காட்டியிருக்கிறேன்‌. 
கற்பனையில்‌ உருவானது கோதை மட்டுமே. தனது 
குறிக்கோளையடைய தவறான வழிகளைக்‌ கையாண்ட 
அவளும்கூட மதவெறியின்‌ விளைவுகளைக்‌ காட்டப்‌ 
பயன்பட்டி ருக்கிறாள்‌. இறுதியில்‌ அவளும்‌ சிறப்புப்‌ பெறுகிறாள்‌. 
ஈழத்துடன்‌ தமிழகத்துக்கு இருந்த உறவும்‌, பூசலும்‌ வரலாற்று 
நிகழ்ச்சிகள்‌. இப்புதினத்தில்‌ அவை முக்கிய இடம்‌ பெறுகின்றன. 

அசை பற்றி அறையலுற்றேன்‌ என்று கவிசக்கரவர்த்தி 
கம்பர்‌ கூறியது போல என்னுடைய அறிவுப்பசியின்‌ 
வெளிப்பாடே இப்பெரு முயற்சி. குற்றம்‌ நீக்கிக்‌ குணம்‌ நாட 
வேண்டுகிறேன்‌. 


இந்நூலை உருவாக்குவதில்‌ உறுதுணையாக இருந்தவர்கள்‌ 
பலர்‌. எழுதத்‌ துவங்கிய நாளிலிருந்தே வழிகாட்டியாக இருந்து 
உதவியவர்‌ கல்வெட்டு அராய்ச்சி அறிஞர்‌ புலவர்‌ போ 
வெங்கட்ராமன்‌ அவர்கள்‌ நூலில்‌ இடம்‌ பெபறும்‌ 
ஊர்களுக்கெல்லாம்‌ உடன்‌ வந்து உற்சாக மூட்டியவர்‌ திரு. 
தனபால்‌. சிவராஜ்‌ தம்பதிகள்‌ ஆர்வத்தை வளர்த்து அனைத்து 
உதவிகளையும்‌ செய்தவர்கள்‌. 


அழகான முறையில்‌ இந்நூலை அச்சிட்டு பூம்புகார்‌ 
பதிப்பகம்‌ மூலம்‌ வெளியிட்ட எனது நண்பர்‌ 
திரு. எம்‌. ஜே. பிரதாப்‌ சிங்‌ அவர்களுக்கு எனது மனமார்ந்த 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


என்‌ லட்சியப்‌ பணியை முடித்துவிட்ட மனநிறைவுடன்‌ 
தமிழக வாசகர்கள்‌ முன்‌ இந்நூலைப்‌ படைத்துள்ளேன்‌ 
மேற்கொண்ட பணியில்‌ எந்த அளவு வெற்றி பெற்றுள்ளேன்‌ 
என்பதைத்‌ தீர்மானிக்கும்‌ பொறுப்பு இனி வாசகர்களாகிய 
உங்களுடையதாகும்‌. வணக்கம்‌. 


ஜி. ஏ. வடிவேலு 


பொருளடக்கம்‌ 


வரிசை பக்க 
எண்‌ எண்‌ 
1. பொன்னிக்கு வழி கண்ட வளவன்‌ 1] 
2. எழுந்தருள்‌ இராசராசபுரி ஈசனே! 19 
3. நந்தா விளக்கு அணைந்தது 37 
4. எரிமலையின்மிது பசுமை 44 
5. சதியும்‌ விதியும்‌ 49 
6. சித்தன்‌ வந்தான்‌ 55 
7. குணவீரர்‌ கொடை 65 
8. பாதாள சிறையிலே 73 
9. பாண்டியனின்‌ ஓலை 80 
10. வேங்கைக்கு விடுதலை 88 
11. வல்லவனுக்கு வல்லவன்‌ 97 
12. தோல்விக்கு பரிசா? 105 
13. கார்வண்ணன்‌ கடல்‌ சேர்ந்தான்‌ 111 
14. கண்ணனே கதறுகின்றேன்‌ 117 
15. செய்வதொன்று அறியேனே! 123 
16. கயலை விழுங்கிய கயல்‌ 133 
17. பெண்ணை பெருக்கிலே 139 
18. சூளுரைத்த சுடர்க்‌ கொடி 147 
19. களம்‌ கண்ட காக்கை 162 
20. கயல்‌ மறைந்தது, காகம்‌ வந்தது! 169 
21. திங்களுக்குள்‌ த 177 
22. சீனத்து மருக்கொழுந்து 185 


23. சீரிள மானின்‌ சீற்றம்‌ 195 


வரிசை 
எண்‌ 


24. சோழ இளவல்கள்‌ 

25. அருள்‌ விளக்கு அணைந்தது 
26. பொன்னொளி பூத்தது பொன்னி வள நாட்டில்‌ 
27. மணிகள்‌ மறைந்தன 

28. ஒரு அம்பில்‌ பல பறவைகள்‌ 
29. தலைகள்‌ தப்பின 

30. வந்தது வசந்தம்‌ 

31. கண்ணீரின்‌ கதை 

32. வெற்றிகரமான ஓட்டம்‌ 

33. நாகம்‌ நலிந்தது 

34. பூமி பிளந்தது 

35. ஏழாம்‌ நாள்‌ எமபுரி 

36. அரச கட்டளை 

37. சோகத்தின்‌ நிழல்‌ 

38. இலச்சினையைக்‌ காணோம்‌ 
39. கல்வெட்டு சொல்லும்‌ கதை 
40. வேதனையில்‌ விளைந்த சாதனை 
41. மாமிச மலைகள்‌ மண்‌ ஆயின 
42. கழிகளில்‌ தலைகள்‌ 

43. தலையை அறுப்பதே கருமம்‌ 
44. சுட்டதடா என்‌ வாயிற்‌ சொல்‌ 
45. நானே அதற்கு நாயகனோ? 
46. புராணர்‌ தம்‌ இடம்‌ 

47. ஆலமரம்‌ சாய்ந்துவிட்டது 

48. சீவல்லபன்‌ சிறை தப்பினான்‌ 


பக்க 
எண்‌ 
209 
216 
222 
235 
242 
256 
267 
275 
288 
294 
306 
314 
323 
333 
343 
350 
363 
373 
384 
395 
407 
422 
432 
440 
456 


சோழ மணிமுடி 


முதல்‌ பாகம்‌ 


பொன்னிக்கு வழி கண்ட வளவன்‌ 


கி.பி. 1163- அம்‌ அண்டு. ஒரு நாள்‌ காலை. 


'தேரின்‌ மேவிய செழுமணி வீதிகள்‌ சிறந்து 
பாரில்‌ நீடிய பெருமை சேர்‌ பதி பழையாறை? 


என சேக்கிழார்‌ பெருமானால்‌ போற்றிப்‌ பாடப்பட்ட சோழ 
சாம்ராஜ்யத்தின்‌ தலைநகரான பழையாறையின்‌ மாட 
மாளிகைகளும்‌, கூட கோபுரங்களும்‌, மாயவனின்‌ 
விண்ணகரங்களும்‌, சிவாலய கற்றளிகளும்‌ மண்ணில்‌ நிகரற்று 
விண்ணை முட்ட நின்றன. நிலமகளின்‌ முகம்‌, திருமகளின்‌ திலகம்‌, 
மாயோன்‌ மார்பில்‌ நல்மணிகள்‌ வைத்த பொற்பெட்டி, மலரோன்‌ 
உலகின்‌ மேலுலகு என்று கம்பநாடன்‌ போற்றிய அயோத்தி 
மாநகருக்கு நிகரான பழையாறை அன்று திருவிழந்து, 
பொலிவிழந்து காணப்பட்டது. இரவும்‌ பகலும்‌ பாகுபாடின்றி 
எந்நேரமும்‌ களிததும்பும்‌ வீதிகளும்‌, ஆடல்‌ பாடல்‌ அரங்குகளும்‌, 
வாணிப நிலையங்களும்‌ மக்கள்‌ நடமாட்டமின்றி வெறிச்‌ சோடிக்‌ 
கிடந்தன. 


கல்விக்‌ கழகங்களும்‌, கவின்‌ பெரும்‌ நூல்‌ நிலையங்களும்‌, 
அரசாங்க அலுவலகங்களும்‌ மூடிக்‌ கிடந்தன. காலை நீராடி, காவி 
தரித்து மந்திரமான நீறை மேனியில்‌ அணிந்து, ஐந்தெழுத்தை நா 
உச்சரிக்க “இறைவா, எங்கள்‌ மன்னனைக்‌ காப்பாற்று' என மனதில்‌ 
ஆயிரம்‌ முறை ஆண்டவனை வேண்டிக்‌ கொண்டு திருக்‌ 
கோயிலுக்குச்‌ செல்லும்‌ அந்தணர்கள்தான்‌ தெருக்களில்‌ நடந்த 
வண்ணம்‌ இருந்தார்கள்‌. 

மப்பும்‌ மந்தாரமுமாக வானம்‌ மூடிக்‌ கிடந்தது. சோழ 
நாட்டு மக்களின்‌ துன்பங்களைக்‌ காண விரும்பாத பகலவன்‌ 
மேகங்களின்‌ ஊடே மறைந்து கொண்டு இருந்தான்‌. 


12 ஜி. ஏ. வடிவேலு 


நகரின்‌ நடுநாயகமாக வானையளாவி நிற்கிறது, சோழ 
சக்கரவர்த்தி உறையும்‌ ஆயிரம்தளி அரண்மனை. தமிழ்த்தாயின்‌ 
எழிலார்ந்த நெற்றியில்‌ தொங்கும்‌ அந்த அபரணம்‌, பச்சை 
மரகதங்களும்‌, சிவந்த இரத்தினங்களும்‌, நீலக்கற்களும்‌ பதிந்த 
அந்த நெற்றிச்சுட்டி ஒளி மங்கி இருந்தது. அழகும்‌ கம்பீரமும்‌ 
வாய்ந்த எழிலார்ந்த அரச அரண்மனை அஆயிரம்தளி, அங்கு 
எப்பொழுதும்‌ சுறுசுறுப்பும்‌, குதூகலமும்‌ குடிகொண்டு 
விளங்கும்‌. இரவும்‌ பகலும்‌ யாழும்‌, முழவும்‌, சதங்கையும்‌ 
இன்னிசை ஒலிகளை எழுப்பிக்‌ கொண்டே இருக்கும்‌. 
அம்மாளிகை அன்று சுடுகாட்டு சூனியமாகத்‌ தோற்றமளித்தது. 
எங்கும்‌ அவலம்‌! யாருடனும்‌ யாரும்‌ பேசுவது இல்லை. 
எல்லோருடைய முகத்திலும்‌ வேதனைக்‌ குறி; எங்கு நோக்கினும்‌ 
அழுத முகங்கள்‌; நீர்‌ வடியும்‌ கண்கள்‌. 

அரண்மனையின்‌ முன்னர்‌ ஆயிரமாயிரம்‌ மக்கள்‌. 
பழையாறை நகரில்‌ வாழும்‌ மக்கள்‌ மட்டுமல்ல, சோழ 
சாம்ராஜ்யத்தின்‌ பல்வேறு பகுதிகளிலிருந்து துடித்துக்‌ கொண்டு 
வந்த கடல்‌ போன்ற மக்கள்‌ அரண்மனையின்‌ முன்னர்‌ கண்ணீர்‌ 
சோர நிற்கிறார்கள்‌. கோட்டைச்‌ சுவரின்‌ பிரதான வாயில்‌ 
சாத்தப்பட்டி ருந்தது. அகழிக்கும்‌ கோட்டை வாயிலுக்கும்‌ 
தொடர்பான பாதை பலகை மேலே உயர்த்தி கனத்த சங்கிலியால்‌ 
இழுத்து கட்டப்பட்டிருந்தது. இதனால்‌ மக்கள்‌ கடல்‌, 
கோட்டைக்குள்‌ பாய இயலவில்லை. 


அரண்மனையின்‌ உள்ளே! 


மேல்மாடத்தில்‌ ஒரு விசாலமான அறை. அதன்‌ மையத்தில்‌ 
எழிலார்ந்த தங்க கட்டில்‌. அதன்‌ மீது பூம்பட்டு மெத்தை 
விரிக்கப்பட்டு தும்பைப்பூ வண்ணம்‌ கொண்ட துகில்‌ 
பரப்பப்பட்டிருந்தது. அதன்‌ மேலே ஒரு நெடிதுயர்ந்த, அனால்‌ 
மெலிந்து ஒளி குன்றிய கண்களைக்‌ கொண்ட உலர்ந்த உருவம்‌ 
படுத்திருந்தது. 

அந்த நெடிய உருவம்தான்‌ இயல்‌, இசை, நாடகக்‌ காவலன்‌, 
மலைய மலைப்பக்கத்தில்‌ காவிரியாறு அடைபட்டு நீர்‌ வராமல்‌ 
தடைபட்டு சேர்ணாட்டு வளம்‌ குன்றிய நேரத்து, தடையை 
வெட்டுவித்து காவிரியாற்றுக்கு நீர்‌ கொண்டு வந்து, 
£மலைக்கொன்று பொன்னிக்கு வழி கண்டவன்‌” என தக்கயாகப்‌ 
பரணியில்‌ கவிச்சக்கரவர்த்தி ஓட்டக்கூத்தப்‌ பெருமானால்‌ 
பாடப்பெற்றவர்‌! “சுழியிட்ட காவிரிக்கு சோணாடு வாழ 
வழியிட்ட வாள்காண வாரீர்‌' என உலா பாடப்பட்ட, கோதாவரி, 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 13 


கிருஷ்ணா, குண்டூர்‌, நெல்லூர்‌ வரை புலிக்‌ கொடியைப்‌ 
பறக்கவிட்ட, கொங்கு நாட்டையும்‌, கங்க நாட்டையும்‌ 
தம்முடைய காலடிக்குக்‌ கொண்டு வந்த பரகேசரி இரண்டாம்‌ 
இராசராச சோழ சக்கரவர்த்தி அவர்‌! 

மன்னவர்‌ தலைமாட்டில்‌ பட்டத்தரசியார்‌ புவன 
முழுதுடையாள்‌ சோகமே உருவாக அமர்ந்திருந்தார்‌. அவர்‌ 
மடியிலே உலகை அறியாத ஒரு வயது, இரண்டு வயது நிரம்பப்‌ 
பெற்ற இரு குழந்தைகள்‌ தவழ்ந்து கொண்டு இருந்தன. 
இருமருங்குகளிலும்‌ மன்னரின்‌ மற்ற மனைவிமார்களான 
தரணிமுழுதுடையாளும்‌, அவனி முழுதுடையாளும்‌, 
தென்னவன்கிழானடியும்‌ வீற்றிருந்தார்கள்‌. பக்கத்தில்‌ இரு 
பெண்கள்‌ நின்றவாறு ஒரே சீராக கவரி வீசிக்‌ கொண்டு 
இருந்தார்கள்‌. அண்மையில்‌ இருந்த மற்றொரு மஞ்சத்தின்மீது 
முதலாம்‌ குலோத்துங்கனைப்‌ பெற்றெடுத்த முதிர்ந்த 
சிவப்பழமான அம்மங்கை ஆழ்வார்‌, அமரவும்‌ உடலில்‌ 
வலுவின்றி திண்டின்மீது சாய்ந்து வீற்றிருந்தார்‌. அவருடைய 
நெற்றியிலே புனிதத்‌ திருநீறு பளிச்சிட்டது. அவரை அடுத்து 
அரண்மனை பிரதம மருத்துவர்‌ ஓடுங்கி மன்னரின்‌ வதனத்தை 
பார்த்தவாறு நின்றிருந்தார்‌. அவர்‌ பின்புறமாக நான்கைந்து 
மருத்துவர்கள்‌ நின்றுகொண்டு இருந்தார்கள்‌. 

மன்னவர்‌ கண்கள்‌ திறந்தன. தலையைச்‌ சற்று சாய்த்து 
பட்டத்தரசியைப்‌ பார்த்தார்‌. குறிப்பறிந்த அம்மையார்‌, மேலும்‌ 
நெருங்கி வந்து அவர்‌ முகத்தில்‌ நேராக தம்முடைய செவியைச்‌ 
சாய்த்தார்‌. மன்னர்‌ மெதுவாகப்‌ பேசினார்‌. அவருடைய குரல்‌ 
ஆழ்கிணற்றிலிருந்து கேட்பதுபோல்‌ இருந்தது. 

'தேவி, திருச்சிற்றம்பலமுடையார்‌?' 

“இன்னும்‌ வரவில்லையே பிரபு! இராணியின்‌ கண்ணீர்‌ 
மன்னவர்‌ முகத்தின்‌ மீது விழுந்தது. 

“எத்தனை முறை நான்‌ எடுத்துரைத்தேன்‌? எதற்காக 
கண்ணீர்‌ விடவேண்டும்‌? முடி சார்ந்த மன்னவரும்‌ மற்றும்‌ 
உள்ளோரும்‌ முடிவில்‌ ஒரு பிடி சாம்பல்‌ என பெரியோர்கள்‌ 
புகன்றதை மறந்து விட்டாயா? என்று பிறவி எடுத்தோமோ, 
அன்றே இறப்பு உறுதி செய்யப்பட்டது தானே! இன்று நான்‌ 
போகிறேன்‌, நாளை நீங்கள்‌ போகிறீர்கள்‌, அவ்வளவுதானே! 
எங்கே பாடு” 


14 ஜி. ஏ. வடிவேலு 


'பாடவா? நானா?' என அழுதுகொண்டே கூறினார்‌ 
புவனமுழுதுடையார்‌. 
அம்‌ தேவி! உன்னால்‌ தமிழுக்குக்‌ கிடைத்ததே, அந்த 


உயரிய கவிதைகளைப்‌ பாடு” 


“அரசே! இந்நிலையில்‌ நான்‌ பாட்டுப்‌ பாடவா? என 
கேட்டுக்‌ கொண்டே ஓவெனசக்‌ கதறிவிட்டார்‌, பட்டத்து 
தேவியார்‌. 


“இடுக்கண்‌ வரும்போது நகுவதுதான்‌ அதனைப்‌ போக்க 
உற்றவழி என தெய்வப்‌ புலவர்‌ வள்ளுவ நாயனார்‌ போதித்ததை 
நீ படித்து என்ன பயன்‌?” மன்னர்‌ விரக்தியோடு கூறிக்‌ கொண்டே 
கண்களை மூடினார்‌. 


சில ஆண்டுகளுக்கு முன்னர்‌ ஒரு நாள்‌ சக்கரவர்த்தி 
இராசராச சோழருக்கும்‌, அவரது பட்டத்தரசியார்‌ 
புவனமுழுதுடையாருக்கும்‌ பிணக்கு வந்தது. அரசி அரசரோடு 
ஊடி பொய்க்‌ கோபத்தில்‌ தன்னுடைய அந்தப்புர வாயிலை 
அடைத்து விட்டார்‌. அரசர்‌ மணிக்‌ கதவம்‌ தட்டினார்‌. திறக்கும்‌ 
வழியைக்‌ காணோம்‌. 


அடுத்து செயலில்‌ இறங்கினார்‌. தம்முடைய உற்ற நண்பரும்‌, 
ஆசானும்‌, அவைப்‌ புலவருமான ஓட்டக்‌ கூத்தரிடம்‌ சென்று 
முறையிட்டார்‌. அரசியாரின்‌ கோபத்தைத்‌ தான்‌ போக்குவதாக 
குளுரைத்துவிட்டு கவிஞர்‌ புறப்பட்டார்‌, அன்று சுந்தரருக்காக 
பரவையாரிடம்‌ தூது சென்ற பரமனைப்‌ போல! 

கவிக்கோ ஒட்டக்கூத்தர்‌ கதவைத்‌ தட்டினார்‌. பதில்‌ 
இல்லை. பாடினார்‌: 


நானே இனி உனை வேண்டுவதில்லை 

நளின மலர்த்‌ தேனே! கபாடம்‌ திறந்திடுவாய்‌! 

திறவா விடிலோ 

வான்‌ ஏறு அனை இரவி 

குலாதிபன்‌ வாயில்‌ வந்தால்‌ 

தானே திறக்கும்‌ நின்‌ கைத்‌ 

தலம்‌ ஆகிய தாமரையே” 
தேவியோ மேலும்‌ அதிகமாகக்‌ கோபமுற்றார்‌. 'பாட்டுப்‌ பாடி 
என்னை சரிக்கட்ட பார்க்கிறார்கள்‌! ஒட்டக்கூத்தர்‌ பாடினால்‌ 
மட்டும்‌ கபாடம்‌ திறந்து விடுவேனா? ஒட்டக்கூத்தர்‌ பாட்டுக்கு 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 15 


இரட்டைத்‌ தாழ்‌' என்று கூறிக்‌ கொண்டே மற்றொரு 
தாழ்ப்பாளையும்‌ போட்டு விட்டார்‌. மன்னரிடம்‌ தம்முடைய 
தோல்வியை ஒப்புக்‌ கொண்டார்‌ கூத்தர்‌. இவர்களின்‌ பரிதாப 
நிலையை பார்த்தார்‌, அரசியுடன்‌ வந்த சீதனக்‌ கவிஞர்‌. அவர்‌ 
போய்‌ மணிக்கதவம்‌ முன்‌ நின்று பக்குவமாகப்‌ பாடினார்‌. 


“இழை ஒன்று இரண்டு வகிர்‌ செய்த 

நுண்ணிடை. ஏந்து வள்ளைக்‌ 

குழை ஒன்று, இரண்டு விழி அணங்கே! 

கொண்ட கோப மென்னோ! 

மழை ஒன்று இரண்டு கை 

மானாபரணன்‌ உன்‌ வாயில்‌ வந்தால்‌ 

பிழை ஒன்று இரண்டு பொறாரோ? 

குடியில்‌ பிறந்தவரே! 
தம்மை ஏற்றிப்‌ போற்றிய பாடலைக்‌ கேட்ட அரசியாரின்‌ கோபம்‌ 
தணிந்தது. கதவம்‌ திறக்கப்பட்டது. ஊடல்‌ தீர்ந்தது. இதனால்‌ 
தமிழ்த்தாய்‌ புதிதாக இரண்டு கவிதா ஆரங்கள்‌ பெற்றாள்‌! 

இந்த நிகழ்ச்சியை அடிக்கடி கூறி தேவியாரை சீண்டி 
விடுவது மன்னருக்கு ஒரு விளையாட்டு. இப்பாடல்களை 
தேவியாரைப்‌ பாடச்‌ சொல்லிக்‌ கேட்பதும்‌ அவர்‌ வழக்கம்‌. 
அப்படித்தான்‌ அன்றும்‌ கேட்டார்‌. ஆனால்‌ அன்று கிடைத்தது 
பாடல்‌ அல்ல, கண்ணீர்தான்‌. 

மன்னவர்‌ மீண்டும்‌ கண்‌ விழித்தார்‌. தேவியின்‌ மடியில்‌ 
இருந்த இரு குழந்தைகளையும்‌ அருகில்‌ கொண்டு வரச்‌ செய்து 
தமது வலது கரத்தால்‌ தடவிக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ பார்வை 
அடிக்கடி வாயிற்படி மீது சென்றது. 

சோழ மாளிகையின்‌ பிரதான வாயிலை ஓட்டி இராச வீதி 
நெடிது விரிந்து கிடந்தது. அந்த வீதியினை மக்கள்‌ அடைத்துக்‌ 
கொண்டு அகழி வரை மொய்த்துக்‌ கொண்டு இருந்தார்கள்‌. எந்த 
நேரத்தில்‌ மன்னரைப்‌ பற்றி என்ன செய்தி வருமோ என்ற 
ஏக்கத்துடன்‌ மாளிகையை பார்த்தவாறு ஆண்களும்‌, பெண்களும்‌ 
நின்று கொண்டிருந்தார்கள்‌. 

சோழப்‌ பேரரசின்‌ படைகள்‌ ஆங்காங்கு மக்கள்‌ 


கூட்டத்தை கட்டுப்படுத்திக்‌ கொண்டிருந்தன. இன்றேல்‌ ஒருவா்‌ 
[ரிது ஒருவர்‌ மோதி நெரித்துக்‌ கொண்டு அகழியில்‌ போய்‌ வீழ்ந்து 


16 ஜி. ஏ. வடிவேலு 


முதலைகளுக்கு இரையாகி இருப்பார்கள்‌. சோழ அரசு படைகள்‌ 
மட்டுமல்லாது, அங்கு வரிசை வரிசையாக சிற்றரசர்களுடைய 
படைகளும்‌ நிறுத்தப்‌ பட்டிருந்தன. ஆம்‌, சோழ நாட்டு 
சிற்றரசர்களுக்குத்‌ தனிப்‌ படைகள்‌ உண்டு. அவைகளை அவர்கள்‌ 
தலைநகருக்கு அழைத்துக்‌ கொண்டு வரக்கூடாது என்பது சோழ 
அரசு விதி. ஆனால்‌ அந்த விதியைப்‌ பொருட்படுத்தாது 
சிற்றரசர்கள்‌ தங்கள்‌ படைகளை தலைநகருக்கு அழைத்துக்‌ 
கொண்டு வந்திருந்தார்கள்‌. அப்படைகளும்‌ கோட்டைக்கு 
வெளியே நின்றிருந்தன. சிற்றரசர்களும்‌ அங்காங்கு அரசு 
விடுதிகளில்‌ தங்கியிருந்தார்கள்‌. அவர்கள்‌ கூட அரசு மாளிகைக்கு 
உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. 


நாவலோ, நாவல்‌! 


இவ்வாறு ஒரு குரல்‌ கொடுத்துக்‌ கொண்டு முன்னே 
ஒருவன்‌ ஒரு உயர்ஜாதி குதிரையின்‌ மீது ஏறிக்கொண்டு வந்தான்‌. 
அப்பெரும்‌ கருத்த உருவம்‌ புரவியின்மீது ஏறிவந்த தோற்றம்‌, ஒரு 
சிறு குன்றின்மீது ஒரு பெரிய கரிய மிருகம்‌ அமர்ந்திருப்பது 
போலக்‌ தென்பட்டது. 

அரண்மனையை நோக்கி வந்த அந்த வீரனைத்‌ தொடர்ந்து 
பின்புறம்‌ இரண்டு வரிசைகளில்‌ இருபது வீரர்கள்‌ குதிரைகள்மீது 
வந்தார்கள்‌. அவர்களைத்‌ தொடர்ந்து சில வீரர்கள்‌ ஒரு 
மூடப்பட்ட சிவிகையை சுமந்து கொண்டு வந்தார்கள்‌. 
சிவிகைக்குப்‌ பின்னர்‌ இரு வரிசைகளாகக்‌ குதிரைகள்‌ மீது 
வீரர்கள்‌ அமர்ந்து வந்தார்கள்‌. 

பொதுவாக சோழ அரண்மனையின்‌ பிரதான வாயில்‌ பகல்‌ 
நேரங்களில்‌ திறந்தே இருக்கும்‌. ஆனால்‌ அன்றைய நிலையில்‌ 
அதனைச்‌ சாத்திவிட்டு, அகழிமேல்‌ மூடிக்கொண்டிருக்கும்‌ 
பலகையை மேலே உயர்த்திக்‌. கட்டும்படி பிரதம சேனாதிபதி 
அணையிட்டி ருந்தார்‌. அதன்படி, பாதைப்‌ பலகை மேலே உயர்த்தி 
கனத்த சங்கிலியால்‌ இழுத்து கட்டப்பட்டி ருந்தது. 

சிவிகை வருவதைக்‌ கண்டவுடன்‌ வாயிற்‌ காவலர்கள்‌ 
வாயிலைத்‌ திறந்து விட்டார்கள்‌. அது இடியோசை போன்ற 
ஓலியை எழுப்பிக்‌ கொண்டு திறந்தது. பின்னர்‌ கோட்டை 
வாயிலின்‌ பெரிய கதவோடு நிமிர்ந்து சாய்ந்திருந்த 
அகழிப்பாதைப்‌ பலகை பெருத்த ஒலி எழுப்பிக்‌ கொண்டு 
மெள்ள, மெள்ள கீழே இறங்கி அகழியின்‌ குறுக்கே விழுந்து 
படிந்தது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 17 


முதலில்‌ சென்ற கருத்த வீரன்‌ அகழிப்‌ பலகையை 
நெருங்கினானோ இல்லையோ, 'நில்‌' என்ற ஒலி கேட்டது. 
அவ்வீரன்‌ அப்படியே அசைவற்று நின்று விட்டான்‌. பின்னால்‌ 
வந்த வீரர்களும்‌ சிவிகை தாங்கிகளும்‌ செயலற்று நின்றார்கள்‌. 
இதனைக்‌ கண்டு அங்கு கூடி நின்ற கூட்டத்தினர்‌ அதிர்ச்சி 
அடைந்தார்கள்‌. 

யாரும்‌ எதிர்பாராத வகையில்‌ சிற்றரசர்கள்‌ அழைத்து வந்த 
போர்‌ வீரர்கள்‌ புரவிகளில்‌ அமர்ந்தவாறு அகழிப்‌ பலகைக்கு 
குறுக்கே வந்து நின்றார்கள்‌, கரங்களில்‌ வாட்களை ஏந்திய 
வண்ணம்‌. 

அரசு ஆணையின்படி இந்த சிவிகையை நாங்கள்‌ கொண்டு 
வருகிறோம்‌. இதனைத்‌ தடுக்க நீங்கள்‌ யார்‌? வழி விட்டு விலகி 
நில்லுங்கள்‌ நாங்கள்‌ சோழப்‌ பேரரசின்‌ படைகள்‌; 
நினைவிருக்கட்டும்‌' இது கரிய வீரனின்‌ கனமான குரல்‌. அவன்‌ 
மீசை துடித்தது. வாளேந்திய கை மிடுக்குடன்‌ நின்றது. 

நாங்களும்‌ சோழ மண்டல சிற்றரசர்களின்‌ படை 
யினர்தான்‌. உங்களைக்‌ கோட்டைக்குள்‌ விடக்கூடாது என்பது 
எங்களுக்கு இடப்பட்ட ஆணை எனவே, உள்ளே 
விடமாட்டோம்‌ இது தடுத்து நின்ற படைத்‌ தளபதியின்‌ சூடான 
மறுமொழி. 

சினமுற்ற கரிய வீரன்‌ தன்னை எதிர்த்துப்‌ பேசிய 
வீரனுடைய மார்பை நோக்கி வாளைப்‌ பாய்ச்சினான்‌. வாள்‌ 
பாய்ந்த வீரன்‌ குதிரை மீதிருந்து சுருண்டு அகழியில்‌ வீழ்ந்து 
இறந்தான்‌. அதனைத்‌ தொடர்ந்து சோழ அரசு படைகளுக்கும்‌, 
சோழ சிற்றரசர்‌ படைகளுக்கும்‌ போர்‌ துவங்கியது. சிவிகையுடன்‌ 
வந்தவர்கள்‌ சுமார்‌ நாற்பது வீரர்கள்‌ அவர்களை 
எதிர்த்தவர்களோ அவர்களைவிட மூன்று மடங்கு அதிகம்‌. 
இருசாராரும்‌ உக்கிரமாக தாக்கினார்கள்‌ சில தலைகள்‌ 
வெட்டப்பட்டு, அவை போய்‌ அகழியில்‌ வீழ்ந்து முதலைகளுக்கு 
இரையாயின. 


சிற்றரசர்கள்‌ படை எளிதில்‌ வென்றுவிட்டது. சிவிகை கீழே 
வைக்கப்பட்டது. அதன்‌ திரையை விலக்கிப்‌ பார்த்தார்கள்‌. 
“உள்ளே சுமார்‌ பதினெட்டு வயது மதிக்கத்‌ தக்க இளைஞன்‌ 
அமர்ந்திருந்தான்‌. அவனுடைய முகம்‌ பயத்தினால்‌ மீதியுற்று 
வெளிறிட்டு இருந்தது. அவன்‌ சிவிகையை விட்டு வெளியே வர 


18 ஜி. ஏ. வடிவேலு 


முயன்றான்‌. ஆனால்‌ சிற்றரசுப்‌ படையினர்‌ அவனை உள்ளே 
தள்ளி திரையை மூடினார்கள்‌. பின்னர்‌ சிவிகையை சிலர்‌ சுமக்க, 
மற்றும்‌ சிலர்‌ அதன்‌ முன்னும்‌ பின்னுமாக நடக்க, அது வந்த 
வழியே கொண்டு போகப்பட்டது. அரசு படைத்‌ தளபதி 
சிவிகையை யாரும்‌ தொடர வேண்டாம்‌ என அறிவித்து 
விட்டார்‌. 

இதனைக்‌ கண்ட மக்களின்‌ துயரம்‌ எல்லை மீறியது. 
அரண்மனையில்‌ சோழ மன்னர்‌ உயிர்‌ ஊசலாடிக்‌ 
கொண்டிருக்கிறது. அனால்‌ கோட்டை வாயிலில்‌ மன்னர்‌ 
படைகளுக்கும்‌, சிற்றரசர்‌ படைகளுக்கும்‌ கடும்‌ போர்‌. மன்னர்‌ 
படை தோற்க, சிற்றரசர்கள்‌ படை வெற்றி கண்டு விட்டது. அரசு 
ஆணைப்படி வந்த சிவிகையை சிற்றரசர்கள்‌ அரண்மனைக்குள்‌ 
செல்ல விடவில்லை. சிற்றரசர்கள்‌ அதனைக்‌ கைப்பற்றி எங்கோ 
கொண்டு போகிறார்கள்‌. இதன்‌ பொருள்‌ உள்நாட்டுக்‌ கலகம்‌! 
அரசுக்கெதிராக சிற்றரசர்கள்‌ திரண்டு விட்டார்கள்‌. விஜயாலய 
சோழன்‌ நிறுவிய பிற்கால சோழ குலம்‌ இராசராச 
சக்கரவர்த்தியோடு முடிவு பெறப்‌ போகிறதா? சிற்றரசர்கள்‌ கலகக்‌ 
கொடியை உயர்த்தி விட்டார்கள்‌. ஏன்‌, கன்னி வெற்றியும்‌ 
கண்டுவிட்டார்கள்‌. 


மன்னர்தான்‌ மரணப்‌ படுக்கையில்‌ உள்ளார்‌. சோழ 
மண்டலத்தின்‌ மாபெரும்‌ இராச தந்திரியும்‌, அமைச்சர்‌ 
தலைவரும்‌, சேனாதிபதியுமான திருச்சிற்றம்பலம்‌ உடையார்‌ 
பெருமாள்‌ நம்பி பல்லவராயர்‌ எங்கே? அவரும்‌ சோர்ந்து 
படுத்துவிட்டாரா, அல்லது சதிக்கு உடந்தையாக உள்ளாரா? 


எழுந்தருள்‌ இராசராசபுரி ஈசனே! 


இரண்டாம்‌ இராசராச சக்கரவர்த்தியின்‌ இரண்டாம்‌ 
தலைநகர்‌ பழையாறை. அவர்‌ முதலில்‌ கங்கை கொண்ட 
சோழபுரத்தில்‌ வீற்றிருந்து அரசாண்டார்‌. பின்னர்‌ அங்கிருந்து 
பன்னிரண்டு காதம்‌ தொலைவில்‌ உள்ள பழையாறைக்கு 
தலைநகரை மாற்றிக்‌ கொண்டார்‌. தலைநகரான பின்னர்‌ 
பழையாறை எல்லா வகைகளிலும்‌, சீரும்‌ சிறப்பும்‌ பெற்றது. 
'எண்டிசைத்‌ தேவரும்‌ புகுதும்‌ ராஜராஜபுரி', செம்பொன்‌ மாட 
நிறை இராசபுரி' என்றெல்லாம்‌ அரசு அவைப்புலவர்‌ 
ஒட்டக்கூத்தர்‌ பழையாறையை இம்மன்னர்‌ பெயராலேயே 
குறித்துள்ளார்‌. எனவே இது இராசராசபுரம்‌ எனவும்‌ பெயர்‌ 
பெற்றுவிட்டது. 


இராசராசபுரத்தின்‌ வடகீழ்‌ பகுதியில்‌ ஒரு மாபெரும்‌ 
கோயிலை இராசராசன்‌ எழுப்பித்தார்‌. முதல்‌ இராசராச 
சோழனை தஞ்சை பெரிய கோயிலும்‌, முதல்‌ இராசேந்திர 
சோழனை கங்கைகொண்டு சோழேச்சுரர்‌ ஆலயமும்‌ வரலாற்றில்‌ 
நினைவுபடுத்துவது போலவே இரண்டாம்‌ இராசராச சோழனை 
வரலாற்றில்‌ நினைவுபடுத்துவது பழையாறையில்‌ கட்டப்பட்ட 
இந்த இராசராசேச்சுரம்‌ ஆலயமேயாகும்‌. நாளடைவில்‌ இது 
இராசேச்சுரம்‌ எனத்‌ திரிந்து பின்னர்‌ தாராசுரம்‌ என்ற பெயர்‌ 
பெற்று குடந்தையருகே வானோங்கி நிற்கிறது. 

விடியற்காலை; பொழுது புலர இன்னும்‌ அரை யாமமே 
இருக்கிறது. கிருஷ்ணபட்சத்து பிறை தேய்ந்து ஒளி மங்கி 
கீழ்திசையில்‌ தொங்குகிறது. எண்ணற்ற பறவைகள்‌ பூபாளம்பாடி 
ஆதவன்‌ வருகைக்கு கட்டியம்‌ கூறிக்‌ கொண்டிருந்தன. 
உஷாதேவியும்‌ நெற்றியில்‌ சிகப்புத்‌ திலகமிட்டு பகலவனை 
வரவேற்கத்‌ தயாராகி விட்டாள்‌. அந்நேரத்திலே கங்கைகொண்ட 


20 ஜி. ஏ. வடிவேலு 


சோழபுரத்திலிருந்து பழையாறையை நோக்கி இரு புரவிகள்‌ 
பறந்து வந்தன. அவற்றில்‌ ஒன்றின்மீது ஒரு முதியவர்‌ வீற்றிருந்தார்‌. 
மற்றதின்மீது ஒரு இளைஞன்‌ வீற்றிருந்தான்‌. 

அரிசிலாற்றின்‌ கரைக்கு வந்ததும்‌ குதிரையின்‌ வேகத்தை 
குறைத்து நிறுத்துகிறார்‌ முதியவர்‌. பின்னர்‌ மெதுவாக கழே 
இறங்கினார்‌. அவரைத்‌ தொடர்ந்து இளைஞனும்‌ இறங்கினான்‌. 
பெரியவரைப்‌ பின்பற்றி இளைஞன்‌ நடந்தான்‌. புரவிகளும்‌ 
தொடர்ந்தன. கடும்‌ குளிர்‌. இளைஞன்‌ உடல்‌ வெடவெடவென 
நடுங்கியது. அந்த கடுங்‌ குளிரிலும்‌ இருவரும்‌ அரிசிலாற்றில்‌ 
இறங்கி நீராடினார்கள்‌. பின்னர்‌ பெரியவர்‌ இடுப்பில்‌ ஈரத்‌ 
துணியைத்‌ தரித்துக்‌ கொண்டு நெற்றியில்‌ திருநீறு பூசிக்‌ 
கொண்டார்‌. தம்முடன்‌ வந்த இளைஞன்‌ நெற்றியிலும்‌ தம்‌ 
கரத்தாலேயே திருநீறு பூசினார்‌. தென்னாடுடைய சிவனை 
சிந்தையில்‌ நினைத்தவண்ணம்‌, நாவால்‌ பஞ்சாட்சரத்தை 
உச்சரித்துக்‌ கொண்டே இராசராசேசுரம்‌ உடையார்‌ 
திருக்கோயிலுக்கு நடந்தார்‌. இளைஞனும்‌ ஏதோ ஒரு பக்திப்‌ 
பாடலை முனகியவாறு கைகளை மார்பின்மீது இறுக்கிக்‌ கட்டிக்‌ 
கொண்டு, இடுப்பில்‌ ஈரத்‌ துணியுடன்‌ உடல்‌ குளிரில்‌ நடுங்க 


பெரியவரைப்‌ பின்‌ தொடர்ந்தான்‌. 


ஆலயத்தின்‌ கருவறையில்‌ இருப்பவர்‌ ஐராவதேசுவரர்‌. 
துர்வாச முனிவரின்‌ சாபத்தால்‌ தேவேந்திரனுடைய வாகனமான 
ஐராவதத்தின்‌ நிறம்‌ மாறிவிட்டது. அதனால்‌ மனக்கவலையுற்ற 
ஐராவதம்‌ இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள இறைவனை வணங்கி 
வரம்‌ பெற்று பழைய நிறம்‌ பெற்றது. அன்று முதல்‌ இந்த 
இறைவனுக்கு ஐராவதேசுவரர்‌ என்ற பெயர்‌ ஏற்பட்டுவிட்டது. 
மமதையால்‌ மாய்ந்த தக்கனுடைய யாகத்தை அழித்த 
சிவபெருமான்‌, உமாதேவியாரை ஆட்கொண்டு அம்மைக்கு 
போர்க்களம்‌ காட்டினார்‌ போரில்‌ இறந்தவர்களுக்கு 
அருள்புரியுமாறு அன்னை வேண்ட, இறைவன்‌ இராசராசபுரிக்கு 
எழுந்தருளினார்‌ என்றும்‌ ஒரு புராண வரலாறு உண்டு. 

கோயிலின்‌ இராச கம்பீர மண்டபத்திற்குள்‌ புகுந்ததும்‌ 
அதன்‌ எழிலைக்‌ கண்டு இளைஞன்‌ பிரமித்து விட்டான்‌. அவன்‌ 
அன்றுதான்‌ அக்கோயிலைப்‌ பார்த்தான்‌. இராச கம்பீர மண்டபம்‌ 
கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ஆங்காங்கு ஏற்றப்பட்டி ரந்த 
விளக்குகள்‌ இரவைப்‌ பகலாக்கி விட்டன. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 21 


இராசராச சோழனுக்கு இராச கம்பீரன்‌ என்றும்‌ ஒரு 
பெயருண்டு. எனவே அவர்‌ பெயரால்‌ அழைக்கப்பட்ட இராச 
கம்‌.பீர மண்டபத்தின்‌ தூண்களையும்‌, சுற்றிலும்‌ 
தீட்டப்பட்டி ருந்த சித்திரங்களையும்‌, விதானத்தையும்‌ பார்த்த 
இளைஞன்‌ அப்படியே மலைத்து நின்று விட்டான்‌. எங்கெங்கு 
நோக்கிலும்‌ சிற்பங்கள்‌. இவை எல்லாம்‌ அவனை மிகவும்‌ 
கவர்ந்தன. மற்றும்‌ மூன்று தலைகளுடன்‌ அர்த்தனாரீஸ்வரன்‌ 
போன்ற தோற்றமளிக்கும்‌ சிலையைக்‌ கண்டும்‌, விஷ்ணுமாயா 
என்னும்‌ சக்தி தெய்வத்தைக்‌ கண்டும்‌ தன்னையே மறந்து 
விட்டான்‌. வீரபத்திரரின்‌ உக்கிரத்‌ தோற்றத்தைக்‌ கண்டு பயந்தே 
விட்டான்‌. 

இரண்டாம்‌ இராசராசர்‌ சாளுக்கியர்களுடன்‌ மூன்று முறை 
பெரும்‌ போர்கள்‌ நடத்தி வெற்றி கண்டார்‌. மூன்றாவது போரில்‌ 
சாளுக்கியர்களின்‌ தலைநகரான கல்யாணபுரத்தைக்‌ 
கைப்பற்றினார்‌. அவர்களுடைய அரண்மனையை இடித்துத்‌ 
தரைமட்டமாக்கினார்‌. பின்னர்‌ அங்கேயே வீராபிடேகம்‌ செய்து 
கொண்டு அதற்கு அறிகுறியாக அங்கிருந்த துவாரபாலர்‌ 
படிவங்களைக்‌ கொண்டு வந்தார்‌ அந்த துவாரபாலர்‌ 
படிவங்கள்தான்‌ இக்கோயில்‌ கருவறை வாயிலின்‌ 
இருமருங்குகளிலும்‌ நின்று கொண்டு மாமன்னர்‌ இராசராசரின்‌ 


புகழைப்‌ பாடிக்‌ கொண்டே உள்ளன. 


இராச கம்பீர மண்டபத்தின்‌ வெளித்தோற்றம்‌ ஒரு தேர்‌ 
போல அமைக்கப்பட்டு இருக்கிறது. தேர்‌ சக்கரங்கள்‌ 
உருளுகின்றன. குதிரைகள்‌ ஓடுகின்றன. தமிழகத்தில்‌ வேறு 
எங்குமே காண முடியாத உன்னத சிற்பங்களும்‌, யாளி 
வரிசைகளும்‌ இளைஞனைத்‌ திணறடித்தன. நேரம்‌ 
ஏறிக்கொண்டே போனதால்‌ பெரியவர்‌ இளைஞனின்‌ 
முதுகின்மீது மெதுவாகக்‌ கை வைத்தார்‌. குறிப்பறிந்த அவன்‌ அவ்‌ 
விடத்தை விட்டு நகர்ந்து அவரைப்‌ பின்‌ தொடர்ந்தான்‌. 

இருவரும்‌ கருவறைக்குள்‌ சென்றார்கள்‌. நூற்றுக்‌ கணக்கான 
அகல்‌ விளக்குகள்‌ அங்கு ஒளிவீசிக்‌ கொண்டி ருந்தன. அங்கிருந்த 
குருக்கள்‌ அப்பெரியவரை கண்டு திடுக்கிட்டார்‌. பெரிய 
கூட்டமோ அல்லது பணியாட்களோ யாரும்‌ இல்லாது 
அந்நேரத்தில்‌ அங்கு அவர்‌ ஒரு இளைஞனுடன்‌ வந்து நிற்பது 
குருக்களுக்கு பெரும்‌ வியப்பாக இருந்தது. அவர்‌ பய பக்தியுடன்‌ 
பெரியவரை வணங்கிவிட்டு பூசனையில்‌ ஈடுபட்டார்‌. பெரியவர்‌ 


22 ஜி. ஏ. வடி வேலு 


தாம்‌ கொண்டு வந்திருந்த வில்வ மாலையை குருக்களிடம்‌ 
கொடுத்தார்‌ குருக்கள்‌ அதனை பணிவுடன்‌ வாங்கி 
ஐராவதேசுவரருக்கு அணிவித்தார்‌. பின்னர்‌ அங்கு தட்டி லிருந்த 
நாகலிங்க மலர்களை எடுத்து இறைவன்‌ முடியில்‌ சாத்தினார்‌. 
மங்களயாம பூசை நடந்தது. 


“ஒரு மருங்குடைய மூலநாயகி 

ஒற்றை வெள்விடை ஊர்திமேல்‌ 

இரு மருங்கு மறை தொழ 

எழுந்தருள்‌ இராசராசபுரி ஈசனே! 
என்ற தக்கயாகப்‌ பரணி பாடலை பெரியவர்‌ இராகத்துடன்‌ 
உருக்கமாகப்‌ பாடினார்‌. குருக்கள்‌ தேங்காய்‌ உடைத்து, 
கற்பூரமேற்றி தீபத்தைக்‌ காட்டினார்‌. அதனைக்‌ கண்களில்‌ ஒற்றிக்‌ 
கொண்ட இருவரும்‌ கரங்களை சிரமேற்குவித்து வணங்கினார்கள்‌. 
ஓம்‌ நமசிவாய சம்போ மகாதேவா, சோழ குலத்தைக்‌ காப்பாற்று' 
என பெரியவர்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ வாய்விட்டுக்‌ கூறியவண்ணம்‌ 
வணங்கினார்‌. குருக்கள்‌அளித்த திருநீறும்‌, குங்குமமும்‌ பெற்று 
தாம்‌ அணிந்து கொண்டதன்றி இளைஞன்‌ நெற்றியிலும்‌ அவரே 
இட்டார்‌. அன்போடு அவனுடைய தோள்களைத்‌ தொட்டார்‌. 
குறிப்பறிந்த அவன்‌ அவரைத்‌ தொடர்ந்தான்‌. இருவரும்‌ 
அண்மையில்‌ உள்ள அம்பிகையாம்‌ தெய்வ நாயகி கோவிலுக்குச்‌ 
சென்று வணங்கினார்கள்‌. பின்னர்‌ அரச அரண்மனையை நோக்கி 
வேகமாக நடை போட்டார்கள்‌. 


பொழுது விடிந்து வந்தாலும்‌ அடர்ந்த, உயர்ந்த மரங்களால்‌ 
சூழப்பட்ட அப்பகுதி இருண்டே இருந்தது. அவர்கள்‌ இருளில்‌ 
நடந்தார்கள்‌. வானளாவிய ஆயிரந்தளி அரண்மனை மேருவென 
நின்றது. அதனைச்‌ சுற்றி வெளிப்புறமாக ஒரு பெரிய அகழி 
வெட்டப்பட்டி ருந்தது. அந்த அகழியை ஓரிடத்தில்‌ 
நெருங்கினார்கள்‌. அகழியிலிருந்து முதலைகள்‌ வாலைச்‌ சுழற்றி 
அடிக்கும்‌ ஒலியையும்‌, நீரிலுள்ள தவளைகள்‌ கத்தும்‌ ஒலியையும்‌ 
அல்லாது, அந்நேரத்திலே அங்கு எந்த விதமான ஒலியும்‌ 
கேட்கவில்லை. அமைதி குடி. கொண்டிருந்தது. அகழியில்‌ ஓரத்தே 
இருந்த ஒரு பெரிய மரத்துடன்‌ சேர்த்து ஒரு படகு 
கட்டப்பட்டிருந்தது. அதன்‌ அருகில்‌ ஒரு மனிதன்‌ நின்று 
கொண்டிருந்தான்‌. அங்கு இவர்கள்‌ சென்றவுடன்‌ படகோட்டி 
பயபக்தியுடன்‌ பெரியவரை வணங்கினான்‌. பெரியவர்‌ 
குதிரைகளின்‌ காதருகே ஏதோ கூறவே அவை அவ்விடத்தை 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 23 


விட்டுப்‌ புறப்பட்டன. இருவரும்‌ படகில்‌ அமர்ந்தார்கள்‌. 
படகோட்டி, அதனைச்‌ செலுத்தினான்‌. முதலைகள்‌ வாலைச்‌ 
சுழற்றி அடித்ததால்‌ நீர்‌ தெறித்து வந்து படகில்‌ சென்றவர்கள்‌ 
மேல்‌ கொட்டியது. அது குளிரை மேலும்‌ அதிகமாக்கியது. 
அகழியின்‌ மறுகரையை ஓட்டி படகு நின்றது. பெரியவரும்‌ 
இளைஞனும்‌ இறங்கி நடந்தார்கள்‌. 

கோட்டை மதிலை நெெருங்கினார்கள்‌ மதிலின்‌ 
உயரத்தையும்‌ அற்பமாக்கக்‌ கூடிய அலமரம்‌ ஒன்று கம்பீரமாக 
மதிலையொட்டி நின்றது. அது எத்தனை மன்னர்களைக்‌ 
கண்டதோ? அதன்‌ அடியில்‌ பரந்து, விரிந்து, உயர்ந்த ஒரு 
முட்புதர்‌. அதன்‌ இடையே தென்பட்ட சிறு கொடி வழியில்‌ 
அவர்கள்‌ புகுந்தார்கள்‌. அப்புதருக்குள்‌ இருந்த ஒரு சதுர 
வடிவமான கல்லைப்‌ பெரியவர்‌ தள்ளினார்‌. இயலவில்லை. 
திணறிவிட்டார்‌. இளைஞனும்‌ சேர்த்துத்‌ தள்ளவே அது 
மெதுவாக நகர்ந்தது. அந்த இடத்தில்‌ ஒரு பாதை தென்பட்டது. 
பெரியவர்‌ தம்முடன்‌ வந்த இளைஞனை முதலில்‌ அப்பாதையில்‌ 
புகுமாறு பணித்தார்‌. அவன்‌ புகுந்தான்‌. அவரும்‌ தொடர்ந்து 
உள்ளே புகுந்தார்‌. பெரியவர்‌ உள்ளே சென்றவுடன்‌ அக்கல்லை 
இழுத்து முன்‌ போலவே பாதையை மூடிவிட்டார்‌. சுரங்கப்‌ 
பாதையில்‌ புகுந்தவுடன்‌ ஏற்கனவே முன்‌ எச்சரிக்கையாக அங்கு 
வைக்கப்பட்டிருந்த பந்தத்தை பற்ற வைத்துக்‌ கொண்டார்‌. 
அதனைக்‌ கரத்தில்‌ ஏந்திக்‌ கொண்டு மேலே நடந்தார்‌. 
இளைஞனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. விழித்து, விழித்துப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே அவரைத்‌ தொடர்ந்தான்‌. 

சுரங்கப்பாதை அரச அரண்மனையின்‌ மேல்‌ மாடத்தில்‌ 
போய்‌ முடிந்தது. அவர்கள்‌ அங்கு போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. 

“அ, வந்து விட்டீர்களா! என்று கூறிக்‌ கொண்டே 
தலையைத்‌ தூக்கினார்‌, இவர்களைப்‌ பார்த்த சோழ மன்னர்‌. 
ஆனால்‌ அடுத்த நொடியிலேயே அவரது சிரம்‌ தலையணையின்‌ 
மீது வீழ்ந்து விட்டது. 


மஞ்சத்தில்‌ வீற்றிருந்த இராசராச சோழரின்‌ முன்னர்‌ 
பெரியவரும்‌, இளைஞனும்‌ வந்து நின்று பக்தியுடன்‌ 
வணங்கினார்கள்‌. பெரியவர்‌ வணங்கியதும்‌ வலதுகர ஆள்காட்டி 
விரலால்‌ கண்களில்‌ பெருக்கெடுத்து ஓடிய நீரைத்‌ துடைத்துக்‌ 
கொண்டார்‌. அவரைக்‌ கண்டதும்‌ மன்னருக்கு அருகில்‌ 


24 ஜி. ஏ. வடிவேலு 


அமர்ந்திருந்த பட்டத்து அரசியார்‌ எழுந்து ஒருபுறம்‌ ஒதுங்கி 
நின்றார்‌. 

'பல்லவராயரே! கங்கைகொண்ட சோழபுரத்திலிருந்து 
நலமாக வந்து சேர்ந்தீர்களா? எதிரிலிப்‌ பெருமாள்‌?” இந்த 
வார்த்தைகளை மெதுவாக நிறுத்தி நிறுத்திப்‌ பேசினார்‌ மன்னவர்‌. 


மன்னவா, இதோ அழைத்து வந்திருக்கிறேன்‌. எதிரிவி!' 
பின்புறம்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌ பெரியவர்‌. அவருக்குப்‌ பின்னால்‌ 
அடக்கத்துடன்‌ நின்றிருந்த எதிரிலிப்‌ பெருமாள்‌ முன்‌ வந்து 
நின்று மன்னவர்‌ தாளைத்‌ தொட்டு வணங்கினான்‌. மன்னர்‌ 
அவனை அருகில்‌ அழைத்து அவனது வலது கரத்தைத்‌ 
தம்முடைய வலது கரத்தால்‌ பற்றிக்‌ கொண்டார்‌, அதிலே அன்பு 
சுரந்து சுரந்தது. 

அந்தப்‌ பெரியவர்தான்‌ சோழப்‌ பேரரசின்‌ அமைச்சர்களில்‌ 
சேக்கிழாருக்கு அடுத்து மக்களால்‌ போற்றப்பட்ட சீலமிகு சிவ 
பக்தர்‌ சோழப்‌ பேரரசின்‌ அமைச்சர்‌ தலைவரும்‌, பிரதம 
சேனாதிபதியும்‌ அவரேயாவார்‌. திருச்சிற்றம்பலமுடையான்‌ 
பெருமாள்‌ நம்பி என்று தமிழக வரலாற்றில்‌ சிறப்பான 
இடம்பெற்ற அவர்‌ மாமன்னரால்‌ பல்லவராயன்‌ என்று பட்டம்‌ 
சூட்டப்பட்டவர்‌. பெரும்‌ இராசதந்திரி. அரசியல்‌ மாமேதை. 
தனக்குத்‌ தானே நிகரான போர்த்‌ தளபதி. சேரனைப்‌ போரில்‌ 
வென்று அவனிடம்‌ திரை கொண்டவர்‌. இவரிடம்‌ மன்னருக்கு 
பெரும்‌ மரியாதை உண்டு. 


பல்லவராயரும்‌, மாமன்னர்‌ இராசராச சோழர்மீது பெரும்‌ 
பக்தி கொண்டவர்‌. தமது சொந்த ஊரான குளத்தூரில்‌ மன்னர்‌ 
இராசராசன்‌ பெயரால்‌ இராசராசேச்சுரம்‌ என்னும்‌ சிறப்புமிகு 
கோயில்‌ எழுப்பித்து அதற்கு நிவந்தங்கள்‌ வழங்கியுள்ளார்‌. 


மன்னர்‌ இராசராச சோழர்‌ நோய்‌ வாய்ப்பட்டு வெகு 
காலமாகவே படுத்த படுக்கையாகி விட்டார்‌. அரசு அலுவல்கள்‌ 
அனைத்தும்‌ திருச்சிற்றம்பலமுடையார்தான்‌ கவனித்து வந்தார்‌. 
எவ்வளவோ மருத்துவம்‌ செய்தும்‌ மன்னவரின்‌ நோய்‌ நாளுக்கு 
நாள்‌ அதிகமாகி வந்ததே யொழிய, குறையவில்லை. சோணாட்டு 
மருத்துவ நிபுணர்கள்‌ அனைவரும்‌ அந்த அரண்மனையில்‌ 
முகாமிட்டுக்‌ கொண்டு மன்னருக்கு சிகிச்சை செய்து வந்தார்கள்‌. 
அனால்‌ அவர்களால்‌ காலன்‌ நெருங்குவதை தடுக்க இயலவில்லை. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 25 


மாமன்னருக்கோ இரு அண்‌ குழந்தைகள்‌. அவர்களுடைய 
வயது இரண்டும்‌, ஒன்றும்தான்‌.* இனி தாம்‌ அதிக காலம்‌ வாழ 
மாட்டோம்‌ என்பதை மன்னர்‌ உணர்ந்துவிட்டார்‌. 

மாலை நேரத்திற்கு வந்தாகிவிட்டது. தமக்குப்‌ பின்னர்‌ 
இந்தப்‌ பரந்த பேரரசை ஆளுவது யார்‌? வாரிசு தான்‌ ஆள 
வேண்டும்‌. ஆனால்‌ இரண்டு வயது மூத்த பாலகனுக்கு இளவரசுப்‌ 
பட்டம்‌ குட்டுவதா? குழந்தையா அரசாள்வான்‌? அப்படி 
செய்வது விளையாட்டாக இருக்கும்‌ என்பது மட்டுமல்ல, 
சுற்றிலும்‌ நாக்கை நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ பகைவருக்கு உற்சாகம்‌ 
அளிப்பதும்கூட. எனவே தமது மூத்த குழந்தையை 
இளவரசனாக்க அவருடைய மனம்‌ ஒப்பவில்லை. ஆனால்‌ சோழ 
மண்டலத்தின்‌ அளுகைக்குட்பட்ட சிற்றரசர்களில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ சம்பிரதாயப்படி மன்னரின்‌ மூத்த புதல்வன்தான்‌ 
இளவரசுப்‌ பட்டம்‌ சூட வேண்டுமென்று கருதினார்கள்‌. 


இந்நிலையில்‌ மன்னர்‌ தமது வலது கரமாகத்‌ திகழ்ந்த 
சிற்றம்பலமுடையாரைக்‌ கலந்து ஆலோசித்தார்‌. அவரும்‌ 
அன்றைய நிலையில்‌ குழந்தையை இளவரசராக்குவது நாட்டிற்கு 
தீமை என்ற கருத்தினையே கூறினார்‌. அப்படியாயின்‌ செய்வது 
என்ன? 


சோழ குலத்தின்‌ பழுத்த மூதாட்டியும்‌, பல அரசர்களைப்‌ 
பார்த்தவரும்‌, சோழ அரச குலத்தினருக்கு மட்டுமல்ல, சோழ 
மக்களின்‌ அன்பிற்கும்‌, வணக்கத்திற்கும்‌ பாத்திரமானவருமான 
அம்மங்கை ஆழ்வாரை மன்னரும்‌, மகா மந்திரியாரும்‌ 
கலந்தார்கள்‌. 
சோழ குலத்திற்கு ஒளி விளக்காகத்‌ திகழ்ந்த பெண்மணி 
செம்பியன்‌ மாதேவடிகள்‌ அவார்‌. இவர்‌ முதல்‌ பராந்தக 
சோழரின்‌ புதல்வரான கண்டராதித்த சோழரின்‌ மனைவி. 
சிவபக்தி மிக்க கணவரைப்‌ பெற்ற தேவியாரும்‌ சிவபக்திச்‌ 
சீலராகவே வாழ்ந்தார்‌. தமது அருமைப்‌ புதல்வன்‌ உத்தம 
சோழரையும்‌ பக்திமானாகவே வளர்த்தார்‌. சிவதொண்டு செய்து 
கொண்டு சிவனடியார்‌ போலவே வாழ்ந்த இவரை மக்கள்‌ 
மாதேவடிகள்‌ என்று போற்றி வணங்கினார்கள்‌. இவர்‌ நாடு 
முழுவதும்‌ சுற்றி பல தலங்களில்‌ இறைவனை வணங்கினார்‌. 
* “பெரிய தேவர்‌ துஞ்சி அருளிப்‌ பிள்ளைகளுக்கு ஒன்றும்‌ இரண்டும்‌ 
திருநட்சத்திரமாகையால்‌'. 
- பல்லவராயன்பேட்டை கல்வெட்டு 433/1924. 


26 ஜி. ஏ. வடிவேலு 


செங்கற்களால்‌ கட்டப்பட்ட கோயில்கள்‌ காலப்‌ போக்கில்‌ 
சிதைந்து போவதைப்‌ பார்த்தார்‌ எனவே அவைகளை 
கற்றளிகளாகப்‌ புதுப்பிக்க ஏற்பாடு செய்தார்‌. தம்முடைய 
வாழ்நாளில்‌ பத்து கோயில்களை கற்றளிகளாக்கினார்‌. இன்று 
தமிழகத்தில்‌ பிரம்மாண்டமான கற்றளிகள்‌ வானளாவ 
நின்றிருக்கின்றனவே, அவற்றிற்கு பேரும்‌ புகழும்‌ ஏற்பட 
காரணமானவர்‌ இந்த செம்பியன்‌ மாதேவடிகளேயாவார்‌. 
மாமனார்‌ பராந்தக சோழர்‌, கணவர்‌ கண்டராதித்த சோழர்‌, 
அவருக்குப்‌ பின்‌ அரசு ஏற்ற கொழுந்தர்‌ அரிஞ்சயச்‌ சோழர்‌, 
அவருடைய மகனான சுந்தரசோழர்‌. அவருக்குப்‌ பின்‌ அரசு 
உரிமை பெற்ற தம்‌ மகனான உத்தம சோழர்‌, அவருக்குப்‌ பின்‌ 
அரசு உரிமை பெற்ற சுந்தரசோழரின்‌ மகனான இராசராச 
சோழர்‌, அவருடைய மகனான இராசேந்திர சோழர்‌ ஆகிய ஏழு 
மன்னர்களின்‌ ஆட்சிகளைக்‌ கண்டு தொண்ணூாற்றைந்து 
ஆண்டுகள்‌ வாழ்ந்து வழி காட்டியாக விளங்கியவர்‌ செம்பியன்‌ 
மாதேவியார்‌; அவரையே தம்முடைய வழிகாட்டியாகக்‌ கொண்டு 
அவர்‌ தாள்‌ போற்றி வணங்கும்‌ மூதாட்டிதான்‌ அதே குலத்தில்‌ 
அவதரித்த அம்மங்கை தேவியார்‌. 


கங்கைகொண்ட சோழன்‌ முதலாம்‌ இராசேந்திரனுக்கு இரு 
பெண்கள்‌. ஒருவர்‌ அம்மங்கை, மற்றவர்‌ அருள்மொழி நங்கை. 
மூத்தவர்‌ அம்மங்கை சாளுக்கிய இளவரசன்‌ இராசராச 
நரேந்திரனுக்கு திருமணம்‌ செய்து வைக்கப்பட்டார்‌. 
அம்மங்கையின்‌ மணி வயிற்றில்‌ வாய்த்தவனே 'அயிரம்‌ யானை 
அமரிடை வென்ற மானவன்‌' என ஜெயங்கொண்டாரின்‌ 
கலிங்கத்துப்‌ பரணி போற்றும்‌ அதன்‌ கதாநாயகனான முதலாம்‌ 
குலோத்துங்கன்‌. குலோத்துங்கனுக்கு அடுத்து விக்ரம சோழன்‌ 
அரசோச்சினான்‌ அவனுக்கு அடுத்து அவன்‌ புதல்வன்‌ 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, அடுத்து அவன்‌ புதல்வன்‌ 
இரண்டாம்‌ இராசராசன்‌. இவ்வாறு முதல்‌ இராசேந்திரன்‌ முதல்‌ 
இரண்டாம்‌ இராசராசன்‌ வரை ஆறு பேரரசர்களைக்‌ கண்ட 
மூதாட்டி அம்மங்கை ஆழ்வார்‌.* அவரும்‌ சீலமும்‌, சிவ பக்தியும்‌ 
உலகறிந்தவையாகும்‌. 


சோழ குலத்தினராலும்‌ மக்களாலும்‌ அம்மங்கை ஆழ்வார்‌ 
என்று வணங்கப்பட்ட அம்மூதாட்டியார்‌ மேலும்‌ இரண்டு 
தலைமுறைகள்‌ வாழ்ந்து நாட்டிற்கு வழி காட்டப்‌ போகிறார்‌. 
* ஆழ்வார்‌ அக்காலத்தில்‌ பெருங்குலத்து பெண்டிரைக்‌ குறிக்க 
ஏற்பட்ட சொல்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 27 


உயிர்‌ தாங்கி, அம்பொன்மணி நூல்‌ தாங்காது அனைத்து 
உயிர்க்கும்‌ அருள்‌ தாங்கி, இம்பர்‌ மனைத்தவம்‌ புரிந்து”* 
திலகவதியாரைப்‌ போலவே பற்றற்று வாழ்ந்தார்‌ 
அம்மூதாட்டியார்‌. 

அன்னையே! இன்றைய இன்னலிலிருந்து சோழ குலம்‌ 
மீளத்‌ தாங்கள்தான்‌ வழிகாட்ட வேண்டும்‌. மன்னர்‌ அம்மங்கை 
ஆழ்வாரின்‌ தாள்‌ பணிந்து வேண்டினார்‌. ஆழ்வார்‌ மன்னவர்‌ 
கூறிய கருத்தினை ஆழ்ந்து சிந்தித்தார்‌. ஓம்‌ நமசிவாயா என ஒரு 
முறை உச்சரித்து விட்டுக்‌ கூறினார்‌ 

'இராசராசா! நீ நீடுழி வாழ வேண்டும்‌. உன்‌ பிணி நீங்க 
வேண்டும்‌. உன்னுடைய புதல்வர்கள்‌ அரசு பாரம்‌ சுமக்கும்‌ 
அற்றல்‌ பெறும்‌ வரையாவது நீ வாழ்ந்தாக வேண்டும்‌. 


அம்மையே, தங்கள்‌ ஆசிக்கு என்னுடைய சிரம்‌ தாழ்த்தி 
வணங்குகிறேன்‌. ஆனால்‌ எல்லாம்‌ வல்ல இறைவனின்‌ சித்தம்‌ 
வேறுவிதமாக இருக்குமானால்‌ அரசு தொடர்ந்து நடக்க ஆவன 
செய்வது என்னுடைய கடமை யல்லவா?' 


'இராசராசா! உன்னுடைய சிந்தனையின்‌ ஓட்டம்‌ 
செம்மையானதே. என்னுடைய சகோதரரான விக்ரமனின்‌ புதல்வி 
ஆளுடை நாச்சியார்‌. அவர்‌ மகன்‌ வயிற்றுப்‌ பேரன்‌ எதிரிலிப்‌ 
பெருமாள்‌ என்பவன்‌ கங்கைகொண்ட சோழ புரத்தில்‌ 
வளர்கிறான்‌. அந்த இளைஞன்‌ சத்திய சீலன்‌. நேர்மைக்கு 
உறைவிடமானவன்‌. துணிவு அவன்‌ குருதியில்‌ பிறந்தது. வீரம்‌ 
அவனுடைய உணர்வில்‌ வியாபித்துள்ளது. விவேகமும்‌, அஞ்சா 
நெஞ்சமும்‌, அறிவும்‌, நிதானமும்‌, அரசியல்‌ ஞானமும்‌, நிர்வாகத்‌ 
திறனும்‌ மிக்கவன்‌. இறை பக்தியும்‌, நாட்டுப்‌ பற்றும்‌, உயிர்த்‌ 
துடிப்பாகக்‌ கொண்டவன்‌. அந்த உத்தமனை நீ அறிவாயா?” 
இவ்வாறு கேட்ட அழ்வார்‌ அவர்களுக்கு மறுமொழி கூறினார்‌ 
மன்னர்‌: 

“அறிவேன்‌ அன்னையே! நெறியுடைப்‌ பெருமானின்‌ 
புதல்வனைத்தானே குறிப்பிடுகிறீர்கள்‌? யானை ஏற்றம்‌, குதிரை 
ஏற்றம்‌, வாட்போர்‌, மற்போர்‌ முதலிய யுத்த கலைகளில்‌ 
இன்றைக்கு கங்கைகொண்ட சோழபுரத்தில்‌ தன்னிகரற்று 
விளங்கும்‌ எதிரிலிப்‌ பெருமாளை அறியாதார்‌ யார்‌ தாயே! 


+ 


பெரியபுராணம்‌ (திலகவதி அம்மையாரைப்‌ பற்றி) 


28 ஜி. ஏ. வடிவேலு 


அதுவரை அவர்கள்‌ பேச்சைக்‌ கவனித்துக்‌ கொண்டு 
வாளாயிருந்த திருச்சிற்றம்பலமுடையார்‌ அச்சமயத்தில்‌ 
பேசினார்‌: 


மூதாட்டியாரே, தங்கள்‌ சொற்களிலிருந்து அடியேன்‌ 
தங்களுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டேன்‌. தற்போது 
தாங்கள்‌ குறிப்பிட்ட அந்த எதிரிலிப்‌ பெருமாளை இளவரசராக 
முடி சூட்டலாம்‌. அவர்‌ அப்பதவிக்கு ஏற்றவர்‌ என்பது 
மட்டுமல்ல, மன்னருக்கு உறவினரும்கூட, எனவே இந்த 
முடிவினை மக்களும்‌, சிற்றரசர்களும்‌ ஏற்பார்கள்‌ என்றே 
நம்புகிறேன்‌. சோழ இளவல்கள்‌ தக்க வயது எட்டிய பின்னர்‌ 
அப்பொறுப்பினை மூத்தவனுக்கு மாற்றி விடலாம்‌. 


இவ்வார்த்தைகளைக்‌ கூறிவிட்டு மன்னரை நோக்கினார்‌ 
மகாமந்திரியார்‌. 


மிகவும்‌ சிறந்த யோசனை! அவ்வாறே செய்வோம்‌. 
அடிகளின்‌ ஆலோசனையை ஆண்டவரின்‌ கட்டளையாக 
ஏற்போம்‌ மன்னவர்‌ உற்சாகத்துடன்‌ கூறினார்‌. மூதாட்டி 
அம்மங்கையார்‌ தலையசைத்து தமது ஆமோதிப்பினை 
அளித்தார்‌. 

இந்த முடிவு வெகு விரைவில்‌ தலைநகரில்‌ மட்டுமல்ல, நாடு 
முழுவதும்‌ பரவி விட்டது. ஆனால்‌ துர்ப்பாக்கிய வசமாக 
இக்கருத்தினை, படைத்‌ தலைவர்களிலும்‌, சிற்றரசர்களிலும்‌ 
பெரும்பாலோர்‌ ஏற்கவில்லை. அதற்கு காரணம்‌ அவர்களுடைய 
அரச பக்தியே. மன்னரின்‌ மூத்த புதல்வன்‌ சிறு வயதினனாக 
இருந்தாலும்‌ அவனுக்கே இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்ட வேண்டும்‌; 
மரபுக்கு முரணாக யாரோ மூன்றாவது உறவினனுக்கு பட்டம்‌ 
சூட்டக்கூடாது என அவர்கள்‌ வாதிட்டார்கள்‌. அவர்களில்‌ ஒரு 
சிறு பகுதியினர்‌ இம்முடிவினை ஆதரித்தார்கள்‌. எப்படியோ 
இதனை ஒட்டியும்‌, வெட்டியும்‌ பேசி விவாதிப்பதே அன்று சோழ 
நாட்டின்‌ பெரும்பகுதி மக்களின்‌ தொழிலாக மாறிவிட்டது. 

இவற்றை எல்லாம்‌ ஒற்றர்கள்‌ மூலமாக 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ அறிவார்‌. அனால்‌ இச்செய்தி 
நோய்வாய்ப்பட்டு படுக்கையில்‌ இருந்த மன்னருக்கு எட்ட அவர்‌ 
விடவில்லை. நெருங்கிய உறவினர்களும்‌, மருத்துவர்களும்‌ 
தவிர்த்து அவரை யாருமே பார்க்க அனுமதிக்க வில்லை. எனவே 
மன்னருக்கு நாட்டில்‌ நடப்பதே தெரியாமல்‌ போய்விட்டது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 29 


மகா மந்திரியார்‌ மன்னருடன்‌ கலந்து எதிரிலிக்கு 
இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டும்‌ சுபதினத்தை நிர்ணயித்தார்‌. இந்த 
செய்தி நாடெங்கும்‌ பறைசாற்றி அறிவிக்கப்பட்டது. இது 
சோழநாடு முழுவதும்‌ பெரிய பரபரப்பை உண்டாக்கி விட்டது. 
முடிசூட்டுவிழா எப்படி நடக்கும்‌ பார்க்கலாம்‌ என்று கூறி 
மீசையைத்‌ தடவிக்‌ கொண்டே சவால்‌ விட்டார்கள்‌ பல 
சிற்றரசர்கள்‌. 

எதிரிலிப்‌ பெருமாளுக்கு இளவரசுப்‌ பட்டம்‌ கட்ட நாள்‌ 
நிர்ணயிக்கப்பட்டது. அனால்‌ அம்முடிவு செய்ததற்கு அடுத்த 
நாள்‌ முதலே மன்னருக்கு உடல்நிலை மேலும்‌ மோசமாகி 
விட்டது. மன்னருடைய கருத்துக்கு மாறாக 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ வேறு ஒருவனுக்கு இளவரசுப்‌ பட்டம்‌ 
சூட்ட ஏற்பாடு செய்கிறார்‌ என்ற வதந்தி முளைத்தது. இவைகள்‌ 
எல்லாம்‌ மக்களுக்கு வேதனை அளித்தன. நாட்டில்‌ குழப்பம்‌ 
உருவானது. சோழ வம்சத்தின்‌ கொடியை அறுத்துவிட்டு வேறு 
ஒருவனுக்கு இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்ட விடமாட்டோம்‌ என்று 
சிற்றரசர்கள்‌ தங்களுடைய படை, பரிவாரங்களுடன்‌ தலைநகரில்‌ 
கூடி விட்டார்கள்‌. மன்னர்‌ உடல்நிலை மோசமாவதால்‌ யாரும்‌ 
அவரைப்‌ பார்க்கக்‌ கூடாது என்று அறிவித்து விட்டார்‌ 
திருச்சிற்றம்பலம்‌. சிற்றரசார்களையும்‌, படைத்‌ தலைவர்களையும்‌ 
அரண்மனைக்கு உள்ளே செல்ல அனுமதிக்க மறுத்து விட்டார்‌. 
இது அவர்களின்‌ சீற்றத்தையும்‌, ஐயத்தையும்‌ மேலும்‌ அதிகமாக்கி 
விட்டது. 

மன்னரின்‌ உயிர்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருந்தது. அதே 
நேரத்தில்‌ படைகளுடன்‌ தலைநகருக்கு வந்து மக்களைத்‌ 
தூண்டி விட்டுக்‌ கொண்டு சிற்றரசர்கள்‌ செய்யும்‌ குழப்பம்‌ வேறு. 
இந்நிலை ஏற்பட்டதற்கு முதலமைச்சர்‌ மிகவும்‌ மனம்‌ நொந்தார்‌. 
மன்னர்‌ ஓரளவிற்கு பேசும்‌ நிலையில்‌ சுய உணர்வுடன்தான்‌ 
இருந்தார்‌. அனால்‌ இந்த வேதனைச்‌ செய்திகளைக்‌ கூறி 
அவருடைய துன்பத்தை அதிகமாக்க, அவர்‌ உடல்நிலைக்கு 
மேலும்‌ அதிக ஆபத்தை ஏற்படுத்த அவர்‌ விரும்பவில்லை. எனவே 
இறைவன்‌ மீது பாரத்தைப்‌ போட்டுவிட்டு தம்முடைய 
அறிவிற்கும்‌, ஆற்றலுக்கும்‌ எட்டிய வகையில்‌ செயல்பட்டார்‌. 

படைபலத்துடன்‌ தலைநகரில்‌ தயாராக இருக்க வேண்டும்‌, 
மன்னர்‌ ஓரிரு நாட்களில்‌ மரணம்‌ எய்தி விடுவார்‌ என்பது 
தெளிவாகத்‌ தெரிகிறது, மன்னருடைய மூத்த புதல்வனுக்கு 


30 ஜி. ஏ. வடிவேலு 


அல்லாமல்‌ மற்றவனுக்கு பட்டம்‌ சூட்டினால்‌ அந்நேரத்தில்‌ 
அரண்மனைக்குள்‌ படைகளுடன்‌ புகுந்து போரிட்டாவது 
அதனை தடுப்பதென்றும்‌ சிற்றரசர்கள்‌ கூடித்‌ தீர்மானித்து 
விட்டார்கள்‌. இத்திட்டத்தை ஒற்றர்கள்‌ மூலமாக அறிந்த 
திருச்சிற்றம்பலம்‌ சூழ்ச்சியின்‌ மூலம்‌ அதனை வெல்லுவது என்று 
முடிவு செய்து விட்டார்‌. 


வெள்ளிக்கிழமை உதயாதி வேளையில்‌ கங்கை கொண்ட 
சோழபுரத்திலிருந்து எதிரிலி தக்க மரியாதைகளுடன்‌ பல்லக்கில்‌ 
அரண்மனைக்கு அழைத்து வரப்படுவார்‌ என்றும்‌, அவர்‌ 
வந்தவுடன்‌ இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டப்படும்‌ என்றும்‌ 
அறிவிக்கப்பட்டது. மன்னர்‌ தமது மூச்சிருக்கும்போதே இந்த 
நிகழ்ச்சியைக்‌ கண்டு களித்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார்‌. எனவே, 
மன்னர்‌ உடல்நிலையின்‌ காரணமாக மிகவும்‌ எளிமையான 
முறையில்‌ முடி சூட்டுவிழா நடைபெறும்‌ என்றும்‌, விழாவிற்கு 
யாருமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள்‌ என்றும்‌ பறை 
அறிவிக்கப்பட்ட து. 


தலைநகரில்‌ குழுமி இருந்த சிற்றரசர்கள்‌ இதனைக்‌ 
கேட்டார்கள்‌. அவர்கள்‌ உள்ளங்கள்‌ கொதித்தன. எதிரிலியை 
அரண்மனைக்குள்‌ போக விட்டால்தானே இளவரசனாவான்‌? 
அரண்மனைக்குள்‌ போகாமல்‌ தடுத்து அவனைச்‌ சிறை பிடிக்க 
வேண்டும்‌. இது சிற்றரசர்கள்‌ செய்த முடிவு. அந்த 
திட்டத்திற்கேற்ப அவர்களுடைய படைகள்‌ அரண்மனைக்கு 
வெளியே கூடியதும்‌, சிவிகை வரவே போரிட்டு அதனைக்‌ 
கைப்பற்றிக்‌ கொண்டு போனதும்‌ முன்னர்‌ கண்டோம்‌. 


குறிப்பிட்ட நேரத்தில்‌ சில போர்‌ வீரர்களுடன்‌ ஒரு வெற்று 
சிவிகை அரண்மனையை நோக்கி வர வேண்டும்‌. சிற்றரசர்கள்‌ 
படை எதிர்க்கும்போது எதிர்த்து போரிடுவது போல நடித்து 
காலம்‌ கடத்த வேண்டும்‌; முகூர்த்த நேரம்‌ முடியும்‌ தறுவாயில்‌ 
சிவிகையை சிற்றரசர்கள்‌ வசம்‌ விட்டுவிட வேண்டும்‌. இது 
திருச்சிற்றம்பலம்‌ போட்ட திட்டம்தான்‌. அதன்படியே எல்லாம்‌ 
நடந்தன. 

அதே நேரத்தில்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ கங்கை 
கொண்ட சோழபுரத்திற்கு தாமே சென்று எதிரிலியை அழைத்துக்‌ 
கொண்டு சுரங்கப்பாதை மூலமாக சோழ அரண்மனைக்குள்‌ 
புகுந்து மன்னரின்‌ முன்னர்‌ வந்து நின்றார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 31 


'பல்லவராயரே, வேளை வந்துவிட்டது. விரைவில்‌ எல்லாம்‌ 
நடக்கட்டும்‌. முதலில்‌ இறைவன்‌ சன்னதிக்கு ஏகி எதிரிலிக்கு 
இறை அருள்‌ பெற்று வாருங்கள்‌!' மன்னர்‌ பரபரப்புடன்‌ 
பேசினார்‌. தமது மூச்சிருக்கும்போதே இந்த நிகழ்ச்சியைக்‌ கண்டு 
களித்து அசிர்வதிக்க விரும்புகிறார்‌ எனவே, மன்னர்‌ 
உடல்நிலையின்‌ காரணமாக மிகவும்‌ எளிமையான முறையில்‌ 
முடி சூட்டுவிழா நடைபெறும்‌ என்றும்‌, விழாவிற்கு யாருமே 
அனுமதிக்கப்பட மாட்டார்கள்‌ என்றும்‌ பறை 
அறிவிக்கப்பட்டது. 


தலைநகரில்‌ குழுமி இருந்த சிற்றரசர்கள்‌ இதனைக்‌ 
கேட்டார்கள்‌. அவர்கள்‌ உள்ளங்கள்‌ கொதித்தன. எதிரிவியை 
அரண்மனைக்குள்‌ போக விட்டால்தானே இளவரசனாவான்‌? 
அரண்மனைக்குள்‌ போகாமல்‌ தடுத்து அவனைச்‌ சிறை பிடிக்க 
வேண்டும்‌. இது சிற்றரசர்கள்‌ செய்த முடிவு. அந்த 
திட்டத்திற்கேற்ப அவர்களுடைய படைகள்‌ அரண்மனைக்கு 
வெளியே கூடியதும்‌, சிவிகை வரவே போரிட்டு அதனைக்‌ 
கைப்பற்றிக்‌ கொண்டு போனதும்‌ முன்னர்‌ கண்டோம்‌. 


குறிப்பிட்ட நேரத்தில்‌ சில போர்‌ வீரர்களுடன்‌ ஒரு வெற்று 
சிவிகை அரண்மனையை நோக்கி வர வேண்டும்‌. சிற்றரசர்கள்‌ 
படை எதிர்க்கும்போது எதிர்த்து போரிடுவது போல நடித்து 
காலம்‌ கடத்த வேண்டும்‌; முகூர்த்த நேரம்‌ முடியும்‌ தறுவாயில்‌ 
சிவிகையை சிற்றரசர்கள்‌ வசம்‌ விட்டுவிட வேண்டும்‌. இது 
திருச்சிற்றம்பலம்‌ போட்ட திட்டம்தான்‌. அதன்படியே எல்லாம்‌ 
நடந்தன. 

அதே நேரத்தில்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ கங்கை 
கொண்ட சோழபுரத்திற்கு தாமே சென்று எதிரிலியை அழைத்துக்‌ 
கொண்டு சுரங்கப்பாதை மூலமாக சோழ அரண்மனைக்குள்‌ 
புகுந்து மன்னரின்‌ முன்னர்‌ வந்து நின்றார்‌. 

£பல்லவராயரே, வேளை வந்துவிட்டது. விரைவில்‌ எல்லாம்‌ 
நடக்கட்டும்‌. முதலில்‌ இறைவன்‌ சன்னதிக்கு ஏகி எதிரிலிக்கு 
இறை அருள்‌ பெற்று வாருங்கள்‌! மன்னர்‌ பரபரப்புடன்‌ 
பேசினார்‌. 

‘அரசே, அரிசிலாற்றில்‌ மங்கள நீராடிவிட்டு இராச 
ராசேச்சுரம்‌ திருத்தளிக்குச்‌ சென்று இராசராசேசுடையாரை 
வணங்கிவிட்டே வந்தோம்‌. பிரம்மாண்டமான அந்தச்‌ கோவிலை 


32 ஜி. ஏ. வடிவேலு 


முதன்‌ முறையாகப்‌ பார்த்த எதிரிலி தன்னை மறந்து 
நின்றுவிட்டான்‌. அவனை அங்கிருந்து அழைத்து வருவதே 
பெரும்பாடாகி விட்டது.” இது மகா மந்திரியார்‌ மறுமொழி. 
“ஆம்‌, மன்னர்‌ மன்னவா, வரலாற்றில்‌ என்றென்றும்‌ 
நிலைக்கும்‌ தங்களுடைய சாதனையைக்‌ கண்டு என்னை 
மறந்துவிட்டேன்‌.” உற்சாகத்துடன்‌ கூறினான்‌ எதிரிலி. 


மகிழ்ச்சி. நன்றாக பேசுகிறாயே எதிரிலி! உனக்குத்‌ 
தெரியாது குழந்தாய்‌, உலகம்‌ இன்னும்‌ பெரியது. மிக மிகப்‌ 
பெரியது. ஆதித்த சோழர்‌ என்று ஒரு மூதாதை எனக்கு இருந்தார்‌. 
தெய்வப்‌ பொன்னி நதி உற்பத்தி ஸ்தானமான சகஸ்ய 
மலையிலிருந்து அது கடலில்‌ கலக்கும்‌ புகார்‌ வரை 
இருமருங்குகளிலும்‌ எண்ணற்ற சிவாலயங்களை கற்றளிகளாகவே 
எழுப்புவித்தார்‌. அது மட்டுமல்ல, அவர்‌ கொங்கு மண்டலத்தை 
வென்று அங்கிருந்து பொன்‌ கொண்டு வந்து தில்லை 
சிற்றம்பலத்தை பொன்னம்பலமாக்கினார்‌. அதனால்‌ மூவர்‌ பாடிய 
தேவாரப்‌ பதிகங்களைத்‌ திருமுறைகளாகத்‌ தொகுத்த தெய்வப்‌ 
புலவர்‌ நம்பியாண்டார்‌ நம்பி அடிகளின்‌ திருமுறை 
திருவந்தாதியில்‌ இடம்‌ பெற்றார்‌, அந்தப்‌ பெருந்தகை. 

“கோச்செங்கட்‌ சோழர்‌ எழுபதுக்கு மேற்பட்ட பெரும்‌ 
கற்கோயில்களை மாடக்‌ கோயில்களாகவே கட்டினார்‌. 


முதலாம்‌ இராசராச சோழர்‌ இப்புவனமே போற்றி 
வியக்கும்‌ தஞ்சை பெரிய கோயில்‌ எடுத்தார்‌! 


முதல்‌ இராசேந்திர சோழர்‌ இந்நாவலம்‌ தீவின்‌ 
வடபுலத்திற்கு தமது இரத, கஜ, துரக, பதாதி படைகளை அனுப்பி 
பல போர்களை நடத்தினார்‌. எதிர்த்த மன்னர்களை எமனுலகு 
அள அனுப்பினார்‌. பணிந்த மன்னர்களின்‌ சிரங்கள்‌ கங்கை நீர்‌ 
குடங்கள்‌ சுமக்க வைத்து அழைத்துக்‌ கொண்டு வந்தார்‌. இங்கு 
கங்கை கொண்ட சோழபுரம்‌ என்ற புதிய புனித தலைநகர்‌ 
நிறுவினார்‌. அதில்‌ சோழீச்சுவரர்‌ அலயம்‌ அமைத்து வடபுலத்து 
சிற்றரசர்கள்‌ சுமந்து வந்த கங்கை நீரால்‌ இறைவனுக்கு அபிடேகம்‌ 
செய்தார்‌. 

மகனே! அந்த தெய்வப்‌ புருடர்களின்‌ முன்னர்‌ எளிய 
மானிடனான நான்‌ கட்டிய கோயில்‌ மிகமிக அற்பமானதே!' 
உணர்ச்சிவயப்பட்டு பேசிய மன்னரின்‌ கண்களில்‌ நீர்‌ சுரந்தது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 33 


மன்னரே, அதிகம்‌ பேசுவது நல்லதல்ல!” பணிவோடு 
கூறினார்‌ அருகில்‌ நின்றிருந்த தலைமை மருத்துவர்‌. 

மருத்துவரே! அந்த பெரியவர்கள்‌ திருநாமங்களை இன்று 
உச்சரிக்காத நா இனி என்று உச்சரிக்கப்‌ போகிறது?” என்றார்‌ 
மன்னார்‌. 

இராணியர்களின்‌ கண்களில்‌ தேங்கி இருந்த கண்ணீர்‌ 
பொலபொலவென மடையைத்‌ திறந்து கொண்டு வெளியே வந்து 
பாய்ந்தது. இதனைக்‌ கண்ட மன்னரின்‌ கண்களிலும்‌ நீர்‌ கசிந்தது. 


இச்சூழ்நிலையை மாற்ற எண்ணிய மகாமந்திரியார்‌, 
£ மன்னவா, பணியைத்‌ துவங்கலாமா?' என்று வினவினார்‌ 
மன்னவர்‌ தலையசைத்து தமது ஓப்புதலைத்‌ தெரிவித்தார்‌. 


சற்றுத்‌ தள்ளி தொலைவில்‌ நின்றிருந்த புரோகிதர்களைப்‌ 
பார்த்து திருச்சிற்றம்பலமுடையார்‌ தலையசைத்தார்‌. அவர்கள்‌ 
அண்மையில்‌ வந்தார்கள்‌. அங்கிருந்த பெரிய தீப கம்பங்களில்‌ 
ஒளி விளக்குகள்‌ ஏற்றப்பட்டன. ஏற்கனவே வைக்கப்பட்டி ருந்த 
புனித பீடத்தின்மீது அமர்த்துவதற்காக எதிரிலியை 
சிற்றம்பலமுடையார்‌ வலது கரம்‌ பிடித்து அழைத்தார்‌. எதிரிலி 
மன்னரின்‌ அருகில்‌ சென்று தயங்கியவண்ணம்‌ அவர்‌ முகத்தைப்‌ 
பார்த்து நின்றான்‌. அதனைக்‌ குறிப்பால்‌ உணர்ந்த மன்னர்‌ 
கூறினார்‌; 

'எதிரிலி, என்னவோ பேச நினைக்கிறாய்‌. தயங்காமல்‌ சொல்‌ 
குழந்தாய்‌! 

'மன்னவா, தங்களுடைய அணையைத்‌ தட்டிப்‌ 
பேசுவதற்காக முதலில்‌ தங்களுடைய மன்னிப்புக்கு 
இறைஞ்சுகிறேன்‌. இதெல்லாம்‌ எனக்குப்‌ பிடிக்கவில்லை. நான்‌ 
யார்‌? எனக்கு இந்த சோழ பேரரசை ஏற்க என்ன உரிமையுள்ளது? 
அதற்கெனப்‌ பிறந்த இரு செல்வங்கள்‌ இதோ தவழ்ந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களை விட்டு விட்டு எனக்கு 
இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டுவது என்ன நியாயம்‌? அதற்கு எனக்கு 
என்ன தகுதி? மகா மந்திரியார்‌ அணையை மீறுவது என்னைப்‌ 
போன்ற எளியவனுக்கு ஏற்றதல்ல. அந்த ஒரே காரணத்தால்தான்‌ 
இதுவரை அவர்‌ சொற்படியெல்லாம்‌ கேட்டுக்‌ கொண்டு இங்கு 
வந்து சேர்ந்தேன்‌. அரசே, அருள்கூர்ந்து இதிலிருந்து என்னை 
விடுவியுங்கள்‌." 


34 ஜி. ஏ. வடிவேலு 


எதிரிலி படுக்கையின்‌ மீது நீண்டு படுத்திருந்த மன்னரின்‌ 
தாள்களைப்‌ பற்றிக்‌ கொண்டு கதறினான்‌. அவனுடைய கண்ணீர்‌ 
அரசரின்‌ பாதங்களைக்‌ கழுவியது. மன்னர்‌ திருச்சிற்றம்பல 
முடையாரைப்‌ பார்த்தார்‌. 


மாமன்னரே! நான்‌ எல்லாவற்றையும்‌ சொல்லியே 
இச்சிறுவனை அழைத்து வந்தேன்‌' என்றார்‌ திருச்சிற்றம்பலம்‌. 
மன்னர்‌ எதிரிவியை அருகே அழைத்து படுக்கையின்மீது உட்கார 
வைத்துக்‌ கொண்டார்‌. தமது கரத்தால்‌ அவனுடைய வலது 
கரத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டு பேசலானார்‌. 


மைந்தா! நாங்கள்‌ செய்த ஏற்பாடு ஏற்றது அல்ல என நீ 
புகல்கிறாய்‌. அந்த ஏற்பாடு ஏற்றதுதானா இல்லையா என எனக்கு 
ஒரு சிறு ஐயம்‌ இருந்ததுண்டு. அதனை உன்‌ சத்தியச்‌ சொற்கள்‌ 
போக்கிவிட்டன. நான்‌ தக்க செயலைத்தான்‌ செய்தேன்‌. சோழ 
அரசுக்கு பேரும்‌, புகழும்‌ தரும்‌ ஒரு மகா உத்தமனைத்தான்‌ 
என்னுடைய பொறுப்புக்களை கவனிக்க நியமித்தேன்‌ என்ற 
மகிழ்வுடன்‌ இனி மரிப்பேன்‌. இந்த ஈரேழு உலகங்களிலும்‌ 
தனக்குத்தானே நிகர்‌ என, இலக்கியவானில்‌ நீண்டு நெடிதுயர்ந்து 
நின்ற கம்பநாடன்‌ என்ற ஒரு மகா புருடர்‌ என்னுடைய 
பாட்டனார்‌ காலத்தில்‌ இராமகாதை என்ற ஒரு காவியம்‌ 
செய்தார்‌. அக்‌ காவியத்தில்‌ ஒரு பகுதியை சொல்லுகிறேன்‌, கேள்‌. 
தனக்கு அயோத்தி அரசு கிடைக்க ஏற்பாடு அகியுள்ளது என 
அறிந்த பரதன்‌ துடித்துவிட்டான்‌. அரசு ஏற்க தனக்கு 
உரிமையில்லை என உறுதியாக மறுத்துவிட்டான்‌. அந்த 
பரதாழ்வாரின்‌ சொற்களைத்தான்‌ உன்னுடைய சொற்கள்‌ 
நினைவுபடுத்துகின்றன. அனால்‌ பரதனுடைய நிலை வேறு, 
உன்னுடைய நிலை வேறு. பெரியவர்களின்‌ பேச்சைத்‌ தட்டாதே. 
இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டிக்‌ கொள்‌. சோழ அரசை நடத்து. உன்‌ 
சகோதரர்களான என்னுடைய புதல்வர்களுக்கு உன்னுடைய தூய 
நெறி என்ற நீர்‌ பாய்ச்சி வளர்த்து வா, அனைத்தும்‌ அவன்‌ 
அருள்படி. நடக்கும்‌.” 

மன்னர்‌ அருகில்‌ மற்றொரு அமளியில்‌ சாய்ந்திருந்த 
அம்மங்கை அழ்வார்‌ கைசாடையால்‌ எதிரிலியை அருகில்‌ 
அழைத்தார்‌. அவன்‌ ஆழ்வாரின்‌ அருகில்‌ சென்று கூப்பிய 
கரத்தினனாய்‌ நின்றான்‌. அவர்‌ அவனுடைய சிரத்தை தம்முடைய 
வலது கரத்தால்‌ தடவிக்‌ கொடுத்தார்‌. மணி முடியை மறுக்காதே 
என்று தமது குறிப்பால்‌ உணர்த்தினார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 35 


திருச்சிற்றம்பலம்‌ மீண்டும்‌ எதிரிலியினுடைய கரத்தைப்‌ 
பிடித்து அழைத்தார்‌. அவன்‌ மன்னவரை நெருங்கினான்‌. 


'சோழபூபதி! சோழகுல மாதா! மகாமந்திரியாரே! 
உங்களுடைய அனைவரின்‌ அணைப்படி அரசு பொறுப்பினை 
இந்த அடியவன்‌ ஏற்கிறேன்‌. இமயத்தில்‌ புலிக்‌ கொடி நாட்டினார்‌ 
கரிகால சோழர்‌. புறாவுக்காக தம்முடைய சதையை அளித்து 
அதன்‌ விளைவாக 'புள்ளுறு புண்கள்‌ தீர்த்த வெள்வேல்‌' என்ற 
புற நானூறு பாடல்‌ பெற்றார்‌, சிபிச்சக்கரவர்த்தி. ஒரு அவுக்காக 
தம்முடைய ஒரே புதல்வன்மீது தேரைச்‌ செலுத்தி “மகனை முறை 
செய்த மன்னவன்‌' என சேக்கிழார்‌ பெருமானால்‌ போற்றப்‌ 
பட்டார்‌ மனுநீதி சோழர்‌. அத்தகைய தவப்‌ புதல்வர்கள்‌ அண்ட 
நாடு இது. மற்றவருக்கு மகுடம்‌ சூட்டுவதுதான்‌ நாட்டிற்கு நலம்‌ 
பயக்க வல்லது என்ற எண்ணம்‌ ஏற்பட்டதால்‌ தம்‌ 
பிள்ளைகளுக்கு மகுடம்‌ அளிக்காது அதனை வேறு ஒருவனுக்கு 
அளிக்க முன்வந்த இராசராச சோழர்‌ அளும்‌ புனித அரசு இது. 
அத்தகைய புனிதமும்‌, புராதனமும்‌ கொண்ட அரசை ஏற்குமாறு 
என்னைப்‌ பணிக்கிறீர்கள்‌. ஏற்கிறேன்‌. என்னால்‌ இயன்றவரை 
உண்மையோடும்‌, சத்தியத்தோடும்‌ பரிபாலிப்பேன்‌. தாங்கள்‌ 
குறிப்பிட்ட இராம காதையை நானும்‌ படிக்கும்‌ பேறு 
பெற்றிருக்கிறேன்‌. பரதன்‌ இராகவனின்‌ பாதுகைக்கு பட்டம்‌ 
சூட்டி விட்டு, தான்‌ உடன்‌ இருந்து அரசு அண்டான்‌. அதுபோல 
நானும்‌ தங்களுடைய பேருக்கு பின்னர்‌ இருந்துகொண்டு 
நாட்டை அள்வேன்‌. தங்களுடைய புதல்வர்கள்‌ உரிய பிராயம்‌ 
எய்திய பின்னர்‌ அரசை அவர்களிடம்‌ ஒப்படைப்பேன்‌. 
இறுதியில்‌ பரதன்‌, ஆட்சியை பட்டத்திற்கு உரிய இராகவனிடம்‌ 
ஒப்படைத்ததுப்‌ போல? 


முழக்கம்‌ செய்த எதிரிலியின்‌ பரந்த முகத்திலே தெய்வீக 
ஒளி சுடர்விட்டுப்‌ பிரகாசித்தது. அவன்‌ சொற்கள்‌ அங்கிருந்த 
அனைவரின்‌ நெஞ்சங்களையும்‌ தொட்டு நெகிழ வைத்தன. 
பரதாழ்வாரே தங்கள்‌ முன்னர்‌ நிற்பதாக நினைத்தார்கள்‌. 
பெருமிதத்தால்‌ இராசராசரின்‌ உள்ளம்‌ விம்மியது. அவர்‌ 
தம்முடைய நோயை மறந்தார்‌ தன்னையே மறந்தார்‌ 
படுக்கையிலிருந்து தாமாகவே எழுந்து உட்கார்ந்தார்‌ 
உற்சாகத்தோடு உரக்கப்‌ பேசினார்‌: 


'இளவரசு மகுடாபிஷேகம்‌ நடக்கட்டும்‌! 


36 ஜி. ஏ. வடிவேலு 


புனித பீடத்தின்‌ மீது எதிரிவியை அமர்த்தி புரோகிதர்கள்‌ 
மந்திரங்களை ஓதினார்கள்‌. மன்னவர்‌ படுக்கையிலிருந்தவாறே 
மலர்களைத்‌ தூவ, இராணியரும்‌, மகாமந்திரியாரும்‌ இறைவனை 
ஏத்தி வணங்க, மூதாட்டி அம்மங்கையார்‌ இரு கரங்களையும்‌ 
நீட்டி ஆசிர்வதிக்க எதிரிலி அடக்கமான முறையில்‌ இளவரசு 
பட்டம்‌ சூட்டப்பட்டான்‌ பின்னர்‌ எழுந்து அங்கிருந்த 
அனைவரின்‌ பாதங்களையும்‌ தொட்டு வணங்கினான்‌. 


மகா மந்திரியாரே, முடிசூட்டு விழா முடிந்து விட்டது. 
இளவரசனை அழைத்துப்‌ போய்‌ உப்பரிகையில்‌ நின்றவாறேனும்‌ 
மக்கள்‌ அசிர்வாதம்‌ பெறச்‌ செய்யுங்கள்‌!' உற்சாகத்துடன்‌ 
கூறினார்‌, மன்னவர்‌. மகா மந்திரியார்‌ இதனை விரும்பவில்லை. 
ஆயினும்‌ மன்னர்‌ அணைப்படி இளவரசரின்‌ கரம்‌ பிடித்து 
அவரை உப்பரிகைக்கு அழைத்துச்‌ சென்றார்‌. 


திருச்சிற்றம்பலமுடையாருடைய ஆணைப்படி ஆயிரம்தளி 
அரண்மனையின்‌ பிரதான வாயிலின்‌ மேல்பகுதியுடன்‌ 
இணைத்துக்‌ கட்டப்பட்டிருந்த வாயிலுக்கும்‌ அகழிக்குமான 
தொடர்‌ பாதைப்‌ பலகை பெருத்த ஒலி எழுப்பிக்‌ கொண்டு 
மெதுவாக இறங்கி வந்து அகழிமேல்‌ படுத்தது. அரண்மனைக்கும்‌ 
அகழிக்கு அப்பால்‌ இருந்த நிலப்பரப்பிற்கும்‌ தொடர்பு 
ஏற்பட்டது. வாயில்‌ திறந்து விடப்பட்டது. மக்களும்‌, குறுநில 
மன்னர்களும்‌, அவர்களுடைய படைகளும்‌ விழுந்தடித்துக்‌ 
கொண்டு உள்ளே ஓடி வந்தார்கள்‌, மன்னவருக்கு ஏதாவது ஆகி 
விட்டதா என்ற பரபரப்பில்‌. அனால்‌ வெள்ளமென பாய்ந்து வந்த 
அக்கூட்டம்‌ கண்டது? 

அரண்மனையின்‌ உப்பரிகையில்‌ இளவரசன்‌ எதிரிலிப்‌ 
பெருமாள்‌ கூப்பிய கரத்தினனாய்‌ முடிசூடி நிற்கிறான்‌! அருகில்‌ 
திருச்சிற்றம்பலமும்‌ நிற்கிறார்‌. 


நந்தா விளக்கு அணைந்தது 


சோ ழப்‌ பேரரசின்‌ தலைமை அமைச்சர்‌ அரண்மனை 
உப்பரிகையில்‌ பெருமிதத்தோடு நிற்கிறார்‌ அவருக்கு அருகே 
இளவரசர்‌ எதிரிலிப்‌ பெருமாள்‌ மகுடம்‌ புனைந்து கூப்பிய 
கரத்தினராய்‌ நிற்கிறார்‌. அதனைக்‌ கண்ட சிற்றரசர்களும்‌, 
மக்களும்‌ மனம்‌ துடித்தார்கள்‌. பதறி விட்டார்கள்‌. மன்னருக்கு 
இறுதி வந்து விட்டதோ என நினைத்து அவர்கள்‌ 
அரண்மனையை நோக்கி ஓடி வந்தார்கள்‌ அனால்‌ கண்ட 
தோற்றம்‌ நேர்‌ மாறானது. மாபெரும்‌ பூதங்கள்‌ எதிரில்‌ நிற்பது 
போல அலறி விட்டார்கள்‌. அரண்மனைக்கு உள்ளே போக 
இயலவில்லை. அதனுடைய பெரிய வாயில்கள்‌ மூடப்‌ 
பட்டிருந்தன. 

பெரும்‌ கூச்சலும்‌, குழப்பமும்‌ ஏற்பட்டன. மக்கள்‌ 
மகாமந்திரியாரையும்‌, இளவரசரையும்‌ வாயில்‌ வந்தபடி பழித்தும்‌, 
இழித்தும்‌ பேசினார்கள்‌. உப்பரிகையிலிருந்த மகா மந்திரியார்‌ 
ஏதோ பேச முயன்றார்‌ “எனதருமை சோழ மண்டல 
சிற்றரசர்களே, பெரியோர்களே, மக்களே! என்ற வார்த்தைதான்‌ 
கேட்டது. மக்கள்‌ எழுப்பிய ஒலியில்‌ அவர்‌ என்ன சொல்லுகிறார்‌ 
என்பதே யாருக்கும்‌ கேட்கவில்லை. யாரும்‌ அவர்‌ சொல்வதைக்‌ 
கேட்க விரும்பவில்லை. ஆயினும்‌ அவர்‌ மீண்டும்‌ உரக்கக்‌ 
கூவினார்‌; 


“சோழ சாம்ராஜ்யத்தின்‌ சக்கரவர்த்தியும்‌, முத்தமிழ்‌ 
தலைவனும்‌, இராசப்‌ பண்டிதருமான நமது அன்புக்கும்‌ 
வணக்கத்திற்கும்‌ உரிய மாமன்னர்‌ இராசராச சோழ 
சக்கரவர்த்தியின்‌ பெயரால்‌ உங்களைக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 
எல்லோரும்‌ அமைதியாக ஓரேயொரு நொடி காலம்‌ மட்டும்‌ நான்‌ 
சொல்லுவதற்குச்‌ செவி சாயுங்கள்‌ மாமன்னருடைய உயிர்‌ 


38 ஜி. ஏ. வடிவேலு 


ஊசலாடும்‌ இந்த நேரத்திலே இங்கு நடைபெறும்‌ குழப்பம்‌ எங்கு 
போய்‌ முடியுமோ என்று அஞ்சுகிறேன்‌. உங்களுக்கு உள்ள 
அளவிற்கு நாட்டுப்பற்றும்‌, அரசுப்பற்றும்‌ எனக்கும்‌ 
இருக்கின்றன. என்னை நம்புங்கள்‌. இதோ இந்த எதிரிலிப்‌ 
பெருமாளுக்கு அரசரின்‌ அணைப்படிதான்‌ முடி சூட்டப்‌ பட்டது. 
அருள்‌ கூர்ந்து அவரை அனைவரும்‌ ஆசிர்வதித்து உயிருக்கு 
மன்றாடும்‌ மன்னவரின்‌ உளம்‌ நிறைவு பெற உதவுமாறு 


பணிவோடு வேண்டுகிறேன்‌! 


இவ்வார்த்தைகளைக்‌ கூறிய திருச்சிற்றம்பல முடையார்‌ 
அங்கு தென்பட்டவரை நோக்கி சிரம்‌ தாழ்த்தி, கரம்‌ கூப்பி 
வணங்கினார்‌. மக்கள்‌ அவரைப்‌ பொருட்‌ படுத்தவேயில்லை. 
பன்னெடுங்காலமாக மன்னருக்கு அடுத்தவராக மதிக்கப்பட்ட 
சிற்றம்பலம்‌ அன்று மக்களின்‌ முன்னர்‌ தூசு ஆகிவிட்டார்‌! 

மக்களின்‌ கொதிப்பிற்கு வலுவான இரு காரணங்கள்‌ 
இருந்தன. முதலாவது, மன்னர்‌ மகனுக்கு இளவரசு பட்டம்‌ 
சூட்டாமல்‌, வேறு யாருக்கோ சூட்டி விட்டார்கள்‌. அதனைக்கூட 
அவர்கள்‌ மன்னிக்கலாம்‌. ஒருக்கால்‌ உண்மையிலேயே மன்னரின்‌ 
கருத்து அதுவாகவும்‌ இருக்கலாமல்லவா? 

அனால்‌ மற்றொரு காரணம்தான்‌ மிகவும்‌ பயங்கரமானது. 
எதிரிலிக்கு இளவரசு பட்டம்‌ சூட்டப்பட்டது மன்னரின்‌ 
கருத்தின்படிதான்‌ என்கிறார்‌ திருச்சிற்றம்பலம்‌. முடிசூட்டு 
விழாவிற்கு சிறிது நேரம்‌ முன்னர்தான்‌ கங்கை கொண்ட 
சோழபுரத்திலிருந்து அந்த எதிரிலிப்‌ பெருமாள்‌ சிவிகையில்‌ 
அழைத்து வரப்பட்டான்‌. சிற்றரசர்கள்‌ படை சிவிகையைத்‌ 
தடுத்து, போரிட்டு வெற்றி கண்டதன்றி, சிவிகையில்‌ இருந்தவனை 
எங்கோ கொண்டு போய்‌ விட்டார்கள்‌. இது பல்லாயிரம்‌ மக்கள்‌ 
அன்று அதே சோழ மாளிகையின்‌ எதிரில்‌ தங்களுடைய 
கண்களால்‌ கண்ட உண்மை. யாரோ சொல்ல என்றோ 
கேட்டதல்ல. அத்தனை பேரும்‌ சற்று முன்னர்தான்‌ அதனை 
நேருக்கு நேராகப்‌ பார்த்தார்கள்‌ சிற்றரசர்களால்‌ சிறை 
பிடிக்கப்பட்ட எதிரிலி அரண்மனைக்குள்‌ எப்படி வந்து 
முளைத்தான்‌? அது என்ன மாயமா, மந்திரமா? 


இது சூழ்ச்சி, பயங்கரமான சூழ்ச்சி! யாரோ தமது 
உறவினனுக்கு இளவரசு பட்டம்‌ கட்ட திருச்சிற்றம்பலம்‌ செய்த 
இழிவான சூழ்ச்சி. வழி வழியாக வந்த சோழ குலத்தை, விஜயாலய 
சோழன்‌ நட்ட புனிதக்‌ கொடிக்‌ கம்பத்தை வெட்டி வீழ்த்தி 
விட்டார்‌ திருச்சிற்றம்பலம்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 39 


இவ்வாறு நினைத்த மக்கள்‌ மனம்‌ கொதித்தார்கள்‌; 
பதறினார்கள்‌; துடித்தார்கள்‌. அந்நேரத்தில்‌ ஏதோ ஒரு குரல்‌, 
யாரோ ஒரு சிற்றரசனின்‌ குரல்‌ ஓங்கிக்‌ கேட்டது. 

“யாரையோ கொண்டு வந்து எதிரிலி எனக்‌ காட்டி 
முடிசூட்டப்பட்டு விட்டது. இதனைப்‌ பற்றி மன்னரையே 
கேட்போம்‌. இதனை நாம்‌ ஏற்க முடியாது. இந்த பயங்கரமான 
துரோகம்‌ செய்த அமைச்சர்‌ தலைவரை நமனுலகுக்கு 
அனுப்புவோம்‌. சோழ அரசை ஆளலாம்‌ என ஆசைப்பட்டு வந்து 
கரம்‌ கூப்பி நிற்கிறானே, அந்தச்‌ சிறுவன்‌ எமபுரி அள ஏற்பாடு 
செய்வோம்‌. புறப்படுங்கள்‌ அரண்மனைக்குள்‌. நொறுக்குங்கள்‌ 
வாயிற்கதவுகளை. 

உணர்ச்சி வசப்பட்டு அத்திரம்‌ கொண்ட மக்கள்‌ 
ஆங்காங்கு தென்பட்ட கற்களைத்‌ தூக்கி உப்பரிகையில்‌ நிற்கும்‌ 
எதிரிலியின்மீதும்‌, சிற்றம்பலத்தின்மீதும்‌ வீசினார்கள்‌. 
அவ்விருவரும்‌ அஞ்சி உள்ளே ஓடினார்கள்‌. வெறிகொண்ட 
கூட்டம்‌ சோழ மாளிகையின்‌ பிரதான வாயிலைத்‌ தகர்க்க 
முனைந்தது. படால்‌, படால்‌ என்ற இரைச்சல்‌ அரண்மனையை 
அதிர வைத்தது. பெரும்‌ வெள்ளம்‌ அரண்மனைக்கு உள்ளே 
புகுவதைப்‌ போல ஓவென்று ஓசை கேட்டது. 


மன்னர்‌ முடிசூட்டு விழாவின்போது அதிகம்‌ பேசி 
விட்டதால்‌ மிகவும்‌ களைத்து விட்டார்‌. கண்களை மூடிக்‌ 
கொண்டு அமைதியாகப்‌ படுத்திருந்தார்‌. பெருமூச்சு வாங்கியது. 
தலைமாட்டில்‌ ஒரு நந்தா விளக்கு மட்டுமே எரிந்து 
கொண்டிருந்தது. அது ஒளி குன்றி தான்‌ அங்கு இருப்பதைக்‌ 
காட்டும்‌ அளவிற்குதான்‌ எரிந்து கொண்டிருந்தது. அருகில்‌ 
சோகமே உருவாக அரசியர்‌ அமர்ந்திருந்தார்கள்‌. 


உள்ளே பரபரப்புடன்‌ ஓடிவந்த திருச்சிற்றம்பல 
முடையாருக்கும்‌, எதிரிலிக்கும்‌ அங்கு தென்பட்ட தோற்றம்‌ 
கனவுக்‌ காட்சியைப்‌ போல தோன்றியது. திருச்சிற்றம்பல 
முடையார்‌ கைநீட்டி சைகை செய்து பட்டத்தரசியார்‌ 
புவனமுழுதுடையாளை அழைத்துவிட்டு நகர்ந்தார்‌. அரசியார்‌ 
வேதனையே உருவாக அவரைப்‌ பின்‌ தொடர்ந்தார்‌. அமைச்சர்‌ 
தலைவர்‌ அந்தப்‌ பெரிய அறையின்‌ ஒரு மருங்குக்குச்‌ சென்று 
நின்றார்‌. மகாராணியார்‌ அவலோடு அவர்‌ முகத்தைப்‌ பார்த்தார்‌. 
அவர்‌ முகத்தில்‌ தென்பட்ட பீதி இராணியாரைக்‌ கலக்கியது. 


40 ஜி. ஏ. வடிவேலு 


மகாராணி; மனதை திடப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌' 
மகாமந்திரியார்‌ கண்கலங்க கூறினார்‌. 


என்ன, மன்னர்பிரான்‌ உயிருக்கு?” இது இராணியின்‌ 
அடிபட்ட மானின்‌ குரலையொத்த ஒலி. 


அரசி, அது எதிர்பார்த்த அபாயமே. அனால்‌ மற்றொரு 
புதிய அபாயம்‌ நெருங்கிக்‌ கொண்டிருக்கிறது.' 

என்ன? இராணியார்‌ பதறினார்‌. அவர்‌ உடல்‌ வெடவெட 
என நடுங்கியது. 


'தாயே கண்‌ கலங்காதீர்கள்‌. எதிரிலிக்குப்‌ பட்டம்‌ 
சூட்டியதை சிற்றரசர்களில்‌ பலரும்‌, மக்களும்‌ விரும்பவில்லை. 
அவர்கள்‌ விருப்பத்திற்கு மாறாகப்‌ பட்டம்‌ கூட்டப்பட்ட தை 
அறியவே அவர்கள்‌ கொதித்து எழுந்து விட்டார்கள்‌. பெரும்‌ 
கூட்டமாக அரண்மனையை நோக்கி அலையெனத்‌ திரண்டு வந்து 
விட்டார்கள்‌. அதோ கேட்கிறதே, அது அவர்கள்‌ அரண்மனை 
வாயில்களை நொறுக்கும்‌ ஒலிதான்‌! 

“ஐயோ! ஆண்டவா, என்ன செய்வோம்‌? மகாமந்திரியாரே, 
இந்தக்‌ கலவரத்தைப்‌ பற்றி மன்னருக்கு தெரிவித்தால்‌?” 

“இந்த நிலையில்‌ மன்னர்‌ மனம்‌ இதனைத்‌ தாங்காது. 
பேராபத்தில்‌ முடியலாம்‌? 

“ஐயையோ! 

அம்மணி! எல்லாம்‌ அந்த சோழீச்சுவரன்‌ விட்ட வழியே 
நடக்கும்‌. எனக்கு இந்த நேரத்தில்‌ ஒன்றுதான்‌ தோன்றுகிறது. 
அந்தப்‌ பெரும்‌ கூட்டம்‌ வாயில்களை இடித்து நொறுக்கிவிட்டு 
இங்கே வரப்போகிறது. என்னையும்‌ எதிரிலியையும்‌ பார்த்தால்‌ 
விட மாட்டார்கள்‌ என்‌ உயிரைப்பற்றி நான்‌ என்றுமே 
கவலைப்பட்டதில்லை. அனால்‌ இளவரசரைக்‌ 
காப்பாற்றினால்தான்‌ சோழக்‌ கொடி பட்டுப்‌ போகாமல்‌ 
காப்பாற்ற முடியும்‌. எனவே நான்‌ அவரை அழைத்துக்‌ கொண்டு 
முன்பு வந்த சுரங்கப்‌ பாதை மூலமாக வெளியேறி விடுகிறேன்‌. 
நாட்டில்‌ பல குழப்பங்களும்‌, சதிகளும்‌ இன்று சிற்றரசர்கள்‌ 
மூலமே நடக்கின்றன. அந்த சதிகாரர்கள்‌ செயல்பட இந்த 
நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாகி விட்டது. எனவே இங்கு சோழ 
இளவல்கள்‌ இருப்பது பேராபத்து என என்‌ உள்‌ உணர்வு 
சொல்கிறது. குழந்தைகளையும்‌ எடுத்துக்‌ கொண்டு நான்‌ 
எதிரிலியுடன்‌ சுரங்கப்பாதை மூலம்‌ வெளியேறுகிறேன்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 41 


தேவிமார்களை அவர்கள்‌ ஒன்றும்‌ செய்ய மாட்டார்கள்‌ 
இங்கேயே மன்னருடன்‌ இருங்கள்‌. நாங்கள்‌ இங்கே இல்லாத 
நிலையில படுக்கையில்‌ படுத்துள்ள மன்னரையும்‌, சோகமே 
உருவான தங்களையும்‌ கண்டால்‌ கலகக்‌ கும்பல்‌ ஒருக்கால்‌ 
அமைதி பெறலாம்‌. 


மகா மந்திரியாரே! என்‌ நிலைமை. என்‌ நிலைமை. 
இந்நிலையில்‌ நீங்களும்‌ பிரிகிறீர்களா, குழந்தைகளையும்‌ என்னை 
விட்டுப்‌ பிரிக்கிறீர்களா?” 


'தாயே மனதைத்‌ தளர விடாதீர்கள்‌ இந்தப்‌ 
பேராபத்திலிருந்து சோழர்‌ குல தெய்வமான அந்த துர்க்கா 
பரமேஸ்வரி நம்மைக்‌ காப்பாற்றியே தீருவாள்‌. அந்த கொற்றைச்‌ 
சடைமுடியான்‌ அருள்‌ இருப்பின்‌ மீண்டும்‌ சந்திப்போம்‌.” 


“மன்னர்‌ நிலைமைதான்‌ இப்படி. இந்நிலையில்‌ நான்‌ 
பெற்றெடுத்த செல்வங்களையும்‌ துறக்கவா?' 


என்ன செய்வேன்‌ தாயே, மன்னர்‌ உடல்நிலை மோசமாக 
உள்ளதால்தான்‌ இந்த ஏற்பாடு. அதனால்தான்‌ 
தங்களையெல்லாம்‌ இந்த நிலையில்‌ விட்டுவிட்டு நான்‌ 
கோழையைப்போல இரகசியப்‌ பாதையில்‌ ஓடுகிறேன்‌ 
இப்பொழுதுகூட படைகளை ஏவி அந்தக்‌ கலவரத்தை அடக்கும்‌ 
ஆற்றல்‌ எனக்கு இல்லாது போகவில்லை. உள்‌ நாட்டுக்‌ கலவரம்‌ 
சோழ அரண்மனையிலேயே தோன்றி விட்டது என மரணப்‌ 
படுக்கையில்‌ உள்ள மன்னார்‌ அறிந்தால்‌ அடுத்த நொடியில்‌ அவர்‌ 
அவி பிரிந்தாலும்‌ வியப்பில்லை. பேச நேரமில்லை. அதோ 
கலவரக்காரர்களின்‌ ஓவி அதிகமாகிவிட்டது. அவர்கள்‌ 
அரண்மனைக்கு உள்ளே புகுந்து இருக்கலாம்‌. 


கட 


அழித்து? இராணியாரின்‌ மறுமொழியை எதிர்பாராது 
திருச்சிற்றம்பலம்‌ மன்னரின்‌ படுக்கையின்‌ அருகில்‌ ஓடினார்‌. 
அவர்‌ தாள்களைத்‌ தொட்டு வணங்கினார்‌. எதிரிலியும்‌ அவ்வாறே 
செய்தான்‌. பல்லவராயர்‌ மன்னரின்‌ மற்றொரு மனைவியான 
தரணி முழுதுடையாரின்‌ மடியில்‌ அமர்ந்திருந்த குழந்தைகளை 
எடுத்து தமது இரு தோள்களிலும்‌ சாற்றிக்‌ கொண்டார்‌. 

இராணியர்‌ கதிகலங்கி, கண்ணீர்‌ விட்டுக்‌ கதறினார்கள்‌. 
இளவரசன்‌ எதிரிலி பின்‌ தொடர, திருச்சிற்றம்பலம்‌ 
குழந்தைகளைத்‌ தூக்கியவண்ணம்‌ சுரங்கப்பாதையை நோக்கி 
நடந்தார்‌. மறையும்போது மீண்டும்‌ ஒரு முறை பின்னால்‌ திரும்பி 


42 ஜி. ஏ. வடிவேலு 


மன்னரைப்‌ பார்த்தார்‌. பல ஆண்டுகளாக அவர்‌ செலுத்திய 
பக்தியும்‌ விசுவாசமும்‌ கண்களிலிருந்து அருவியாகக்‌ கொட்டி 
மன்னருக்கு அஞ்சலி செய்தன. “எல்லாம்‌ என்னால்‌ வந்த வினை 
என வாய்விட்டு அழுது கொண்டே எதிரிலி அவரைப்‌ பின்‌ 
தொடர்ந்தான்‌. அவர்கள்‌ மறைந்தார்கள்‌. 

வெறி கொண்ட மக்கள்‌ கூட்டத்திற்கு சிற்றரசர்கள்‌ 
தலைமை தாங்கினார்கள்‌. அவர்கள்‌ அழைத்து வந்த படைகள்‌ 
செயலில்‌ இறங்கின. இராசபக்தியின்‌ பெயரால்‌ மாமன்னர்‌ 
இராசராச சோழருக்கு மாறாக பயங்கர கலவரம்‌ 
தோன்றிவிட்டது. ஓங்கி உயர்ந்த, அகண்ட, சேகேறிய 
அரண்மனை மரக்கதவம்‌ உடைத்து நொறுக்கப்‌ பட்டது. உள்ளே 
மக்கள்‌ வெள்ளம்‌ புகுந்தது. அரண்மனைக்குள்‌ புகுந்த கூட்டம்‌ 
மேல்‌ மாடத்திற்கு, ஏன்‌, மகா மன்னர்‌ வீற்றிருந்த 
அறைக்குள்ளேயே புகுந்து விட்டது. 

உள்ளே அவர்கள்‌ கண்ட தோற்றம்‌? அவர்கள்‌ உடல்களை 
மட்டுமல்ல, உள்ளங்களையும்‌ உலுக்கி விட்டது. இருண்ட அறை. 
அதில்‌ அமைச்சரும்‌ காணோம்‌. இளவரசனையும்‌ காணோம்‌. 
அறையின்‌ மத்தியில்‌ இருந்த மஞ்சத்தின்மீது மாமன்னர்‌ 
மல்லாந்து நீண்டு படுத்துள்ளார்‌. தலைமாட்டிலிருந்த விளக்கு 
அப்பொழுது தான்‌ அணைந்துள்ளது. அது புகையைக்‌ கக்கிக்‌ 
கொண்டிருந்தது. 

இராணியர்கள்‌ மன்னர்மீது புரண்டு விழுந்தும்‌, 
தலையையும்‌ மார்பையும்‌ அடித்துக்‌ கொண்டும்‌ கதறிக்‌ 
கொண்டி ருந்தார்கள்‌. சோழ குலத்தை வாழ்விக்க வந்த அந்த 
அடலேறு போய்விட்டது! முறை செய்து காப்பாற்றிய, மக்களின்‌ 
இறை போய்விட்டது! நந்தா விளக்கு அணைந்து விட்டது! 


'தந்ைத இலோர்க்குத்‌ தந்தையாகவும்‌, தாயிலோர்க்குத்‌ 
தாயாகவும்‌, மைந்தரிலோர்க்கு மைந்தராகியும்‌ மன்னுயிர்‌ 
கட்குயிராகவும்‌' இருந்து அரசாண்ட மாமன்னர்‌ என மெய்க்‌ 
கீர்த்திகளில்‌ போற்றப்படும்‌ இரண்டாம்‌ இராசராச சோழர்‌ 
இவ்வுலக வாழ்விலிருந்து விடுபட்டு சிவனடி சேர்ந்து விட்டார்‌! 


கொலை உணர்வோடு வெறி கொண்டு வந்த கூட்டம்‌ 
அங்கு தென்பட்ட சோக காட்சியைக்‌ காணவே நிலை குலைந்து 
விட்டது. அவர்கள்‌ இடிஒசை கேட்ட நாகமாக ஒடுங்கி, நடுங்கி 
செயலிழந்து, சிலைகளென நின்று விட்டார்கள்‌, அடுத்த 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 43 


நொடியில்‌, 'மன்னவா, மன்னவா! என அழுது கதற ஆரம்பித்து 
விட்டார்கள்‌. பகைமையும்‌ வெறியும்‌ எங்கோ ஓடி மறைந்து 
விட்டன. எங்கும்‌ சோகம்‌ கப்பிக்‌ கொண்டு விட்டது. 


மக்களும்‌, படை வீரர்களும்‌ தாங்கள்‌ அங்கு வந்த நோக்கம்‌ 
பற்றி வாய்‌ திறக்கவில்லை. அதனைப்‌ பற்றி பேசுவாரில்லை. 
மன்னருடைய இறுதிச்‌ சடங்குகள்‌ முறைப்படி நடந்தேறின. 
அதன்‌ பின்னர்‌ அனைவரும்‌ அமைதியாகக்‌ கலைந்தார்கள்‌. 


எரிமலையின்மிது பசுமை 


மாமன்னர்‌ இரண்டாம்‌ இராசராச சோழனுடைய 
பிரிவினால்‌ சோணாடு சோகக்‌ கடலில்‌ ஆழ்ந்தது. புலிக்‌ 
கொடிகள்‌ ஆங்காங்கே அரைக்‌ கம்பத்தில்‌ தாழ்ந்து, சோர்ந்து 
தொங்கின. மக்கள்‌ உள்ளங்கள்‌ வெறிச்சோடி வேதனைப்‌ பட்டுக்‌ 
கொண்டிருந்தன. தமிழ்த்தாய்‌ கண்ணீர்‌ வடித்தாள்‌. ஆயிரம்தளி 
அரண்மனை இருண்டு கலையிழந்து பாழ்மண்டபமாகத்‌ 
தோன்றியது. வழக்கமாக அங்கு எப்போதும்‌ கேட்கும்‌ இசையும்‌, 
தமிழ்‌ முழக்கமும்‌ எங்கோ ஓடி மறைந்து விட்டன. நடுங்கும்‌ 
அவலக்குரல்கள்தான்‌ கேட்டன. ஆடல்பாடல்‌ அரங்குகள்‌ ஆள்‌ 
அரவமற்ற இடுகாடுகளாகத்‌ தோன்றின. வாணிப நிலையங்களுக்கு 
வருவாரில்லை. எல்லோரும்‌ தங்களுடைய சொந்த இல்லத்தில்‌ 
அன்றுதான்‌ ஒரு பிணம்‌ விழுந்தால்‌ எப்படித்‌ துடிப்பார்களோ, 
அப்படித்‌ துடித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌ மன்னருடைய 
சிறப்புக்களைப்‌ பற்றி மீண்டும்‌ மீண்டும்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 


நாட்டில்‌ நடந்த ஒரே வேலை இதுதான்‌; ஆங்காங்கு 
மன்னர்‌ பெயரில்‌ அன்ன தானம்‌, சுவர்ண தானம்‌, வஸ்திர தானம்‌, 
கோ தானம்‌ மற்றும்‌ பற்பல தானங்கள்‌ நடந்து கொண்டிருந்தன. 


இரொணிமார்களுக்கு அமைச்சர்‌ தலைவர்‌ திருச்‌ சிற்றம்பலம்‌ 
எத்தனை முறைதான்‌ அறுதல்‌ கூறுவார்‌? ஆயினும்‌, 
அவர்களுடைய துக்கம்‌ தணிந்த பாடில்லை. குறிப்பாக, 
பட்டத்தரசி புவனமுழுதுடையாளுக்கு ஆறுதல்‌ கூற அவரால்‌ 
இயலவேயில்லை. 

மன்னர்‌ உயிர்‌ நீத்ததற்கு இரண்டாவது நாள்‌ மாலை 
பட்டத்தரசியார்‌ சோகமே உருவாக ஓர்‌ இருக்கையில்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 45 


சாய்ந்திருந்தார்‌. தோழியர்‌ எவ்வளவோ அழைத்தும்‌ உணவு 
உண்ண வர மறுத்து விட்டார்‌ இதனைத்‌ திருச்சிற்றம்‌ 
பலமுடையார்‌ அறிந்து அவரே அங்கு வந்து விட்டார்‌ 
இராணியார்‌ அவரைப்‌ பார்த்தவுடன்‌ எழுந்து நின்றார்‌. கண்கள்‌ 
கலங்கின. அண்மையில்‌ இருந்த அசனத்தில்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ 
அமர்ந்தார்‌. இராணியாரும்‌ தமது இருக்கையில்‌ மீண்டும்‌ 
அமர்ந்து தலை கவிழ்த்துக்‌ கொண்டு கண்ணீர்‌ விட்டார்‌. 
அமைச்சர்‌ தலைவர்‌ வறண்ட குரலில்‌ கேட்டார்‌: 

‘மகாராணி, தாங்கள்‌ இரண்டு நாட்களாக உண்ண 
வில்லையாமே?' 


'மாமன்னரை இழந்துவிட்ட விதவைக்கு உணவு ஒரு கேடா? 
அவர்‌ போன அதே நொடியில்‌ உயிர்விடாமல்‌ இன்னும்‌ உயிரைத்‌ 
தாங்கி உள்ள இந்தப்‌ பாவம்‌: செய்த கட்டைக்கு உணவு 
வேண்டுமா மகா மந்திரியாரே?” 


தாயே! தங்களுக்காக இல்லாவிடினும்‌ மாமன்னர்‌ கொடுத்த 
பிச்சையான குழந்தைகளைக்‌ காப்பாற்ற தாங்கள்‌ வாழ வேண்டும்‌. 
அதுதானே அவருக்குச்‌ செய்யக்‌ கூடிய அஞ்சலி! சோழ 
வம்சத்தைத்‌ தழைக்கச்‌ செய்ய தாங்கள்‌ ஆற்ற வேண்டிய 
மாபெரும்‌ கடமை. அதனைச்‌ செய்ய வேண்டாமா? 

அமைச்சர்‌ தலைவரே, எல்லோரும்‌ என்றோ ஒரு நாள்‌ 
மடியத்தான்‌ போகிறோம்‌. இதனை நான்‌ அறியாதவளல்ல. இந்த 
நாட்‌:டற்கு மற்றொரு மன்னர்‌ வரலாம்‌. ஏன்‌ இவரைவிட சிறந்த 
மன்னர்கூட வரலாம்‌. அனால்‌ தமிழுக்கு இத்தகைய பணிபுரிந்த 
ஒரு புரவலனை சோழ நாடு இனி காணப்‌ போகிறதா? 
நினைத்தால்‌ கண்ணீரை கட்டுப்படுத்த இயலவில்லையே! 
அவையில்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ எப்பொழுதும்‌ தமிழ்‌ நூல்‌ 
நயங்கள்‌ சொல்லிக்‌ கொண்டே இருப்பார்கள்‌ மன்னர்‌ 
நாளெல்லாம்‌ அன்ன அகாரத்தையும்‌ மறந்து கேட்டுக்‌ கொண்டே 
இருப்பார்‌! 

அமாம்‌ தாயே! “ஓவாது செய்ய தமிழ்‌ முழங்கத்‌ தெய்வப்‌ 
பொதியிலாய்‌!' என இதனை கூத்தப்பெருமான்‌ கூட 
பாடியுள்ளார்‌! 


“அவர்‌ இன்றா இறந்தார்‌? சேக்கிழார்‌ பெருமான்‌ 
மரித்தபோதே அவருடைய உயிரில்‌ பாதி போய்‌ விட்டது. 
கூத்தப்பெருமானைப்‌ பிரிந்த அன்று படுக்கையில்‌ 
விழுந்தவர்தான்‌!' 


46 ஜி. ஏ. வடிவேலு 


“ஆம்‌ தாயே! ஒரு நாள்‌ காலை மன்னர்‌ அமைச்சர்‌ 
அவையைக்‌ கூட்டியிருந்தார்‌. கூட்டம்‌ துவங்கிய உடனே 
அவருக்கு கூத்தர்‌ நினைவு வந்துவிட்டது. எங்கே கூத்தப்‌ 
பெருமான்‌ என்று கேட்டார்‌. அதிகாலையில்தான்‌ ஊருக்குப்‌ 
புறப்பட்டு போயுள்ளார்‌ என்று கூறினேன்‌. “எந்த ஊருக்கு? அவர்‌ 
சொந்த ஊரான மலரிக்கா?' என மன்னவர்‌ கேட்டார்‌. “(இல்லை 
கூத்தனூருக்கு*' என்றேன்‌. அரசு அலுவல்களை அப்படியே 
விட்டுவிட்டு புரவி மீதமர்ந்து கூத்தனூருக்குப்‌ பறந்தார்‌. 

கலைமகளே நேரில்‌ வந்து நாவில்‌ எழுதப்பட்ட புலவரான 
ஒட்டக்கூத்தர்‌ “ஆற்றங்கரைச்‌ சொற்‌ கிழத்தி'யைப்‌ பாடிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அதனைக்‌ கண்ட மன்னர்‌ தாமும்‌ அவர்‌ 
பின்னால்‌ போய்‌ அமர்ந்தார்‌. இரண்டு நாட்கள்‌ தொடர்ந்து 
அப்படியே அமர்ந்து விட்டார்‌. தமிழகத்தில்‌ சரசுவதி தேவிக்கு 
எடுக்கப்பட்டுள்ள அந்த ஒற்றைக்‌ கோயிலில்‌ கூத்தர்‌ கூப்பிட்டும்‌ 
பக்தி பரவசத்தில்‌ ஆழ்ந்திருந்த மன்னருடைய கண்கள்‌ 
திறக்கவில்லை. வாணிதாசர்‌ என்ற பட்டப்‌ பெயர்‌ பெற்ற கூத்தரின்‌ 
கவிதைமடை திறந்தது. அன்று ஓரே நாளில்‌ மன்னர்மீது “கண்டன்‌ 
கோவை, “கண்டன்‌ அலங்காரம்‌'** என்ற இரு நூல்களை 
யாத்துவிட்டார்‌ 

'தமிழ்த்‌ தாய்‌ இத்தகைய தவப்புதல்வனைப்‌ பெற்றெடுக்க 
என்ன தவம்‌ செய்தாளோ! ஒரு நாள்‌ அவையில்‌ இராசராசன்‌ 
உலா நூல்‌ அரங்கேற்றம்‌ நடந்தது. நான்‌ அருகில்‌ 
அமர்ந்திருந்தேன்‌. அந்த நூல்‌ நயத்தைக்‌ கேட்ட மன்னரின்‌ 
மகிழ்வு கட்டுக்கடங்கவில்லை. ஒவ்வொரு கண்ணிக்கும்‌ ஓராயிரம்‌ 
பரிசு வழங்கினார்‌ அவ்வள்ளல்‌!' 


- ஆம்‌ தாயே! 


“தமிழுக்கு மட்டுமா தொண்டு செய்தார்‌? கேசவ சாமியைக்‌ 
கொண்டு வடமொழி அகராதியையே தயாரித்தாரே! 


“ஆம்‌. ஒரு வடமொழிப்‌ புலவரை அரசு அதிகாரியாக 
நியமித்த பெருமை நமது மன்னருக்குத்தான்‌ உண்டு? 

* கூத்தனூர்‌ குடந்தைக்குத்‌ தென்கிழக்கில்‌ முப்பது கி.மீ. தொலைவில்‌ 
உள்ளது. ஒட்டக்கூத்தர்‌ வாழ்ந்ததால்‌ கூத்தனூர்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றது. 
கண்டன்‌, சோழேந்திரசிங்கன்‌, தெய்வப்‌ பெருமாள்‌, சொக்கப்‌ பெருமாள்‌, 
இராச கம்பீரன்‌ இப்படி பல சிறப்புப்‌ பெயர்கள்‌ இரண்டாம்‌ 
இராசராசருக்கு உண்டு. கண்டன்‌ சேவை, கண்டன்‌ அலங்காரம்‌ ஆகிய இரு 
நூல்களும்‌ காலத்தால்‌ மறைந்து விட்டன. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 47 


அமைச்சர்‌ தலைவரே! எதனை நினைப்பேன்‌, எதனை 
மறப்பேன்‌? தமிழ்ச்‌ சேவையில்‌ ஈடுபட்டிருந்த இவர்‌ மக்களை 
மறந்தாரா? நாட்டில்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டு விட்டது. பஞ்ச வாரியம்‌ 
ஏற்படுத்தி நெல்‌ வசூலித்து பஞ்சம்‌ போக்கினார்‌. பஞ்சத்தைப்‌ 
பறக்கடிக்கும்வரை இவர்‌ தினமும்‌ ஒருவேளைதான்‌ உண்டார்‌. 
நாங்களும்‌ அவரைப்‌ பின்பற்றினோம்‌. 

ஆம்‌, பல்லவ சக்கரவர்த்தி மகேந்திரவர்மன்‌ ஆட்சியில்‌ 
பெரும்‌ பஞ்சம்‌ வந்துவிட்டது. அரசரால்‌ அதனைப்‌ போக்க 
இயலவில்லை. அப்பர்‌ பெருமானிடம்‌ முறையிட்டார்‌. அப்பர்‌ 
சுவாமிகள்‌ சிவபெருமானை வணங்கி வேண்ட, அவர்‌ 
பொற்காசுகளை அளித்தார்‌. அதனைக்‌ கொண்டு மகேந்திரவர்மர்‌ 
பஞ்சம்‌ போக்கினார்‌. அனால்‌ நமது மன்னரோ தமது 
அறிவாலேயே, அற்றலாலேயே பஞ்சத்தைப்‌ போக்கினார்‌. 
அடைபட்ட காவிரியை வெட்டி, நீர்‌ கொண்டு வந்தவரல்லவா 
அவர்‌! 


மாமன்னர்‌ இராசராசருடைய சிறப்புகளை அன்று 
முழுதும்‌ பேசிக்கொண்டே இருந்தார்கள்‌. 


அன்று மட்டுமல்ல, பல நாட்கள்‌ அவ்வப்போது 
பட்டத்தரசியாரும்‌, மகாமந்திரியாரும்‌ ஊனை மறந்து, உறக்கத்தை 
மறந்து மறைந்த மாமன்னர்‌ புகழைப்‌ பாடிக்‌ கொண்டே 
இருந்தார்கள்‌. 

சோழ நாட்டின்‌ வெளித்‌ தோற்றம்‌ அமைதியாகவே 
தென்பட்டது. சேனாதிபதி திருச்சிற்றம்பலம்‌ அற்றலோ, அறிவோ, 
துணிவோ அற்றவரல்ல. மன்னர்‌ உடல்நிலை கவலைக்கிடமாக 
இருந்ததால்‌ சிற்றரசர்கள்‌ செய்த கலவரத்தைப்‌ பொறுத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. அந்நிலையில்‌ அவர்களை எதிர்த்துச்‌ 
செயல்பட்டால்‌ மன்னருடைய உள்ள நலனும்‌, உடல்‌ நலனும்‌ 
பாதிக்கும்‌ என அஞ்சியே வளைந்து கொடுத்தார்‌. சுரங்கப்பாதை 
மூலம்‌ வெளியேறிய அவர்‌, மன்னர்‌ மரித்த செய்தி கேட்ட 
உடனேயே நேராக அரண்மனைக்கு வந்தார்‌. கலவரத்திற்கு 
தலைமை தாங்கிய சில படைத்‌ தலைவர்களைச்‌ சிறையிலிட்டார்‌. 
சிலரை மன்னித்து விட்டார்‌. அரண்மனையைப்‌ பழுது 
பார்த்ததன்றி, அதன்‌ காவலையும்‌ பலப்படுத்தினார்‌. 

சுரங்க வழியாகக்‌ கள்ளத்தனமாக வெளியே அழைத்துக்‌ 
.கொண்டு போன இளவரசன்‌ எதிரிலியை பகிரங்கமாக 
புரவியின்மீது அரண்மனைக்கு அழைத்துக்‌ கொண்டு வந்தார்‌. 


48 ஜி. ஏ. வடிவேலு 


ஆயினும்‌ அவர்‌ மனதில்‌ ஓர்‌ அச்சம்‌ இருந்தது. நாட்டில்‌ 
நிலவிய அமைதி, எரிமலை மீதுள்ள பசுமை என்றே கருதினார்‌. 
கலவரம்‌ செய்யும்‌ சிற்றரசர்களை ஏமாற்ற பகிரங்கமாகக்‌ கொண்டு 
வரச்‌ செய்தது, ஒரு வெற்றுச்‌ சிவிகையை; ஆனால்‌ அதற்குள்‌ 
ஒரு மனிதன்‌ எப்படி வந்தான்‌? யார்‌ அவன்‌? அவனை சிற்றரசர்கள்‌ 
கடத்திக்‌ கொண்டு போக என்ன காரணம்‌? அவர்தான்‌ சூழ்ச்சி 
செய்தாரென்றால்‌ அவரையும்‌ மீறி யாரோ ஒரு பெரும்‌ சூழ்ச்சி 
செய்துள்ளார்கள்‌. சூழ்ச்சிக்குள்‌ ஒரு சூழ்ச்சியா? இவ்வாறு மகா 
மந்திரியார்‌ சிந்தனையை ஓடவிட்டார்‌. 

சிவிகை தாங்கிகளை எவ்வளவோ நயமாகவும்‌, 
துன்புறுத்தியும்‌ கேட்டுப்‌ பார்த்தார்‌. தாங்கள்‌ கொண்டு வந்தது 
வெற்றுச்‌ சிவிகைதான்‌ என அவர்கள்‌ சாதித்தார்கள்‌. அனால்‌ 
அதில்‌ ஒரு இளைஞன்‌ இருந்ததும்‌, அவனை சிற்றரசர்கள்‌ 
கடத்திக்‌ கொண்டு போனதும்‌ ஒற்றர்கள்‌ மூலமாக அவர்‌ அறிந்த 
உறுதியான உண்மையாகும்‌. அவர்‌ மனம்‌ குழம்பினார்‌. அந்த 
'போலி எதிரிலியை' தேடிப்‌ பிடிக்க ஒற்றர்களைப்‌ பல திக்கு 
களுக்கும்‌ ஏவினார்‌. 


அரசுக்கு எதிராக ஒரு பயங்கரமான சூழ்ச்சி உருவாகி 
வருகிறது என்பது உண்மை. எனவே அந்நிலையில்‌ 
அரண்மனையில்‌ அரசு இளவல்கள்‌ இருப்பது ஆபத்தாக 
முடியலாம்‌ என அவர்‌ அஞ்சினார்‌. எனவே அவர்‌ அரச 
குமாரர்களை அழைத்து வரவில்லை. அவர்களை தமது சொந்த 
ஊரான குளத்தூருக்கு* அனுப்பி விட்டார்‌. அங்கு அவர்கள்‌ சீரும்‌ 
சிறப்புமாக வளர ஏற்பாடு செய்தார்‌. மன்னரை நிரந்தரமாகப்‌ 
பிரிந்த பட்டத்தரசியார்‌ புதல்வர்களையும்‌ பிரிந்து வாழ இயலாது 
தவித்தார்‌ ஆனால்‌ நாட்டின்‌ நலத்திற்காகவும்‌, தமது 
புதல்வர்களின்‌ நலனுக்காகவும்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
அலோசனைப்படி குழந்தைகள்‌ தம்மைப்‌ பிரிந்து வாழ 
இசைந்தார்‌. 


* குளத்தூர்‌ இன்றைய பல்லவராயன்பேட்டை. மாயூரத்திற்கு வடகிழக்கில்‌ 6 
சி.மீ. தொலைவில்‌ உள்ளது. திருச்சிற்றம்பல பல்லவராயன்‌ அவதரித்த இந்த 
இடத்தின்‌ பெயர்‌ பின்னர்‌ பல்லவராயன்பேட்டை என மாறிவிட்டது, 


சதியும்‌ விதியும்‌ 


(இரவு மூன்றாம்‌ யாமத்‌ தொடக்க நேரம்‌. அன்றுதான்‌ 
அமாவாசை. இருளின்‌ ஆட்சி உச்சக்கட்டத்தில்‌ இருந்தது. ஒரு 
பரந்த வெளியில்‌ தனியாக ஒரு பழைய கால அரண்மனை ஓங்கி 
நிற்கிறது. அதன்‌ எதிரில்‌ அகண்ட நிலப்பரப்பு. அதில்‌ பல 
புரவிகள்‌ கட்டப்பட்டி ருந்தன. அவை அடிக்கடி கனைத்து அங்கு 
நிலவிய அமைதியை கலைத்துக்‌ கொண்டிருந்தன. வழக்கத்திற்கு 
மாறாக அரண்மனையைச்‌ சுற்றி பல பந்தங்கள்‌ பொருத்தப்பட்டு, 
அவை ஓளி வீசி அப்பகுதி இருளை விரட்டிக்‌ கொண்டி ருந்தன. 
அந்த ஒளியிலே வாள்களைக்‌ கரங்களில்‌ ஏந்திய காவலர்கள்‌ 
அங்கும்‌ இங்குமாக ஒரே சீராக நடந்து கொண்டிருந்தார்கள்‌. 
பூதாகாரமான அவர்களுடைய நிழல்கள்‌ அங்கும்‌ இங்குமாக 
நகர்ந்த தோற்றம்‌ ஏக காலத்தில்‌ பல பேய்கள்‌ நடனமாடுவது 
போலத்‌ தோன்றியது. 


அந்த அரண்மனை தொண்டை மண்டலம்‌ செங்கை 
மாவட்ட நாடுகாவல்‌ அரசு அதிகாரிக்குச்‌ சொந்தமானது. அந்த 
அதிகாரியின்‌ பெயர்‌ அம்மையப்பன்‌ சீயன்‌ பல்லவாண்டானாகிய 
இராச நாராயண சம்புவராயன்‌ என்பதாகும்‌. பல்லவ 
குலத்தினனான அந்தச்‌ செங்கோணிக்‌ குடியினன்‌ 
பெயருக்கேற்பவே புகழும்‌ பெரிதாக நீண்டு பரவி இருந்தது. அந்த 
நாடுகாவல்‌ அதிகாரியின்‌ தலைநகரான அச்சிறுப்பாக்கத்தில்‌ 
உள்ளதுதான்‌ இந்த மாளிகை. 


அந்த மாளிகையின்‌ மேல்‌ முற்றத்தில்‌ அந்நேரத்தில்‌ ஒரு 
இரகசியக்‌ கூட்டம்‌ கூடியிருந்தது. 


அக்கூட்டத்திற்கு இராசராச காடவராயன்‌ வந்திருந்தார்‌. 
நித்த விநோத சம்புவராயன்‌ வந்திருந்தார்‌. 


50 ஜி. ஏ. வடிவேலு 


இராசேந்திர சோழ பல்லவாதித்தன்‌ வந்திருந்தார்‌. 
இராசராச வங்கார முத்தரையன்‌ வந்திருந்தார்‌. 
குலோத்துங்க சோழ கடம்பவராயன்‌ வந்திருந்தார்‌. 


கடந்தை சேந்தன்‌ அதித்தனான இராசவங்கார முத்தரையன்‌ 
வந்திருந்தார்‌. 

அரச நாராயணன்‌ ஏழிசை மோகனா சந்நாத கச்சிராயன்‌ 
வந்திருந்தார்‌. 

திருக்கொடுங்‌ கொன்றமுடையான்‌ நிசத ராசன்‌ 
வந்திருந்தார்‌. 

குணமலை பாடியான்‌ ஆட்கொண்டான்‌ கங்கை 
கொண்டானாகிய பெத்தபி சோழன்‌ வந்திருந்தார்‌. 


புசபல வீரன்‌ அகோர மல்லராசன்‌ வந்திருந்தார்‌. 


மற்றும்‌ நெல்லூர்‌ சித்திரையன்‌, மலை நாட்டு குறுநில 
மன்னர்களில்‌ இருவர்‌ வந்திருந்தார்கள்‌. 

இவர்களெல்லாம்‌ சாதாரணமானவர்கள்‌ அல்ல; சோழ 
மண்டலத்தின்‌ தூண்கள்‌; சிற்றரசர்கள்‌; நாடுகாவல்‌ அதிகாரிகள்‌; 
பெரும்‌ வீரர்கள்‌. அரசுக்காக எத்தனையோ போர்கள்‌ புரிந்து 
மார்பில்‌ விழுப்புண்கள்‌ பல பட்டு வீரதீரச்‌ செயல்கள்‌ 
புரிந்தவர்கள்‌ சோழ அரசின்‌ மீது பக்தியும்‌, பாசமும்‌ 
கொண்டவர்கள்‌. 


இக்கூட்டத்தில்‌ அப்பொழுது இல்லாத சோழநாட்டு 
பிரமுகர்களில்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌ வேதமுடையான்‌ கருணாகர 
தேவனான அமரர்கோன்‌, செங்கோணி அம்மையப்பன்‌ எதிரிலி 
சோழ சம்புவராயன்‌, அம்மையப்பன்‌ பாண்டிய நாடு 
கொண்டானான கண்டர்‌ சூரியன்‌ சம்புவராயன்‌ 
என்பவர்களாவார்கள்‌. 


துவக்கத்தில்‌ இராச நாராயண சம்புவராயன்‌ தான்‌ 
அக்கூட்டம்‌ கூட்டியதின்‌ நோக்கத்தை எடுத்தியம்பினான்‌. சோழ 
வம்சம்‌ அறுபடக்‌ கூடாது என்பதால்‌ சிற்றரசர்களும்‌, மக்களும்‌ 
வயதில்‌ இளையவனாக இருப்பினும்‌ மறைந்த மாமன்னர்‌ 
இரண்டாம்‌ இராசராசனுடைய மூத்த புதல்வனுக்கு இளவரசுப்‌ 
பட்டம்‌ சூட்டுவதை விரும்பினார்கள்‌. மன்னர்‌ விருப்பம்‌ என்று 
கூறி அமைச்சர்‌ தலைவர்‌ எதிரிலி என்பவனுக்கு இளவரசுப்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 51 


பட்டம்‌ சூட்டப்படும்‌ என அறிவித்தார்‌. அந்த எதிரிலி கைது 
செய்யப்படவே திருச்சிற்றம்பலம்‌ யாரோ தமது உறவினருக்கு 
இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டிவிட்டார்‌. இதனைப்‌ பொறுத்துக்‌ 
கொண்டு சோழ மண்டலத்தின்‌ தூண்கள்‌ சும்மா இருக்கப்‌ 
போகிறார்களா? அல்லது செயலில்‌ இறங்கப்‌ போகிறார்களா? 
இந்த வினாக்களுக்கு விடையை அறியத்தான்‌ அக்கூட்டம்‌ 
கூட்டப்பட்டதாக இராச நாராயண சம்புவராயன்‌ விளக்கினார்‌. 

“என்ன செய்ய வேண்டும்‌ என்பதைப்‌ பற்றிச்‌ சொல்லுங்கள்‌. 
சும்மா இருப்பதாயின்‌ இங்கு கூடியிருக்க வேண்டிய 
தேவையேயில்லை! இது இராசேந்திர சோழ பல்லவாதித்தன்‌ 
இடிக்‌ குரல்‌. 

'தும்பை விட்டு வாலைப்‌ பிடிப்பது என்பார்களே, அது 
போன்றது நமது செயல்‌. எதிரிலி என்ற பெயரில்‌ யாரோ 
ஒருவனுக்கு முடி சூட்டப்பட்டுவிட்டது. இதனை அறிந்த மக்கள்‌ 
கொதித்தார்கள்‌. அவர்களாகவே ஆயிரக்‌ கணக்கில்‌ திரண்டு 
எழுந்தார்கள்‌. அரண்மனைக்‌ கதவுகளைத்‌ தகர்த்துக்கொண்டு 
உள்ளே போனார்கள்‌. திருச்சிற்றம்பலமும்‌ போலி எதிரிலியும்‌ 
எங்கோ ஓட்டம்‌ பிடித்தார்கள்‌. அப்பொழுது நமது காரியத்தை 
சாதிக்க எளிதான வழி இருந்தது. நாம்‌ அரண்மனையை ஆக்கிர 
மித்துக்‌ கொண்டு திருச்சிற்றம்பலம்‌ அதரவாளர்களை சிறை 
செய்திருப்பின்‌ இக்கூட்டம்‌ இங்கா நடக்கும்‌! அந்த வாய்ப்பைப்‌ 
பயன்படுத்தாது சும்மா இருந்து விட்டோம்‌. மன்னர்‌ மறைந்த 
துக்கம்‌ கடைபிடிக்கும்போது செயல்‌ படக்கூடாது என 
வாளாயிருந்தோம்‌. அதன்‌ விளைவு? திருச்சிற்றம்பலம்‌ மீண்டும்‌ 
வந்து அரண்மனையை ஆக்கிரமித்துக்‌ கொண்டார்‌' 
அங்கலாய்த்தார்‌ இராச நாராயண சம்புவராயர்‌. 


“அந்த சிற்றம்பலம்‌ அத்துடன்‌ விட்டாரா? நம்முடைய 
ஆதரவாளர்களை எல்லாம்‌ கைது செய்து விட்டார்‌. இன்று 
அந்தப்‌ போலி எதிரிலியைக்‌ கொண்டு அரசே நடத்துகிறார்‌' 
சலித்துக்‌ கொண்டார்‌, இராச வங்கார முத்தரையன்‌. 


“என்ன செய்வது? அதற்காக மன்னர்‌ பிணத்தைக்‌ கண்ட 
பின்னரும்‌ புரட்சி செய்வதா?” இது மற்றொரு குரல்‌. 

'இப்பொழுது மட்டுமென்ன, நம்மிடம்தான்‌ புலி 
இருக்கிறதே! அதனை வைத்துக்‌ காயை வெட்ட 
வேண்டியதுதானே?” 


புலியா? 


52 ஜி. ஏ. வடிவேலு 


அம்‌. நாம்‌ கைது செய்து வைத்திருக்கும்‌ உண்மையான 
எதிரிலி என்ற புலி. 

அவனைக்‌ கொண்டு? 

மன்னர்‌ எதிரிலிக்குப்‌ பட்டம்‌ சூட்ட வேண்டு மென்றார்‌. 
ஆனால்‌ திருச்சிற்றம்பலம்‌ உடையார்‌ வேறு ஒருவனுக்கு 
இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டி சோழ அரசை களங்கப்‌ 
படுத்திவிட்டார்‌ இதோ உண்மை எதிரிலி எங்களிடம்‌ 
இருக்கிறான்‌', எனக்‌ கூறி மக்களுக்கு நாம்‌ கைது செய்து 
வைத்திருப்பவனைக்‌ காட்ட வேண்டும்‌. அவர்களைத்‌ தட்டி 
எழுப்பி புரட்சி செய்யத்‌ தூண்ட வேண்டும்‌. 

சிறந்த கருத்து இது. எதிரிலியைப்‌ பார்த்தால்‌ மக்களுடைய 
ஆவேசம்‌ மீண்டும்‌ பீரிட்டு எழும்‌. 

“இதெல்லாம்‌ எதற்கு? நாம்‌ ஆற்றலும்‌ படை பலமும்‌ உள்ள 
சிற்றரசர்கள்‌. நாடுகாவல்‌ அதிகாரிகள்‌. நேரடியாகப்‌ படைகளுடன்‌ 
சென்று சோழ மாளிகையை தாக்குவோம்‌. போலி எதிரிலியையும்‌, 
சிற்றம்பலத்தையும்‌ கைது செய்வோம்‌. நமது தோள்களில்‌ வலிவு 
உண்டு. நெஞ்சில்‌ வீரம்‌ உண்டு. மனதில்‌ சோழ குலத்தின்மீது 
விசுவாசம்‌ உண்டு. யாருக்கு நாம்‌ அஞ்ச வேண்டும்‌? 


அவ்வளவு தூரம்‌ நாம்‌ ஏன்‌ போக வேண்டும்‌? இனி நாம்‌ 
தனித்து இயங்குவோம்‌. கள்ளத்தனமான முறையில்‌ அரசு பெற்ற 
எதிரிலியின்‌ ஆட்சிக்கு நாம்‌ கட்டுப்‌ பட்டவர்கள்‌ அல்ல என 
பிரகடனம்‌ செய்து விட்டால்‌ என்ன? 

பல்வேறு ஆலோசனைகள்‌ பல தரப்புகளிலிருந்தும்‌ 
கூறப்பட்டன. அச்சமயம்‌ அங்கு வேதமுடையான்‌ கருணாகர 
தேவனான அமரகோன்‌ வந்தார்‌. அனைவரும்‌ அவரை அன்புடன்‌ 
வணங்கி வரவேற்றார்கள்‌. அவர்‌ சோழ நாட்டில்‌ செல்வாக்கு 
மிக்கவரில்‌ ஒருவர்‌. அவர்‌ முதலில்‌ தாம்‌ காலம்‌ தாழ்ந்து வந்ததற்கு 
வருத்தம்‌ தெரிவித்தார்‌. பின்னர்‌ அச்சபை கூட்டப்பட்டதின்‌ 
நோக்கம்‌ யாது என வினவினார்‌. கூட்டப்பட்ட காரணத்தையும்‌, 
அங்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகளையும்‌ எடுத்து 
இயம்பினார்‌ இராச நாராயண சம்புவராயர்‌ அதனைத்‌ 
தொடர்ந்து அமரகோன்‌ கூறினார்‌: 


'சிற்றரசார்களே, படைத்‌ தலைவர்களே, சோழ வம்சம்‌ 
தூயதாக இருக்க வேண்டும்‌ என நீங்கள்‌ கொண்டுள்ள 
அக்கறையையும்‌, ஆர்வத்தையும்‌ நான்‌ மனப்பூர்வமாக 
வரவேற்கிறேன்‌. அனால்‌ உங்களுடைய வழியை என்னால்‌ ஏற்றுக்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 53 


கொள்ள இயலவில்லை. இதில்‌ ஏதோ தவறு நடந்துள்ளது. 
திருச்சிற்றம்பல பல்லவராயருக்கு சோழ அரசின்மீதுள்ள பற்று 
நமக்கு இருப்பதைவிட எந்த வகையிலும்‌ குறைந்தது அல்ல 
என்பதை நீங்கள்‌ உணர வேண்டும்‌. இன்றைக்கு இந்தப்‌ பேரரசு 
மகோன்னத நிலையில்‌ உள்ளது என்றால்‌ அதற்கு மூலபூதர்‌ 
சிற்றம்பலமுடையார்தான்‌ என்ற உண்மையை சோழ நாட்டு சிறு 
குழந்தையும்‌ சொல்லும்‌. பற்றற்ற அந்தப்‌ பெரியவர்‌, சிவஞான 
சீலர்‌ யாரோ உறவினனுக்கு பட்டம்‌ கட்ட சூழ்ச்சி செய்வாரா? 


'அப்படி.யாயின்‌ அவர்‌ சத்திய சீலர்‌ என்கிறீரா?' இந்த 
வினாவை அகோரமல்லராசன்‌ எழுப்பவே அனைவரும்‌ 
கொல்லென சிரித்து விட்டார்கள்‌. 


“அவர்‌ சத்திய சீலர்‌ என்று நான்‌ சொல்ல வேண்டிய 
தில்லை. நாம்‌ அனைவரும்‌ வணங்கும்‌ கவிச்சக்கரவர்த்தி 
கூத்தபிரான்‌ தமது தக்கயாகப்‌ பரணியில்‌ பாடுகிறார்‌: 

'வில்லவனைத்திறை கொண்ட வேற்றண்ட காபதியைப்‌ 
பல்லவனைப்‌ பாடாதார்‌ பசியனைய பசியினமே. 
(இத்தகைய பாராட்டினைப்‌ பெற்ற பல்லவராயரை சீலம்‌ மிக்கவர்‌ 
என்று நான்‌ கூறினால்‌ அதற்கு சிரிக்கிறீர்கள்‌. இந்த நாட்டை 
இறைவன்தான்‌ காப்பாற்ற வேண்டும்‌?' சலித்துக்‌ கொண்டார்‌ 
அமரகோன்‌. 

‘அப்படியாயின்‌ மன்னருடைய ஆணையின்படிதான்‌ 
எதிரிலிக்கு இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டப்பட்டது என்று 
நம்புகிறீர்களா?” 

'அம்‌. ஐயமில்லை. 

'விக்ரம சோழன்‌ புதல்வி ஆளுடை நாச்சியார்‌ மகள்‌ 
வயிற்றுப்‌ பேரனான எதிரிலிதான்‌ தற்போது இளவரசு பட்டம்‌ 


சூட்டப்பட்டவன்‌ என்கிறீர்களா?” 


ஆம்‌' 
நாங்கள்‌ சிறை பிடித்துள்ள எதிரிலி?' 


டி 


“எதிரிலியை நீங்கள்‌ சிறை பிடித்துள்ளீர்கள்‌ என்பதை 
என்னால்‌ நம்ப முடியவில்லை. இவ்வாறு கூறுவதற்காக மன்னிக்க 


வேண்டுகிறேன்‌. 
வீண்‌ பேச்சு எதற்கு? பொழுது விடியப்‌ போகிறது. நாம்‌ 


கூறினால்‌ அந்தப்‌ பல்லவராயன்‌ பக்தர்‌ நம்ப மாட்டார்‌. 


54 ஜி. ஏ. வடிவேலு 


எதிரிலியை நேரிலேயே காட்டுவோம்‌, புறப்படுங்கள்‌. சூடாகப்‌ 
பேசினார்‌ ஒருவர்‌. 


அம்‌. காட்டுங்கள்‌ அவனை! என்றார்‌, அமரகோன்‌. 


அனைவரும்‌ எழுந்தார்கள்‌. இரவின்‌ கடைசி யாமம்‌ முடியும்‌ 
நேரம்‌. கீழ்வானம்‌ வெளுத்துக்‌ கொண்டிருந்தது. அனைவரும்‌ 
அண்மையிலிருந்த அச்சிறுப்பாக்கம்‌ சிறைச்சாலையை நோக்கி 
நடந்தார்கள்‌. அங்கு சென்றவுடன்‌ இராச நாராயண சம்புவராயன்‌ 
அணையிடவே சிறைக்காவலன்‌ சிறைக்‌ கதவைத்‌ திறந்தான்‌. 
பெருமையும்‌, பூரிப்பும்‌ முகத்தில்‌ ஒளிவீச சம்புவராயர்‌ முன்‌ 
நடக்க, மற்றவர்கள்‌ பின்‌ நடந்து சிறை அறைக்குள்‌ புகுந்தார்கள்‌. 

எதிரிலி சிறையில்‌ இல்லை. திடுக்கிட்டார்கள்‌. பறவைகளின்‌ 
ச்சு சு என்ற ஒலியைக்‌ கேட்டு சிறைக்‌ கூரையை அண்ணாந்து 
பார்த்தார்கள்‌. கூரையில்‌ ஓடு பிரித்து எடுக்கப்பட்டி ருந்தது. 
அதனால்‌ ஏற்பட்ட இடைவெளியின்‌ வழியாக மேலே பறவைகள்‌ 
பறந்து கொண்டிருந்தன. 


சித்தன்‌ வந்தான்‌ 


அக்காலத்தில்‌ தமிழக வரலாற்றில்‌ மதங்கள்‌ பிரதான 
இடத்தைப்‌ பெற்றுத்‌ திகழ்ந்தன. பல அரசுகளின்‌ வாழ்வுக்கும்‌, 
வீழ்ச்சிக்கும்‌ மதங்கள்‌ காரணமாக அமைந்தன. தமிழ்‌ மண்ணில்‌ 
தோன்றிய பண்டைய மதமான திராவிட மதத்துடன்‌ வெளியில்‌ 
இருந்து வந்த சமணமும்‌, பெளத்தமும்‌, வைதீக மதமும்‌ 
வெகுகாலம்‌ போரிட்டன. வைதீக மதம்‌ மற்ற மதங்களை வீழ்த்தி 
விட்டு வேகமாக வளர்ந்தது. 


நம்முடைய வரலாறு நிகழும்‌ காலத்திலே பெளத்தம்‌ 
ஒடுங்கி விட்டது. அனால்‌ சமண மதத்தை அவ்வளவு எளிதில்‌ 
வீழ்த்த இயலவில்லை. அதற்குக்‌ காரணம்‌ அம்மதம்‌ தமிழர்கள்‌ 
வாழ்வுடன்‌ இரண்டறக்‌ கலந்து விட்டது. அது ஜாதி 
வேறுபாடுகளை போதிக்கவில்லை. “பறையன்‌ மகன்‌ எனினும்‌ 
காட்சி உடையான்‌ இறைவன்‌ என உணரற்பாற்று' என அது 
கூறியது. கல்வி தானம்‌, ஒளடத தானம்‌ ஆகியவற்றை சமணர்கள்‌ 
பிரதான பணியாகக்‌ கொண்டார்கள்‌. 


தமிழுக்கு சமணர்கள்‌ செய்த தொண்டு நிகரற்றது. இன்று 
தமிழன்னை பெருமையுடன்‌ சூட்டிக்‌ கொண்டு இருக்கும்‌ 
அபரணங்களான சீவக சிந்தாமணி, வளையாபதி, சிலப்பதிகாரம்‌, 
சூளாமணி, நீலகேசி, உதயணன்‌ கதை, யாப்பருங்கலக்‌ காரிகை, 
அகப்பொருள்‌ விளக்கம்‌, தமிழ்‌ நிகண்டு, நாலடியார்‌, 
நான்மணிக்கடிகை, பழமொழி, ஏலாதி முதலியன சமணப்‌ 
பெரியார்கள்‌ சூட்டியவையே யாகும்‌. 


இந்நிலையில்தான்‌ ஒரு நாள்‌ காலை சோழ மண்டலம்‌ 
சித்தர்வாச மலையில்‌ சமணர்‌ சபை கூடியது. சித்தர்‌ வாசமலை 
சமணர்களின்‌ புனித தலங்களில்‌ தலையானது. இங்கு மலையைக்‌ 
குடைந்து குகைக்கோயில்‌ கட்டப்பட்டுள்ளது. 


56 ஜி. ஏ. வடிவேலு 


கோயில்‌ மண்டபத்தின்‌ வடகழ்புறத்தில்‌ ஒரு இயற்கையான 
குகை. அதில்‌ பதினேழு கற்படுக்கைகள்‌. ஒரு படுக்கையின்மீது 
குணவீரமாமுனிவர்‌* வீற்றிருந்தார்‌. அவருக்கு எதிரில்‌ சீடர்கள்‌ 
பயபக்தியோடு அடங்கி, ஒடுங்கி அமர்ந்திருந்தார்கள்‌ 
குணவீரருக்குப்‌ பின்னால்‌ இருந்த சுவற்றில்‌, சமணத்தின்‌ 
நிறுவனரும்‌, ஐந்நூறு விற்கள்‌ உயரம்‌ உடையவர்‌ என்றும்‌, 
எண்பத்தினான்கு இலட்சம்‌ ஆண்டுகள்‌ வாழ்ந்தவர்‌ என்றும்‌ 
கூறப்படும்‌ முதல்‌ தீர்த்தங்கரரான விருஷபதேவர்‌ முதலாக கடைசி 
தீர்த்தங்கரரான வர்த்தமான மகாவீரர்‌ வரை இருபத்தி நான்கு 
தீர்த்தங்கரர்களின்‌ உருவங்களும்‌ அம்மணமாகவே 
பொறிக்கப்பட்டிருந்தன. “பெரியதன்‌ ஆவி பெரிது' என்ற 
பழமொழி நானூறுக்கு ஏற்ப சமணர்கள்‌ தீர்த்தங்கரர்களைப்‌ 
பெரிய உருவங்களாகவே கருதிச்‌ சிலையெடுத்தார்கள்‌. 


மாதம்‌ ஒருமுறை சித்தர்வாச மலையில்‌ சமணசபை கூடுவது 
வழக்கம்‌. அதன்படி. அன்று கூடியது. 

சித்தர்வாச மலை சமண மடத்தின்‌ தலைவரான குணவீரப்‌ 
பண்டிதர்‌ சபையைத்‌ துவக்கி வைத்துப்‌ பேசினார்‌: 


“அன்பர்களே, இம்மாதத்தில்‌ நடந்த நடப்புக்களைச்‌ 
சொல்லுங்கள்‌. தமிழகத்தின்‌ பல்வேறு பகுதிகளுக்கும்‌ சென்ற 
நீங்கள்‌ கண்டதையும்‌, கேட்டதையும்‌ அப்படியே சொல்லுங்கள்‌! 


'மாமுனிவரே! சொல்லுகிறேன்‌. நான்‌ பழையாறைக்குப்‌ 
போய்விட்டு வந்தேன்‌' என்று எழுந்து நின்று கொண்டு கூறினார்‌ 
ஒரு சீடர்‌. 

'பழையாறையா? 

“அம்‌, முனிவரே! அதுதான்‌ சோழர்களின்‌ இன்றைய 
தலைநகர்‌ நம்முடன்‌ இருந்த தருமசேனர்‌ சைவராக மாறி 
திருநாவுக்கரசு நாயனார்‌ என்ற நாமம்‌ சூட்டிக்‌ கொண்டு உண்ணா 
நோன்பிருந்து வடதளிக்கு எதிரில்‌ இருந்த சமணர்களின்‌ 
முழைகளை இடித்து தரைமட்டமாக நிரவச்‌ செய்தாரே, அந்த 
பழையாறைக்குத்தான்‌ சென்றேன்‌. அங்கு சோழ மன்னன்‌ 
இராசராசன்‌ இறந்துவிட்டான்‌. அடுத்த வாரிசு யார்‌ என்பதில்‌ 
சிற்றரசர்களுக்கும்‌, முதலமைச்சருக்கும்‌ பெரும்‌ மோதல்‌ 
ஏற்பட்டுள்ளது' இவ்வாறு கூறினார்‌ திருச்சாத்தான்‌ என்ற சீடர்‌. 


அடுத்து ஸ்ரீபூரண சந்திரன்‌ என்ற சீடர்‌ கூறினார்‌: 
* நேமிநாதம்‌ செய்த குணவீர பண்டிதர்‌ இவர்‌ இல்லை. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 57 


குருநாதா! நான்‌ திருவள்ளூர்‌ நம்பாக்கத்திற்குச்‌ சென்றேன்‌. 
அங்கிருந்த சமணப்‌ பள்ளியை அப்படியே சைவ 
கோயிலாக்கிவிட்ட கொடுமையைப்‌ பார்த்தேன்‌. பின்னர்‌ 
புனதாகைக்குச்‌ சென்றேன்‌. நமது பள்ளியை இடித்து 
தரைமட்டமாக்கி விட்டு அதன்‌ கற்களைக்‌ கொண்டு 
திருவோத்தூரில்‌ சிவன்‌ கோயில்‌ கட்டியுள்ள கொடுமையையும்‌ 
இந்த கண்களால்‌ கண்டேன்‌?” 


'திருப்பாதிரிப்புலியூர்‌ சமணப்‌ பள்ளியை இடித்து 
அக்கற்களைக்‌ கொண்டுப்போய்‌ மகேந்திரவர்மன்‌ கட்டினானே, 
அந்த குணதரவீச்சுரத்தைக்‌ கண்டேன்‌. சர்வநந்தி முனிவர்‌ தங்கி 
இருந்து லோகவிபாதம்‌ நூலை அர்தமாதிரியிலிருந்து 
வடமொழிக்கு மொழிபெயர்த்த அந்த புனித ஸ்தலம்‌ இன்று. 
இதனைக்‌ கூறி கண்ணீர்‌ விட்டார்‌ திருபூரணர்‌. 

“அன்பர்களே, இவைகளையெல்லாம்‌ பல தடவை 
கேட்டுவிட்டேன்‌. ஆயினும்‌ இந்தப்‌ பாவியின்‌ உயிர்‌ 
போகவில்லை. சைவர்கள்‌ செய்யும்‌ கொடுமைகளை என்னுடைய 
மனது தாங்கவில்லை. பத்திரபாகு முனிவரைப்‌ போலவும்‌, 
கெளந்தி அடிகளைப்‌ போலவும்‌, சல்லேகணை* செய்து 
கொள்வதைத்‌ தவிர வேறு வழியில்லை! குணவீர பண்டிதர்‌ 
கம்மிய குரலில்‌ பேசினார்‌. அவர்‌ நா தழு தழுத்தது. 


நீண்ட மெளனம்‌ நிலவியது. அனைவரும்‌ கண்களை மூடி 
அமர்ந்த வண்ணமிருந்தார்கள்‌. பின்னர்‌ குணவீரரே மெதுவாக 
ஒடுங்கிய குரலில்‌ கேட்டார்‌: 


“வைணவர்கள்‌ இன்று சைவர்களின்‌ மீது பகைமை 
கொண்டுள்ளார்களாமே?' 


அம்‌, குருநாதா! நம்மை ஒடுக்க இவர்கள்‌ அனைவரும்‌ 
ஒன்றுபட்டார்கள்‌ தம்முடைய வலிவு குறைந்தவுடன்‌ 
அவர்களுக்குள்‌ சச்சரவு வந்து விட்டது. ஒருவாறு அவர்களுடைய 
சச்சரவு ஓய்ந்த நேரத்திலே இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ செய்த 
செயலின்‌ விளைவாக மீண்டும்‌ அவர்கள்‌ மோதல்‌ 
புதுப்பிக்கப்பட்டு விட்டது! இவ்வாறு ஒரு சீடர்‌ கூறினார்‌. 

'வைணவர்களை நாம்‌ பயன்படுத்திக்‌ கொண்டால்‌ என்ன? 
* சல்லேகணை தருப்பை புல்லின்மீது வடக்கு நோக்கி அமர்ந்து சாகும்‌ 

வரை உண்ணாவிரதம்‌ இருத்தல்‌. 


58 ஜி. ஏ. வடிவேலு 


£வைணவர்கள்‌ மட்டும்‌ சத்திய சீலர்களா? செங்கற்பட்டு 
மதுராந்தகம்‌ அருகில்‌ உள்ள பெரு நகரில்‌ இருந்த நமது பள்ளியை 
இடித்துத்‌ தகர்த்து, அதன்‌ கற்களைக்‌ கொண்டு பெருமாள்‌ 
கோயில்‌ கட்டியவர்கள்தானே அவர்கள்‌? மதுரை யானைமலை 
மீதிருந்த நமது பள்ளியை இடித்து அங்கு நரசிம்மப்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ கட்டிய கொடியவர்கள்தானே அவர்கள்‌? இவை 
மட்டுமா? எங்கெங்கு நமது கோயில்களைக்‌ கைப்பற்றினார்களோ, 
அங்கெல்லாம்‌ நரசிங்க உருவத்தை அமைத்து வெற்றி 
கொண்டாடுபவர்கள்‌ அல்லவா அந்த வைணவ வீணர்கள்‌?” 


ஒருவர்‌ வன்மொழியில்‌ வைணவர்களைத்‌ தூற்றினார்‌. 
அச்சமயம்‌ ஒரு சமணன்‌ பயபக்தியோடு கைகட்டி, வாய்‌ புதைத்து, 
சிரம்‌ தாழ்ந்து வந்து வணங்கி நின்றான்‌. அவன்‌ உடலின்‌ மீது 
ஆடை அணிந்திருந்தான்‌. அவன்‌ சமணத்‌ துறவி அல்ல. 
துறவிகள்தான்‌ ஆடை அணிய மாட்டார்கள்‌. அவன்‌ திருமணம்‌ 
அகாத, ஆனால்‌ திருமண வயதைத்‌ தாண்டிய ஒரு இரண்டும்‌ 
கெட்ட மனிதன்‌ அவன்‌ கட்டையாயும்‌, குட்டையாயும்‌ 
இருந்தான்‌. 

குணவீர மாமுனிவர்‌ அவனை நோக்கிப்‌ பேசினார்‌: 


'யாரது சித்தனா? அருகில்‌ வா, என்ன செய்தி? முக்கியமான 
செய்தி இல்லாதிருப்பின்‌ சபை நடக்கும்‌ போது இடையில்‌ வந்து 
நிற்க மாட்டாயே?” 


“அம்‌, குருநாதரே, முக்கியமான செய்திதான்‌. நான்‌ 
தெரிந்தோ, தெரியாமலோ என்‌ அறிவுக்கு எட்டியபடி ஒரு 
செயலைப்‌ புரிந்துவிட்டேன்‌. அதனைத்‌ தெரிவிக்கவே வந்தேன்‌. 

சொந்த விவகாரமா? பின்னர்‌ பேசலாமே. 

'சொந்த விவகாரம்‌ அல்ல, குருநாதரே! இந்த நாட்டின்‌ 
அரசியலைப்‌ பாதிக்கும்‌ செய்தி. 

'என்ன? விவரமாகச்‌ சொல்‌' என்று பரபரப்புடன்‌ கேட்டார்‌ 
குணவீர பண்டிதர்‌. 

அப்படியே சுவாமிகளே! அடியேன்‌ சமணப்‌ பள்ளிகளுக்கு 
யாத்திரை போய்க்‌ கொண்டிருந்தேன்‌. 

அண்மையில்‌ ஒரு நாள்‌ பழையாறையை நோக்கி நடந்து 
கொண்டிருந்தேன்‌. அதே பாதையில்‌ சிலர்‌ ஒரு சிவிகையைச்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 59 


சுமந்து கொண்டு சென்றார்கள்‌ நான்‌ அதனைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌ என்‌ வழியில்‌ போய்க்‌ கொண்டி ருந்தேன்‌. 
எதிர்பாராத விதத்தில்‌ இடியும்‌, மின்னலும்‌ ஏற்பட்டு பலத்த மழை 
வந்துவிட்டது. காலை நேரத்தில்‌ புவனமே இருண்டு விட்டதைப்‌ 
போன்று தோன்றியது. மழை கொட்டியது. நான்‌ ஓடி சாலையின்‌ 
ஓரத்தில்‌ இருந்த ஒரு புளிய மரத்தின்‌ அடியில்‌ ஒண்டிக்‌ 
கொண்டேன்‌. 

சிவிகையை சுமந்துக்‌ கொண்டு வந்தவர்களும்‌ சிவிகையை 
சாலையின்‌ ஒரு ஓரத்தில்‌ வைத்து விட்டு என்னைப்‌ போலவே 
மழைக்குப்‌ புகலிடம்‌ தேடி ஓடினார்கள்‌. அதன்‌ பாதுகாப்பிற்காக 
புரவியில்‌ வந்தவர்களும்‌ அண்மையில்‌ இருந்த பாழ்‌ 
மண்டபத்திற்குள்‌ ஒண்டினார்கள்‌. 


'நான்‌ ஒண்டியிருந்த மரத்திலிருந்து சிவிகை சற்று 
தொலைவில்‌ இருந்தாலும்‌ அங்கு நடப்பதைக்‌ காண முடிந்தது. 
சிவிகையின்‌ அருகில்‌ இருந்த மரத்தடியில்‌ யாரோ ஒரு இளைஞன்‌ 
மழைக்கு அஞ்சி தவித்துக்‌ கொண்டிருந்ததும்‌ தெரிந்தது. அவன்‌ 
மீது மழை கொட்டியது. அவன்‌ ஒண்டியிருந்த மரம்‌ 
சிறியதாதலின்‌ அது அவனுக்குப்‌ பயன்படவில்லை. மழையின்‌ 
வேகமான மோதலில்‌ தவித்த அவன்‌ சிவிகையை நோக்கி 
ஓடினான்‌. அருகில்‌ வந்து நின்று கொண்டு அதனை உற்றுப்‌ 
பார்த்தான்‌. பின்னர்‌ மெதுவாக அஞ்சி, அஞ்சி அதன்‌ திரையை 
விலக்கினான்‌. அதற்குள்ளே என்ன தென்பட்டதோ எனக்குத்‌ 
தெரியவில்லை. உள்ளே புகுந்து கொண்டான்‌. திரை அவனை 
மூடிக்‌ கொண்டது. சற்று நேரத்தில்‌ மழையின்‌ வேகம்‌ குறையவே 
சிவிகையை கொண்டு வந்த பரிவாரங்கள்‌ அங்கு வந்தன. 
சிவிகையைத்‌ தூக்கிக்‌ கொண்டு அவர்கள்‌ புறப்பட்டார்கள்‌. 
உள்ளே புகுந்தவன்‌ அதனுள்‌ இருந்தபடியே சவாரி செய்தான்‌. 
சிவிகை தாங்கிகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ ஒரு புது 
மனிதன்‌ சிவிகைக்குள்ளே இருப்பது தெரிந்திருக்க நியாயமில்லை. 
தெரிந்திருப்பின்‌ என்ன ஆகி இருக்குமோ? 


அவன்‌ யார்‌? என்னைப்‌ போல வழிப்போக்கனா? 
தெரியாமல்‌ சிவிகைக்குள்ளே புகுந்து சிக்கி கொண்டானா? 
அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்த வேலையா அது? 
இந்த வினாக்களுக்கெல்லாம்‌ எனக்கு விடை தெரியவில்லை. 
ஆயினும்‌ நடைபெற்ற சம்பவம்‌ வியப்பளிப்பதாக இருந்தாலும்‌, 
நானும்‌ அதே சாலையில்‌ போக வேண்டி இருந்ததாலும்‌ 
-சிவிகையைத்‌ தொடர்ந்தேன்‌. 


60 ஜி. ஏ. வடிவேலு 


பழையாறை சோழ மாளிகைக்கு எதிரில்‌ சிவிகை 
செல்லும்போது அங்கிருந்த சிற்றரசர்களுடைய படையினர்‌ 
அதனை மாளிகைக்குள்‌ கொண்டு போகாமல்‌ தடுத்தார்கள்‌. 
சிவிகையோடு சென்றவர்களுக்கும்‌ அதனைத்‌ தடுத்தவர்களுக்கும்‌ 
போர்‌ நடந்தது. சிலர்‌ மடிந்தார்கள்‌. சிற்றரசர்கள்‌ படை 
வென்றுவிட்டது. 


பின்னர்‌ சிற்றரசர்களின்‌ படைத்‌ தலைவன்‌ ஒருவன்‌ 
சிவிகையின்‌ திரையை விலக்கினான்‌. சுமார்‌ பதினெட்டு வயது 
மதிக்கத்தக்க ஒரு இளைஞன்‌ பயந்து ஒடுங்கிக்‌ கொண்டு வெளியே 
பாய்ந்து வந்தான்‌. அனால்‌ அந்த படைத்‌ தலைவன்‌ அவனை 
சிவிகைக்குள்ளே ஓங்கித்‌ தள்ளினான்‌. இளைஞன்‌ உள்ளே போய்‌ 
விழுந்தான்‌. அவனுக்கு நன்கு அடி பட்டிருக்க வேண்டும்‌. 

அண்மையிலிருந்த யாரோ ஒரு சிற்றரசர்‌ சிவிகையைத்‌ 
தூக்குங்கள்‌; கொண்டு வந்த வழியிலேயே வேகமாகக்‌ சொண்டு 
செல்லுங்கள்‌. என்று ஆணையிட்டார்‌. ஏவலர்கள்‌ அதனைத்‌ 
தூக்கிக்‌ கொண்டு ஓடினார்கள்‌. இதில்‌ ஏதோ மர்மம்‌ இருப்பதாக 
எனக்குப்‌ பட்டது. சோழ மாளிகையில்‌ மன்னர்‌ உயிர்‌ ஊசலாடும்‌ 
நேரத்தில்‌ வெளியில்‌ அரசர்‌ படைகளுக்கும்‌, சிற்றரசர்கள்‌ 
படைகளுக்கும்‌ போர்‌ மூண்டு விட்டது. இதில்‌ சிறியவனான நான்‌ 
செய்யும்‌ பணி ஏதாவது உண்டா என சிந்தித்தேன்‌. ஏதோ 
இருப்பதாகவே என்‌ உள்‌ உணர்வு கூறியது. உற்சாகம்‌ பிறந்தது. 
பார்க்கலாம்‌ என நானும்‌ முன்‌ போலவே சிவிகையைத்‌ 
தொடர்ந்தேன்‌ வெகுதூரம்‌ நடந்தார்கள்‌ நானும்‌ 
பின்வாங்கவில்லை. 


கடைசியாக அச்சிறுப்பாக்கம்‌ போய்ச்‌ சேர்ந்தோம்‌. சிவிகை 
கொண்டு போக தலைமை தாங்கியவர்‌ செங்கை மாவட்ட 
நாடுகாவல்‌ அதிகாரி எனத்‌ தெரிந்தது. அச்சிறுப்பாக்கம்‌ 
சென்றவுடன்‌ சிவிகை கழே இறக்கப்‌ பட்டது. அதில்‌ இருந்த அந்த 
இளைஞன்‌ அங்கிருந்த சிறையில்‌ தள்ளப்பட்டான்‌! 

“இவை எல்லாம்‌ ஒரு புதினம்‌ போல்‌ உள்ளதே; பின்னர்‌? 
வியப்புடன்‌ கேட்டார்‌ குணவீர மாமுனிவர்‌. 


“சொல்லுகிறேன்‌ குருநாதரே; அந்த இளைஞனை சிறையில்‌ 
அடைத்து விட்டு இரும்புக்‌ கதவுகளை மூடி. ஒரு பெரிய பூட்டை 
மாட்டினார்கள்‌. இரு காவலர்கள்‌ வெளியே காவலுக்கு நிற்க, 
சிவிகையோடு வந்த வீரர்கள்‌ புறப்பட்டார்கள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 61 


'இரவு வந்தது. சிறைக்‌ காவலர்கள்‌ ஒரு பந்தத்தின்‌ மங்கிய 
ஒளியில்‌ வெகு ஆர்வத்துடன்‌ புலி ஆட்டம்‌ ஆடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அந்த சிறைக்‌ கட்டிடம்‌ அப்படி யொன்றும்‌ 
வலிமையானது அல்ல. மேலே ஓடு வேயப்பட்ட பழைய கால 
கட்டிடம்‌ அது. என்‌ மூளை வேலை செய்தது. எப்படியோ 
ஒருவன்‌ சிறையில்‌ மாட்டிக்‌ கொண்டான்‌. அவனை வைத்து 
அரசியல்‌ செய்கிறார்கள்‌. அதே அரசியலை நாம்‌ செய்தால்‌ 
என்ன? ஒருக்கால்‌ அரசியல்‌ செய்யாவிட்டாலும்‌ அந்த அப்பாவி 
மனிதன்‌ தப்பிக்க உதவிய புண்ணியமாவது கிடைக்குமல்லவா? 


“துணிந்து விட்டேன்‌. இரவு மூன்றாம்‌ யாமம்‌ நடக்கிறது. 
சிறைக்‌ காவலர்கள்‌ தூங்கி விழுந்து கொண்டு வெட்டுப்புலி 
ஆட்டத்தில்‌ கருத்தாக இருந்தார்கள்‌ நான்‌ சிறையின்‌ 
பின்புறமிருந்த ஆலமரத்தின்‌ மீது ஏறினேன்‌. அதிலிருந்து மதில்‌ 
சுவற்றின்‌ மீது இறங்கி மேல்‌ கூரைக்குத்‌ தாவினேன்‌. பின்னர்‌ 
நான்கைந்து ஓடுகளைப்‌ பெயர்த்‌ தெடுத்தேன்‌. ஒரு மனிதன்‌ 
உள்ளே புகும்‌ வழி உண்டாயிற்று. அதன்‌ மூலம்‌ சிறைக்குள்‌ 
குதித்து விட்டேன்‌. அரைத்‌ தூக்கத்தில்‌ படுத்திருந்த இளைஞன்‌ 
நான்‌ விழவே அஞ்சி நடுங்கி விட்டான்‌. கூச்சலிடாதிருக்க அவன்‌ 
வாயை என்‌ கையால்‌ பொத்திக்‌ கொண்டேன்‌. மெதுவான குரலில்‌ 


பேசினேன்‌ 
தம்பி, நீ யார்‌?” 
நீ யார்‌? 
இது எதிரொலி அல்ல; அவன்‌ கேட்ட எதிர்க்‌ கேள்வி. 
சவிகைக்குள்‌ ஏன்‌ புகுந்தாய்‌?” 
மழைக்கு ஒண்ட !' 
நீ யார்‌ என்று நான்‌ கேட்ட கேள்விக்கு விடை யில்லையே?' 
இதுவே அந்த இளைஞனுடைய மறுமொழியும்‌. 


நீ யாராக வேண்டுமானாலும்‌ இரு. நமக்குள்‌ இந்‌ நேரத்தில்‌ 
இங்கு விதண்டாவாதம்‌ வேண்டாம்‌. நீ சிவிகையில்‌ புகுந்ததை 
நான்‌ பார்த்தேன்‌. பாபம்‌, நன்றாக சிக்கிக்‌ கொண்டு விட்டாய்‌. 
உன்னைக்‌ காப்பாற்றவே இவ்வளவு பெரிய அபாயகரமான 
பணியில்‌ ஈடுபட்டேன்‌. சிறைக்குள்‌ குதித்தேன்‌. என்னுடன்‌ 
புறப்பட்டு வருகிறாயா?” 


62 ஜி. ஏ. வடிவேலு 


'ஓ! நான்‌ தயார்‌! உன்னுடன்‌ வருகிறேன்‌. இப்பொழுது 
இருப்பதே சிறை. இதனைவிட பெரிய தண்டனையா நீ 
கொடுத்துவிடப்‌ போகிறாய்‌?” 


'கூரையின்‌ மீதிருந்து ஓடுகள்‌ எடுக்கப்பட்டதால்‌ உண்டான 
இடைவெளியின்‌ மூலமாக கீழே குதிப்பதற்கு முன்பே, 
முன்னெச்சரிக்கையாக ஒரு வேலை செய்திருந்தேன்‌. விட்டத்தில்‌ 
என்னுடைய மேல்‌ துண்டைக்‌ கட்டி தொங்க விட்டுத்தான்‌ 
குதித்தேன்‌. இளைஞனுடன்‌ பேசிய பின்னர்‌ அந்த துண்டைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டே கூரை மீது ஏறிவிட்டேன்‌. அந்த 
இளைஞனும்‌ என்னைத்‌ தொடர உதவினேன்‌. இருவரும்‌ பின்புறம்‌ 
குதித்து தப்பித்து ஓடி வந்து விட்டோம்‌. 

மகிழ்ச்சி, சித்தா மெத்த மகிழ்ச்சி; நீ எங்களுடன்‌ இருக்க 
வேண்டியவன்‌ அல்ல. ஒரு பெரிய அரசின்‌ ஒற்றர்‌ படைத்‌ 
தலைவனாக இருக்க வேண்டியவன்‌. எங்கே அந்த இளைஞன்‌?” 

‘அண்மையில்‌ உள்ள மண்டபத்தில்‌ இருக்கிறான்‌, 
குருதேவா? 

அவனை என்ன செய்வதாக எண்ணம்‌? 

தங்களுடைய அணை எப்படியோ, அப்படி செய்யலாம்‌. 

அவன்‌ யாரெனத்‌ தெரிந்து கொண்டாயா? 

“இல்லை. சொல்ல மறுக்கிறான்‌. இராசராச சோழர்‌ 
விருப்பப்படி, யாரோ எதிரிலி என்பவனுக்கு இளவரசுப்‌ பட்டம்‌ 
சூட்டப்பட்டு விட்டதாம்‌. ஆனால்‌ இந்த இளைஞன்தான்‌ 
எதிரிலி; பட்டம்‌ சூட்டப்பட்டவன்‌ எதிரிலியே அல்ல என்பது 
சிற்றரசர்கள்‌ கட்சி. இந்தப்‌ பிரச்சினையில்‌ சோழ நாட்டு 
சிற்றரசர்களும்‌, முதலமைச்சர்‌ திருச்சிற்றம்பலமுடையாரும்‌ 
பகைவர்களாக விட்டார்கள்‌. விரைவில்‌ சோழ மண்டலத்தில்‌ 
உள்நாட்டுப்‌ போர்‌ மூளும்‌!” சித்தன்‌ தன்னுடைய உரையை 
முடித்து பெருமிதத்தோடு சபையைப்‌ பார்த்தான்‌. 

“இந்த நிலையில்‌ நமக்குக்‌ கிடைத்த இளைஞனை நாம்‌ தக்க 
முறையில்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌.' இது 
திருச்சாத்தான்‌ கருத்து. 

“எப்படி.” என வினவினார்‌ குணவீர மாமுனிவர்‌. 


'பாண்டியருக்கும்‌, சோழருக்கும்‌ பகைமை முற்றி விட்டது. 
இந்நிலையில்‌ இவனைப்‌ பாண்டியனிடம்‌ ஒப்படைத்தால்‌ 
அச்செயல்‌ சமணம்‌ அங்கு தழைக்க உதவலாம்‌! 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 63 


'பாண்டியனிடமா? ஞானசம்பந்தன்‌ தூண்டுதலால்‌ ஒரே 
நாளில்‌ எட்டாயிரம்‌ சமணச்‌ செம்மல்களை கழுவில்‌ ஏற்றிய 
கொடுங்கோலன்‌ நெடுமாறன்‌ சந்ததியினரிடம்‌ நாம்‌ உதவியை 
எதிர்பார்ப்பதா?' 


சீடர்களிடம்‌ விவாதம்‌ ஓங்கி ஒலித்தது. குணவீரபண்டிதர்‌ 
கை சாடை காட்டவே அங்கு அமைதி ஏற்பட்டது. அவர்‌ 
பேசினார்‌: 


அன்பர்களே, சித்தன்‌ செய்தது ஒரு பெரும்‌ சாதனை. அதன்‌ 
விளைவாக நாம்‌ அரசியலில்‌ புகுந்து வளர ஏதாவது வாய்ப்பு 
உண்டா எனப்‌ பார்க்க வேண்டும்‌. அப்படி பார்த்தால்‌ 
பாண்டியர்கள்‌ இன்று சக்தியற்ற நடை பிணங்கள்‌. 
அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர்‌ அடித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
எனவே அவர்களிடம்‌ நாம்‌ எந்த உதவியையும்‌ எதிர்பார்க்க 
முடியாது. அடுத்தது சோழ மண்டல சிற்றரசர்கள்‌. இவர்கள்‌ 
இன்று என்னதான்‌ வலிவுடன்‌ தென்பட்டாலும்‌, மகாமந்திரியார்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ முனைந்தால்‌ அவருக்கு ஈடு கொடுக்க 
இவர்களால்‌ இயலாது. இந்த இளைஞன்‌ இன்று அவர்‌ செயலுக்கு 
விடப்பட்ட ஒரு சவால்‌. எனவே இவனை நானே அழைத்துச்‌ 
சென்று திருச்சிற்றம்பலமுடையாரிடம்‌ ஒப்படைக்கிறேன்‌. 
அதனால்‌ நமக்கு நல்ல பயன்‌ விளையலாம்‌ என்பது என்னுடைய 
எண்ணம்‌. உங்களுடைய கருத்து என்னவோ? 


அதனைக்‌ கேட்ட சபையினர்‌ மெளனமாயினர்‌. ஆனால்‌ 
அதனைக்‌ கேட்டுக்‌ கொண்டு அப்பொழுதுதான்‌ உள்ளே புகுந்த 
வஜ்ஜிர நந்தி என்ற துறவி கூறினார்‌: 

குருநாதரே, தங்கள்‌ கருத்துக்கு மாறாகப்‌ பேசுவதற்காக 
முதலில்‌ மன்னிப்பு வேண்டுகிறேன்‌. தங்கள்‌ கருத்தினை ஏற்க என்‌ 
மனம்‌ மறுக்கிறது. 

என்‌? 

'இந்த திருச்சிற்றம்பலம்‌ யார்‌ என்பதை நாம்‌ அறிவோம்‌. 
இங்கு எப்படி சேக்கிழார்‌ முதலமைச்சர்‌ பதவியைத்‌ துறந்து 
பெரிய புராணம்‌ எழுதி சைவத்திற்கு உயிர்‌ அளித்தாரோ, 
அதேபோல அண்மையில்‌ கன்னட நாட்டில்‌ முதலமைச்சா்‌ 


பதவியைத்‌ துறந்து வீர சைவத்திற்கு புத்துயிர்‌ அளித்தவர்‌ 
பரவேசர்‌. கல்யாண புரியை ஆண்ட விச்சல மன்னனை சமண 


64 ஜி. ஏ. வடிவேலு 


மதத்தில்‌ இருந்து வீர சைவத்திற்கு மாற்றியவர்‌ இந்தப்‌ பரவேசரே. 
அந்த சமண வைரியைத்‌ தமது மாளிகைக்கு அழைத்து பூசனைகள்‌ 
புரிந்து வழிபட்டவர்தான்‌ இந்த திருச்சிற்றம்பலம்‌. அவருடன்‌ 
நமக்கு உறவா?” இது வஜ்ஜிர நந்தியின்‌ வினா. 


“வஜ்ஜிர நந்தி அடிகளே, இவையெல்லாம்‌ நான்‌ 
அறியாதவை அல்ல. ஆயினும்‌ இன்றைய நிலையில்‌ இந்த 
இளைஞனைத்‌ திருச்சிற்றம்பலப்‌ பல்லவராயரிடம்‌ 
ஒப்படைத்தால்தான்‌ நமக்கு ஏதாவது பலன்‌ கிடைக்க வழியுண்டு. 
எல்லாம்‌ யோசித்த பின்னரே இம்முடிவுக்கு வந்தேன்‌! 

தங்கள்‌ திருவுள்ளம்‌ அதுவானால்‌ அடியேன்‌ சொல்ல 
என்ன இருக்கிறது? அப்படியே செய்வோம்‌' இதனைக்‌ கூறிவிட்டு 
வஜ்ஜிர நந்தி அமர்ந்தார்‌. 


சபை கலைந்தது. 


குணவீரர்‌ கொடை 


ஆ யிரந்தளி அரண்மனையின்‌ பின்புறத்தில்‌ ஒரு 
விசாலமான கூடம்‌. அதில்‌ பல அசனங்கள்‌ பரப்பப்‌ 
பட்டிருப்பினும்‌ அவை வெறுமையாகவே இருந்தன. ஒரு 
ஒதுக்கத்தில்‌ இருந்த ஆசனத்தில்‌ அரசி புவன முழுதுடையார்‌ 
அமர்ந்திருந்தார்‌. அவருடைய கண்கள்‌ தரையைப்‌ பார்த்தபடி 
இருந்தன. மாமன்னர்‌ சிவபதவி எய்தி பல நாட்களாயினும்‌ அவர்‌ 
மனத்துயரம்‌ குறைந்ததாகத்‌ தெரியவில்லை. துயரத்தின்‌ 
விளைவாகச்‌ சென்ற சில நாட்களிலேயே பல ஆண்டுகளைக்‌ 
கடந்துவிட்ட மூதாட்டியைப்‌ போல அவர்‌ தென்பட்டார்‌. 


மகாராணியாருக்கு எதிரில்‌ போடப்பட்டிருந்த ஆசனத்தில்‌ 
அமைச்சர்‌ தலைவர்‌ திருச்சிற்றம்பலம்‌ வீற்றிருந்தார்‌. மலை 
கலங்கினும்‌ நிலை கலங்காத அந்த மாவீரர்கூட மனம்‌ 
உடைந்துவிட்டார்‌ ஆனால்‌ அவர்‌ இராணியாரைப்போல 
கண்ணீர்‌ விட்டு அழுது கொண்டிருக்கவில்லை. அவவீரரின்‌ 
உள்ளம்‌ அழுதது. அவர்‌ வெளிப்பார்வைக்கு வருத்தமற்றவர்‌ 
போல நடந்து கொண்டார்‌. ஆயினும்கூட அரசியாரின்‌ முன்னர்‌ 
அவருடைய நடிப்பு நீடிக்கவில்லை. மடையைத்‌ திறந்ததுபோல 
அவர்‌ மனம்‌ திறந்து மகாராணியாரிடம்‌ பேசினார்‌; பின்னர்‌ 
ஓய்ந்து விட்டார்‌. அங்கு அவ்விருவரையும்‌ தவிர யாருமே இல்லை. 
நீண்ட மெளனம்‌ நிலவியது. இராணியார்‌ மெளனத்தைக்‌ 
கலைத்தார்‌. 


மகா மந்திரியாரே! அப்படியாயின்‌ இப்பொழுது நாம்‌ 
என்னதான்‌ செய்யப்‌ போகிறோம்‌?” 


அதுதானே தெரியவில்லை, தாயே! இது திருச்சிற்றம்பலம்‌ 
பதில்‌. 


66 ஜி. ஏ. வடிவேலு 


அனைத்தும்‌ உணர்ந்த தங்களுக்குக்கூட இந்நிலையில்‌ 
ஒருவழி புலப்படவில்லையாயின்‌, இனி இந்த நாட்டை யார்தான்‌ 
காப்பாற்ற முடியும்‌? இந்தப்‌ பாவியின்‌ கண்‌ எதிரிலேயே 
சோழநாடு அழிவதா?' 

அந்த சர்வேசன்தான்‌ சோழ நாட்டைக்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌. சோழ வம்சம்‌ இன்று சோதனைக்குள்ளாகி விட்டது. 
இராமாயணம்‌, மகாபாரத காலங்களுக்கு முன்பேயே சிறப்புப்‌ 
பெற்றிருந்த இந்த சூரிய குலம்‌, இரண்டாயிரம்‌ அண்டுகளுக்கு 
முன்னர்‌ கரிகால்‌ பெருவளத்தான்‌ கட்டிக்காத்த இந்தப்‌ 
பாரம்பரியம்‌, ஆயிரம்‌ அண்டுகளுக்கு முன்னர்‌ மகதநாட்டைப்‌ 
பரிபாலித்த சாம்ராட்‌ அசோக சக்கரவர்த்தி தமது 
கல்வெட்டுக்களில்‌ போற்றிப்‌ புகழும்‌ இந்தத்‌ தொன்மையான மரபு 
சோதனைக்குள்ளாகி நிற்கிறது தாயே! உள்நாட்டில்‌ பெரிய 
கலவரம்‌ ஏற்படும்‌ நிலை உள்ளது.' 


'உள்நாட்டிலுமா? சிற்றரசர்கள்தான்‌ அடங்கி 
விட்டார்களே! 


‘இல்லை தாயே! அவர்கள்‌ அண்மையில்‌ தொண்டை 
மண்டலத்தில்‌ உள்ள அச்சிறுப்பாக்கத்தில்‌ இராசநாராயண 
சம்புவராயன்‌ மாளிகையில்‌ தனிமையில்‌ கூடி அரசுக்கு எதிராக 
பல சதித்‌ திட்டங்கள்‌ வகுத்துள்ளார்கள்‌. ஒற்றர்கள்‌ மூலமாகச்‌ 
செய்தி வந்துள்ளது.' 

அப்படியா? அவர்களை அடக்கவே முடிய வில்லையா?” 


முடியும்‌ தாயே, அப்படி செய்தால்‌ இன்றுள்ள நிலையில்‌ 
உள்நாட்டுப்‌ போரை நாமே முதலில்‌ துவக்கியவர்கள்‌ 
அகிவிடுவோம்‌. 

அவர்கள்‌ திட்டம்தான்‌ என்ன?” 

ஒன்று திரண்டு படைகளுடன்‌ வந்து சோழ மாளிகையைத்‌ 
தாக்கிக்‌ கைப்பற்ற வேண்டும்‌ என்பது ஒரு திட்டம்‌. மற்றொன்று 
இனி சிற்றரசர்கள்‌ சுயேச்சையாக இயங்கவேண்டுமென்பது. பல 
சிற்றரசர்கள்‌ இனி சோழ அரசுக்கு திரை செலுத்த முடியாது 
என அறிவித்து விட்டார்கள்‌ ஈழத்து பராக்கிரமபாகு 
இவர்களுக்கு மறைமுகமாக உதவிகள்‌ செய்வதாகவும்‌ தகவல்‌ 
வந்துள்ளது. அந்த குள்ளநரிக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. 


அட இறைவா! இதற்கு ஒரு வழியே கிடையாதா? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 67 


“எனக்குத்‌ தெரிந்தவரை ஒரே வழிதான்‌ உண்டு. 
சிற்றரசர்களை ஏமாற்றுவதற்காக நான்‌ கொண்டு வரச்‌ செய்த 
சிவிகையின்‌ உள்ளே யாரோ ஒருவன்‌ இருந்ததாகச்‌ 
சொல்லுகிறார்களே, அவனைத்‌ தேடிப்பிடித்தால்‌. ' 


அதற்காக தாங்கள்‌ செய்த முயற்சிகள்‌?” 


“எத்தனையோ செய்துவிட்டேன்‌ நாடு முழுவதும்‌ 
நம்பிக்கையான ஒற்றர்களை அனுப்பி அலசிப்‌ பார்த்து விட்டேன்‌. 
அவன்‌ கிடைக்கவே இல்லை. அவன்‌ மட்டும்‌ கிடைத்துவிட்டால்‌! 
உண்மை எது, போலி எது என நாட்டுக்கு எடுத்துக்காட்டி 
மக்களையும்‌, சிற்றரசர்களையும்‌ நல்ல பாதையில்‌ சிந்திக்கச்‌ 
செய்யலாம்‌. இன்று என்னையே சந்தேகிக்கிறார்கள்‌. எனவே என்‌ 
பேச்சு எடுபடவில்லை தாயே 


அட சோழீஸ்வரா!' 


இந்த நிலையில்‌ அந்த விசாலமான அறையின்‌ கதவு 
மெதுவாக திறக்கப்பட்டது. ஒரு யவன சேவகன்‌ வாயிற்‌ படியை 
ஒட்டி சிரம்‌ தாழ்ந்து நின்றான்‌. அவசர, அவசிய செய்தி 
இல்லாதிருப்பின்‌ அவர்கள்‌ பேசும்போது இடையூறாக அந்த 
சேவகன்‌ வந்திருக்க மாட்டான்‌ என்பதை மகாமந்திரியார்‌ 
அறிவார்‌. எனவே சிரம்‌ அசைத்து அவனை அருகில்‌ வருமாறு 
அழைத்தார்‌. அவன்‌ பயபக்தியோடு நெருங்கி வந்து நின்றான்‌. 

'மகாமந்திரியாரே! யாரோ ஒரு சமணத்‌ துறவியார்‌ 
தங்களைப்‌ பார்க்க வந்துள்ளார்‌. பெயர்‌ குணவீரராம்‌.' 


'வரச்சொல்‌' என திருச்சிற்றம்பலமுடையார்‌ கூறினார்‌. 
அரசியார்‌ எழுந்து உள்‌ அறைக்குப்‌ போகும்‌ அதே நேரத்தில்‌ 
வெளியிலிருந்து குணவீர பண்டிதர்‌ அங்கு வந்தார்‌. 

கட்டையும்‌, குட்டையுமாக கெளபீனம்‌ தரித்த உருவம்‌. 
கையில்‌ உறிகட்டி தூக்கிய கமண்டலம்‌, மற்றொரு கையில்‌ 
மயில்தோகை விசிறி, கக்கத்தில்‌ சுருட்டிய பாய்‌! இத்தகைய 
தோற்றத்துடன்‌ ஒரு உருவம்‌ நெருங்கி வந்து நின்றது. அது 
அமைச்சர்‌ தலைவரைப்‌ பார்த்து, “அருகர்‌ தாள்‌ போற்றி' என்று 
கூறி வணங்கியது. 

திருச்சிற்றம்பலம்‌ எழுந்து நின்று, “வரவேண்டும்‌ வர 
வேண்டும்‌ குணவீர மாமுனிவரே, வணக்கம்‌.” என்று முகமன்‌ 
கூறினார்‌. கரம்‌ கூப்பி, சிரம்‌ தாழ்த்தி வணங்கி முனிவரை 
வரவேற்றார்‌. 


68 ஜி. ஏ. வடிவேலு 


சோழப்‌ பேரரசின்‌ மகா மந்திரியாருக்கு இத்துறவியின்‌ 
வணக்கங்கள்‌! என பதில்‌ வணக்கம்‌ கூறிக்‌ கொண்டே அருகில்‌ 
வந்தார்‌. முனிவர்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ காட்டிய இருக்கையில்‌ 
அமர்ந்தார்‌. அதன்‌ பின்னர்‌ அமைச்சர்‌ தலைவரும்‌ அமர்ந்தார்‌. 
அமைச்சர்‌ தலைவரே தொடர்ந்து பேசினார்‌: 

'குணவீர முனிவரே, நலம்தானே? தங்கள்‌ தரிசனம்‌ கண்டு 
எவ்வளவு காலமாகி விட்டது! தாங்கள்‌ இங்கு எழுந்தருளியது 
நாங்கள்‌ செய்த பேறு. தற்போது தங்கள்‌ உறைவிடம்‌ எதுவோ?” 


சித்தர்வாச மலை சமண சபையின்‌ தலைவனாக 
அடியேனை நியமித்து உள்ளார்கள்‌. 


“மெத்த மகிழ்ச்சி! சமணத்திற்கு அடியேன்‌ செய்ய 
வேண்டியது ஏதாவது உள்ளதா?” 


“என்ன இருக்கிறது? செய்ய வேண்டியதெல்லாம்‌ 
செய்தாகிவிட்டதே! குணவீர பண்டிதர்‌ பேசும்போது அவர்‌ 
கண்கள்‌ தரையைப்‌ பார்த்தன. முகம்‌ சுருங்கியது. குரலில்‌ கரகரப்பு 
தென்பட்டது. மதியூகியான மகா மந்திரியார்‌ முனிவர்‌ கூறியதின்‌ 
பொருளை உணராது இல்லை. அதற்கு பதில்‌ கூறினார்‌. 

“மாமுனிவரே, தாங்கள்‌ எதனைக்‌ குறிப்பிடுகிறீர்கள்‌ 
என்பதை நான்‌ அறிவேன்‌. கடந்த காலத்தில்‌ நடந்த தவறுகளுக்கு 
அடியேன்‌ என்ன செய்ய முடியும்‌? நான்‌ சிவபக்தன்தான்‌. ஆனால்‌ 
நான்‌ பிண்டியர்களுக்கு* என்றேனும்‌ இழிவு ஏற்படுத்தியது 
உண்டா? சென்ற காலம்‌ சென்றதாகவே இருக்கட்டும்‌. தற்போது 
சோழ மண்டலத்தில்‌ சமணர்களுக்கு ஏதாவது குறையிருப்பின்‌ 
சொல்லுங்கள்‌. ஏன்‌, பிற்கால சோழ அரசர்கள்‌ சைவர்களாயினும்‌ 
சமணத்திற்கு இயன்றது செய்யவில்லையா? போளூர்‌ அருகில்‌ 
உள்ள குன்றின்மீது கம்பீரமாக காட்சியளிக்கிறதே, அந்த 
நேமிநாத தீர்த்தங்கரரின்‌ திருஉருவம்‌ அமைத்தவர்‌ யார்‌? 
இன்றுகூட குந்தவை ஜனாலயம்‌ என வழங்கும்‌ அந்த ஆலயத்தை 
அமைத்தவர்‌ சோழ அரச குலத்தில்‌ உதித்த குந்தவை 
தேவியார்தானே!' 

அமைச்சர்‌ தலைவரே! அதனை அடியேனும்‌ அறிவேன்‌. 
பத்து வில்‌ உயரம்‌ கொண்டு ஓராயிரம்‌ ஆண்டு காலம்‌ வாழ்ந்த 
அந்த இருபத்திரண்டாவது தீர்த்தங்கரருக்கு தமிழகத்திலேயே மிக 
* பிண்டியர்‌ சமணர்‌, அசோக (பிண்டி) மரத்தைப்‌ போற்றும்‌ வழக்கம்‌ 
உள்ளவர்களாதலின்‌ பிண்டியர்‌ எனப்‌ பெயர்‌ வந்தது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 69 


உயரமான மூன்று ஆட்கள்‌ உயரத்திற்கு மேற்பட்ட திருவுருவம்‌ 
அமைத்தவர்‌ அந்த சோழ மாதேவியாரே! அவரை என்றென்றும்‌ 
சமணர்கள்‌ வணங்குகிறார்கள்‌. 


தற்போது அடியேன்‌ செய்யத்‌ தக்கது?” 


தற்போது எந்த கோரிக்கைக்காகவும்‌ அடியேன்‌ வரவில்லை. 
அரசு செவ்வனே நடந்தால்தான்‌ கலைகளும்‌, மதங்களும்‌, 
மக்களும்‌ சிறப்பாக வாழ இயலும்‌. சோழ பேரரசுக்கு 
ஏற்பட்டுள்ள துயர்களை அடியேன்‌ அறிவேன்‌. எங்களுக்கு 
தங்களின்‌ உதவிகள்‌ தேவைதான்‌. ஆனால்‌ இப்பொழுது 
எதனையும்‌ கேட்க மாட்டேன்‌. நாட்டின்‌ நிலைமை சீர்பெற்ற 
பின்னர்‌ கேட்பேன்‌. இந்த நிலையில்‌ அடியேன்‌ அரசுக்கு ஒரு 
சிறு தொண்டு செய்யும்‌ பேறு கிடைத்துள்ளது. அந்த காணிக்கை 
செலுத்தவே வந்தேன்‌. 

'மெத்த நன்றி, அது என்னவோ?” 

“இன்றைய அரசியலில்‌ ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்குக்‌ 
காரணமான சிறுவன்‌, சிற்றரசர்கள்‌ எதிரிலிப்‌ பெருமாள்‌ என்று 
சொல்லிக்‌ கொண்டு கிளர்ச்சி செய்யக்‌ காரணமானவன்‌ என்‌ 
பொறுப்பில்‌ இருக்கிறான்‌? 


“என்னது? அந்த சிறுவனா? மாமுனிவரே, மீண்டும்‌ 
சொல்லுங்கள்‌! நான்‌ கொண்டுவரச்‌ செய்த வெற்றுச்‌ சிவிகையின்‌ 
உள்ளே இருந்த அதே சிறுவனா?' இவ்வினாக்களை தொடுத்துக்‌ 
கொண்டே துள்ளி எழுந்து நின்றார்‌ அமைச்சர்‌ தலைவர்‌. 


அம்‌ ஐயா; அவனை வெளியில்‌ நிற்க வைத்திருக்கிறேன்‌! 


'யாரது? வெளியில்‌ இருப்பவனை உடனே வரச்‌ சொல்‌. 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ பரபரப்புடன்‌ ஆணையிட்டார்‌ 
வாயிலில்‌ இருந்த காவலன்‌ ஓடினான்‌. சற்று நேரத்தில்‌ ஒரு 
இளைஞனும்‌ ஒரு நடுத்தர வயதினனும்‌ உள்ளே வந்தார்கள்‌. 
நடுத்தர வயதினன்‌ மகாமந்திரியாரைப்‌ பக்தியுடன்‌ வணங்கினான்‌. 
இளைஞன்‌ அந்தக்‌ கட்டிடக்‌ கலையை வேடிக்கை பார்த்துக்‌ 
கொண்டே நடுத்தர வயதினனைத்‌ தொடர்ந்து நடந்து வந்தான்‌. 
அமைச்சர்‌ தலைவர்‌ வாய்‌ அடைத்து விட்டிருந்தது. பேச நா 
எழவில்லை. மாமுனிவரே அந்த இளைஞனைச்‌ சுட்டிக்‌ காட்டி 
'இவன்தான்‌ அவன்‌' என்றார்‌. 


70 ஜி. ஏ. வடிவேலு 


அப்படியா?” என்று அமைச்சர்‌ தலைவர்‌ விளித்தார்‌. 
பார்வையில்‌ வியப்பும்‌ ஐயமும்‌ தென்பட அந்த இளைஞனை 
உற்றுப்‌ பார்த்தார்‌. 

அமைச்சர்‌ பெருமானே, இதோ என்‌ அருகில்‌ நிற்கிறானே, 
இவனுடைய பெயர்‌ சித்தன்‌. சமண மதத்தினன்‌. துறவியல்ல, 
திருமணம்‌ செய்து கொள்ளாத இல்லறவாசி, என்‌ சீடன்‌. சித்தா, 
நடந்தவை அனைத்தும்‌ அப்படியே சொல்‌. சித்தனைப்‌ பார்த்து 
கூறினார்‌ முனிவர்‌. சித்தன்‌ அனைத்தும்‌ விளக்கமாகக்‌ கூறினான்‌. 


இதனைக்‌ கேட்ட திருச்சிற்றம்பலமுடையாரின்‌ முகம்‌ ஒளி 
பெற்றது. தம்மை மறந்தார்‌, தம்முடைய உயர்‌ பதவியை மறந்தார்‌. 
அப்படியே ஓடி சித்தனைக்‌ கட்டித்‌ தழுவிக்‌ கொண்டார்‌. அவர்‌ 
கண்களில்‌ நீர்‌ சுரந்தது. மீண்டும்‌ மீண்டும்‌ சித்தனை அணைத்துக்‌ 
கொண்டார்‌. நா பேச முடியவில்லை. சிறிது நேரம்‌ சென்றது. 
உணர்ச்சிகளைக்‌ கட்டுப்படுத்திக்‌ கொண்டு மெதுவாக பேசினார்‌: 


சித்தா நீ யாரோ? உன்னை எந்தப்‌ புண்ணியவதி 
பெற்றெடுத்தாளோ? சோழ அரசுக்கு நீ செய்துள்ள சேவை 
உள்ளதே, அது வரலாற்றில்‌ பொன்னெழுத்துக்களில்‌ 
பொறிக்கப்பட வேண்டியது. நீ செய்த சேவையின்‌ சிறப்பை நீயே 
அறிய மாட்டாய்‌. இன்று அழிந்து வரும்‌ சோழ அரசு உயிர்‌ 
பிழைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கிறது என்றால்‌, அது நீ 
கொடுத்த பிச்சைதான்‌. 

மகாமந்திரியாரே, நான்‌ சிறியவன்‌. 


அமாம்‌, அவனை அதிகம்‌ புகழ்கிறீர்கள்‌. ஐயா, நாட்டிற்கு 
ஒரு குடிமகன்‌ செய்ய வேண்டியதைத்தான்‌ சித்தன்‌ செய்தான்‌. 

'குணவீர பண்டிதரே, சித்தன்‌ செய்த உதவியின்‌ சிறப்பை 
அவன்‌ மட்டுமல்ல, தாங்களே அறிய மாட்டீர்கள்‌' என்று கூறிய 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ அந்த இளைஞன்‌ பக்கம்‌ திரும்பிக்‌ 
கேட்டார்‌. 


தம்பி, அருகில்‌ வா, யார்‌ நீ? உண்மையைச்‌ சொல்‌. 


அந்த இளைஞன்‌ சிரித்தான்‌. அமைச்சர்‌ தலைவர்‌ மீது ஒரு 
அலட்சியப்‌ பார்வையை வீசினான்‌. அவரை அவன்‌ 
மதித்ததாகவே தெரியவில்லை. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 71 


'மகாமந்திரியாரே, இந்த வினாவை ஓராயிரம்‌ முறை நான்‌ 
கேட்டு விட்டேன்‌. அவன்‌ விடை சொல்லவே இல்லை என்றான்‌ 
சித்தன்‌. 

“அதற்கு விடை நான்‌ வாங்கிக்‌ கொள்ளுகிறேன்‌. எனக்குத்‌ 
தெரியும்‌' என்று கூறிய சிற்றம்பலம்‌ இளைஞனைப்‌ பார்த்து 
முறைத்தார்‌. பின்னர்‌ முனிவரையும்‌ சித்தனையும்‌ பார்த்துச்‌ 
சிரித்தார்‌. 

குணவீர மாமுனிவர்‌ எழுந்து நின்றார்‌. “எங்கள்‌ பணி 
முடிந்து விட்டது. நாங்கள்‌ விடை பெறுகிறோம்‌, அமைச்சர்‌ 
தலைவரே!” 


'மாமுனிவரே, ஒரே ஒரு நொடி தாமதியுங்கள்‌. தங்களுக்கு 
என்ன வேண்டும்‌ என்று நான்‌ கேட்டேன்‌. ஆனால்‌ தாங்களோ 
விலை மதிப்பற்ற ஒன்றை அளித்து சோழ அரசுக்கு புத்துயிர்‌ 
அளித்தீர்கள்‌. என்‌ ஆசை அடங்கவில்லை. மேலும்‌ ஒன்றை 
தங்களிடம்‌ யாசிக்க அனுமதிப்பீர்களா?' 


'மகாமந்திரியாரே, தாங்கள்‌ அடியேனுக்கு புரியாத 
மொழியில்‌ பேசுகிறீர்கள்‌ யாசிப்பது எங்கள்‌ தர்மம்‌. 
அணையிடுவது அமைச்சர்‌ தலைவரின்‌ உரிமை. 

எப்படியோ இருக்கட்டும்‌. சித்தன்‌ ஒரு மகாவீரன்‌, சிறந்த 
இராசதந்திரி. தனக்குத்தானே நிகர்‌ என்னும்‌ ஒற்றன்‌. அவன்‌ 
இருக்க வேண்டிய இடம்‌ இதுதான்‌, துறவிகளுடன்‌ அல்ல. 
அவனைத்‌ தாங்கள்‌ எனக்கு அளிப்பீர்களா?' 

குணவீரர்‌ முகம்‌ மலர்ந்தது. சித்தனைப்‌ பார்த்தார்‌. அவன்‌ 
பூரிப்போடு நின்றிருந்தான்‌. அவன்‌ தலை நாணத்தால்‌ சாய்ந்து 
தரையைப்‌ பார்த்துக்‌ கொண்டி ருந்தது. 

சித்தா, உன்னுடைய கருத்து என்ன? அரச சேவையா? 
மதத்தொண்டா? எதனை நீ தேர்ந்தெடுக்கிறாய்‌, சொல்‌ குணவீரர்‌ 
சித்தனைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. 

'மகாமுனிவரே, அரச சேவையும்‌, சமயத்‌ தொண்டும்‌ 
முரணானது அல்ல. அவன்‌ என்னுடன்‌ இருக்கட்டும்‌. 
சமணத்திற்கு என்றும்‌ போல தொண்டு புரியட்டும்‌. ஏன்‌, இன்னும்‌ 
சொல்லப்‌ போனால்‌ தங்களுக்கும்‌, எனக்கும்‌ ஒரு பாலமாக அவன்‌ 
இருக்கட்டும்‌. அவ்வப்பொழுது அவன்‌ மூலமாக தங்களுடைய 


72 ஜி. ஏ. வடிவேலு 


கருத்தினை உணர்ந்து என்னால்‌ இயன்றதை சமணத்திற்குச்‌ 
செய்ய இந்த ஏற்பாடு உதவும்‌. முனிவரை நோக்கி 
சிற்றம்பலமுடையார்‌ பேசினார்‌. 


சித்தன்‌ உள்ளம்‌ பூரித்தது. அயினும்‌ அவன்‌ மறுமொழி 
உரைக்கவில்லை. குருநாதரையே ஆவலுடன்‌ பார்த்தான்‌. அவன்‌ 
உள்ளக்கிடக்கை புரிந்து கொண்ட குணவீர பண்டிதர்‌ கூறினார்‌: 


அமைச்சர்‌ பெருமானே, இந்த இளைஞனை மட்டுமல்ல, 
சித்தனையும்‌ தங்கள்‌ பொறுப்பில்‌ ஒப்படைக்கிறேன்‌. 
அடியேனுக்குத்‌ தெரியும்‌, சித்தனுடைய நாட்டம்‌ மதத்தில்‌ 
இருப்பதைவிட அரசியலில்தான்‌ அதிகம்‌ என்று. இனி அவன்‌ 
சேவை சிறக்கட்டும்‌. வணக்கம்‌, வருகிறேன்‌. அருகர்‌ தாள்‌ போற்றி!” 
குணவீரர்‌ கூப்பிய கரத்தினராய்‌ அவ்விடம்‌ விட்டு நடந்தார்‌. 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ அவரைப்‌ பணிவுடன்‌ வணங்கி 
வாயிற்படி வரை உடன்‌ போய்‌ அனுப்பி வைத்தார்‌. 


பாதாள சிறையிலே 


கசூணவீர பண்டிதரை அனுப்பி வைத்த பின்னர்‌ 
பல்லவராயர்‌ மிடுக்குடன்‌ வந்து அசனத்தில்‌ அமர்ந்தார்‌. அவர்‌ 
திடீரென்று பத்து வயது குறைந்தவர்‌ போலத்‌ தென்பட்டார்‌. 
அவருடைய முகத்தில்‌ புது பொலிவு விளையாடியது. நெஞ்சில்‌ 
புதிய நம்பிக்கை சுடர்‌ விட்டது. அண்மையில்‌ ஒரு பக்கம்‌ சித்தன்‌ 
பணிவோடு நிற்கிறான்‌. மறுபக்கம்‌ போலி எதிரிலி அலட்சியமாக 
அரண்மனையின்‌ அழகைப்‌ பார்த்துக்‌ கொண்டு நின்றான்‌. 
திருச்சிற்றம்பலம்‌ ஒரு 'உம்‌' போட்டு அவனுடைய கவனத்தைத்‌ 
தமது பக்கம்‌ திருப்பினார்‌. அவன்‌ அவரைத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. 


“தம்பி, நான்‌ யார்‌ தெரியுமா?” 

'இங்கு நடைபெற்ற பேச்சுக்களிலிருந்து தெரிந்து 
கொண்டேன்‌, தாங்கள்தான்‌ இந்த சோழப்‌ பேரரசின்‌ 
முதலமைச்சா்‌ என்று. 

நல்லது, நீ யார்‌ என்று சொல்ல முடியுமா? 

சொல்ல முடியாமல்‌ என்ன, நானும்‌ தங்களைப்‌ போல 
இதே சோழ மண்டலத்தின்‌ ஓர்‌ குடிமகன்‌! 

பெயர்‌?' 

வேதம்‌. 

'வேதமென்றால்‌? ரிக்‌ வேதமா? யஜுர்‌ வேதமா? அதர்வண 
வேதமா? சாம வேதமா? இந்த நான்கு வேதங்களில்‌ எது?” 

இது அர்த்தமற்ற வினா, ஒவ்வொரு பெயருக்கும்‌ ஒரு 
விளக்கம்‌ இருக்க வேண்டுமென்ற அவசியம்‌ இல்லை. சிற்றம்பலம்‌ 
என்றால்‌ பொன்னம்பலமா? தில்லையம்பலமா? என்ற 


அராய்ச்சியில்‌ யாரும்‌ புகுவது இல்லை. 


74 ஜி. ஏ. வடிவேலு 


அதிகம்‌ பேசுகிறாய்‌, யாருடன்‌ பேசுகிறாய்‌ என்பதை மறந்து 
விடாதே. 


'மகாமந்திரியாரே, நான்‌ தாங்கள்‌ யார்‌ என்பதை 
மறக்கவில்லை. தாங்கள்‌ அதிகம்‌ பேசியதின்‌ விளைவே 
என்னுடைய விடை. 


தம்முடைய நா நீண்டு விட்டதை உணர்ந்த திருச்‌ 
சிற்றம்பலமுடையார்‌ பேச்சின்‌ திசையைத்‌ திருப்பினார்‌. 


அதிருக்கட்டும்‌, நீ எந்த ஊர்‌, உன்‌ பெற்றோர்கள்‌ பெயர்‌ 
என்ன?” 


'சொல்ல முடியாத நிலையில்‌ இருக்கிறேன்‌. 
“ஏன்‌? சிற்றரசர்கள்‌ ஆணை அப்படியா? 


'இல்லை. எனக்கு அணையிட எந்த அரசனும்‌ இது வரை 
பிறந்திருப்பதாக எனக்குத்‌ தெரியவில்லை. சொந்தக்‌ 
காரணங்களால்‌ இந்த வினாக்களுக்கு விடை சொல்ல இயலாத 
நிலையில்‌ இருக்கிறேன்‌. 


பொய்‌ சொல்லுகிறாய்‌. 


'பொய்‌ சொல்லுவது குடிமக்கள்‌ அல்ல. ஆட்சி 
நடத்துபவரா்கள்தான்‌.' 


ஆகட்டும்‌, நீ பொய்யன்‌ அல்ல, மெய்யன்‌ என்றே வைத்துக்‌ 
கொள்ளுவோம்‌. கோபிக்காதே. அடுத்த வினாவிற்கு வருகிறேன்‌. 
அரசு சிவிகைக்குள்‌ புகுந்தாயா, இல்லையா?” 

'அம்‌, புகுந்தேன்‌. 

அதற்குக்‌ காரணம்‌? 

அப்பொழுது பெய்த மழை. 

அந்த இடத்திற்கு நீ போகக்‌ காரணம்‌?” 


'வழியில்‌ போய்க்‌ கொண்டிருந்தபோது எதிர்பாராத 
வகையில்‌ நேர்ந்துவிட்ட செயல்‌ அது. 


'வழியில்‌ போகக்‌ காரணம்‌?” 


சோழ நாட்டு தலங்களைக்‌ கால்நடையாகவே சென்று 
தரிசித்துக்‌ கொண்டு வந்தேன்‌. இந்த பழையாறை நகருக்கு வரும்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 75 


வழியில்தான்‌ சிவிகையில்‌ புக வேண்டிய, அதன்‌ விளைவாக 
இத்தனை இன்னல்கள்‌ பட வேண்டிய கெட்டகாலம்‌ எனக்கு 
ஏற்பட்டது. 

‘நான்‌ சொல்லுகிறேன்‌, சோழ அரசை எதிர்க்கும்‌ 
சிற்றரசர்கள்‌ உன்னை ஒரு பகடையாகப்‌ பயன்படுத்தி அரசியல்‌ 
சூதாட்டம்‌ ஆடுகிறார்கள்‌ என்று! 

£சொல்லுங்களேன்‌. அதனைத்‌ தடுக்க நான்‌ யார்‌? ஒரு 
நாட்டின்‌ முதலமைச்சருக்கே பேச்சுரிமை இல்லா விட்டால்‌ 
எப்படி? 

“விளையாடுகிறாயா? யாருடன்‌ பேசுகிறாய்‌ என்பதை 
மீண்டும்‌ நினைவுபடுத்துகிறேன்‌. 

'முதலிலேயே சொல்லிவிட்டேனே, தாங்கள்‌ சோழ அரசின்‌ 
மகாமந்திரியார்‌ என்பது எனக்குத்‌ தெரியுமென்று! 


நீ யார்‌ என சொல்லமாட்டாயா? 

'மன்னியுங்கள்‌. சொல்ல இயன்றதைச்‌ சொல்லி விட்டேன்‌! 

“உன்‌ வரலாற்றைச்‌ சொல்ல மறுக்கக்‌ காரணம்‌? 

'நான்‌ யார்‌ என்பதற்கும்‌, இந்த சம்பவத்திற்கும்‌ 
சம்பந்தமேயில்லை.' 


'இதுதான்‌ உனது இறுதி விடையா? 


8 ம்‌ 


ஆம்‌. 

திருச்சிற்றம்பலமுடையார்‌ மீசை துடித்தது. கோபம்‌ 
பீறிட்டுக்‌ கொண்டு வந்தது. முகம்‌ சிவந்தது. மீசையின்‌ மீது கை 
வைத்துக்‌ கொண்டே கூறினார்‌: 


உன்னிடம்‌ விடையை எவ்வாறு வரவழைப்பது என்று 
எனக்குத்‌ தெரியும்‌.” 

பின்னர்‌ தம்‌ இரு கரங்களையும்‌ சேர்த்துத்‌ தட்டினார்‌. ஒரு 
யவன சேவகன்‌ ஓடோடி வந்தான்‌. அவனைப்‌ பார்த்து 
பல்லவராயர்‌ ஆணையிட்டார்‌: 

'சோழ மண்டலத்தில்‌ பெரும்‌ கலவரமேற்படக்‌ காரணமான 
இந்த இராச துரோகியை பாதாள சிறையில்‌ தள்ளுங்கள்‌. 
அங்குபோய்‌ அவனைக்‌ கவனித்து கொள்ளுகிறேன்‌. 


76 ஜி. ஏ. வடிவேலு 

அடுத்த சில நொடிகளில்‌ பத்து வீரர்கள்‌ கரங்களில்‌ உருவிய 
வாட்களை ஏந்திக்கொண்டு வந்து நின்றார்கள்‌. அவர்கள்‌ 
அமைச்சர்‌ தலைவருக்கு வணக்கம்‌ செலுத்தினார்கள்‌. வேதம்‌ 
என்று தன்னுடைய பெயரைக்‌ கூறிய அந்த இளைஞனின்‌ 
கரங்களில்‌ இருவர்‌ விலங்குகளைப்‌ பூட்டினார்கள்‌. கரங்களை 
இணைத்த விலங்குடன்‌ சேர்த்துக்‌ கட்டப்பட்டிருந்த நீண்ட 
சங்கிவியை இருவர்‌ பிடித்துக்‌ கொண்டு முன்‌ நடக்க, அவர்களைத்‌ 
தொடர்ந்தான்‌ வேதம்‌. சித்தனைப்‌ பார்த்துக்‌ கொண்டே 
நடந்தான்‌. என்னை சிற்றரசர்களின்‌ சிறிய சிறையிலிருந்து 
விடுதலை செய்து பேரரசின்‌ பாதாளச்‌ சிறைக்கு அனுப்புகிறாயே, 
இது நியாயமா?” என்று கேட்பதைப்‌ போல அவன்‌ பார்வை 
சித்தனுக்குப்‌ பட்டது. சித்தன்‌ அவனைப்‌ பார்க்க துணிவின்றி 
தரையைப்‌ பார்த்தபடி. நின்றான்‌. அவனுடைய கண்களிலிருந்து 
வெளியான கண்ணீர்‌ தரைமீது கொட்டியது. அதனைப்‌ பார்த்த 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ பார்க்காதவர்‌ போல அப்பால்‌ 
திரும்பிக்‌ கொண்டார்‌. 


பின்னர்‌ பல்லவராயர்‌ சித்தனுடைய நலன்களை 
விசாரிப்பது போல கேட்டு அங்கு நிலவிய சூழ்நிலையின்‌ 
திசையைத்‌ திருப்பினார்‌ அவன்‌ பணிவாக, சுருக்கமாக 
அவருடைய வினாக்களுக்கு விடை அளித்தான்‌. அவன்‌ குரல்‌ 
கரகரத்தது. அவன்‌ தங்க வேண்டிய இடம்‌, செய்ய வேண்டிய 
பணிகள்‌ முதலியன பற்றி அமைச்சர்‌ தலைவர்‌ விளக்கினார்‌. 
அவன்‌ அனைத்திற்கும்‌ உம்‌ கொட்டினான்‌ பின்னர்‌ அவனை 
ஓய்வெடுத்துக்‌ கொண்டு அன்று மாலை வந்து பார்க்குமாறு 
பணித்தார்‌. தங்க வேண்டிய இடத்திற்கு அவனை இரு யவன 
வீரர்கள்‌ அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 

திருச்சிற்றம்பலம்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்தார்‌. வேதம்‌ என்பவன்‌ 
கிடைத்ததில்‌ பெரும்‌ மகிழ்ச்சிதான்‌. இனி அவனைப்‌ பயன்படுத்தி 
நாட்டில்‌ ஏற்பட்டுள்ள குழப்பங்களைப்‌ போக்கலாம்‌. ஆனால்‌ 
அவன்‌ தன்னை யார்‌ என்று சொல்ல மறுக்கிறானே? அது 
தெரிந்தாக வேண்டுமே! இதே சிந்தனையுடன்‌ பாதாளச்‌ சிறைக்கு 
நடந்தார்‌. அவர்‌ கை அசைக்கவே இரு வீரர்கள்‌ தொடர்ந்தார்கள்‌. 


பாதாள சிறை இருள்‌ மண்டிக்‌ கிடந்தது. இரவுக்கும்‌ 
பகலுக்கும்‌ பாகுபாடு காண முடியாத இடம்‌ அது. அந்த 
அறையில்‌ அடைபடும்‌ யாரும்‌ அண்டு கணக்கில்‌, ஏன்‌ தங்கள்‌ 
வாழ்நாளிலேயே பகலவனைக்‌ காண இயலாது. அத்தகைய 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 77 


கொடிய சிறை அறையின்‌ வெளியில்‌ தீவட்டி எரிந்து 
கொண்டிருந்தது. மேலிருந்து படிகளில்‌ இறங்கி அவ்விடத்திற்கு 
வந்த அமைச்சர்‌ தலைவரைக்‌ காணவே சிறைக்‌ காவலர்கள்‌ 
திடுக்கிட்டார்கள்‌ எழுந்து நின்று பணிவுடன்‌ அவரை 
வணங்கிவிட்டு விறைப்பாக நின்றார்கள்‌. அவருடைய குறிப்பறிந்த 
ஒரு காவலன்‌ தன்னிடமிருந்த திறவுகோலால்‌ சிறைக்கதவைத்‌ 
திறந்தான்‌. தீவட்டியுடன்‌ ஒருவன்‌ முன்செல்ல, அமைச்சர்‌ 
தலைவர்‌ சிறை அறையின்‌ உள்ளே புகுந்தார்‌. 


ஈரமான தரையின்‌ ஒரு மூலையில்‌ வேதம்‌ ஒதுங்கி 
உட்கார்ந்திருந்தான்‌. அவனுடைய உடல்‌ நடுங்கிக்‌ 
கொண்டிருந்தது. அமைச்சர்‌ தலைவரைப்‌ பார்த்த பின்னர்‌ 
எழுந்து நின்றான்‌. அச்சத்துடன்‌ அவரை நோக்கினான்‌. 


“வேதம்‌, உணவு கொடுத்தார்களா? உண்டாயா? என்று 
கேட்டார்‌ அமைச்சர்‌ தலைவர்‌. 


கொடுத்தார்கள்‌. உண்ணவில்லை. 

என்‌? 

ஏன்‌ என்று நான்‌ சொல்லவா, அமைச்சர்‌ தலைவரே? நான்‌ 
செய்த தவறுதான்‌ என்ன? புறாவுக்காக தம்முடைய சதையைக்‌ 
கொடுத்த சிபிச்‌ சக்கரவர்த்தி அண்ட நாட்டில்‌ மழையில்‌ ஒரு 
சிவிகைக்குள்‌ ஒதுங்கியதற்காக பாதாள சிறைவாசமா? அதற்கே 
இத்தகைய தண்டனை என்றால்‌ இங்கு கொடுக்கப்படும்‌ உணவு 
உண்டால்‌. 

'உனக்கு எந்த தண்டனையும்‌ கொடுக்க மாட்டேன்‌. 
இப்பொழுதே விடுதலை செய்து விடுகிறேன்‌. ஆனால்‌ நீ யார்‌ 
என்பதை மட்டும்‌ சொல்லிவிடு. 


அமைச்சர்‌ தலைவரே, இந்த பதிலில்‌ என்னுடைய குடும்ப 
கெளரவமே அடங்கியுள்ளது. அதனால்தான்‌ பதில்‌ 
சொல்லமாட்டேன்‌ என பலமுறை கூறி விட்டேன்‌. எத்தனை 
முறை கேட்டாலும்‌ என்னிடம்‌ இதற்கான விடை பெறமுடியாது. 


அப்படியா, இதோ உன்னுடைய வாயிலிருந்து பதிலை 
வரவழைத்துக்‌ காட்டுகிறேன்‌' பயங்கரமாக உறுமினார்‌ அமைச்சர்‌ 
தலைவர்‌. நயமாக அவனிடம்‌ விடை பெற முடியாது என்பதை 
உணர்ந்து விட்டார்‌. அருகில்‌ நின்றிருந்த காவலன்‌ கரத்திலிருந்த 
சாட்டையை வாங்கினார்‌. அதனால்‌ அவன்‌ உடம்பின்மீது 


78 ஜி. ஏ. வடிவேலு 


பன்முறை சாத்தினார்‌. மீண்டும்‌ மீண்டும்‌ வெறி கொண்டு 
அவனை அடித்தார்‌. அவன்‌ அடி பொறுக்காமல்‌ கதறித்‌ 
துடி த்தானேயொழிய வாய்திறந்து எதையும்‌ கூறவில்லை. அவன்‌ 
தரையில்‌ மயங்கி விழும்வரை அடித்து நொறுக்கி விட்டார்‌. 
பேச்சற்று அவன்‌ பிணம்‌ போல தரையில்‌ வீழவே, அவருடைய 
வெறி தணிந்தது. சாட்டையைக்‌ கழே எறிந்துவிட்டு மிடுக்குடன்‌ 
வெளியேறினார்‌. 

அதற்குள்‌ மாலை நேரம்‌ நெருங்கி விட்டது. அவர்‌ மனம்‌ 
நிம்மதி இழந்துவிட்டது. அந்த விசாலமான மண்டபத்தில்‌ 
பெருத்த சிந்தனையுடன்‌ முன்னும்‌ பின்னுமாக நடந்து 
கொண்டிருந்தார்‌. மாலையில்‌ வரும்படி பணிக்கப்பட்ட சித்தன்‌ 
தொலைவில்‌ வந்து அடக்கமாக நின்றான்‌. அவர்‌ தலை 
அசைக்கவே, அருகில்‌ அவன்‌ வந்தான்‌. அவர்‌ பேசினார்‌: 


சித்தா அவனைச்‌ சாட்டையால்‌ அடித்து விட்டேன்‌. 
வலிக்கிறது." 


ஐயா, தங்களுடைய கரங்கள்‌ அதிகம்‌ வவிக்கின்றனவா? 
ஒத்தடம்‌ கொடுக்கச்‌ செய்யுங்களேன்‌. 
ஆனால்‌ அவன்‌?” 


அவன்‌ சாதாரண குடி மகன்தானே? அவனுக்கு வலிக்காது 
மகாமந்திரியாரே!' 


சித்தா, உன்னுடைய பேச்சின்‌ பொருள்‌?” 


‘நான்‌ ஒரு சமணன்‌. என்‌ செயலால்‌ ஒரு உயிரை வதைக்கும்‌ 
நிலை ஏற்படும்‌ என தெரிந்திருப்பின்‌ இதிலெல்லாம்‌ நான்‌ 
தலையிட்டே இருக்க மாட்டேன்‌. அந்த இளைஞன்‌ பட்ட 
கசையடிக்குக்‌ காரணம்‌ அடியேன்‌ அல்லவா?' இதனைக்‌ 
கூறும்போது சித்தன்‌ அழுது விட்டான்‌. 


'சித்தா, உன்னுடைய மனது எனக்குத்‌ தெரிகிறது. ஆனால்‌ 
என்னுடைய மனதை நீ புரிந்து கொள்ளவில்லை. எனக்கும்‌ 
வலிப்பது கரங்கள்‌ அல்ல, மனது. நானும்‌ உன்னைப்‌ போலவே 
வேதனைப்‌ படுகிறேன்‌, என்னையும்‌ மீறி கோபத்தின்‌ விளைவாக 
அவனை அடித்ததற்காக.' 

ஏன்‌, தாங்கள்‌ எதற்காக வருத்தப்பட வேண்டும்‌? 
தங்களுடைய கடமையைச்‌ செய்கிறீர்கள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 79 


“அவன்‌ துணிவு மிக்கவன்‌. கோழைதான்‌ பொய்‌ 
சொல்லுவான்‌. அவனைப்‌ பார்த்தால்‌ பொய்‌ சொல்லி 
ஏமாற்றுபவனாக எனக்குத்‌ தெரியவில்லை. அவன்‌ 
உத்தமமானவனாக இருக்க வேண்டும்‌. நான்‌ நினைப்பதைப்‌ போல 
அந்த வீரமகன்‌ உத்தமமானவனாக இருந்தால்‌ சோழ அரசுக்கு 
எதிர்காலத்தில்‌ பெரிதும்‌ பயன்படுவான்‌. அவனால்‌ நாடு 
நலம்பெறும்‌ என்று என்‌ உள்ளுணர்வு கூறுகிறது, சித்தா. 

சித்தன்‌ மனதில்‌ பட்ட காயம்‌ ஆறிய உணர்வுடன்‌ அந்தப்‌ 
பெரியவரை நிமிர்ந்து பார்த்தான்‌. அவர்‌ தம்முடைய கண்களில்‌ 
சொரிந்த கண்ணீரை வேகமாகத்‌ துடைத்துக்‌ கொண்டி ருந்தார்‌. 


பாண்டியனின்‌ ஓலை 


அமைச்சர்‌ தலைவர்‌ திருச்சிற்றம்பலம்‌ ௪த்தனை 
தம்முடைய அந்தரங்க ஒற்றனாக நியமித்துக்‌ கொண்டார்‌. 
ஆயினும்‌ அவர்‌ அவனுடைய மத வழிபாட்டிலோ அல்லது 
சுதந்திரத்திலோ தலையிட்ட தேயில்லை. விருப்பப்படி விரும்பிய 
நேரத்தில்‌ அரசாங்கப்‌ பணியும்‌, மத வழிபாடும்‌ செய்யப்‌ பரிபூரண 
சுதந்திரம்‌ அவனுக்கு இருந்தது. , எந்தவிதமான 
கட்டுப்பாட்டுக்குள்ளும்‌ அவனைத்‌ தலைமை அமைச்சர்‌ 
புகுத்தவில்லை. அவன்‌ சுதந்திரப்‌ பறவையாகவே பறந்தான்‌. 


சித்தன்‌ தென்பாண்டி நாட்டில்‌ உள்ள சமண தலங்களைத்‌ 
தரிசிக்கக்‌ கால்நடையாகவே புறப்பட்டான்‌ முதலில்‌ 
திருக்காளக்குடிக்குச்‌ சென்றான்‌. அங்கு சைவ கோயிலாக 
மாற்றப்பட்டுள்ள சமணக்‌ கோயிலைக்‌ கண்டு கண்ணீர்‌ 
விட்டான்‌. அதேபோல குலசேகர நல்லூருக்குச்‌ சென்றான்‌. 
அங்கும்‌ அதே நிலைதான்‌. அங்கிருந்து சமணர்கள்‌ அனைவரும்‌ 
துரத்தப்பட்டுவிட்டார்கள்‌ சமண கோயில்‌ சிவன்‌ 
கோயிலாகிவிட்டது. பாண்டியர்களின்‌ இரண்டாவது 
தலைநகரான கொற்கைக்குச்‌ சென்றான்‌. சீரும்‌ சிறப்பும்‌ மிக்க 
அந்த நகரை ஓட்டிய சாயர்புரத்து சாலை ஓரத்தில்‌ கம்பீரமாக 
வீற்றிருக்கும்‌ வர்த்தமான மகாவீரர்‌ திருவுருவத்தைக்‌ கண்டு 
வணங்கினான்‌. 

பின்னர்‌, பாண்டியர்‌ தலைநகரான மதுரையைச்‌ சூழ்ந்துள்ள 
சமணப்‌ பதிகளையும்‌, எண்மலைகளையும்‌ கண்டு வணங்க 
கால்நடையாகவே மதுரைக்குப்‌ புறப்பட்டான்‌. 


ஒரு நாள்‌ மாலை மதுரைக்குச்‌ செல்லும்‌ சாலையில்‌ அவன்‌ 
போய்க்‌ கொண்டிருக்கிறான்‌. அந்த சாலை ஒரு ஆடர்ந்த 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 81 


காட்டிற்கு போகிறது. சற்று நேரத்திற்கு முன்‌ ஒளிமயமாக 
விண்ணில்‌ தோன்றிய அதவன்‌ திடீரென மறைந்து விட்டான்‌. 
வானம்‌ இருண்டு கொண்டு வந்தது. விண்ணில்‌ மேகங்கள்‌ கூடின. 
பகல்‌ நான்காம்‌ யாமத்திலேயே இருள்‌ கப்பிக்கொண்டு வந்தது. 
மழை வருமோ என அந்தச்‌ சமணன்‌ எண்ணினான்‌. விண்ணில்‌ 
இடியும்‌, மின்னலும்‌ விளையாடத்‌ துவங்கின. உடலுக்கு ஏற்படும்‌ 
எந்த துன்பத்தையும்‌ பொருட்படுத்தாத சமணன்‌ தான்‌ அவன்‌. 
அனால்‌ அவனும்‌ மனிதன்தானே! எங்காவது மமழைக்குத்‌ தங்க 
இடம்‌ உள்ளதா எனப்‌ பார்த்துக்‌ கொண்டே விரைந்து நடந்தான்‌. 
மழை கொட்ட ஆரம்பிக்கவும்‌ வழியில்‌ ஒரு பாழ்‌ மண்டபம்‌ 
தென்படவும்‌ சரியாக இருந்தது. 

அவன்‌ அதற்குள்‌ போய்த்‌ தஞ்சம்‌ அடைந்தான்‌. ஏற்கனவே 
இருண்டு இருந்த அந்த பாழ்‌ மண்டபம்‌ அந்த நிலையில்‌ மேலும்‌ 
இருண்டு தென்பட்டது. பகலிலேயே உலகு இருண்டுவிட்டதால்‌ 
மண்டபத்திற்குள்ளிருந்த இருள்‌ பூதாகாரமாகத்‌ தென்பட்டது. 
மண்டபத்திலும்‌ ஆங்காங்கு நீர்‌ ஒழுகியது. பல இடங்களில்‌ 
விரிசல்‌ விட்டிருந்த அம்மண்டபத்தில்‌ வெய்யிலும்‌ மழையும்‌ 
உள்ளே புக நல்ல வாய்ப்பு இருந்ததால்‌ அதன்‌ உள்ளேயே 
செடிகளும்‌, புதர்களும்‌ மண்டி இருந்தன. முட்புதர்‌ சித்தன்‌ 
உடலில்‌ நன்கு கிழித்துவிட்டது. உடலின்‌ சில இடங்களில்‌ 
இரத்தம்‌ கசிந்தது. அவன்‌ அந்த பயங்கர சூழ்நிலையில்‌ வெகுநேரம்‌ 
கழித்தான்‌. 

இரவின்‌ இரண்டாம்‌ யாமத்தில்‌ மழை மூட்டம்‌ சற்று 
விட்டது. வானம்‌ அமைதி கண்டது. அனால்‌ தூறல்‌ பிசுபிசுத்துக்‌ 
கொண்டுதான்‌ இருந்தது. 

தன்னுடைய பயணத்தைத்‌ தொடர மண்டபத்தை விட்டு 
வெளியே வந்தான்‌. அப்பொழுது ஒரு புரவி கனைக்கும்‌ குரல்‌ 
கேட்டது. திடீரென அவன்‌ மீண்டும்‌ உள்ளே போய்விட்டான்‌. 
மின்னல்கள்‌ விண்ணில்‌ விளையாடின. அவற்றை தொடர்ந்து இடி 
இடித்தது. வெளி உலகத்தை அவன்‌ மண்டபத்தின்‌ விரிசல்‌ இடை 
வெளி மூலமாகப்‌ பார்த்தான்‌. இப்போதெல்லாம்‌ அவன்‌ 
எதனையும்‌ பொருட்படுத்தாத சமணன்‌ அல்ல, எதனையும்‌ உற்று 
கவனித்து நோக்கும்‌ ஒற்றன்‌. 

மண்டபத்தின்‌ உள்ளிருந்தவாறே அவன்‌ வெளியே 
நோட்டம்‌ விட்டான்‌. மண்டபத்தை ஒட்டி ஒரு குளம்‌ இருந்தது. 


82 ஜி. ஏ. வடிவேலு 


ஒரு காலத்தில்‌ அது சீருடனும்‌ சிறப்புடனும்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌. தற்போது அது ஒரு பாழடைந்த குளம்‌. படித்துறைகள்‌ 
இருந்த அடையாளம்‌ தெரிந்தது. கரையை ஆங்காங்கு மண்‌ 
அரித்து இருந்தது. அதன்‌ ஓரங்களில்‌ முட்புதர்கள்‌ 
மண்டியிருந்தன. குளத்து நீரில்‌ பாசி படர்ந்திருந்தது. அவற்றின்‌ 
இடையே அரவிந்தக்‌ கொடிகளும்‌, அல்லிக்‌ கொடிகளும்‌ பச்சை 
இலைத்‌ தட்டுக்களை நீரில்‌ விளையாடவிட்டிருந்தன. குமுத மலர்‌ 
மொட்டுகள்‌ நீர்ப்‌ பரப்பின்மீது தலைதூக்கி யாரையோ 
எதிர்பார்த்து நிமிர்ந்து நின்றன. குளத்தைச்‌ சுற்றிலும்‌ இருந்த 
காட்டு மரங்களின்‌ இலைகள்‌ தாழ்ந்து காற்று வீசும்‌ 
போதெல்லாம்‌ நீரைத்‌ தட்டிக்‌ கொடுத்து தங்களை வாழ வைக்கும்‌ 
நீருக்கு நன்றி கூறிக்‌ கொண்டிருந்தன. இந்த இனிய தோற்றத்தை 
மின்னல்‌ ஒளியில்‌ சித்தன்‌ கவனிக்கத்‌ தவறவில்லை. 

குதிரையின்‌ கனைப்பு ஒலி கேட்ட திசையிலிருந்து ஒரு 
குதிரை குளத்தினருகில்‌ வந்து நின்றது. அதன்‌ மேலே கம்பீரத்‌ 
தோற்றம்‌ கொண்ட ஒரு வீரன்‌ வீற்றிருந்தான்‌. அவன்‌ குதிரை 
வேகத்தை மட்டுப்படுத்தி கீழே குதித்தான்‌. அவன்‌ மிகவும்‌ 
களைத்து, சோர்ந்து தென்பட்டான்‌. முதல்‌ வேலையாக குதிரைக்கு 
குளத்தில்‌ நீர்‌ காட்டினான்‌. எவ்வளவு தூரம்‌ நீர்‌ குடிக்காமல்‌ ஓடி. 
வந்ததோ பாவம்‌, அது நெடுநேரம்‌ நிறைய நீர்‌ குடித்தது. 
அதன்மீது வந்தவன்‌ தனது முகத்தையும்‌, கை கால்களையும்‌, நீரில்‌ 
கழுவிக்‌ கொண்டான்‌. பின்னர்‌ தன்னுடைய இடையைத்‌ தடவிப்‌ 
பார்த்துக்‌ கொண்டான்‌. 

அந்த வீரன்‌ தன்னுடைய இடையை ஏதோ அச்சத்தோடு 
தடவிப்‌ பார்த்துவிட்டு, பின்னர்‌ அமைதியற்ற விதம்‌ 
மண்டபத்தின்‌ உள்ளிருந்தபடியே பார்த்துக்‌ கொண்டிருந்த 
சித்தனுக்கு ஐயம்‌ அளித்தது. அவன்‌ தன்னுடைய இடையில்‌ 
ஏதோ ஒரு பொருளை, அதுவும்‌ மிகவும்‌ முக்கியமான பொருளை 
வைத்துக்‌ கட்டியிருக்க வேண்டும்‌. என்ன அது? சித்தன்‌ ஒற்றன்‌ 
அல்லவா? அந்தப்‌ பொருளைப்‌ பற்றி அறிந்து கொள்ள அவன்‌ 
மனம்‌ துடித்தது. அனால்‌ அது அவனால்‌ இயலக்கூடிய காரியமா? 


குதிரை வீரன்‌ தன்னுடைய குதிரையைத்‌ தட்டிக்‌ 
கொடுத்தான்‌. அது களைத்திருந்தது. அதற்கு உடனே வேலை 
கொடுக்கலாமா அல்லது சற்று ஓய்வு கொடுக்கலாமா என்று 
அவன்‌ சிந்தனை வேலை செய்தது. ஆனால்‌ முடிவு செய்யும்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 63 


பொறுப்பை அவனுக்கு மழை விடவில்லை. திடீரென்று மீண்டும்‌ 
மழை கொட்டத்‌ துவங்கியது. அவன்‌ குதிரையை மரத்தின்‌ 
அடியில்‌ விட்டு விட்டு, தான்‌ போய்‌ அந்த பாழ்‌ மண்டபத்திற்குள்‌ 
புகுந்து ஒண்டிக்‌ கொண்டான்‌. 

அம்‌ மண்டபம்‌ சிறியது, குறுகியது. அந்த வீரனும்‌ உள்ளே 
வந்து விடவே சித்தன்‌ அதிர்ந்துவிட்டான்‌. இருளில்‌ அவ்வீரன்‌ 
கண்ணுக்குப்‌ படாமல்‌ ஒரு தூணில்‌ ஒண்டி நின்று தன்னை 
மறைத்துக்‌ கொண்டான்‌. அத்துடன்‌ மண்டபம்‌ எங்கு கீழே 
சாய்ந்து தன்னை அமுக்கிவிடுமோ என சித்தன்‌ அஞ்சிக்‌ 
கொண்டே நின்றான்‌. வெளவால்‌ நாற்றம்‌ மூக்கை அடைத்தது. 
வெளவால்கள்‌ அங்கும்‌ இங்கும்‌ ஓடியபோது அவன்‌ முகத்தில்‌ 
மோதி சளார்‌ சளார்‌ என அடிகள்‌ கொடுத்தன. உள்ளே வந்த 
வீரனும்‌ வேறொரு தூணில்‌ சாய்ந்தவாறு கால்களை நீட்டி 
உட்கார்ந்து விட்டான்‌. வெகுதூரம்‌ புரவியின்மிது பயணம்‌ 
செய்து வந்த அவன்‌ உறங்கவே அரம்பித்துவிட்டான்‌, உட்கார்ந்த 
நிலையில்‌. அவன்‌ விட்ட குறட்டை ஓலி தவளைகள்‌ எழுப்பிய 
ஒலிக்கு பின்பாட்டு பாடியது. 

சித்தன்‌ அவனைக்‌ கவனித்துக்‌ கொண்டே இருந்தான்‌. 
அதற்கு மின்னல்‌ பெரும்‌ துணையாக இருந்தது. சித்தனுக்கு 
அவ்வீரனுடைய இடையில்‌ கட்டப்பட்டிருந்த பொருள்மீதே 
கண்‌ இருந்தது. அது என்ன என்று அறிய வேண்டுமே, அதற்கு 
வழியுண்டோ? எப்படியும்‌ அதனைக்‌ கள்ளத்தனமாகக்‌ கவர்ந்து 
பார்க்க வேண்டும்‌ என்ற அவாவில்‌ அவனுடைய உள்ளம்‌ 
துடித்தது. வீரன்‌ உறங்கினாலும்‌ அவனுடைய வலது கரம்‌ 
இடையில்‌ கட்டப்பட்டிருந்த அப்பொருளை அழுத்தமாகப்‌ 
பற்றிக்‌ கொண்டே இருந்தது. அதனை எப்படி கவர்வது? 
அவனுடைய இடையில்‌ தொங்கிய வாள்‌ சித்தனின்‌ அச்சத்தை 
அதிகமாக்கியது. 

மழை மீண்டும்‌ பலமாகவே கொட்ட ஆரம்பித்து விட்டது. 
இடியும்‌ மின்னலும்‌ மீண்டும்‌ விண்ணில்‌ ஓலி, ஒளி காட்சி 
காட்டின. ஒரு முறை வீரன்‌ திடுக்கிட்டு எழுந்தான்‌. தன்னுடைய 
இடையை நன்கு தடவிப்‌ பார்த்துக்‌ கொண்டான்‌. இனி 
இம்மழையில்‌ பயணம்‌ தொடர முடியாது என்ற முடிவுக்கு வந்து 
மண்டபத்தின்‌ ஈரத்‌ தரையில்‌ நீட்டிப்‌ படுத்து விட்டான்‌. 


84 ஜி. ஏ. வடிவேலு 


சமணனான சித்தன்‌ ஒளடத தானத்தில்‌ - மருத்துவத்தில்‌ - 
கை தேர்ந்தவன்‌. எந்த நோய்க்கு எந்த பச்சிலை சாற்றைக்‌ 
கொடுப்பது என்பதை நன்கு அறிந்தவன்‌. மாலை 
மண்டபத்திற்குள்‌ புகும்போதே, அங்கிருந்த குளத்தைச்‌ 
சுற்றியிருந்த செடிகளைக்‌ கவனித்தான்‌. இலையை முகர்ந்தால்‌ 
மயக்கம்‌ ஏற்படுத்தும்‌ செடிகள்‌ அங்கு மண்டிக்‌ கிடந்தன. 

வீரன்‌ நன்கு உறங்குவதை அறிந்த சித்தன்‌ மெதுவாக 
மண்டபத்தை விட்டு வெளியே வந்தான்‌. மின்னல்‌ ஒளியில்‌ 
மாலையில்‌ கண்ட செடிகளை நோக்கி நடந்தான்‌. சில 
இலைகளைப்‌ பறித்துக்‌ கொண்டு மீண்டும்‌ மண்டபத்திற்கு 
வந்தான்‌. அந்த இலைகளை தன்னுடைய கரங்களில்‌ நன்கு கசக்கிக்‌ 
கொண்டான்‌. உறங்கிக்‌ கொண்டிருந்த அவ்வீரனை மெதுவாக 
நெருங்கினான்‌. அவன்‌ அருகில்‌ அமர்ந்தான்‌. தன்னுடைய வலது 
கரத்தில்‌ வைத்திருந்த கசக்கிய இலைகளைப்‌ படுத்திருந்த 
வீரனுடைய நாசியின்‌ நேராகக்‌ கொண்டு போனான்‌. அவன்‌ 
அதை முகரச்‌ செய்தான்‌. அடுத்த நொடியில்‌ அவ்வீரன்‌ உணர்வு 
அற்றுப்போய்‌ பிணம்போல்‌ ஆகிவிட்டான்‌. குறட்டை ஓலியும்‌ 
நின்று விட்டது. 

இப்பொழுது சித்தன்‌ துணிவுடன்‌ அவ்வீரனுடைய 
இடையைத்‌ தடவினான்‌. அவனை உருட்டிப்‌ படுக்க வைத்தான்‌. 
மீண்டும்‌ தடவினான்‌. ஏதோ ஒரு கனமான பொருள்‌ கைக்கு 
தட்டுப்பட்டது. இடையில்‌ கட்டப்பட்டிருந்த அதனை மெதுவாக 
அவிழ்த்தான்‌. இடையைச்‌ சுற்றிக்‌ கட்டப்பட்டிருந்த துணிப்பை 
அது. அதனை எடுத்துக்‌ கொண்டு சற்று தொலைவிற்குச்‌ 
சென்றான்‌. அங்கு சக்கி முக்கி கற்கள்‌ இருப்பதை அன்று 
மாலையே பார்த்திருந்தான்‌. அவற்றைக்‌ கொண்டு நெருப்பை 
உண்டாக்கினான்‌. அப்பாழ்‌ மண்டபத்தின்‌ உள்ளே வளர்ந்து 
காய்ந்திருந்த முட்புதருக்குத்‌ தீ மூட்டினான்‌. அது எரிந்து 
கொண்டிருந்தது. 

புதர்கள்‌ எரிந்ததால்‌ ஏற்பட்ட ஒளியில்‌ சித்தன்‌ அத்துணிப்‌ 
பையைத்‌ திறந்தான்‌. அதனுள்‌ தாழை ஓலையால்‌ நெய்து மூடியும்‌ 
இட்ட ஒரு ஓலை குடுவை இருந்தது. குடுவை மூடியைத்‌ திறக்கவே 
ஓலை கீழே விழுந்தது. அவன்‌ அந்த ஒளியில்‌ ஓலையைப்‌ 
பார்த்தான்‌. கைசாத்து தெளிவாகவே இருந்தது. ஓலையின்‌ 
மேற்புறத்தில்‌ கயல்‌ இலச்சினை பொறிக்கப்பட்டி ருந்தது. சித்தன்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 85 


இரண்டு, மூன்று முறை அதனைப்‌ படித்துக்‌ கொண்டான்‌. அவன்‌ 
முகம்‌ ஒளிபெற்றது. ஓலையை அப்படியே குடுவைக்குள்‌ வைத்து 
மூடினான்‌. அதனைக்‌ கொண்டு போய்‌ முன்போலவே 
அவ்வீரனுடைய இடுப்பில்‌ வைத்துக்‌ கட்டினான்‌. 


மழை ஓயவில்லை. தூறிக்‌ கொண்டுதான்‌ இருந்தது. குளிர்‌ 
வாட்டியது. எங்கோ தொலைவில்‌ ஒரு செம்போத்து பறவை 
அலறிக்‌ கொண்டிருந்தது. மண்டபத்தின்மேல்‌ கூடு கட்டிக்‌ 
கொண்டி ருந்த சாக்குருவியின்‌ ஓலம்‌ பயங்கரமாகக்‌ கேட்டது. 
அதனை எல்லாம்‌ பொருட்படுத்தாது சித்தன்‌ மண்டபத்தை 
விட்டு வெளியே வந்தான்‌. வேகமாக நடை போட்டான்‌. இருள்‌ 
பயங்கரமாகக்‌ கவ்விக்‌ கொண்டு இருந்தது. ஆங்காங்கு மழை நீர்‌ 
தேங்கி இருந்தது. சித்தன்‌ அதிலே கால்வைத்து சகதியில்‌ சிக்கிக்‌ 
கொண்டு மீண்டும்‌ மீண்டும்‌. அவதிப்பட்டான்‌ சேற்றில்‌ 
தேங்கியிருந்த, காற்றில்‌ மோதப்பட்டு வீழ்ந்திருந்த முட்செடிகளை 
மிதித்துக்‌ கொண்டே நடந்தான்‌. செடிகளில்‌ இருந்த முட்கள்‌ 
கால்களில்‌ குத்தின. அந்த வலியை பொருட்படுத்தாது வேகமாக 
நடந்தான்‌. குதிரை வீரனின்‌ மயக்கம்‌ தெளிவதற்குள்‌ அந்தப்‌ 
பகுதியை விட்டு அப்பால்‌ போய்விட வேண்டும்‌ என்ற அவசர 
உணர்வுடன்‌ நடையும்‌ ஓட்டமுமாகச்‌ சென்றான்‌. ஒருக்கால்‌ 
குதிரை வீரனுக்கு மயக்கம்‌ தெளிந்து அங்கு நடந்ததை தெரிந்து 
கொண்டால்‌ சித்தனின்‌ கதி? 

சித்தன்‌ மதுரையம்பதி மற்றும்‌ சமண தலங்களை தரிசிக்கும்‌ 
எண்ணத்தைக்‌ கைவிட்டு விட்டான்‌. பழையாறையை நோக்கி 
விரைந்து சென்றான்‌. சில இடங்களில்‌ நடந்தும்‌, சில இடங்களில்‌ 
பாதையில்‌ சென்ற மாட்டு வண்டிகளில்‌ ஏறியும்‌ முடிந்தவரை 
விரைந்து சென்றான்‌. 


பழையாறையை அடைந்த உடனேயே அமைச்சர்‌ தலைவர்‌ 
பல்லவராயரைச்‌ சந்தித்தான்‌. பாண்டிய நாட்டு வீரன்‌ ஒருவன்‌ 
பராக்கிரம பாண்டி யனுடைய திருமுகத்தை எடுத்துக்‌ கொண்டு 
ஈழத்திற்குப்‌ போய்க்‌ கொண்டிருந்த செய்தியினைக்‌ கூறினான்‌. 
அந்த திருமுகத்தில்‌ தான்‌ படித்த செய்தியை ஏறக்குறைய 
அப்படியே ஒப்புவித்தான்‌. அது பயங்கரமான செய்தி. 


சித்தன்‌ படித்த அந்த ஓலை, பாண்டிய நாட்டு மன்னர்‌ 
பராக்கிரம பாண்டியன்‌ ஈழ வேந்தன்‌ பராக்கிரம பாகுவுக்கு 
எழுதியதாகும்‌. தன்னுடைய தாயாதியான குலசேகர பாண்டியன்‌ 


86 ஜி. ஏ. வடிவேலு 


மதுரை மாநகரைத்‌ தாக்கிக்‌ கைப்பற்ற ஆயத்தம்‌ செய்து 
கொண்டிருக்கிறான்‌ என்றும்‌, அவனை எதிர்த்துப்‌ போராடத்‌ 
தன்னிடம்‌ போதிய படைகள்‌ இல்லை என்றும்‌, அந்த ஓலையில்‌ 
பராக்கிரம பாண்டியன்‌ குறிப்பிட்டிருந்தான்‌. எனவே 
ஈழத்திலிருந்து படை உதவி அனுப்புமாறு அவன்‌ வேண்டி 
இருந்தான்‌. 

தற்பொழுது சோழ நாட்டில்‌ அரசு உரிமை சம்பந்தமாகக்‌ 
கலவரங்கள்‌ ஏற்பட்டுள்ளன. சிற்றரசர்கள்‌ சுயேச்சையாக இயங்கத்‌ 
துவங்கிவிட்டார்கள்‌. பெரும்‌ பாலானோர்‌ திரை செலுத்த 
மறுக்கிறார்கள்‌. சிற்றரசர்கள்‌ ஒன்றுபட்டு பழையாறையைத்‌ தாக்க 
திட்டமிட்டுள்ளார்கள்‌. இந்நிலையில்‌ ஈழப்படைகள்‌ தனக்கு 
உதவியாக வந்து குலசேகரனைத்‌ தோற்கடிக்க உதவினால்‌, பின்னர்‌ 
தன்னுடைய படைகளும்‌, ஈழப்படைகளும்‌ சேர்ந்து சோழ 
நாட்டின்மீது படையெடுத்து அதனை எளிதில்‌ கைப்பற்றலாம்‌. 
இவை அந்த ஓலையில்‌ கண்டிருந்த சில வாசகங்கள்‌. மேலும்‌ 
வென்ற பின்னர்‌ ஈழத்துக்கு பன்னெடுங்காலமாக பல 
தொல்லைகளை அளித்த சோழ நாட்டை முழு உரிமையுடன்‌ 
அளும்‌ பொறுப்பு அனைத்தும்‌ ஈழத்திற்கே தான்‌ விடுவதாக 
பராக்கிரம பாண்டியன்‌ உறுதி கூறி இருந்தான்‌. இறுதியாக 
உடனே படைகளை அனுப்புமாறு மீண்டும்‌, மீண்டும்‌ இறைஞ்சி 
வேண்டியிருந்தான்‌. 


பராக்கிரம பாண்டியன்‌ மதுரையைத்‌ தலைநகராகக்‌ 
கொண்டு அரசாண்டு வந்தான்‌. அவனுடைய தாயாதியான 
சடையவர்ம குலசேகர பாண்டியன்‌ கி.பி. 7162-இல்‌ முடி சூடி, 
நெல்லையைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு தென்பாண்டி நாட்டை 
ஆண்டு வந்தான்‌. 

பாண்டி நாடு முழுவதையும்‌ ஆள வேண்டும்‌ என இருவரும்‌ 
பெரும்‌ பகையுடன்‌ செயல்பட்டார்கள்‌ இருவருடைய 
எண்ணங்களும்‌, முயற்சிகளும்‌ ஒருவரை மற்றவர்‌ தாக்குவதிலேயே 
இருந்தன. மக்களை மறந்தார்கள்‌ பகையைப்‌ போற்றி 
வளர்த்தார்கள்‌. பகை வெல்லுவதே நோக்கமாகக்‌ 
கொண்டி ருந்தார்கள்‌. 

குலசேகர பாண்டியன்‌ மதுரையை முற்றுகையிட நாள்‌ 
குறித்து ஆயத்தங்கள்‌ செய்தான்‌. இச்செய்தி பராக்கிரம 
பாண்டியனுக்கு ஒற்றர்கள்‌ மூலம்‌ எட்டியது. அப்பொழுது 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 87 


பராக்கிரம பாண்டியன்‌ குலசேகரனுக்கு ஈடு கொடுக்கும்‌ 
நிலையில்‌ இல்லை. எனவே படை உதவி வேண்டி ஈழ மன்னனுக்கு 
திருமுகம்‌ அனுப்பினான்‌. அதனைத்தான்‌ சித்தன்‌ தந்திரமாக 
படித்துவிட்டு அதில்‌ கண்ட செய்தியை முதலமைச்சரிடம்‌ 
எடுத்துக்‌ கூறினான்‌. 

ஓலையில்‌ கண்டிருந்த செய்தியைப்‌ பற்றி சிற்றம்பல 
முடையார்‌ சிந்தித்தார்‌. மீண்டும்‌, மீண்டும்‌ சந்தித்தார்‌. அந்நியப்‌ 
படைகள்‌ தமிழகத்திற்கு வரப்‌ போகின்றன. சோழநாடு பலமற்று 
உள்ளது. பாண்டியனோ அந்நியனை மண்டியிட்டு அழைக்கிறான்‌. 
விளைவு? தமிழ்‌ மண்‌ தனது காலத்திலேயே அந்நியருக்கு 
அடிமையாகப்‌ போகிறது, அதுவும்‌ தன்னுடைய கண்‌ எதிரில்‌. 


இவ்வாறு சிந்தித்த திருச்சிற்றம்பலமுடையாரின்‌ முகம்‌ 
வெளிறிட்டது. நெஞ்சு படபடத்தது. அப்படியே ஆசனத்தில்‌ 
சாய்ந்துவிட்டார்‌. கண்கள்‌ மூடிக்‌ கொண்டன. காலை 
மதியமானது, மதியம்‌ மாலையானது. அவர்‌ கண்கள்‌ திறக்கவே 
இல்லை. இருண்டு விட்டது. ஆங்காங்கு பணியாட்கள்‌ வந்து 
விளக்குகளை ஏற்றினார்கள்‌. அதனை எல்லாம்‌ கவனியாது 
அவருடைய கண்கள்‌ மூடியபடியே இருந்தன. 

பல்லவராயர்‌ பக்கத்தில்‌ நின்ற சித்தனும்‌ நின்ற 
நிலையிலேயே இருந்தான்‌. 


வேங்கைக்கு விடுதலை 


சோ மப்‌ பேரரசின்‌ பாதாள சிறைக்கு அமைச்சர்‌ தலைவர்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ புறப்பட்டார்‌. அவருக்கு முன்னால்‌ ஒரு 
காவலன்‌ எரிபந்தம்‌ ஏந்திக்‌ கொண்டு சென்றான்‌. அவருக்குப்‌ 
பின்னால்‌ இரு ஏவலர்கள்‌ பயபக்தியுடன்‌ சிரம்‌ தாழ்ந்து 
நடந்தார்கள்‌. 

பகல்‌ நேரத்தில்‌ கூட அப்பாதாள சிறையினுள்‌ இருள்‌ 
மண்டிக்‌ கிடந்தது. மேலிருந்து கீழே பாதாள சிறைக்கு இறங்கும்‌ 
ஈரம்‌ படிந்த படிகளின்மீது அமைச்சர்‌ தலைவர்‌ மெதுவாக அடி 
எடுத்து வைத்துக்‌ கொண்டே இறங்கினார்‌. 


அமைச்சர்‌ தலைவரைப்‌ பார்த்த சிறைக்‌ காவலர்கள்‌ எழுந்து 
நின்று வணக்கம்‌ கூறிவிட்டு பயபக்தியுடன்‌ நின்றார்கள்‌. 
பல்லவராயர்‌ தலை அசைப்பின்‌ மூலமாக அவர்களுடைய 
வணக்கத்தை ஏற்றுக்‌ கொண்டே, வேதம்‌ அடைபட்டிருந்த 
அறைக்கு அருகில்‌ போய்‌ நின்றார்‌. காவலர்கள்‌ பரபரப்போடு 
அந்த அறையின்‌ கதவுகளுக்கு போடப்பட்டிருந்த பூட்டைத்‌ 
திறந்தார்கள்‌. கதவுகளைத்‌ திறந்துவிட்டு ஒதுங்கி நின்றார்கள்‌. 

திருச்சிற்றம்பலம்‌ அந்த சிறை அறையின்‌ உள்ளே புகுந்தார்‌. 
பந்தம்‌ ஏந்தியவன்‌ மட்டும்‌ அவருக்கு முன்னால்‌ சென்றான்‌. 
அவருடைய குறிப்பினை உணர்ந்த காவலர்கள்‌ அறைக்கு 
வெளியிலேயே நின்றுவிட்டார்கள்‌. 

ஒரு மூலை. வைக்கோலின்‌ மேல்‌ கோரைப்‌ பாய்‌ 
விரிக்கப்பட்டிருந்தது. கிழிந்து, அழுக்கடைந்திருந்த அந்தப்‌ 
பாயின்மீது கால்களை நீட்டிக்‌ கொண்டு வலது கையை 


கன்னத்தின்மீது வைத்தவாறு அமர்ந்திருந்தான்‌ வேதம்‌. அவன்‌ 
தன்னைப்‌ பார்க்க வந்த அமைச்சர்‌ தலைவரைக்‌ கண்டும்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 89 


காணாததுபோல தரையைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. அவன்‌ 
அருகில்‌ நீர்‌ நிரப்பி வைக்கப்‌ பட்டிருந்த மண்பாண்டத்தைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே பல்லவராயர்‌ பேச்சைத்‌ துவக்கினார்‌. அங்கு 
வைக்கப்‌ பட்டிருந்த உணவில்‌ மொய்த்துக்‌ கொண்டி ருந்த ஈக்கள்‌ 
அமைச்சர்‌ தலைவர்மீது வந்து உட்கார்ந்தன. அவர்‌ அவற்றைத்‌ 
தட்டிக்‌ கொண்டே கேட்டார்‌: 

“தம்பி, நான்‌ வந்திருப்பது தெரிகிறதா?” 

“இவ்வளவு பெரிய எரிபந்தத்தின்‌ ஒளியில்‌ ஒரு மனிதர்‌ 
நிற்பது தெரியாத அளவிற்கு நான்‌ இன்னும்‌ குருடாகவில்லை. 
மகாமந்திரியாரே! வேதம்‌ சலிப்போடு கூறினான்‌. 

“உன்னுடைய விழிகள்‌ நன்கு இருப்பது மகிழ்ச்சிக்‌ 
குரியதுதான்‌. அனால்‌ உள்ளம்‌ அவ்வாறு இல்லையே? 

“என்‌ உள்ளத்தைத்‌ தாங்கள்‌ எப்படி கண்டு விட்டீர்கள்‌?” 

'மரியாதைக்கு எழுந்து நிற்கும்‌ பழக்கம்கூட உனக்கு 
இல்லை. இதிலிருந்தே உன்னுடைய உள்ளத்தை உணர 
முடிகிறதே! உனக்கு பெரியவர்களின்மீது மரியாதையும்‌ 


காணோம்‌. பயமும்‌ காணோம்‌ 


நான்‌ யாருக்கு பயப்பட வேண்டும்‌? உலகில்‌ பெரிய 
தண்டனை பாதாள சிறையில்‌ துன்பப்பவெது. இதனை விடப்‌ 
பெரிய தண்டனை ஏதாவது இருந்தால்தானே அதனை எங்கு 
சோழ அமைச்சர்‌ தலைவர்‌ அளித்து விடுவாரோ என அஞ்சி 
நான்‌ நடக்க வேண்டும்‌?” 


'அகட்டும்‌, அச்சம்‌ வேண்டாம்‌. மரியாதையாவது 
வேண்டுமல்லவா?” 


'நான்‌ யாருக்கு, ஏன்‌ மரியாதை கொடுக்க வேண்டும்‌?” 


'தம்பி, நன்கு பேசுகிறாய்‌. அனால்‌ நீ ஒரு சிறுவன்‌. 
என்னுடைய வயதுக்குக்கூட மரியாதை கொடுக்க மறுக்கிறாய்‌. 
முதியவனான நான்‌ நின்று கொண்டிருக்க, நீ உட்கார்ந்து 
கொண்டே பேசுகிறாய்‌. இச்செயல்‌ எனக்கு என்னவோ ஏற்றதாகப்‌ 
படவில்லை. நீ சோழநாட்டைச்‌ சேர்ந்தவன்தானா என்றுகூட 
ஐயமாக உள்ளது. 


வேதம்‌ உடனே திடுக்கிட்டு எழுந்து நின்று கொண்டான்‌. 
மன்னிக்க வேண்டும்‌ ஐயா, நானும்‌ சோழ நாட்டினன்தான்‌. 


90 ஜி. ஏ. வடிவேலு 


பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும்‌ பெரும்‌ குடியில்‌ 
பிறந்தவன்தான்‌. ஏதோ மன வருத்தத்தினால்‌ தவறாக நடந்து 
கொண்டு விட்டேன்‌. அதற்காக மிகவும்‌ வேதனைப்படுகிறேன்‌.' 
மெத்த மகிழ்ச்சி. 
எனது வேதனை தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது! 


'இல்லை வேதம்‌, என்னைத்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டாய்‌! 
பெரியவர்களுக்கு மரியாதை அளிக்கத்‌ தவறியது 
வருந்துதற்குரியது என்பதை நீ உணர்ந்து திருந்தியதற்காக 
என்னுடைய மகிழ்ச்சியைத்‌ தெரிவித்தேன்‌, அவ்வளவே. 


நன்று, ஐயா. 
சிறுவனே, உனது மனதில்‌ மாற்றம்‌ ஏதாவது உண்டா? நீ 
யார்‌ என சொல்லுகிறாயா? 


ஐயா, மன்னிக்க வேண்டும்‌. தாங்கள்‌ வரும்போதே நான்‌ 
கசையடியை எதிர்பார்த்ததுதான்‌. உங்களால்‌ இயன்றதைச்‌ 
செய்யுங்கள்‌. மக்கள்‌ தவறு செய்தால்‌ அரசிடம்‌ முறையிடலாம்‌. 
அரசே தவறு செய்தால்‌ அண்டவனிடம்தான்‌ சொல்ல 
வேண்டும்‌!” 


தம்பி, நான்‌ உன்னை அடிக்க வரவில்லை. மீண்டும்‌ 
மீண்டும்‌ உன்னை அடிக்கும்‌ அத்தனை கொடியவன்‌ அல்ல நான்‌. 
நீ விடுதலையை விரும்புகிறாயா?” 


'மகாமந்திரியாரே, இதென்ன வினா? கூண்டில்‌ அடைபட்ட 
எந்தப்‌ பறவைதான்‌ விடுதலை விரும்பாது? 


'விடுதலைக்கு விலை உண்டு?” 


“விலை கொடுத்து விடுதலை வாங்க மாட்டேன்‌ நான்‌. 
எங்கோ மழைக்கு ஒரு சிவிகையில்‌ ஒதுங்கிய ஓரே பாவத்திற்காக 
என்னைப்‌ பாதாளச்‌ சிறையில்‌ அடைத்தீர்கள்‌. கசையடி 
கொடுத்தீர்கள்‌. நான்‌ சாதாரண குடிமகன்‌. தாங்கள்‌ ஓர்‌ அரசின்‌ 
தலைமை அமைச்சர்‌, அது மட்டுமல்ல, சேனாதிபதி, தாங்கள்‌ 
விரும்பினால்‌ எதையும்‌ செய்யலாம்‌. கேட்பார்‌ யார்‌? 


சிறுவனே, முன்பே சொன்னேனே, நீ அதிகம்‌ பேசுகிறாய்‌. 
நிபந்தனை இன்றி உன்னை விடுதலை செய்கிறேன்‌. விலை 
கொடுக்காதே. ஆனால்‌ இந்த நாட்டிற்கு உன்னுடைய உதவி 


வேண்டும்‌. செய்வாயா? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 91 


‘சோழ நாட்டிற்கு சிறியவனான என்னுடைய உதவி 
தேவையா? நம்ப முடியவில்லையே! இதில்‌ ஏதோ சூழ்ச்சி 
இருக்கிறது. 

“தம்பி, நான்‌ உண்மையைத்தான்‌ சொல்லுகிறேன்‌. என்னை 
நம்பு. 

“சொல்லுங்கள்‌, பார்ப்போம்‌. 

'இன்றைக்கு மூன்றாம்‌ நாள்‌ ஈழத்திலிருந்து ஒருவன்‌ வரப்‌ 
போகிறான்‌. அவன்‌ தனுஷ்கோடியில்‌ கரையேறி மதுரையை 
நோக்கி குதிரையின்மீது வரப்‌ போகிறான்‌. அவனிடம்‌ ஒரு 
திருமுகம்‌ இருக்கும்‌. அந்த திருமுகத்தைக்‌ கைப்பற்றி வந்து 
என்னிடம்‌ சேர்ப்பித்தால்‌, நீ இந்நாட்டிற்கு பேருதவி 
செய்தவனாவாய்‌. செய்வாயா? விருப்பம்‌ இல்லாவிடில்‌ 
செய்யாதே, நீ போகலாம்‌. 


எனக்கு இதில்‌ விருப்பம்‌ இல்லை. இந்த அரசு விவகாரம்‌ 
எல்லாம்‌ எனக்கு எதற்கு?” 

'தம்பி, நீ யார்‌ என்று சொல்ல மறுத்துவிட்டாய்‌. ஆயினும்‌ 
உன்னைப்‌ பார்த்தால்‌ ஒரு மாவீரனாக இருக்க வேண்டுமென்று 
நினைத்தேன்‌. எனவே உன்னை நம்பி இப்பெரும்‌ பொறுப்பை 
ஒப்படைக்க எண்ணினேன்‌. என்னுடைய எண்ணம்‌ தவறானதாக 
இருக்கலாம்‌. நீ ஒரு வீரன்‌ என்று நான்‌ போட்ட கணக்கு 
பிழையானது என உணர்ந்துக்‌ கொண்டேன்‌. நீ போகலாம்‌. 
நிபந்தனை இல்லாமல்‌ உனக்கு இப்பொழுதிருந்து விடுதலை. 

'மகாமந்திரியாரே, எனக்கும்‌ கொஞ்சம்‌ வீரம்‌ உண்டு. 
என்னுடைய குருதியிலும்‌ வீர உணர்வு வியாபித்துள்ளது. இதில்‌ 
ஐயம்‌ வேண்டாம்‌. மேலும்‌ இது சோழ நாட்டிற்கும்‌ உதவும்‌ பணி 
என்று சொன்னீர்கள்‌. எந்த நிபந்தனையும்‌ அற்று விடுதலை 
செய்வதாகவும்‌ சொல்லி விட்டீர்கள்‌ எனவே இந்நாட்டின்‌ 
குடிமகன்‌ என்ற முறையில்‌ என்னுடைய கடமையை நான்‌ 
செய்கிறேன்‌. தாங்கள்‌ இட்ட பணியை நிறைவேற்றுகிறேன்‌. 


“இதுதான்‌ வாய்ப்பு என்று நீ தப்பித்து ஓடி விட்டால்‌? 
இதனால்‌ அரசு பணி கெட்டுப்‌ போகும்‌. இந்தப்‌ பணியைச்‌ 
செய்வதை நீ விரும்பவில்லையாயின்‌ சொல்லிவிட்டே 
போய்விடலாம்‌. 


92 ஜி. ஏ. வடிவேலு 


“வாய்ப்பைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு தப்பி ஓடும்‌ கோழை 
அல்ல நான்‌. அமைச்சர்‌ தலைவரே, சொன்ன சொல்லை மீற 
மாட்டேன்‌! 

உன்னை நம்புகிறேன்‌. என்னுடன்‌ வா. 

38 38 36 


'இரவு மூன்றாம்‌ யாமம்‌ நடக்கிறது. கந்தமான பர்வதக்காடு, 
வானோங்கிய மரங்கள்‌ வளர்ந்துள்ள அந்த அடர்ந்த காட்டிலே 
இருளில்‌ ஓவ்வொரு மரமும்‌ ஒரு பூதமாகத்‌ தென்பட்டது. பயங்கர 
மிருகங்களின்‌ அலறல்‌, ஆந்தைகளின்‌ உறுமல்‌, நரிகளின்‌ ஊளை, 
மரங்களிலிருந்த இலைகளின்‌ சலசலப்பு, பறவைகளின்‌ 
கலகலவென்ற ஒலி. அத்தனையும்‌ அவனுக்கு நடுக்கம்‌ அளித்தன. 
காட்டு மரங்கள்‌ காற்றில்‌ ஓலமிட்டு அலறின. அவற்றின்‌ அசைவு 
அவனுடைய நெஞ்சை அசைத்தது. அந்த வனாந்திரத்தில்‌ இருந்த 
மரங்களிலும்‌, செடிகளிலும்‌ ஓட்டிக்‌ கொண்டிருந்த 
எண்ணிலடங்கா மின்மினிகள்‌ ஒளியை உமிழ்ந்து 
கொண்டிருந்தன. அது வனதேவதைக்கு செய்யப்பட்ட தீப 
அலங்காரம்‌ போலத்‌ தென்பட்டது. 


இந்த பயங்கர இரவிலே, பதட்ட சூழ்நிலையிலே அந்த 
வனத்தில்‌ செல்லும்‌ ஒரு சிறு குறுகிய கொடிப்‌ பாதையில்‌ ஒரு 
மனிதன்‌ கைகால்கள்‌ கட்டப்பட்டு விழுந்து கிடந்தான்‌. அவனுக்கு 
அருகில்‌ ஒரு குதிரை நின்றிருந்தது. இந்த வீண்‌ வம்பில்‌ ஏன்‌ 
மாட்டிக்‌ கொண்டோம்‌ என்று அம்மனிதன்‌ 
வேதனைப்பட்டான்‌. எதற்காகவோ புறப்படப்‌ போய்‌ விதி எப்படி 
எல்லாம்‌ சதி செய்துவிட்டது என்று விதியை நொந்து கொண்டே 
அவன்‌ படுத்திருந்தான்‌. 


மூன்றாம்‌ யாமம்‌ முடியப்‌ போகிறது. அந்நேரத்தில்‌ 
தனுஷ்கோடியிலிருந்து ஒரு வீரன்‌ குதிரையின்மீது அமர்ந்து 
வேகமாக வந்து கொண்டிருந்தான்‌. அவன்‌ வருவதைக்‌ கீழே 
விழுந்திருந்தவன்‌ கவனித்தான்‌. ஐயோ, என்னைக்‌ 
காப்பாற்றுங்கள்‌, காப்பாற்றுங்கள்‌' என பலமாக அலறினான்‌. 
குதிரைமீது வந்தவன்‌ வேகத்தை மட்டுப்‌ படுத்தி நின்றான்‌. அங்கு 
நின்றிருந்த மற்றொரு குதிரை கனைக்க ஆரம்பித்தது. குதிரை 
வீரன்‌ பார்த்தான்‌. யாரோ ஒருவன்‌ பாதையின்மீது விழுந்து 
கிடக்கிறான்‌. பயங்கரமாக அலறுகிறான்‌. அவனைப்‌ பார்த்து 
பரிதாபப்‌ பட்ட குதிரை வீரன்‌ புரவியை விட்டு கீழே 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 93 


இறங்கினான்‌. தரையில்‌ விழுந்திருந்தவனை நெருங்கி நடந்து 
சென்றான்‌. விழுந்திருந்தவன்‌ கைகளும்‌, கால்களும்‌ 
கட்டப்பட்டிருந்தன. வந்தவன்‌ பரபரப்போடு அவற்றை அவிழ்த்து 
விட்டான்‌. கட்டு அவிழ்க்கப்பட்ட மனிதன்‌ வேகமாக எழுந்து 
நின்றான்‌. கண்ணீர்‌ விட்டான்‌. யாரப்பா நீ? என்ன நேர்ந்தது? 
என குதிரை வீரன்‌ பரிவோடு கேட்டான்‌. அதற்கு விடையாக 
மற்றவன்‌ கூறினான்‌: 


'ஐயா, தாங்கள்‌ யாரோ? அண்டவனைப்‌ போல வந்து இந்த 
நேரத்தில்‌ என்னைக்‌ காப்பாற்றினீர்கள்‌. நான்‌ ஒரு முத்து 
வியாபாரி. கொற்கையில்‌ முத்துக்களை வாங்கி மதுரையில்‌ 
சில்லரையாக விற்பது என்னுடைய தொழில்‌. இம்முறை 
முத்துக்கள்‌ வாங்கியவுடன்‌ இராமேஸ்வரம்‌ சென்று இறைவனை 
தரிசிக்கலாம்‌ என்ற எண்ணம்‌ வந்தது. அதற்காக வந்த நான்‌ 
தனுஷ்கோடியையும்‌ பார்த்துச்‌ செல்லலாம்‌ என வந்தேன்‌. வழியில்‌ 
பத்துக்‌ கொள்ளைக்காரர்கள்‌ குதிரைகளின்‌ மீது வந்தார்கள்‌ 
நானும்‌ என்னுடைய குதிரையின்‌ மீது உட்கார்ந்து முத்து 
மூட்டைகளுடன்‌ சென்று கொண்டிருந்தேன்‌. என்னை உடன்‌ 
வரும்படி. அழைத்தார்கள்‌. மறுத்தேன்‌. பாதையிலேயே என்னை 
நன்கு மொத்திவிட்டார்கள்‌. ஒன்றும்‌ பேசாது அவர்களுடன்‌ 
வரவேண்டும்‌ என்றும்‌, மறுத்தாலோ அல்லது கூச்சலிட்டாலோ 
வாளுக்கு இரையாக்குவோம்‌ என்றும்‌ பயமுறுத்தினார்கள்‌. 
நடுநடுங்கி விட்ட எனக்கு அவர்கள்‌ சொற்படி, நடப்பதைத்‌ தவிர 
வேறு வழி இல்லை. அவர்களுடன்‌ சென்றேன்‌. எனக்கு முன்னும்‌, 
பின்னுமாக அவர்கள்‌ வந்தார்கள்‌. இரவு வந்து விட்டது. ஆயினும்‌ 
பயணம்‌ நிற்கவில்லை. சற்று நேரத்திற்கு முன்னர்‌ இவ்விடம்‌ வந்து 
சேர்ந்தோம்‌. என்னை இதே இடத்தில்‌ குதிரையை விட்டு கழே 
இழுத்துப்‌ போட்டு அடித்தார்கள்‌. பின்னர்‌ என்னுடைய 
கைகால்களை கட்டிப்‌ போட்டுவிட்டு நான்‌ வைத்திருந்த முத்து 
மூட்டைகளை பறித்துக்‌ கொண்டு இவ்வழியே ஓடிவிட்டார்கள்‌. 
ஐயா, என்னுடைய சொத்து முழுவதும்‌ போய்விட்டதே, இனி 
எப்படி தொழில்‌ செய்வேன்‌?” 

முத்து வியாபாரி கதற அரம்பித்தான்‌. வந்தவனுக்கு மிகவும்‌ 
பரிதாபமாகத்‌ தென்பட்டது. 'வருந்த வேண்டாம்‌' என ஆறுதல்‌ 
கூறினான்‌. 

“ஐயா, தங்களைப்‌ பார்த்தால்‌ பெரிய போர்‌ வீரனைப்‌ 
போலத்‌ தென்படுகிறது. கொள்ளையர்களை துரத்திச்‌ சென்று 


94 ஜி. ஏ. வடிவேலு 


என்னுடைய முத்துக்களை வாங்கிக்‌ கொடுத்து 
காப்பாற்றுவீர்களா? முத்து வியாபாரி கரம்‌ கூப்பிக்‌ கெஞ்சினான்‌. 
‘அவர்கள்‌ எந்த வழியில்‌ போனார்கள்‌? ஏதாவது ஆயுதங்கள்‌ 
வைத்திருந்தார்களா? இது குதிரை வீரன்‌ வினா. 

ஆயுதமா? பத்து பேரிடமும்‌ கரங்களில்‌ வேல்கள்‌ இருந்தன. 
இடைகளில்‌ வாள்கள்‌ தொங்கின. இல்லாவிட்டால்‌ நான்‌ 
பயப்படுவேனா?' 


“அப்படியா?” என்றான்‌ போர்வீரன்‌. அவனுடைய 
உதடுகள்தான்‌ அவ்வார்த்தையை உச்சரித்தனவே ஒழிய அவன்‌ 
எண்ணம்‌ எங்கோ போய்விட்டது. அவ்வீரனுக்கு உதறல்‌ 
ஏற்பட்டுவிட்டது. ஆயினும்‌ மற்றவனிடம்‌ அதனைக்‌ காட்டிக்‌ 
கொள்ள அவன்‌ விரும்பவில்லை. இனி, இந்த இரவில்‌ பயணம்‌ 
தொடர்வது நல்லதல்ல என்ற முடிவிற்கு அவன்‌ உள்ளம்‌ வந்தது. 
அதை வெளியில்‌ காட்டிக்‌ கொள்ளாமல்‌ பேசினான்‌: 


‘அவர்களுடைய வாள்களுக்கும்‌, வேல்களுக்கும்‌ இந்தப்‌ 
பாண்டி நாட்டு வீரன்‌ அஞ்சியவன்‌ அல்ல. அனால்‌ இந்த பயங்கர 
இருளில்‌ அவர்களை எப்படித்‌ தேடிப்‌ பிடிக்க முடியும்‌? 
காலையில்‌ அவர்களைக்‌ கட்டாயம்‌ கண்டுபிடித்து விடுகிறேன்‌. 
அந்த கொள்ளையருக்கு நல்ல பாடம்‌ போதிக்கிறேன்‌. உன்‌ 
முத்துக்களையும்‌ மீட்டுக்‌ கொடுக்கிறேன்‌. என்னுடைய குதிரை 
மிகவும்‌ களைத்து விட்டது. இங்கு சற்று இளைப்பாறினால்‌ 
நல்லது. காலையில்‌ அவர்களுடன்‌ போரிட புது தெம்பு பிறக்கும்‌. 


'மெத்த நன்றி, ஐயா! இந்த இருட்டில்‌ அவர்களைத்‌ தேடிப்‌ 
பிடிப்பது கடினம்தான்‌. எப்படியாவது காலையில்‌ அவர்களைப்‌ 
பிடித்து உதைத்து என்னுடைய முத்துக்களை வாங்கிக்‌ 
கொடுத்தால்‌ போதும்‌. அதோ அந்த மரத்தடியில்‌ நீங்கள்‌ படுத்து 
நிம்மதியாக உறங்குங்கள்‌. நான்‌ காவல்‌ காக்கிறேன்‌. 


குதிரைமீது வந்த பாண்டிய நாட்டு வீரன்‌ நிம்மதியாக 
தலைசாய்த்தான்‌. வெகு விரைவிலேயே உறங்கி விட்டான்‌. அந்த 
உறக்கத்திலும்‌ அவன்‌ தன்னுடைய இடையை அடிக்கடி தடவிப்‌ 
பார்த்துக்‌ கொண்டான்‌. இதனை மற்றவன்‌ கவனிக்கத்‌ 
தவறவில்லை. 


நேரம்‌ ஓடிக்கொண்டே இருந்தது. நான்காவது யாமத்திலும்‌ 
பாதிநேரம்‌ கழிந்துவிட்டது. பாண்டி வீரன்‌ உறங்கி எத்தனை 
நாட்கள்‌ ஆகின்றனவோ, என்ன களைப்போ, அயர்ந்து உறங்கிக்‌ 
கொண்டிருந்தான்‌. பிணம்போல படுத்திருந்தான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 95 


அந்தப்‌ பாண்டி நாட்டு வீரனால்‌ காப்பாற்றப்பட்ட முத்து 
வியாபாரி எதிர்பாராத விதத்தில்‌ திடீரென உறங்கும்‌ வீரன்மீது 
பாய்ந்தான்‌. ஏற்கனவே கையில்‌ தயாராக நீண்ட நூல்‌ கயிற்றை 
வைத்திருந்தான்‌. திடுக்கிட்ட வீரன்‌ கூக்குரல்‌ இட்டு திணறினான்‌. 
அதனை முத்து வியாபாரி பொருட்படுத்தவில்லை. எவ்வளவுதான்‌ 
முயன்றும்‌ அவ்வீரனை அசைய விடவில்லை. முத்து வியாபாரி, 
பாண்டி நாட்டு வீரனுடைய கைகளையும்‌ கால்களையும்‌ கட்டிப்‌ 
போட்டான்‌. உடம்பெல்லாம்‌ கயிற்றால்‌ சுற்றி இறுக்கிக்‌ 
கட்டினான்‌. அவ்வீரன்‌ என்னதான்‌ முயன்றும்‌ வலிமை மிக்க 
இளைஞனான முத்து வியாபாரியிடம்‌ வெற்றிக்‌ கொள்ள 
முடியவில்லை. பாவம்‌, பாண்டிநாட்டு வீரன்‌. 
கட்டிப்போடப்பட்ட வியாபாரியின்‌ கட்டுக்களை அவிழ்த்து 
அபயம்‌ அளித்தான்‌. ஆனால்‌ இப்போது அதே கயிறு அவனைக்‌ 
கட்டிப்போட்டு விட்டது. அவன்‌ எவ்வளவோ கூக்குரல்‌ 
இட்டான்‌. பயன்‌ இல்லை. முத்து வியாபாரி, பாண்டி நாட்டு 
வீரனுடைய இடையில்‌ கட்டப்பட்டிருந்த பொருளை அப்படியே 
கத்தரித்து எடுத்துக்‌ கொண்டான்‌. தன்னுடைய புரவி மீது 
அமர்ந்து ஓட்டம்‌ பிடித்தான்‌. கொள்ளையரிடம்‌ துன்பப்‌ 
பட்டதாகக்‌ கூறியவனே பெரும்‌ கொள்ளைக்காரன்‌; இதனை 
நினைத்த பாண்டிநாட்டு வீரன்‌ துடித்தான்‌, திமிறினான்‌, 
உருண்டான்‌ இதனால்‌ அவன்‌ உடலில்‌ கூரிய முட்கள்‌ 
குத்தியதுதான்‌ கண்ட பலன்‌. 


கீழ்வானம்‌ நெற்றியில்‌ திலகமிட்டு தன்னுடைய காதலனாம்‌ 
பகலவனை வரவேற்கத்‌ தயாரானது, வானத்துச்‌ சுடர்களின்‌ 
ஆட்சி மங்கி விட்டது. அவை மறைந்து கொண்டிருந்தன. கருநிற 
அழகியான இரவு என்னும்‌ மங்கை உலக நாயகனை விட்டுப்‌ 
போக மனம்‌ இன்றி மெதுவாக நடந்தாள்‌. இன்னும்‌ நான்கு 
யாமங்களில்‌ அவள்‌ மீண்டும்‌ உலக நாயகனோடு கூடத்தான்‌ 
போகிறாள்‌. அயினும்‌ இந்த சிறு நேர பிரிவிற்கே அவள்‌ அத்தனை 
அவதிப்படுகிறாள்‌. 

'விடுதலை! விடுதலை! பல்லாயிரம்‌ பறவைகள்‌ ஆடிப்‌ பாடி 
அகமகிழ்ந்தன. அவை கூட்டம்‌ கூட்டமாக ஓட்டப்‌ பந்தயம்‌ 
நடத்தின. கானகத்து மரங்களிலும்‌, செடிகளிலும்‌ மொட்டுகள்‌ 
வெடித்தன; மலர்ந்தன. எங்கு இருந்தோ வண்டுகளின்‌ கூட்டம்‌ 
சாரை சாரையாக பறந்து வந்து அன்று அலர்ந்த 
வெண்மலர்களில்‌ அமர்ந்தன. அவை பூபாள இராகத்தைப்‌ பாடிக்‌ 


96 ஜி. ஏ. வடிவேலு 


கொண்டே... தேனைச்‌ சுவைத்தன. தட்டாம்பூச்சிகள்‌ வண்ணச்‌ 
சிறகுகளை விரித்து நாட்டியம்‌ அடின. 


இந்த எழில்மிகு தோற்றங்கள்‌ எல்லாம்‌ குதிரையின்‌ மீது 
சவாரி செய்யும்‌ முத்து வியாபாரியை அவ்வளவாகக்‌ கவரவில்லை. 
வேறொரு வகையில்‌ அவனுடைய மனது நிறைந்திருந்தது. புதுத்‌ 
தெம்பு அவனது நரம்புகளில்‌ ஓடியது. தவறான வழியிலோ 
அல்லது சரியான வழியிலோ அவன்‌ ஒரு சாதனையைப்‌ 
புரிந்துவிட்டான்‌. ஒருக்கால்‌ கட்டிப்போடப்பட்ட வீரன்‌ ஏதாவது 
ஒரு வகையில்‌ கட்டுக்கள்‌ அவிழ்க்கப்பட்டு துரத்தி வந்து 
விட்டால்‌? இந்த எண்ணம்‌ வரவே குதிரையை மேலும்‌ வேகமாகத்‌ 
தட்டி விட்டான்‌ முத்து வியாபாரி. புரவி நாலுகால்‌ பாய்ச்சலில்‌ 
தலைதெறிக்க ஓடிக்‌ கொண்டிருந்தது. 


வல்லவனுக்கு வல்லவன்‌ 


பொ முது விடிந்துவிட்டது. முத்து வியாபாரி குதிரையின்‌ 
ஓட்டத்தைக்‌ குறைக்காமல்‌ அதனை துரத்திக்‌ 
கொண்டேயிருந்தான்‌. அவனுடைய மனம்‌ மகிழ்ச்சியால்‌ 
துள்ளியது. காலை நேரம்‌, வந்த வேலையில்‌ எளிதில்‌ வெற்றி, 
வலிமை மிக்க உயர்‌ ஜாதிப்‌ புரவி, உள்ளத்திலோ இளமை 
துடிப்பு, இத்தனையும்‌ அமைந்திருக்கச்‌ சொல்ல வேண்டுமா? 

அவன்‌ ஒரு குறுகிய கொடி வழியில்‌ சென்று 
கொண்டிருந்தான்‌. இருபுறங்களையும்‌ மரங்களும்‌, முட்புதர்களும்‌ 
அடைத்துக்‌ கொண்டிருந்தன. அடிக்கடி அவன்‌ முகத்தை 
முட்செடிகள்‌ தாக்கின. இதனால்‌ அவனுடைய முகத்தில்‌ முட்கள்‌ 
குத்தி இரத்தக்‌ காயம்‌ ஏற்படுத்தின. அவன்‌ தரித்திருந்த உடை 
கிழிந்தது. 


அவனுக்கு எதிர்‌ திசையிலிருந்து ஒரு குதிரை வந்து 
கொண்டிருந்தது. அதன்‌ மீது அமர்ந்திருந்த மனிதன்‌ முகமூடி 
அணிந்திருந்தான்‌. அந்தக்‌ குதிரை மிடுக்காக, ஆனால்‌ சற்று வேகம்‌ 
குறைந்து நடந்து கொண்டிருந்தது. 

இரண்டு புரவிகளும்‌ எதிர்‌ எதிராக வந்து நெருங்கின. முத்து 
வியாபாரி முடிந்தவரை விலகி புதியவனுக்கு வழி விட்டான்‌. 
இதனால்‌ அவனை முட்புதர்‌ குத்தியது. அனால்‌ புதிதாக வந்த 
முகமூடி, மனிதனுக்கு கோபம்‌ பீறிட்டுக்‌ கொண்டு வந்தது. 

'யாரடா அவன்‌! நான்‌ வருவது தெரியவில்லையா? உனக்கு 
எவ்வளவு மமதை இருந்தால்‌ என்னுடைய வழியை மறித்துக்‌ 
கொண்டு நிற்பாய்‌! கோபத்துடன்‌ கூறினான்‌ முகமூடி. 

'நான்‌ வழி மறிக்கவில்லை ஐயா! ஒதுங்கித்தானே நிற்கிறேன்‌! 
இதோ இப்படி நீங்கள்‌ செல்லுங்கள்‌' பணிவாகக்‌ கூறிய முத்து 


98 ஜி. ஏ. வடிவேலு 


வியாபாரி தன்னுடைய வலது கரம்‌ நீட்டி பாதையைக்‌ 
காட்டினான்‌. 


“அப்படியானால்‌ நான்‌ தெரியாமல்‌ பேசுகிறேனா? 
என்னுடைய பேச்சுக்கு எதிர்ப்பேச்சா பேசுகிறாய்‌” கோபித்துக்‌ 
கூறிய முகமூடிக்காரன்‌ முத்து வியாபாரியை வீண்‌ சண்டைக்கு 
இழுத்தான்‌. 

முத்து வியாபாரிக்குத்‌ தன்மீது என்ன தவறு என்று 
ஒன்றுமே புரியவில்லை. அவனுக்கு அளவில்லாக்‌ கோபம்‌ வந்தது. 
அயினும்‌ அதனை அடக்கிக்‌ கொண்டு புதியவனை உற்றுப்‌ 
பார்த்தான்‌. 

என்னை முறைக்கிறாயா? நான்‌ எதிரில்‌ வருவது தெரிந்தும்‌ 
குதிரை மீது அமர்ந்திருக்க உனக்கு எவ்வளவு மமதை? உன்னை 
என்ன செய்கிறேன்‌ பார்‌! வந்தவன்‌ வாளை ஓங்கினான்‌. முத்து 
வியாபாரியை நோக்கி வீசினான்‌. ஒரே வீச்சில்‌ வியாபாரியின்‌ 
உடல்‌ புரவியின்‌ மீது இருக்கும்போதே, தலை தரையின்‌ மீது 
உருண்டு இருக்கும்‌. ஆனால்‌ வியாபாரி அவ்வளவு 
ஏமாந்தவனல்ல. தனது வாளை ஓங்கி வீசி தன்மீது பாய வந்த 
வாளைத்‌ தட்டி விட்டான்‌. இதனை முகமூடி. எதிர்பார்க்கவில்லை. 


அடுத்து ஆரம்பமானது போர்‌! பளீர்‌, பளீர்‌ என்று 
பேரொலிகள்‌ எழுந்தன. வாள்கள்‌ ஒன்றை ஒன்று மோதின. 
தீப்பொறிகள்‌ பறந்தன இருவரும்‌ சளைக்கவில்லை. 
புரவிகளின்மீது அமர்ந்தவாறே பயங்கரமாக வாட்போர்‌ 
நடத்தினார்கள்‌. முத்து வியாபாரி இதனை விரும்பவில்லைதான்‌ 
என்ன செய்வது? சண்டை வலிய வந்துவிட்டதே! சாதாரண 
வாட்போர்‌ அல்ல அது. மின்னல்‌ தீக்கொடிகளும்‌, இடியின்‌ 
முழக்கமும்‌ வெட்டித்‌ தெறித்து சிதறின. குதிரைகளை அப்படியும்‌ 
இப்படியுமாகச்‌ செலுத்திக்‌ கொண்டே இருவரும்‌ 
போரிட்டார்கள்‌. குதிரைகள்‌ புதர்களை மிதித்தன. அந்த 
இடத்தைச்‌ சூழ்ந்திருந்த புதர்களெல்லாம்‌ புழுதியாயின. அங்கு 
ஒரு போர்‌ அரங்கே உண்டாகிவிட்டது. 

திடீரென முகமூடி வீரன்‌ கீழே குதித்துப்‌ போரிட்டான்‌. 
வியாபாரியும்‌ குதித்துவிட்டான்‌. வாட்கள்‌ ஓய்வற்று மோதிக்‌ 
கொண்டே இருந்தன. முடிவே இல்லாது போரிட்டார்கள்‌. 
கீழ்வானில்‌ உதித்துக்‌ கொண்டிருந்த கதிரவன்கூட அதனைக்‌ 
கண்டு களிக்க வேகமாக ஓடி வந்தான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 99 


அனால்‌ ஒரு நிலையில்‌ இளைஞனான முத்து வியாபாரி 
களைத்து விட்டான்‌. முகமூடி அவனைக்‌ கழே தரையில்‌ தள்ளி, 
அவனுடைய மார்பின்‌ மீது அமர்ந்தான்‌ உண்மை 
என்னவென்றால்‌ முகமூடி முயன்றிருப்பின்‌ அதற்கு முன்பேகூட 
போரை முடித்திருப்பான்‌. வியாபாரியின்‌ வாள்வீச்சின்‌ 
இலாவகத்தில்‌ மெய்மறந்த அவன்‌ வேண்டுமென்றே போரை 
நீடிக்கவிட்டான்‌ என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. 


முத்து வியாபாரி திணறி முகமூடி மனிதனைக்‌ கீழே 
தள்ளிவிட்டு மீண்டும்‌ எழுந்து நின்றான்‌. முகமூடியின்‌ மீது 
வேகமாக வாளை வீசினான்‌. ஆனால்‌ முகமூடியின்‌ கையிலிருந்த 
வாள்‌ வேகமாகத்‌ தட்டியதில்‌ வியாபாரியின்‌ வாள்‌ அவன்‌ 
கரத்தைவிட்டு வெளியேறி வெகுதூரம்‌ போய்‌ விழுந்தது. முகமூடி. 
ஆயுதம்‌ இழந்திருந்த வியாபாரியை அப்படியே சேர்த்துப்‌ பிடித்து 
இழுத்துக்‌ கொண்டு போனான்‌. பாபம்‌, தோல்விகண்ட அவன்‌ 
எவ்வளவோ அடித்தான்‌, உதைத்தான்‌, திமிறினான்‌. அவற்றை 
முகமூடி பொருட்படுத்தவில்லை. அவனை இழுத்துக்‌ கொண்டு 
போய்‌ அண்மையில்‌ தென்பட்ட மரத்தில்‌ சேர்த்துக்‌ கட்டி 
விட்டான்‌ பின்னர்‌ ஏற்கனவே கவனித்து வைத்திருந்த 
வியாபாரியின்‌ இடுப்பிலிருந்த பொருளைப்‌ பறித்துக்‌ 
கொண்டான்‌. தன்னுடைய புரவியின்‌ மீது அமர்ந்து 
தனுஷ்கோடியை நோக்கிச்‌ செல்லும்‌ பாதையில்‌ ஓட்டம்‌ 
பிடித்தான்‌ முகமூடி மனிதன்‌. 

வல்லவனுக்கு வல்லவன்‌ வையகத்தில்‌ உண்டு என்னும்‌ 
முதுமொழி உண்மையாயிற்று. முத்து வியாபாரி ஒருவனைக்‌ 
கட்டிப்‌ போட்டுவிட்டு அவன்‌ உடமையைப்‌ பறித்துக்‌ கொண்டு 
வந்தான்‌. அதே வேலையை மற்றவன்‌ செய்துவிட்டான்‌. முத்து 
வியாபாரி ஒருவனைத்‌ தரையில்‌ கட்டிப்போட்டான்‌. 
இப்பொழுது அவன்‌ மரத்தில்‌ கட்டப்பட்டான்‌. அவன்‌ மகிழ்வும்‌ 
வெற்றிக்‌ குதாகலமும்‌ எங்கோ வேகமாக ஓடி. மறைந்துவிட்டன. 
ஏமாற்றமும்‌ தோல்வியும்‌ கண்ட அவன்‌ துவண்டுவிட்டான்‌. இனி 
இந்தக்‌ காட்டில்‌ அவனை அவிழ்த்து விடுவார்‌ யார்‌? அப்படியே 
அவன்‌ மடிய வேண்டியதுதானா? ஏன்‌, இரவு அவன்‌ 
கட்டிப்போட்ட வீரன்‌ அவ்வழிதானே வர வேண்டும்‌? அவனைப்‌ 
பார்த்தால்‌ பாண்டி வீரன்‌ கட்டுகளை அவிழ்க்க மாட்டான்‌. 
அப்படியே தலையை மட்டும்‌ உடலிலிருந்து தனியாக எடுத்துத்‌ 
தரையில்‌ வைத்து விடுவான்‌! 


100 ஜி. ஏ. வடிவேலு 


முகமூடி. மனிதன்‌ தனுஷ்கோடி செல்லும்‌ பாதையில்‌ சிறிது 
தூரம்‌ சென்றான்‌. பின்னர்‌ புரவியை விட்டு கீழே இறங்கினான்‌. 
அதனைத்‌ தட்டிக்‌ கொடுத்து அதன்‌ காது அருகில்‌ ஏதோ 
கூறினான்‌. அது பாதையில்‌ நின்று விட்டது. அவன்‌ மட்டும்‌ 
அவசர அவசரமாக காட்டிற்குள்‌ புகுந்தான்‌. சிறிது தூரம்‌ 
நடந்தான்‌; ஓரிடத்தில்‌ அமர்ந்தான்‌. வியாபாரியிடமிருந்து தான்‌ 
பறித்துவந்த பொருளை எடுத்தான்‌. அது ஒரு துணிப்‌ பையில்‌ 
சுருட்டப்பட்டு இருந்தது. துணியை விலக்கி அப்பொருளை 
எடுத்தான்‌. அது தாழை ஓலையால்‌ நெய்து மூடியிட்ட ஒரு 
ஓலைக்‌ குழல்‌. மூடியைத்‌ திறந்து ஓலைச்‌ சுருளை எடுத்தான்‌. 
வேகவேகமாக அதனை படித்தான்‌. அதனைப்‌ படிக்கப்‌ படிக்க 
அவனுடைய முகம்‌ கருத்தது. முகத்தில்‌ சிந்தனை இரேகைகள்‌ 
சுடர்விட்டன. நெற்றிச்‌ சுருக்கங்கள்‌ விரிந்தன. அந்த ஓலை ஈழ 
மன்னன்‌ பராக்கிரமபாகுவால்‌ பாண்டி நாட்டு மன்னர்‌ பராக்கிரம 
பாண்டியனுக்கு எழுதி அனுப்பப்பட்டதாகும்‌. முன்பு பாண்டியன்‌ 
அனுப்பிய ஓலைக்கு பதில்‌ ஓலை இது. 

பராக்கிரம பாண்டியன்‌ வேண்டுகோளுக்கு இணங்க ஈழப்‌ 
படைகளை அனுப்புவதாக ஈழ மன்னன்‌ எழுதியிருந்தான்‌. அந்தச்‌ 
செய்தியின்‌ சுருக்கம்‌ பின்வருமாறு: 


ஈழ நாட்டின்‌ வீரமும்‌, புகழும்‌ மிக்க தளபதி இலங்காபுரி 
தண்டநாயகன்‌ தலைமையில்‌ பெரும்படை அனுப்பப்படும்‌; 
தற்பொழுது இலங்காபுரி தண்டநாயகன்‌ ஒரு உள்நாட்டு 
கலகத்தை அடக்க வெளியில்‌ சென்றிருப்பதால்‌ உடனே 
படைகளை அனுப்ப இயலாது; எப்படியும்‌ படைகள்‌ அடுத்து 
வரும்‌ அமாவாசை இரவு இராமேஸ்வரம்‌ வந்து சேரும்‌. அதற்கு 
ஏற்ப திட்டம்‌ வகுத்து சற்று தாமதித்துப்‌ போர்‌ துவக்க வேண்டும்‌. 

இலங்காபுரி முதலில்‌ தென்பாண்டி நாட்டில்‌ குலசேகர 
பாண்டியனோடு போரிட்டு அந்நாட்டை கைப்பற்றி பராக்கிரம 
பாண்டியனுக்குக்‌ கொடுப்பான்‌. பின்னர்‌ ஈழப்படைகளுடன்‌ 
பாண்டி நாட்டு படைகளும்‌ சேர்ந்து சோழ நாட்டைத்‌ தாக்க 
வேண்டும்‌. ஈழப்‌ படைகளைப்‌ பராமரிக்கும்‌ பொறுப்பு முழுதும்‌ 
பாண்டிய நாடே ஏற்க வேண்டும்‌. சோழ நாட்டை வென்ற 
பின்னர்‌ அதில்‌ எவ்வித உரிமையையும்‌ பராக்கிரம பாண்டியன்‌ 
கொண்டாடக்‌ கூடாது. அது அப்படியே ஈழ ஆட்சிக்குக்‌ 
கட்டுப்பட்டதாகும்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 101 


இச்செய்தியைப்‌ படித்த முகமூடி வீரன்‌ புருவங்கள்‌ 
உயர்ந்தன. மீசை துடித்தது. உடல்‌ இறுகியது. முகம்‌ அனல்‌ 
பிழம்பாயிற்று. ஓலைச்‌ சுருளை அப்படியே தனது கச்சத்தில்‌ 
கட்டிக்‌ கொண்டான்‌. 

தான்‌ ஏற்கனவே தயாராகத்‌ திட்டமிட்டு கொண்டு 
வந்திருந்த வெற்று ஓலைகளை எடுத்தான்‌. தான்‌ கைப்பற்றிய 
ஓலைகளின்‌ அளவிற்கு அவற்றை நறுக்கினான்‌. தனது கச்சத்தில்‌ 
வைத்திருந்த ஈழ அரசு சின்னத்தை எடுத்து தான்‌ தயாரித்த 
ஓலைகளின்‌ மீது பதித்தான்‌. பின்னர்‌ எழுத்தாணியை எடுத்து 
எழுதினான்‌. 


தான்‌ எழுதிய ஓலைச்‌ சுருளை ஓலைக்‌ குழலுக்குள்‌ போட்டு 
மூடியிட்டு துணிப்பைக்குள்‌ போட்டு சுருட்டிக்‌ கொண்டான்‌. 
நன்கு வெளியில்‌ தெரியும்படி அதனைத்‌ தன்னுடைய இடையில்‌ 
கட்டித்‌ தொங்கவிட்டுக்‌ கொண்டான்‌. குதிரை இருந்த இடத்திற்கு 
நடந்து வந்தான்‌. அதன்‌ மீது அமர்ந்து பயணம்‌ தொடர்ந்தான்‌. 

முகமூடி மனிதன்‌ தனுஷ்கோடியை நோக்கிப்‌ போகும்‌ 
பாதையில்‌ சென்று கொண்டிருந்தான்‌. குதிரை மெதுவாக நடந்து, 
முகமூடி அங்கும்‌ இங்குமாக வேடிக்கை பார்த்துக்‌ கொண்டே 
சென்றான்‌. ஓரிடத்தில்‌ ஒரு பெரிய மரத்தின்‌ அடியில்‌ ஒரு 
மனிதன்‌ நன்கு கயிற்றால்‌ கட்டி உருட்டப்பட்டிருந்தான்‌. 
இதனைப்‌ பார்த்த முகமூடி குதிரையை விட்டுக்‌ கீழே 
இறங்கினான்‌. கட்டப்பட்டி ருந்தவனுக்கு அருகில்‌ வந்தான்‌. அவன்‌ 
ஏதோ முனகிக்‌ கொண்டிருந்தான்‌. 


முகமூடி கீழே இருந்த மனிதனைக்‌ கட்டியிருந்த கயிற்றை 
தன்னுடைய வாளால்‌ அறுத்து எறிந்தான்‌. அவனைத்‌ தூக்கி 
உட்கார வைத்தான்‌. அவன்‌ சோர்ந்து களைத்துத்‌ தென்பட்டான்‌. 
அவன்‌ கண்கள்‌ செருகிக்‌ கொண்டு போயின. ஏதோ பாதாளக்‌ 
கிணற்றிலிருந்து பேசுவதைப்‌ போல அவன்‌ பேசினான்‌. 

“ஐயா, தாங்கள்‌ யார்‌? முகத்தை வேறு மூடியிருக்கிறீர்கள்‌. 
அதனைப்‌ பார்க்கவும்‌ முடியவில்லை. 

“என்‌ முகத்தில்‌ அப்படி குறிப்பிடத்தக்கவை ஒன்றும்‌ 
இல்லை. உன்னுடைய முகத்தில்‌ உள்ளதைப்‌ போலத்தான்‌ 
என்னுடைய முகத்திலும்‌ இரண்டு கண்கள்‌, ஒரு வாய்‌, ஒரு மூக்கு 
இருக்கின்றன. 


102 ஜி. ஏ. வடிவேலு 


'ஐயா, என்னை இறுக்கிக்‌ கொண்டு இருந்த கட்டுக்களை 
அவிழ்க்குமாறு நான்‌ கேட்டேனா? என்னை ஏன்‌ 
இப்படியெல்லாம்‌ வதைக்கிறீர்கள்‌? என்னுடைய கட்டுக்களை 
ஏன்‌ அவிழ்த்து விட்டீர்கள்‌? தங்களுக்கு நான்‌ என்ன தீங்கு 
செய்தேன்‌?” 

என்ன ஐயா, புதுமையாகப்‌ பேசுகிறாய்‌? யாரோ பாவம்‌ 
வழியில்‌ கட்டி உருட்டப்பட்டு இருக்கிறானே என மனம்‌ இளகி 
கட்டுக்களை அவிழ்த்துவிட்டேன்‌. இது ஒரு தவறா? கட்டுகள்‌ 
இறுக்கிக்‌ கொண்டு இருப்பதுதான்‌ உனக்கு இன்பம்‌ என்றால்‌ 
இந்த வேலையைச்‌ செய்திருக்கவே மாட்டேன்‌! 


அதற்குச்‌ சொல்லவில்லை ஐயா! என்னுடைய நிலைமை 
புரிந்து இருந்தால்‌ தாங்கள்‌ என்னைக்‌ காப்பாற்றி இருக்க 
மாட்டீர்கள்‌ நான்‌ ஒரு முக்கியமான அரசுப்‌ பணிபுரிய 
வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டேன்‌. ஒரு கொள்ளைக்காரன்‌ 
என்னைக்‌ கட்டிப்‌ போட்டு விட்டான்‌. நான்‌ கொண்டு வந்த ஒரு 
பொருளை கொள்ளையடித்துக்‌ கொண்டு போய்விட்டான்‌. இது 
எங்களுடைய மன்னருக்குத்‌ தெரிந்தால்‌ என்னுடைய சிரம்‌ 
தரையில்‌ விழும்‌. பயந்து, பயந்து நடுங்கிக்‌ கொண்டே ஓரிரு 
நாளில்‌ மன்னரிடம்‌ மடிவதைவிட இப்படியே உயிர்‌ விரைவில்‌ 
போய்விட்டு இருப்பின்‌ அது எனக்கு நல்லதுதான்‌!” 


அப்படியா? அப்பேர்ப்பட்ட பொருள்‌ என்ன? முத்து 
மூட்டையா?” 

என்ன, முத்து மூட்டையா என்றா கேட்டீர்கள்‌? அந்த 
கொள்ளைக்காரனும்‌ தன்னை முத்து வியாபாரி என்றே கூறிக்‌ 
கொண்டான்‌. 

யார்‌ அவன்‌? 

‘உறங்கும்போது என்னைக்‌ கட்டிப்‌ போட்டுவிட்டு 
ஒடியவன்‌.' 

“அவன்‌ கொள்ளையடித்த பொருள்‌ என்ன என்று நீ 
சொல்லவில்லையே?” 

அதனை சொல்ல முடியாது ஐயா, பரம இரகசியம்‌. 

“சொல்ல வேண்டாம்‌. அப்பொருள்‌ எதுவாக்‌ இருந்தால்‌ 
எனக்கென்ன? நீ யார்‌? பார்த்தால்‌ போர்‌ வீரனைப்‌ போல 
தோன்றுகிறாய்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 103 


“அதற்கும்‌ பதில்‌ சொல்ல முடியாது.” 

ஐயா, நீ யார்‌ என்றும்‌ சொல்ல மாட்டேன்‌ என்கிறாய்‌, 
கொள்ளை போன பொருள்‌ என்ன என்பதையும்‌ சொல்ல 
மறுக்கிறாய்‌, நான்‌ புறப்படுகிறேன்‌. நான்‌ இன்று உறங்கி எழுந்த 
வேளை நல்லதாகத்‌ தென்படவில்லை. 

தங்களுக்கு என்ன துன்பம்‌ இன்று வந்து விட்டது? 
விரக்தியுடன்‌ பேசுகிறீர்கள்‌!” 

“துன்பம்‌ ஒன்றும்‌ வரவில்லை. ஆனால்‌ இன்பமும்‌ 
வரவில்லையே!” 

அப்படித்‌ தாங்கள்‌ சலித்துக்‌ கொள்ளும்‌ அளவிற்கு 
தங்களுடைய இன்ப துன்பம்‌ என்னவோ?” 

சொல்லட்டுமா? இன்பம்‌ என்றால்‌ இந்தக்‌ காட்டில்‌ 
கொழுத்த பணக்காரனைச்‌ சந்திப்பது. அவனுடைய பொருளை 
என்னுடையதாக்கிக்‌ கொள்ளுவது! ஆனால்‌ இன்று? ஒரு 
சாவுரொக்கியை முதலில்‌ பார்த்தேன்‌. இப்பொழுது உன்னைப்‌ 
பார்க்கிறேன்‌. இது துன்பமானது அல்லவா?' 


அப்படியானால்‌ தாங்கள்‌?” 
‘நான்‌ ஒரு கொள்ளைக்காரன்‌! 


என்ன நீ கொள்ளைக்காரனா? விடியற்காலை என்னைக்‌ 
கட்டிப்‌ போட்டவன்‌ உன்னுடைய கூட்டாளியா?' 


'அது என்னவோ எனக்குத்‌ தெரியாது. இன்று காலை 
யாரோ ஒருவன்‌ இந்த வழியில்‌ வெகு மிடுக்குடன்‌ குதிரை மீது 
பறந்து கொண்டிருந்தான்‌. அவனோடு போரிட்டு அவனிடமிருந்த 
பொருளை பெருமிதத்தோடு பறித்துக்‌ கொண்டு வந்தேன்‌. 
அவனிடமிருந்து பறித்த பையை திறந்து பார்த்தால்‌? வேதனை, 
ஒரு நொடி கூட குளிர்‌ காயப்‌ போதாத ஓலைச்‌ சுருள்‌!” 

“என்ன என்ன, ஓலைச்‌ சுருளா? 


'அமாம்பா? ஆமாம்‌. இதே ஓலைச்‌ சுருள்தான்‌! அந்தக்‌ 
கொள்ளையில்தான்‌ ஏமாற்றம்‌ என்றால்‌ இங்கும்‌ இப்படியா? 
உன்னிடம்‌ வந்தேன்‌. என்னுடைய கெட்ட காலம்‌ ஒரு கயிறுதான்‌ 
உனக்கு உடைமையாக உள்ளது. சபாஷ்‌! இன்றைய வருமானம்‌ 
ஒரு ஓலைச்சுருள்‌, ஒரு கயிறு. இப்படி. நான்கு நாட்கள்‌ தொழில்‌ 


104 ஜி. ஏ. வடிவேலு 


நடந்தால்‌ அவ்வளவுதான்‌, இந்த திருட்டுத்‌ தொழிலுக்கே ஒரு 
முழுக்கு போட்டுவிட்டு சிவனே என்று நல்லவனாக மாறி விட 
வேண்டியதுதான்‌! 


“ஐயா, ஐயா எங்கே அந்தச்‌ சுருளைக்‌ காட்ட முடியுமா? 


காட்டுவதற்கு என்ன? அப்பேர்ப்பட்ட அரிய பொக்கிஷமா 
அது? இதோ என்‌ இடுப்பில்‌ தொங்குகிறதே இதுதான்‌. இவ்வளவு 
வெயில்‌ அடித்தும்‌ இக்காட்டில்‌ இன்னும்‌ குளிருகிறது. வா, இந்த 
ஓலைக்குத்‌ தீயிட்டுக்‌ குளிர்‌ காயலாம்‌' முகமூடி மனிதன்‌ 
இடையில்‌ தொங்கிய ஓலையை அவிழ்த்தான்‌. போர்‌ வீரன்‌ 
திடீரென முகமூடி மனிதன்‌ காலில்‌ விழுந்தான்‌. அவற்றைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு கதறினான்‌. 'ஐயா, ஐயா! தாங்கள்‌ யாரோ! 
தெய்வம்‌ போல வந்திருக்கிறீர்கள்‌. என்னைக்‌ காப்பாற்றுங்கள்‌. 
எனக்கு உயிர்ப்பிச்சை கொடுங்கள்‌. 

'என்னையா வேடிக்கை இது? உன்னுடைய கட்டுக்களை 
அவிழ்த்துக்‌ காப்பாற்றியபோது சலித்துக்‌ கொண்டாய்‌! 
இப்பொழுது காப்பாற்றும்படி காலில்‌ விழுகிறாய்‌. ஓ! நான்‌ 
கொள்ளைக்காரன்‌ என்றதால்‌ பயம்‌ வந்து விட்டதா? உன்னைக்‌ 
கொன்றால்‌ எனக்கு என்ன பயன்‌? ஒன்றும்‌ செய்யமாட்டேன்‌. 
பயப்பட வேண்டாம்‌. 


"அதற்கு இல்லை ஐயா, இந்த ஓலைச்‌ சுருள்‌ என்னுடையது. 
நான்‌ கொண்டு வந்தது. இன்று அதிகாலை யாரோ ஒருவன்‌ கை 
கால்கள்‌ கட்டப்பட்டு இந்த இடத்தில்‌ கிடந்தான்‌. நான்‌ கயிற்றை 
அவிழ்த்து அவனுக்கு உதவினேன்‌. அது நடிப்பு என்று பின்னார்‌ 
தெரிய வந்தது. நான்‌ உறங்கும்போது அவன்‌ என்னுடைய 
கைகால்களைக்‌ கட்டிவிட்டு இந்த ஓலைப்‌ பையை எடுத்துக்‌ 
கொண்டு ஓடி விட்டான்‌. சத்தியமாக அதுதான்‌ இது. இதனைக்‌ 
கொண்டு போய்‌ உரியவரிடம்‌ சேர்க்காவிட்டால்‌ நான்‌ 
இறப்பதைத்‌ தவிர வேறு வழியில்லை. உயிர்ப்பிச்சை கொடுங்கள்‌; 
ஓலையைக்‌ கொடுத்து காப்பாற்றுங்கள்‌ ஐயா? போர்வீரன்‌ கை 
எடுத்து கும்பிட்டுக்‌ கொண்டே நின்றான்‌. 

முகமூடி யோசித்தான்‌. போர்‌ வீரனோ பரிதாபமாகக்‌ 
கெஞ்சினான்‌. அவன்‌ முகமூடியின்‌ கையைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
கண்ணீர்‌ விட்டான்‌. 

'நீ சொல்லுவதை நம்புகிறேன்‌. இதனால்‌ எனக்கு எந்தப்‌ 
பயனும்‌ இல்லை. நீயாவது பிழைத்துப்‌ போ: முகமூடி ஓலைச்‌ 
சுருளை போர்வீரன்‌ மீது எறிந்துவிட்டுப்‌ புறப்பட்டான்‌. 


தோல்விக்கு பரிசா? 


விசாலமான அறை. அதன்‌ மத்தியிலே ஒரு அசனத்தின்‌ 
மீது சோழப்‌ பேரரசின்‌ தலைமை அமைச்சரும்‌ 
சேனாதிபதியுமான திருச்சிற்றம்பலமுடையார்‌ வீற்றிருந்தார்‌. 
அவருக்கு அருகில்‌ சித்தன்‌ பயபக்தியோடு நின்று கொண்டு 
இருந்தான்‌. 

அப்பொழுது வேதம்‌ உள்ளே வந்தான்‌. அவன்‌ தொலைவில்‌ 
நின்றவண்ணமே முதலமைச்சரை பணிவோடு வணங்கினான்‌. 
அவன்‌ சோர்வுற்று களை இழந்திருந்தான்‌. முகம்‌ வாடியிருந்தது. 
சிரம்‌ தாழ்ந்து நின்றான்‌. அவன்பால்‌ இருந்த இயற்கையான 
மிடுக்கு காணப்படவில்லை. 

ஓ! யாரது? வேதமா? வா, உனக்காகத்தான்‌ காத்திருக்கிறேன்‌. 
எங்கே ஓலையைக்‌ கொடு. அதனை எப்படியும்‌ நீ கொண்டு 
வருவாய்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌! இந்த வார்த்தைகளைக்‌ கூறிக்‌ 
கொண்டே ஓலையை வாங்க முதலமைச்சர்‌ கரத்தை நீட்டினார்‌. 


ஆனால்‌ வேதத்தின்‌ சிரம்‌ தரையைப்‌ பார்த்தவாறே 
இருந்தது. அமைச்சர்‌ தலைவரை நேருக்கு நேராக பார்க்கவும்‌ 
அவனுக்குத்‌ துணிவு வரவில்லை. மீண்டும்‌ அவரே கனிவோடு 
பேசினார்‌: 


என்னப்பா வேதம்‌, ஓலையைக்‌ கொண்டு வரவில்லையா? 
உன்னுடைய உறைவிடத்திலேயே வைத்து விட்டு நான்‌ கூப்பிட்டு 
அனுப்பியதால்‌ அவசரமாக வந்து விட்டாயா? நல்ல பிள்ளை 
அப்பா நீ! போ! போய்‌ ஓலையை விரைவில்‌ கொண்டு வா! 
அன்போடு வேதத்தைப்‌ பார்த்துக்‌ கூறினார்‌ பல்லவராயர்‌. அந்த 
வார்த்தைகளில்‌ அன்பு மட்டும்‌ அல்ல, கெொஞ்சலும்‌ 
இழையோடியது. 


106 ஜி. ஏ. வடிவேலு 


“ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும்‌. தாங்கள்‌ இட்ட 
பணியைச்‌ செய்ய நான்‌ தவறிவிட்டேன்‌. என்னால்‌ ஓலையைக்‌ 
கொண்டுவர இயலவில்லை! 


“என்ன சொன்னாய்‌? உண்மையா? ஓலையைக்‌ கொண்டு 
வர இயலவில்லையா? பெரிய வீரன்‌ என்று நம்பி உன்னிடம்‌ 
மாபெரும்‌ அரசுப்‌ பணியை ஒப்படைத்தேன்‌. அது என்னுடைய 
மதியீனம்‌. ஒரு கோழையை வீரன்‌ என நம்பிவிட்டேன்‌. பாவி, 
எல்லாம்‌ கெடுத்து விட்டாயே” முதலமைச்சர்‌ பதைபதைத்தார்‌. 
அவனைக்‌ கோபத்துடன்‌ பார்த்தார்‌. 


“ஓயா, அருள்கூர்ந்து அப்படி எல்லாம்‌ என்னைப்‌ 
பேசாதீர்கள்‌. தாங்கள்‌ இட்ட ஆணையை சிரமேற்கொண்டு 
கந்தமானப்பர்வதக்‌ காட்டிற்குச்‌ சென்றேன்‌. ஈழத்திலிருந்து வந்த 
வீரனைச்‌ சந்தித்தேன்‌. அவனிடமிருந்த ஓலைக்‌ குழலையும்‌ 
பறித்தேன்‌. அதனை எடுத்துக்‌ கொண்டு விரைந்து வந்தேன்‌. 
ஆனால்‌ என்னைவிட வலிமை மிக்க யாரோ ஒரு முகமூடி 
மனிதன்‌ எதிரில்‌ தென்பட்டான்‌. அவசியமற்று, வேண்டுமென்றே 
என்னுடன்‌ வீண்‌ சண்டைக்கு வந்தான்‌. வாளை எடுத்துப்‌ 
போரிட்டான்‌. நானும்‌ இயன்ற அளவு சமாளித்து ஈடு கொடுத்துப்‌ 
போரிட்டேன்‌. அனால்‌ அவன்‌ இறுதியில்‌ என்னை வீழ்த்தி 
விட்டான்‌. என்னை கட்டிப்‌ போட்டுவிட்டு ஓலைக்‌ குழலோடு 
ஓட்டம்‌ பிடித்தான்‌. இதுதான்‌ நடந்தது! துக்கத்துடன்‌ நடந்ததை 
அப்படியே கூறினான்‌ வேதம்‌. அப்பொழுது அவன்‌ கண்களில்‌ 
நீர்‌ முட்டியது. 

எது நடந்தால்‌ எனக்கு என்ன? நீ சொல்லுவதை நான்‌ 
எப்படி நம்ப முடியும்‌? 

“ஓயா, நானும்‌ உயர்‌ குடியில்‌ பிறந்தவன்தான்‌. காலம்‌ 
என்னை சதி செய்துவிட்டது என்பது உண்மை. நான்‌ 
தோற்றுவிட்டேன்‌. ஆனால்‌ பொய்யன்‌ என்று மட்டும்‌ 
அருள்கூர்ந்து சொல்ல வேண்டாம்‌. இந்த தவறுக்கு தாங்கள்‌ 
என்ன தண்டனை கொடுத்தாலும்‌ மனப்பூர்வமாக ஏற்கச்‌ 
சித்தமாகவே வந்திருக்கிறேன்‌! 


'இனி என்‌ முன்‌ நிற்காதே. புறப்படு!” 


எங்கு ஐயா? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 107 


'உனக்கு முன்னர்‌ கூறியது போல விடுதலை கொடுத்து 
விட்டேன்‌. என்னுடைய பேச்சை மாற்றிக்‌ கொள்ள மாட்டேன்‌. 
நீ விரும்பும்‌ இடத்திற்கு இந்த நொடியிலேயே போகலாம்‌. இந்த 
சோழ மாளிகை கோழைகளைத்‌ தாங்காது. இங்கு 
வீரர்களுக்குத்தான்‌ இடம்‌ உண்டு. 

“ஐயா, நான்‌ விடுதலை விரும்புவது உண்மைதான்‌. விரைவில்‌ 
இங்கிருந்து போய்விடவே துடிக்கிறேன்‌. பிழை புரிந்துவிட்ட 
நான்‌ பெரும்‌ தண்டனை எதிர்பார்த்தே வந்தேன்‌. ஆனால்‌ 
குற்றவாளியான எனக்கு விடுதலை அளிப்பது தங்களுடைய 
உயர்ந்த தன்மையைக்‌ காட்டுகிறது. தங்களிடம்‌ அடியேன்‌ ஒன்றை 
யாசிக்கலாமா அமைச்சர்‌ தலைவரே?” 


“என்ன சொல்‌. நீ புரிந்த சாதனைக்கு வெகுமதி கேட்கிறாயா? 
கொடுக்க வேண்டியதே!” 


அமைச்சர்‌ தலைவரே! நான்‌ இங்கிருந்து ஒரு கோழை என்ற 
பெயரோடு வெளியேற விரும்பவில்லை. நான்‌ செய்துவிட்ட 
பிழைக்குப்‌ பரிகாரம்‌ செய்தபின்னரே வெளியேற விரும்புகிறேன்‌. 
என்‌ மாசு துடைத்துக்‌ கொள்ளத்‌ துடிக்கிறேன்‌. அதற்கு ஒரு 
வாய்ப்பு அளிப்பீர்களா?” 

“அப்படியா? மீண்டும்‌ உன்னை நம்பி பொறுப்பை 
ஒப்படைக்கச்‌ சொல்லுகிறாயா?' தலைமை அமைச்சர்‌ 
சித்தனுடைய பக்கம்‌ திரும்பிக்‌ கேட்டார்‌: “சித்தா இவன்‌ 
கூறுவதைப்‌ பற்றி நீ என்ன நினைக்கிறாய்‌?” 


பிரபு! தங்களுக்குத்‌ தெரியாதது நான்‌ என்ன சொல்லப்‌ 
போகிறேன்‌! தான்‌ தவறிவிட்டதற்கு உள்ளம்‌ துடிக்கும்‌ இவனுக்கு 
மற்றொரு வாய்ப்புக்‌ கொடுத்தால்‌. 

'நீயூம்‌ சிபாரிசு செய்கிறாய்‌. ஆகட்டும்‌ பார்ப்போம்‌. வேதம்‌! 
இந்தா, அருகில்‌ வா. இதோ இந்த ஓலையை எடுத்துக்‌ கொண்டு 
தென்பாண்டி நாடு நெல்லைக்குப்‌ போ. அங்குபோய்‌ குலசேகர 
பாண்டியனைச்‌ சந்தித்து இதனைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
தெரிகிறதா? செய்வாயா? இல்லை, வழியில்‌ எவனிடமாவது பறி 
கொடுத்துவிட்டு வந்து நிற்பாயா?' 


“மகா மந்திரியாரே! ஒரு முறை கடமையைச்‌ செய்யத்‌ 
தவறியும்‌ கூட என்னை இந்த அளவிற்குத்‌ தாங்கள்‌ நம்புகிறீர்கள்‌. 
இது நான்‌ செய்த பேறு. என்னுடைய உயிர்‌ கொடுத்தேனும்‌ 
இப்பணியை நிறைவேற்றுவேன்‌!” உற்சாகத்துடன்‌ கூறினான்‌ 
வேதம்‌. 


108 ஜி. ஏ. வடிவேலு 


“சொல்ல வேண்டாம்‌. செயலில்‌ காட்டு! இன்றே புறப்படு! 
அமைச்சர்‌ தலைவர்‌ அவனிடம்‌ ஓலையை நீட்டினார்‌. 


வேதம்‌ அதனைப்‌ பயபக்தியோடு பெற்றுக்‌ கொண்டான்‌. 
சிரம்‌ தாழ்த்தி வணங்கிவிட்டு அவ்விடத்தை விட்டு 
வெளியேறினான்‌. அவன்‌ முகத்தில்‌ ஒரு பெருமிதம்‌ ஒளிர்‌ 
விட்டது. அதனைவிட அதிகமாக அமைச்சர்‌ தலைவரின்‌ மீது 
ஒரு மரியாதை, என்‌ பக்தியே ஏற்பட்டு விட்டது. தண்டனையை 
எதிர்பார்த்து வந்தவன்‌ அல்லவா! 


அவன்‌ வெளியே சென்றபின்னர்‌ சித்தன்‌ மெதுவாகக்‌ 
கேட்டான்‌: 


மகா மந்திரியாரே! தங்களுடன்‌ இத்தனை நாட்கள்‌ 
இருந்தும்‌ தங்களை என்னால்‌ புரிந்து கொள்ள இயலவில்லையே! 
வேதம்‌ தோல்வி கண்டு விட்டு எதிரில்‌ வந்து நிற்கிறான்‌. 
அவனிடம்‌ பிறிதொரு பொறுப்பை ஓப்புவிக்கிறீர்கள்‌. தோல்விக்கு 
பரிசா?” 


'புரிந்து கொள்ள முடியாதது இங்கு என்ன நடந்து விட்டது 
சித்தா?” 

பிரபு, ஈழ வேந்தனிடமிருந்து பராக்கிரம பாண்டியனுக்கு 
வந்த ஓலை மிகவும்‌ முக்கியமானதாக இருக்க வேண்டும்‌. 
அதனைக்‌ கைப்பற்றி வரும்‌ பொறுப்பை ர்‌, பேர்‌ கூடத்‌ 
தெரியாத ஒரு சிறுவனிடம்‌ ஓஒப்படைத்தீர்கள்‌. அவன்‌ 
அப்பணியில்‌ தவறி விட்டான்‌; மன்னித்து விட்டீர்கள்‌. அது 
மட்டுமல்ல, தவறு செய்தவனை தண்டிக்காமல்‌ விடுதலை 
கொடுக்க முன்‌ வந்தீர்கள்‌ மீண்டும்‌ அவனிடமே பெரும்‌ 
பொறுப்பையும்‌ ஒப்படைத்தீர்கள்‌ இதெல்லாம்‌ என்னைத்‌ 


திணறடி க்கின்றன ஐயனே? 


புத்திசாலித்தனமாக கேட்டாய்‌ சித்தா; சொல்லுகிறேன்‌. 
முதலாவதாக வேதம்‌ ஏதோ திட்டமிட்டு சதி செய்ய சிவிகையில்‌ 
ஏறவில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டேன்‌. அவன்‌ தன்னைப்‌ 
பற்றிக்‌ கூற மறுக்கிறான்‌. உண்மையில்‌ அவன்‌ தலயாத்திரைக்கு 
வந்தவனாக இருக்க இயலாது என்பது என்‌ கணிப்பு. அவன்‌ ஒரு 
உயர்‌ குடியில்‌ பிறந்த வீர மகனாகவே இருக்க வேண்டும்‌ என 
நினைத்தேன்‌. அதனால்‌ ஓலையைக்‌ கைப்பற்றி வரும்‌ பொறுப்பை 
அவனிடம்‌ அளித்தேன்‌!” 


“அந்த கணிப்பு தவறு என அவன்‌ காட்டி விட்டான்‌! 


செம்பியர்‌ திலகம்‌ முதல்‌ புத்தகம்‌ 109 


'இல்லை. அவனை நான்‌ கணித்தது மிகவும்‌ சரியானது எனக்‌ 
காட்டி விட்டான்‌. அதனை என்னுடைய உடல்‌ வலியே 
காட்டுகிறதே” 

என்ன, தங்கள்‌ உடல்‌ வலிக்கும்‌ இதற்கும்‌ என்ன சம்பந்தம்‌?” 

அதுவா? அவனிடம்‌ வாட்போரில்‌ சிக்கித்‌ திணறி 
விட்டேன்‌. இறுதியில்‌ எப்படியோ அவனை வீழ்த்தி விட்டு 
ஓலையைக்‌ கைப்பற்றி விட்டேன்‌. அப்பப்பா, இன்னும்‌ 
என்னுடைய உடம்பெல்லாம்‌ வலிக்கிறது. அவன்‌ ஒரு மாவீரன்‌ 
சித்தா?” 


பிரபு! நம்ப முடியவில்லையே. இது என்ன விளையாட்டு? 


“விளையாட்டு அல்ல சித்தா! இதுதான்‌ அரசியல்‌! 
ஓலையையும்‌ கைப்பற்ற வேண்டும்‌; அவன்‌ வீரனா என்பதையும்‌ 
கண்டறிய வேண்டும்‌. அதற்காக நான்‌ செய்த ஏற்பாடே இது” 


அப்படியானால்‌ நடந்ததை அவனிடம்‌ சொல்ல தாங்கள்‌ 
மறுப்பதின்‌ காரணம்‌? அவனுக்கு விடுதலையும்‌ கொடுத்து 
விட்டீர்களே. 

“இல்லை. நான்‌ விடுதலை கொடுக்கவில்லை. அவனை 
இறுக்கிக்‌ கட்டிப்‌ போட்டு விட்டேன்‌. அவன்‌ சுத்த வீரன்‌. தான்‌ 
தோற்றுவிட்ட உணர்வால்தான்‌ விடுதலையை ஏற்க மறுக்கிறான்‌. 
ஓலையோடு மட்டும்‌ அவன்‌ இங்கு வந்திருப்பின்‌ அதனை வீசி 
எறிந்துவிட்டு ஓடியிருப்பான்‌. இந்நேரம்‌ பறவை பறந்து வான 
வெளியில்‌ வட்டமிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌, பறவையை 
கட்டி ப்போட்டு விட்டேன்‌ சித்தா. 

'ஐயா, என்னுடைய அறிவுக்கு எட்டாத திறன்‌ இது. ஆமாம்‌, 
அந்த ஓலையில்‌ பராக்கிரமபாகு பதில்‌ எழுதி யிருப்பானே?' 

அமாம்‌, பராக்கிரம பாண்டியனுக்கு பதில்‌ அனுப்பி 
இருக்கிறான்‌. அடுத்த அமாவாசை அன்று இரவு ஈழப்‌ படைகள்‌ 
இராமேஸ்வரம்‌ வந்து சேரும்‌ என்றும்‌ அத்துடன்‌ சேர்ந்து 
குலசேகர பாண்டியனோடும்‌ பின்னர்‌ சோழ நாட்டோடும்‌ 
போரிட ஆயத்தம்‌ அகும்படியும்‌ எழுதி இருக்கிறான்‌. 

'ஐயா, அமாவாசை அன்று ஈழப்படைகள்‌ வந்து இறங்குமே. 
ஓலையைத்‌ தாங்கள்‌ பறித்துக்‌ கொண்டு வந்து விட்டதால்‌ 
படையெடுப்பு நின்று விடுமா? 


110 ஜி. ஏ. வடிவேலு 


'படைபெடுப்பு நிற்காது. அனால்‌ அவற்றை வரவேற்க 
பராக்கிரம பாண்டியன்‌ இருப்பானா என ஐயப்படுகிறேன்‌.' 

புரியவில்லையே” 

பராக்கிரம பான்டியனுக்கும்‌ ஈழ வேந்தனுடைய ஓலை 
போய்‌ இருக்றெது. அதாவது பராக்கிரமபாகு எழுதியது போல 
ஒரு பொய்‌ ஓலையை நான்‌ தயாரித்தேன்‌. அது பாண்டியனுக்குப்‌ 
போய்ச்‌ சேர ஏற்பாடு செய்து விட்டேன்‌. 

சித்தன்‌ அதிர்ச்சியும்‌ ஆச்சரியமும்‌ கொண்டு 
முதலமைச்சரைப்‌ பார்த்தான்‌. அவன்‌ மெய்மறந்து நின்று 
விட்டான்‌. அவன்‌ ஆச்சரியம்‌ சற்று ஓய்ந்த பின்னர்‌ அமைச்சர்‌ 
தலைவர்‌ மீண்டும்‌ பேச்சைத்‌ தொடர்ந்தார்‌: 

சித்தா! அந்த ஓலையில்‌ என்ன எழுதியிருக்கிறேன்‌ 
தெரியுமா? ஈழப்படைகள்‌ இன்னும்‌ நான்கு நாட்களுக்குள்‌ வந்து 
சேரும்‌. அதனை எதிர்பார்த்து குலசேகரனுடன்‌ உடனே போரைத்‌ 
துவங்கு என பராக்கிரம பாண்டியனுக்கு எழுதிவிட்டேன்‌. அதே 
போல வேதம்‌ மூலமாக நான்‌ குலசேகரனுக்குக்‌ கொடுத்தனுப்பிய 
திருமுகத்திலும்‌ உடனே மதுரையை முற்றுகையிடுமாறும்‌, சோழ 
அரசின்‌ மறைமுக உதவிகள்‌ அனைத்தையும்‌ செய்வதாகவும்‌ எழுதி 
அனுப்பி விட்டேன்‌. 

“விளைவு? என்ன நடக்கும்‌ தெரியுமா? அந்த சோழீசுவரன்‌ 
அருளால்‌ நான்‌ போட்ட கணக்கு சரியாக அமைந்தால்‌ 
ஈழப்படைகள்‌ தமிழகத்தில்‌ அடி யெடுத்து வைப்பதற்குள்‌ அதனை 
வரவேற்பதற்கு பராக்கிரம பாண்டியன்‌ இல்லாது ஓழிவான்‌.' 

சித்தன்‌ தன்னை மறந்தான்‌. அப்படியே மரமாக நின்று 
பயபக்தியுடன்‌ அமைச்சர்‌ தலைவரைக்‌ கண்‌ இமைக்காது 
பார்த்தான்‌. சோழ மண்டலம்‌ பெற்றெடுத்த அந்த 
மகாராஜதந்திரியின்‌ முன்னர்‌ தான்‌ ஒரு துரும்பாக 
அவனுக்குப்பட்டது. மலை மீது உள்ள இறைவனை கைகூப்பி 
வணங்கிக்‌ கொண்டு மலையின்‌ கழ்‌ நிற்கும்‌ பக்தனின்‌ உணர்வுடன்‌ 
அவன்‌ அந்த ஒங்கி வளர்ந்த மேருவின்‌ முன்னர்‌ நின்றான்‌. 


கார்வண்ணன்‌ கடல்‌ சேர்ந்தான்‌ 


காலம்‌ சென்ற மாமன்னர்‌ இரண்டாம்‌ இராசராச 
சோழரின்‌ தந்தையார்‌ இராசகேசரி இரண்டாம்‌ குலோத்துங்க 
சோழன்‌ ஒரு சிறந்த மன்னன்‌. வீராதிவீரன்‌; ஓட்டக்கூத்தருடைய 
அன்பிற்கும்‌, அபிமானத்திற்கும்‌ பாத்திரமானவன்‌. அக்கவிஞர்‌ 
பெருந்தகையிடம்‌ உலாவும்‌, பிள்ளைத்‌ தமிழும்‌ பெற்றவன்‌. 
புகழேந்தி, தண்டியாசிரியர்‌ போன்ற புலவர்களை அதரித்தவன்‌. 
ஈடும்‌ இணையும்‌ அற்ற இராமகாதை பாடிய கம்பநாடன்‌ கூட 
இவனுடைய காலத்தவரே என சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌ 
இக்கருத்தில்‌ அறிஞர்களிடையே வேறுபாடு உண்டு. 

பேரறிஞனான இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ தொண்டை 
நாட்டைச்‌ சேர்ந்த சேவூரில்‌ தழிழ்ப்‌ புலமையும்‌, ஆற்றலும்‌, 
அறிவும்‌ மிக்க ஒரு பெரியார்‌ இருப்பதாகக்‌ கேள்விப்பட்டான்‌. 
அவரைத்‌ தக்க மரியாதைகளுடன்‌ தன்னுடைய அவைக்கு 
அழைத்து வந்தான்‌. மூன்று வினாக்களை அவரிடம்‌ தொடுத்தான்‌. 

'ஞாலத்திலும்‌ பெரியது எது? 

'மலையினும்‌ பெரியது எது? 

கடலிலும்‌ பெரியது எது? 
அப்பெரியார்‌ தமது ஆற்றலால்‌ அவ்வினாக்களுக்கு விடையான 
மூன்று திருக்குறள்‌ பாக்களை அப்படியே ஓஒப்புவித்தார்‌. 

காலத்தினாற்‌ செய்த நன்றி சிறிதெனினும்‌ 

ஞாலத்தின்‌ மாணப்‌ பெரிது! 

நிலையிற்திரியா தடங்கியான்‌ தோற்றம்‌ 

மலையினும்‌ மாணப்‌ பெரிது! 

பயன்தூக்கார்‌ செய்த உதவி நயன்தூக்கின்‌ 

நன்மை கடலிற்‌ பெரிது! 


112 ஜி. ஏ. வடி வேலு 


இவற்றைக்‌ கேட்டு மகிழ்ந்த மன்னன்‌ உடனே அவரைத்‌ 
தம்முடைய தலைமை அமைச்சராக்கி சேக்கிழர்‌ என்று 
சிறப்பித்தான்‌. சேவூர்‌ + கிழார்‌ - சேக்கிழார்‌. 


அவரைக்‌ கொண்டே சைவ நெறி தழைக்க வந்த 
யெரியபுராணம்‌ பாடுவித்தான்‌. அதனைப்‌ பன்னிரண்டாம்‌ 
திருமுறை ஆக்கி வரலாற்றிலே பேரும்‌ புகழும்‌ பெற்றான்‌ 
பெரியபுராணம்‌ படைத்த சேக்கிழாரை யானையின்‌ மீது ஏற்றி, 
அவருக்குப்‌ பின்னால்‌ தான்‌ அமர்ந்து நான்‌ பெற்ற பேறு என 
அவருக்கு கவரி வீசிக்‌ கொண்டு தில்லைத்‌ தெருக்களில்‌ வலம்‌ 
வந்தான்‌. 

மேலும்‌ குலோத்துங்கள்‌ சிறந்த கலாவினோதன்‌. 
அசுவசாத்திரம்‌, இசைநூல்‌ முதலியவற்றில்‌ தனக்கு நிகர்‌ தானே 
ஆனவன்‌. உடல்‌ ஊனமுற்றோர்‌ வாழ்வு வளம்‌ பெற அரும்பாடு 
பட்டான்‌.* இத்தனை சிறப்புகள்‌ பெற்ற இப்பெருமன்னன்‌ 
வரலாற்றில்‌ நீங்காத பழியும்‌ பெற்று விட்டான்‌. அவன்‌ 
வைணவர்களை வதைத்துப்‌ பிழிந்தான்‌. 

இவன்‌ காலத்தில்‌ வைணவத்தை வாழ்விக்க வந்த 
இராமானுசர்‌ வாழ்ந்தார்‌. நூற்று இருபது திருநட்சத்திரம்‌ உயிர்‌ 
வாழ்ந்த அப்பெரியார்‌ வைணவம்‌ தழைக்க அரும்பாடுபட்டார்‌. 
பல சைவர்களை வைணவத்திற்கு மாற்றினார்‌. வெறும்‌ சாம்பல்‌ 
மட்டுமே வாங்கி பூசிக்‌ கொண்டு சிவா, சிவா என்று 
வழிபட்டவர்களுக்கு சோறு கொடுத்து மதம்‌ மாற்றினார்‌. 
திருமால்‌ ஆலயங்களில்‌ புளியோதரையும்‌, ததியோதனமும்‌ வழங்க 
ஏற்பாடு செய்தவர்‌ இவரே ஆழ்வார்கள்‌ காலத்து 
அரும்பாசுரங்கள்‌ நாதமுனிகள்‌, ஆளவந்தார்‌ காலத்தில்‌ 
அரும்பாக இருந்தன. அவை இராமானுசர்‌ காலத்தில்‌ போதாக 
விரிந்து, மலர்ந்து, மணம்‌ வீசி வண்டுகளை இழுத்தன. 

இராமானுசருடைய செயல்கள்‌ இரண்டாவது 
குலோத்துங்கனுக்கு வெஞ்சினம்‌ அளித்தன. இராமானுசரால்‌ பல 
சைவர்கள்‌ வைணவத்திற்கு மாறுவது கேட்டு மிகவும்‌ 
வெகுண்டான்‌. மன நிம்மதி இழந்தான்‌. 


அவன்‌ ஒரு நாள்‌ தில்லையம்பதிக்குச்‌ சென்றான்‌. நடராசப்‌ 
பெருமானின்‌ திருவடித்தாமரையில்‌ உள்ள தேனைப்‌ பருகும்‌ 
வண்டு போன்றவன்‌', என திருவாரூர்‌ கல்வெட்டில்‌ 


* திருவாமாத்தூர்‌ கல்வெட்டு. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 113 


போற்றப்பட்டுள்ள அம்மன்னன்‌ தில்லையில்‌ கோயில்‌ 
கொண்டுள்ள நடராசப்‌ பெருமானை பக்திப்‌ பரவசத்தோடு 
வணங்கினான்‌. மனம்‌ உருகி அவரைப்‌ பாடித்‌ துதித்தான்‌. பூசை 
முடிந்தவுடன்‌ கருவறையிலிருந்து வெளியே வந்தான்‌. ஆனால்‌. 


கருவறையிலிருந்து குலோத்துங்க மன்னன்‌ திரும்பி 
வரும்போது எதிர்பாராத மாபெரும்‌ விபரீதம்‌ ஓன்று 
நிகழ்ந்துவிட்டது. அங்கு முன்றில்‌ மோகன முறுவலுடன்‌ 
வீற்றிருந்த திருமால்‌ மூர்த்தத்தை கண்டுவிட்டான்‌. அந்த மூர்த்தம்‌ 
அவனுக்கு புதியதல்ல. எத்தனையோ முறைகள்‌ அவன்‌ 
கண்டதுதான்‌ அது. அம்மூர்த்தம்‌ புதிதாகவும்‌ நடராசப்‌ 
பெருமானுடைய சன்னதியில்‌ முளைத்ததல்ல. எட்டாம்‌ 
நூற்றாண்டில்‌ நந்திவர்மப்‌ பல்லவனால்‌ தில்லை அம்பல முன்றில்‌ 
அரும்பாடுபட்டு நிறுவப்பட்டது அது. அச்செயல்‌ வரலாற்றில்‌ 
ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சியாகும்‌. அந்த நாள்‌ முதல்‌ அது 
தில்லையம்பதியில்‌ போற்றி வணங்கப்படுகிறது. 
தில்லையம்பதியில்‌ சைவமும்‌, வைணவமும்‌ தழைத்து வளர்ந்தன. 
அறிஞர்களிடம்தான்‌ மதச்‌ சண்டைகள்‌ நிலவின. எளிய மக்கள்‌ 
மாலையும்‌, சிவனையும்‌ சேர்ந்தே வழிபட்டார்கள்‌. 


குலோத்துங்க மன்னன்‌ தில்லை நடராசருக்கு எத்தனையோ 
பணிகள்‌ புரிந்துள்ளான்‌. பற்பல மண்டபங்கள்‌, பேரம்பலம்‌, 
உட்கோபுரம்‌, திருச்சுற்றுலா மாளிகை முதலியவற்றிற்குப்‌ பொன்‌ 
வேய்ந்துள்ளான்‌. எழுநிலை கோபுரங்கள்‌ அமைத்து இருக்கிறான்‌. 
சிவகாமி கோட்டத்தை பெரிது படுத்தி இருக்கிறான்‌. அப்போது 
எல்லாம்‌ அவன்‌ அடிக்கடி கண்டதுதான்‌ அந்த திருமால்‌ மூர்த்தம்‌. 
அதனை அவன்‌ வெறுத்ததில்லை. அனால்‌ சைவம்‌ சரிகிறது. 
வைணவம்‌ வளர்கிறது என்ற நிலை வந்தவுடன்‌ அந்த 
மூர்த்தத்தைக்‌ கண்ட அவன்‌ மனம்‌ பதைத்தது; உடல்‌ கொதித்தது; 
உள்ளம்‌ சூடேறியது. தனக்குப்‌ பின்னால்‌ வந்த படைத்‌ 
தலைவனை அழைத்தான்‌, ஆணையிட்டான்‌. 

'போ! இன்றே இந்த கோவிந்தராசப்‌ பெருமாள்‌ சிலையைக்‌ 
கொண்டு போய்‌ கடலில்‌ எறிந்துவிட்டுவா?” 

பிரபு! 

பேசாதே. நான்‌ சொல்வதைச்‌ செய்‌. கோவிந்தராசப்‌ 
பெருமாள்‌ மூர்த்தத்தை இக்கோயிலில்‌ வைப்பதே பாவம்‌. ஏன்‌ 
தெரியுமா? அலைகடலில்‌ பள்ளிகொள்ளும்‌ பெருமாள்‌ இவர்‌. 


114 ஜி. ஏ. வடிவேலு 


நிலத்தில்‌ இருப்பின்‌ இவருக்கு சூடு தாங்காது. அதனால்‌ 
துன்பப்படுகிறார்‌. தண்ணீர்தான்‌ இவருக்கு ஏற்ற இடம்‌! மேலும்‌ 
அகில புவனமும்‌ உய்ய ஆனந்த நடனமாடும்‌ நடராசப்‌ 
பெருமானுக்குத்தான்‌ அரங்கமும்‌, அம்பலமும்‌, சிற்சபையும்‌, 
பொற்சபையும்‌ வேண்டும்‌. மாடக்‌ கோயிலும்‌, மதில்‌ சூழ்ந்த 
மாளிகையும்‌ வேண்டும்‌. ஆனால்‌ ஆயர்பாடியில்‌ வெண்ணெய்‌ 
திருடி உண்டு கோபிகைகளோடு கூத்தடிக்கும்‌ இந்த நாடோடிக்கு 
பொன்னம்பலம்‌ பிடிக்காது. எப்பொழுதும்‌ உறங்குவதுதானே 
இந்த கோவிந்தராசனுடைய தொழில்‌. பாவம்‌, இவரை இந்த 
பொன்னொளி வீசும்‌ முன்றில்‌ அடைத்து வைப்பது நியாயமா? 
எனவே அவரை இப்பொழுதே கொண்டு போய்‌ கடலில்‌ படுக்க 
வை. இது என்னுடைய ஆணை: 


ஆத்திரத்தால்‌ அறிவிழந்த குலோத்துங்கன்‌ 
இவ்வார்த்தைகளைக்‌ கூறிவிட்டு வெறி கொண்டவனைப்‌ போல 
பேய்‌ சிரிப்பு சிரித்தான்‌. விட்டு விட்டு இடியென சிரித்தான்‌. 
மாபெரும்‌ கோயில்‌ எங்கும்‌ எதிரொலிக்க சிரிசிரியென சிரித்தான்‌. 
பின்னர்‌ சீறிக்‌ கொண்டு அவ்விடத்தைவிட்டு வெற்றி நடை 


போட்டான்‌. 


படைத்‌ தலைவனும்‌, மற்றவர்களும்‌ என்ன செய்வார்கள்‌? 
அச்செயலை வெறுத்தாலும்‌, அதனைச்‌ செய்துதானே 
ஆகவேண்டும்‌? அரசு ஆணைப்படி கார்‌ வண்ணன்‌ கடல்‌ 
சேர்ந்தான்‌.” 

மாமன்னர்‌ சாதித்த இம்மாபெரும்‌ செயலை அறிந்த 
சைவர்கள்‌ மட்டிலா மகிழ்வுற்றார்கள்‌. ஆடினார்கள்‌; 
பாடினார்கள்‌. மன்னனைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தார்கள்‌. அனைத்தும்‌ 
கற்றறிந்த பண்டிதர்களும்‌ இந்த இழிசெயல்‌ செய்த மன்னனைப்‌ 
பாராட்டத்‌ தவறவில்லை. 


'தில்லைத்திருமன்ற முன்றிற்‌ அறுதெய்வத்‌ 
தொல்லைக்குறும்ப தொலைத்தெடுத்து' 
என்று இவ்வீரச்‌ செயலைக்‌ கவிச்சக்கரவர்த்தி ஓட்டக்‌ கூத்தர்‌ 
தாம்‌ எழுதிய குலோத்துங்க சோழன்‌ உலாவில்‌ போற்றுகிறார்‌. 
'முன்றிற்‌ கிடந்த கருங்கடற்‌ போய்‌ முன்னைக்‌ கடல்புக' 
வைத்தவனைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்து பாடியுள்ளார்‌. 
* ஆதாரம்‌ - இராமானுச ஆச்சார்ய திவ்ய சரிதை, திவ்ய சூரி 
சரிதம்‌, யதிராச வைபவம்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 115 


இதனைக்‌ கேட்டு வைணவர்கள்‌ துடிதுடித்தார்கள்‌. 
பட்டினி கிடந்தார்கள்‌. வேகமும்‌ எழுச்சியும்‌ கொண்ட சில 
வைணவர்கள்‌ ஒன்று கூடி இரகசியத்‌ திட்டம்‌ வகுத்தார்கள்‌. 
அதன்படி இரகசியமாகப்‌ போய்க்‌ கடலில்‌ எறியப்பட்ட 
கோவிந்தராசப்‌ பெருமாள்‌ மூர்த்தத்தை இரவோடு இரவாக 
எடுத்தார்கள்‌. அதனைக்‌ கொண்டு போய்‌ திருமலையில்‌ வைத்து 
பிரதிட்டை செய்தார்கள்‌. இது குலோத்துங்கனுக்கு 
தெரியாமலேயே நடந்தது. 


இராமானுசர்‌ இதனைக்‌ கேட்டு பதறினார்‌. மாறுவேடம்‌ 
தரித்துக்‌ கொண்டு திருமலைக்கு ஏகினார்‌. அங்கு திருமால்‌ 
மூர்த்தத்தை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை யெல்லாம்‌ தாமே 
செய்தார்‌. அங்கேயே ஓராண்டுகாலம்‌ தங்கினார்‌. அப்போது 
இராமாயணம்‌ கசடறக்‌ கற்றார்‌. 


அந்நேரத்திலே திருமலையில்‌ பக்தர்களிடையே ஒரு புது 
சர்ச்சை ஏற்பட்டு விட்டது. தொன்று தொட்டு திருமலைக்‌ 
கோயிலில்‌ உள்ள மூர்த்தியை முருகன்‌ என்று சைவர்கள்‌ உரிமை 
கொண்டாடத்‌ துவங்கினார்கள்‌. வைணவர்கள்‌ அம்மூர்த்தி 
திருமாலே என்று சாதித்தார்கள்‌. இதனால்‌ அங்கு சைவ, வைணவ 
மதப்போர்‌ மூண்டது. 


இராமானுசர்‌ இரு சாராரையும்‌ அழைத்துப்‌ பேசி ஒரு 
சமாதானம்‌ செய்து வைத்தார்‌ “இரு தெய்வங்களின்‌ 
ஆயுதங்களையும்‌ சுவாமியின்‌ எதிரில்‌ வைப்போம்‌. மூர்த்தி எந்த 
ஆயுதத்தை எடுத்துக்‌ கொள்கிறாரோ, அதற்குரிய மூர்த்தியே 
அவர்‌ எனக்‌ கருதுவோம்‌! என்று கூறினார்‌ இராமானுசர்‌. இதனை 
இரு சாராரும்‌ ஏற்றார்கள்‌. இரவு முருகப்‌ பெருமான்‌ வேலையும்‌, 
நாராயணனின்‌ சங்கு சக்கரத்தையும்‌ மூர்த்தியின்‌ முன்னர்‌ வைத்து 
கதவை மூடி பூட்டினார்கள்‌. 


விடிந்ததும்‌, இருசாராரும்‌ வேகமாகச்‌ சென்று கருவறையின்‌ 
கதவைத்‌ திறந்தார்கள்‌. மூர்த்தி சங்கு சக்கரதாரியாகக்‌ காட்சி 
அளித்தார்‌. அது முதல்‌ திருமலைக்‌ கோயில்‌ திருமாலின்‌ கோயில்‌ 
என்பதாயிற்று. ஆனால்‌ இது இரவோடு இரவாக வைணவர்கள்‌ 
செய்த சூழ்ச்சி என சைவர்கள்‌ சொல்லிக்‌ கொண்டுதான்‌ 
வந்தார்கள்‌. 

வைணவர்கள்‌ குலோத்துங்கனை நஞ்சென வெறுத்தார்கள்‌. 
அவர்கள்‌ கூடும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ குலோத்துங்கனைத்‌ 
தூற்றிப்‌ பேசினார்கள்‌. ஆங்காங்கு திருத்தலங்களில்‌ கூட்டம்‌ 


116 ஜி. ஏ. வடிவேலு 


கூட்டமாகக்‌ கூடி குலோத்துங்கன்‌ அழிவிற்கு இறைவனை 
பிரார்த்தித்தார்கள்‌. அது மட்டுமல்லாது குலோத்துங்கன்‌ மீது 
அபிசார யாகம்‌ செய்தார்கள்‌. 

காலப்போக்கில்‌ குலோத்துங்கன்‌ இறந்துவிட்டான்‌. 
தாங்கள்‌ ஓமம்‌ செய்ததால்தான்‌ அவன்‌ நோய்‌ கண்டு இறந்தான்‌ 
என்று வைணவர்கள்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. 


தில்லைத்‌ திருமாலை கடலில்‌ எறிந்த செயலின்‌ விளைவாக 
மாபெரும்‌ சோழ மன்னனான இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ 
வைணவர்களால்‌ கிருமி கண்ட சோழன்‌ என்று 
அழைக்கப்பட்டான்‌. எத்தனையோ சிறப்பு செயல்களைப்‌ புரிந்த 
அவன்‌ இச்செயலால்‌ கிருமி கண்ட சோழன்‌ என்ற களங்கத்தோடு 
வரலாற்றில்‌ இடம்‌ பெற்று விட்டான்‌! 


தில்லைத்‌ திருமாலைக்‌ கடலில்‌ எறிந்த இரண்டாம்‌ 
குலோத்துங்க சோழன்‌ மட்டுமல்ல, அவனுடைய புதல்வன்‌ 
இரண்டாவது இராசராச சோழனும்‌ மறைந்து விட்டான்‌. நமது 
கதை நிகழும்போது அச்செயல்‌ நடந்து சுமார்‌ முப்பத்தொன்பது 
ஆண்டுகன்‌ ஆகியிருந்தன. ஆயினும்‌ வைணவர்கள்‌ மனதில்‌ 
அந்தக்‌ கொடுமை பசுமையாகவே இருந்தது. 

வைணவர்கள்‌ குலோத்துங்கன்‌ மறைந்ததோடு மன நிறைவு 
கொள்ளவில்லை. அவனுடைய சோழ குலத்தையே ஒழித்துக்‌ 
கட்டத்‌ துடிதுடித்தார்கள்‌. அன்பும்‌, கொல்லாமையும்‌ கூறும்‌ 
வைணவ மதம்‌ வெளிப்படையாகவே வன்முறையைப்‌ போதிக்கத்‌ 
துவங்கி விட்டது. 


சோழ குலத்தை வேர்‌ அறுக்க வேண்டும்‌. திருமலையில்‌ 
உள்ள கோவிந்தராசனை மீண்டும்‌ கொண்டு வந்து 
தில்லையம்பலத்தில்‌ அமர்த்த வேண்டும்‌ என ஓவ்வொரு 
வைணவனும்‌ துடித்தான்‌. அதற்காக மனம்‌ புழுங்கினான்‌. 
வைணவர்கள்‌ எங்கு கூடினாலும்‌ அதே பேச்சாக இருந்தது. 


கண்ணனே கதறுகின்றேன்‌ 


“(தேங்‌ கழே படைத்த சேதிமா நாடதனில்‌ ஓங்கும்‌ 
தீங்கு புகழே ஓங்கு 
க்கோவிலூர்‌' என்‌ ளவை பிராட்டியால்‌ போற்றப்பட்ட 
ரு லூ ௮ ஓ ட்டி. ற 
புனித பூமி திருக்கோவிலூர்‌. 


தென்‌ பெண்ணைக்‌ கரையில்‌ உள்ள எழிலார்ந்த இந்நகரம்‌ 
வைணவ, சைவ இலக்கியங்கள்‌ இரண்டிலுமே சிறப்பான இடம்‌ 
பெற்ற புனிதத்‌ தலமாகும்‌. அக்காலத்தில்‌ அது சீரும்‌, சிறப்பும்‌ 
பெற்று விளங்கியது. இதனை கோவிலூர்‌ என சங்க 
இலக்கியங்கள்‌ குறிப்பிடுகின்றன. ' வளங்கொள்‌ பெண்ணை 
வந்துலா வயல்கள்‌ சூழ்ந்த கோவிலூர்‌' என்று இந்நகரை 
திருஞானசம்பந்தர்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. 

நம்முடைய கதை நிகழும்‌ காலத்திலே இத்தகைய சீலமிகு 
திருக்கோவிலூரரைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு நீதிநெறி பிறழாமல்‌ 
மிலாடு நாட்டை அண்டு வந்தார்‌ கரிய பெருமான்‌ பெரிய 
நாயகனான மிலாடுடையார்‌. மிலாடு நாடு சோழ மண்டலத்தில்‌ 
அடங்கிய ஒரு சிறு பகுதி. மிலாடு நாட்டை ஆண்டவர்கள்‌ 
மிலாடுடையார்‌ என்று அழைக்கப்பட்டார்கள்‌. 


“வெல்லுமா மிகவல்ல மெய்ப்‌ பொருளுக்கு அடியேன்‌' என 
சுந்தரமூர்த்தி நாயனாரால்‌ போற்றிப்‌ பாடப்பட்ட 
மெய்ப்பொருள்‌ நாயனார்‌ வழி வந்தவர்‌ நரசிங்க மிலாடுடையார்‌. 
இந்த சிற்றரசர்‌, சிறந்த திருமால்‌ பக்தர்‌. திருமால்‌ கோவிலுக்கு 
பல திருப்பணிகள்‌ புரிந்துள்ளார்‌. வைணவம்‌ வளர அரும்பாடு 
பட்டு உழைத்தார்‌. இதனைக்‌ குறிப்பிடும்‌ கல்வெட்டுகளை 
இன்றும்‌ திருக்கோவிலூர்‌ இடைக்கழி ஆழ்வார்‌ கோயிலில்‌ 


காணலாம்‌. 


ஒரு நாள்‌ திருக்கோவிலூருக்கு அறுபது பிராயத்தைத்‌ 
தாண்டிய திருவரங்கத்து அமுதனார்‌ எழுந்தருளினார்‌. மன்னர்‌ 


118 ஜி. ஏ. வடிவேலு 


நரசிங்க மிலாடுடையார்‌ தம்முடைய மனைவி, மகளோடு நகருக்கு 
வெளியே சென்று பக்தியோடு அமுதனார்‌ தாள்‌ பணிந்து 
வரவேற்றார்‌. அமுதனார்‌ அரச குடும்பத்தின்‌ புசனைகளை 
அன்புடன்‌ ஏற்று அரண்மனைக்கு எழுந்தருளினார்‌. 

திருவரங்கத்து அமுதனார்‌ இராமானுசர்‌ திருநாடு 
சென்றபோது அருகில்‌ இருக்கும்‌ பேறு பெற்ற பெரியார்‌. ஒரு 
சமயம்‌ அவர்‌ இராமானுசரைப்‌ பற்றி ஒரு நூல்‌ ஆக்கினார்‌. 
அதனைக்‌ கண்ணுற்ற அப்பெரியார்‌ நூலைக்‌ கிழித்து 
எறிந்துவிட்டு, 'சிறியவனான என்னைப்‌ பாடாதே. 
பெரியவர்களான அழ்வாராதிகளைப்‌ பற்றிப்‌ பாடு' என 
பணித்தார்‌. திருவரங்கத்தார்‌ அப்படியே பாடினார்‌. அதனைக்‌ 
கண்ணுற்ற இராமானுசர்‌ களிப்புற்று அமுத வாக்கு போன்ற 
நூலை ஆக்கிய அவருக்கு அமுதன்‌ என்று பெயரிட்டார்‌. அந்நூல்‌ 
இன்று இராமானுச நூற்றந்தாதி என்ற பெயருடன்‌ வைணவ 
உலகில்‌ ஈடும்‌ இணையும்‌ அற்று விளங்குகிறது. 


இத்தகைய சீலமிகு அமுதனாரை மன்னர்‌ இடைகழி 
பெருமான்‌ திருக்கோயிலுக்கு அழைத்துச்‌ சென்றார்‌. அது நன்கு 
சுத்தம்‌ செய்யப்பட்டி ருந்தது. கோயில்‌ பட்டர்கள்‌ பூரண 
கும்பங்கள்‌ ஏந்தி மேள வாத்தியத்துடன்‌ அமுதனாரை 
வரவேற்றார்கள்‌. கோபாலனாக திருமால்‌ கோயில்‌ கொண்டுள்ள 
வைணவர்களின்‌ ஐந்தாவது க்ஷேத்திரமாம்‌ இது. இக்கோயில்‌ 
பெயரிலேயே இந்நகரம்‌ திருக்கோயிலூர்‌ என்று பெயர்‌ பெற்று 
விட்டது. அமுதனார்‌ கோபாலனை உளம்‌ உருகத்‌ தொழுதார்‌. 
பிறகு அவர்‌ சகல மரியாதைகளுடன்‌ அரச அரண்மனைக்கு 
அழைத்துச்‌ செல்லப்பட்டார்‌. 

அரச அரண்மனைக்கு அமுதனார்‌ வருகை தருவதற்கு 
முன்பே அங்கு நரசிங்கபட்டர்‌, கோவிந்தராசர்‌, வேதபிரான்‌ 
மற்றும்‌ சிலர்‌ கூடி இருந்தார்கள்‌. அனைவரும்‌ அமுதனாரை 
வரவேற்றார்கள்‌. அடிசில்‌ உண்ட பின்னர்‌ பக்தகோடிகள்‌ 
அரண்மனை மண்டபத்தில்‌ தங்களுக்குரிய ஆசனங்களில்‌ 
அமர்ந்தார்கள்‌. அரசருக்கு அண்மையில்‌ இராணியாரும்‌, 
அவருடைய ஓரே புதல்வியும்‌ தரையில்‌ பணிவோடு 
அமர்ந்திருந்தார்கள்‌. அமுதனார்‌ பேசினார்‌: 

யாரது அங்கு அமர்ந்திருப்பது? இராணியாரா, தெரிகிறது. 
மற்றவர்‌? ஓ மன்னவரின்‌ புதல்வி அல்லவா! குழந்தாய்‌! 
உன்னுடைய நாமம்‌? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 119 


அப்பெண்‌ பணிவோடு எழுந்து சென்று அமுதனார்‌ 
பாதங்களைத்‌ தொட்டு வணங்கினாள்‌. தன்னுடைய பெயா்‌ 
கோதை என்று கொஞ்சும்‌ மொழியில்‌ கூறினாள்‌. பின்னர்‌ 
தன்னிடத்திற்குப்‌ போய்‌ அமர்ந்தாள்‌ அமுதனார்‌ 
அப்பெண்ணையே சிறிது நேரம்‌ வைத்த விழி வாங்காமல்‌ 
பார்த்தார்‌. அவர்‌ முகத்தில்‌ ஏதோ ஒரு தீர்க்கம்‌ தோன்றியது. 
கண்கள்‌ பளிச்சிட்டன. அவர்‌ பேசினார்‌; 

கோதை! அழகான பெயர்‌. சூடிக்‌ கொடுத்த சுடர்க்கொடி 
நாச்சியாரின்‌ திருநாமம்‌ அது. அம்மா, நீ எல்லா நலன்களும்‌ 
பெற்று பெருவாழ்வு வாழ்க! உன்னால்‌ சமுதாயமே சிறக்கட்டும்‌. 
எங்கே ஒரு பாட்டுப்‌ பாடு” 


கோதை தன்‌ இருக்கையில்‌ இருந்து எழுந்து முன்னால்‌ 
வந்து பெரியவர்களுக்கு வணக்கம்‌ செய்துவிட்டு சிரம்‌ தாழ்ந்து 
தொண்டரடிப்‌ பொடி ஆழ்வார்‌ பாடலை பாடினாள்‌: 


'ஊரிலேன்‌ காணியில்லை; உறவும்‌ மற்றொருவர்‌ இல்லை; 
பாரில்‌ நின்‌ பாத மூலம்‌ பற்றினேன்‌; பரம மூர்த்தி 

கார்‌ ஒளி வண்ணனே, என்‌ கண்ணனே கதறுகின்றேன்‌; 
ஆர்‌உளர்‌ களைகண்‌ அம்மா, அரங்கமா நகருளானே! 


உருக்கமான இப்பாடலைப்‌ பாடிய கோதை மட்டும்‌ அல்ல, 
கேட்ட அனைவரும்‌ மனம்‌ உருகிக்‌ கண்ணீர்‌ விட்டார்கள்‌. 
கோதையை அமருமாறு அமுதனார்‌ கை காட்டினார்‌. அவள்‌ 
தாயிடம்‌ போய்‌ அமர்ந்தாள்‌. 


அமுதனார்‌ சற்று தொலைவில்‌ வீற்றிருந்த ஒருவரை உற்றுப்‌ 
பார்த்தார்‌. அவர்‌ எழுந்து நின்று பணிவோடு தன்னுடைய பெயர்‌ 
நரசிங்க பட்டரென்றும்‌, சோழசிங்கபுரத்து வைணவ 
கடிகா(கல்லூரி)வின்‌ தலைவர்‌ என்றும்‌ தம்மை அறிமுகப்படுத்திக்‌ 
கொண்டார்‌. அவர்‌ அருகில்‌ வீற்றிருந்தவர்‌ எழுந்து நின்று 
தம்முடைய பெயர்‌ கோவிந்தராசன்‌ என்றும்‌, தான்‌ 'சேயாங்கு 
தண்‌ திருமாலிருஞ்சோலை மலை உறையும்‌ மாயனின்‌' 
பணிபுரிவோன்‌ என்றும்‌ அறிமுகப்படுத்திக்‌ கொண்டார்‌ 
அதனைத்‌ தொடர்ந்து மற்றவர்களும்‌ ஒவ்வொருவராக எழுந்து 
நின்று தங்களைப்‌ பற்றிக்‌ கூறினார்கள்‌. அமுதனார்‌ தலையசைத்து 
அனைத்தும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. அறிமுகம முடிந்தவுடன்‌ 
அவர்‌ திருவாய்‌ மலர்ந்து அருளினார்‌: 


120 ஜி. ஏ. வடிவேலு 


(வைணவ அஆச்சாரியார்களான உங்கள்‌ அனைவரையும்‌ 
காணும்‌ பேற்றினை பெற்றதற்காக மெத்த மகிழ்ச்சி. நாட்டு 
நலன்கள்‌ எல்லாம்‌ எப்படி இருக்கின்றன? சொல்லுங்கள்‌.' 


'அச்சார்ய சுவாமிகளே, தாங்கள்‌ அறியாததை நாங்கள்‌ 
என்ன சொல்லப்‌ போகிறோம்‌. இன்றைக்கு சோழ நாடு பெரும்‌ 
சோதனைக்கு ஆளாகியுள்ளது” மன்னர்‌ சலிப்புடன்‌ கூறினார்‌. 


“அதனால்‌ நமக்கென்ன? கிருமிகண்ட சோழன்‌ தில்லைத்‌ 
திருமாலைக்‌ கடலில்‌ எறிந்து முப்பத்தொன்பது ஆண்டுகள்‌ 
ஆகிவிட்டன. சோழ வம்சம்‌ பூண்டோடு ஒழிய நாமும்தான்‌ ஓமம்‌ 
செய்தோம்‌. குலோத்துங்கன்‌ இறந்தொழிந்தான்‌. அவனுடைய 
மகன்‌ இராசராசனும்‌ போய்விட்டான்‌. அனால்‌ அந்த சோழகுலம்‌ 
இன்னும்‌ அழியவில்லையே!' 


அம்‌, சுவாமிகளே! மூவுலகம்‌ ஈரடியால்‌ முறை நிரம்பா 
வகை முடியத்‌ தாவிய சேவடியானின்‌ சீர்கேளாத 
சோழர்களுடைய செவிகள்‌ இன்னும்‌ செவிடாகவில்லை. அவனை 
ஏத்தாத, நாராயணா என்று சொல்லாத அவர்கள்‌ நாக்கள்‌ 
இன்னும்‌ அமுகவில்லை' கோவிந்தராசர்‌ பேச்சில்‌ சூடு தெறித்தது. 

“அப்படியெல்லாம்‌ இழித்துப்‌ பேசாதீர்கள்‌' என்றார்‌ 
அமுதனார்‌. 


'கொடிய சைவர்கள்‌ எத்தகைய கொடுமைகளைச்‌ 
செய்துள்ளார்கள்‌' என்றார்‌ மற்றொருவர்‌. 


'அறநெறி முதற்றே அரசின்‌ கொற்றம்‌ என்று மருதன்‌ 
இளநாகனார்‌ புறநானூறு பாடினார்‌. அந்த நீதிகள்‌ எல்லாம்‌ 
இன்று காலத்திற்கு ஒவ்வாதவை ஆகிவிட்டன. தற்பொழுது 
சமணர்களும்‌ சோழர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டதாகத்‌ 
தகவல்‌. இதனால்‌ இனி நம்மவர்களுக்கு துன்பங்கள்‌ பெருகலாம்‌. 
வேதனைப்பட்டார்‌ வேதபிரான்‌ பட்டர்‌. 


'படிகொண்ட கீர்த்தி இராமாயணமென்னும்‌ பக்தி 
வெள்ளம்‌ குடிகொண்ட இராமானுசன்‌ குணம்‌ கூறும்‌' 
அன்பரான தாங்கள்தான்‌ இதற்கு ஒரு வழி காட்ட வேண்டும்‌. 
பெரியவர்‌ வாழ்ந்த காலத்தில்‌ அவருடன்‌ வாழும்‌ பேறுபெற்ற 
தாங்கள்தான்‌ தலைமை தாங்க வேண்டும்‌. பணிவோடு 
வேண்டினார்‌ மன்னர்‌ அமுதனாரைப்‌ பார்த்து. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 121 


'பெரியவர்‌ காலத்தில்‌ வாழ்ந்தது பெருமைதான்‌. அனால்‌ 
அவருக்கு முன்னால்‌ அவனடி சேர்ந்திருப்பின்‌ நான்‌ கொடுத்து 
வைத்தவன்‌ எனக்‌ கூறலாம்‌. அந்த பாக்கியம்தான்‌ பெறவில்லையே. 
ஒரு நாள்‌ பெரியவர்‌ இராமானுச அச்சாரியாருடன்‌ பிள்ளை 
நறையூர்‌ அரையரும்‌, அடியேனும்‌ திருநாராயணபுரத்து 
பெருமாள்‌ பதியை தரிசிக்கச்‌ சென்றோம்‌. ஆச்சாரியார்‌ 
பெருமாளை காணக்கூடாது என சோழ மன்னன்‌ எங்கள்‌ 
எதிரிலேயே அப்புனித பதிக்கு தீயிட ஏற்பாடு செய்தான்‌. 
பெருமாள்‌ பதி தீயால்‌ எரிகிறது. எங்களுடன்‌ வந்த நறையூர்‌ 
அரையர்‌ இதனைப்‌ பார்த்தார்‌. அவர்‌ மனம்‌ பதைத்தது. தன்னை 
மறந்து தீயில்‌ குதித்து ஓடினார்‌. பெருமாள்‌ மூர்த்தத்தை கட்டிப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு ஐயன்‌ மீது தீ படாது தடுத்துக்‌ காத்தார்‌. 
அப்படியே அவன்‌ தாள்‌ சேர்ந்துவிட்டார்‌. அவரல்லவோ 
வைணவர்‌ கண்ணீர்‌ விட்டுக்‌ கொண்டே அமுதனார்‌ கூறினார்‌. 


இதனைக்‌ கேட்ட அனைவரின்‌ கண்களிலிருந்தும்‌ கண்ணீர்‌ 
சொரிந்தது. மன்னன்‌ மகள்‌ கோதை விக்கி விக்கி 
அழுதுவிட்டாள்‌. 


“அந்த மாவலன்தான்‌ நம்மை இனி காப்பாற்ற வேண்டும்‌' 
மன்னர்‌ சலிப்புடன்‌ பேசினார்‌. 


அம்‌. கணிகண்ணனை காப்பாற்றியது போல' என்றார்‌ 
அமுதனார்‌. 


ஆச்சாரிய சுவாமிகளே, கணிகண்ணனை செங்கண்மால்‌ 
காப்பாற்றிய விபரம்‌ போந்தருள இயலுமா?' பணிவோடு 
கைகூப்பிக்‌ கேட்டடார்‌ மகாராணியார்‌. 


“அதுவா சொல்கிறேன்‌, அரசி. காஞ்சியைத்‌ தலை நகராகக்‌ 
கொண்டு ஒரு பல்லவன்‌ அரசாண்டு வந்தான்‌. அவன்‌ சைவன்‌. 
அப்பொழுது திருமழிசை ஆழ்வார்‌ காஞ்சிக்கு ஏகினார்‌ 
அங்கிருந்த கணிகண்ணன்‌ என்ற புலவன்‌ ஆழ்வாருக்குச்‌ சடன்‌ 
அகினான்‌. 


'கணிகண்ணனுக்கு பணிபுரிந்து வந்த ஒரு தாசி 
மன்னனையே மணந்தாள்‌. அவள்‌ மூலமாக கணிகண்ணனுடைய 
புலமையை மன்னன்‌ அறிந்தான்‌. அவரை அரச சபைக்கு 
அழைத்தான்‌. தன்மீது ஒரு பாடல்‌ பாடுமாறு கோரினான்‌. 


“பாற்கடலில்‌ பள்ளிகொண்ட பரந்தாமனைப்‌ பாடும்‌ 
வாயால்‌ மானிடனைப்‌ பாடேன்‌' என புலவர்‌ மறுத்து விட்டார்‌. 


122 ஜி. ஏ. வடிவேலு 


சினமுற்ற மன்னன்‌ கணிகண்ணனை நாடு கடத்துமாறு 
ஆணையிட்டான்‌ இது கணிகண்ணனுடைய குருநாதர்‌ 
திருமழிசை ஆழ்வாருக்கு எட்டியது. எம்‌ பெருமான்‌ வரதராசன்‌ 
கோயிலுக்குச்‌ சென்றார்‌. மனம்‌ உருகிப்‌ பாடினார்‌ 


'கணிகண்ணன்‌ போகின்றான்‌; காமரு பூங்கச்சி 
மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா! - துணிவுடைய 
செந்நாப்புலவனும்‌ செல்கின்றேன்‌; நீயும்‌ உன்‌ தன்‌ 
பைந்நாகப்பாய்‌ சுருட்டிக்‌ கொள்‌! 
நாடு கடத்தப்பட்ட கணிகண்ணன்‌ போகின்றான்‌. சீடனைத்‌ 
தொடர்ந்து திருமழிசை ஆழ்வார்‌ நடக்கின்றார்‌. அதுமட்டுமா, 
அவர்‌ வேண்டுதலின்படி பெருமாளும்‌ படுக்கையைச்‌ சுருட்டிக்‌ 
கொண்டு இலக்குமி தேவியோடு பின்னால்‌ நடக்கின்றார்‌. நகர 
மக்கள்‌ அனைவரும்‌ தொடர்ந்து நடக்கிறார்கள்‌. மன்னவன்‌ 
மாடியின்மீது இருந்து இதனைப்‌ பார்த்தான்‌. 
அறப்போர்‌ வென்றது. மக்கள்‌ இருந்தால்தானே மன்னன்‌? 
அவன்‌ தன்‌ தவறை உணர்ந்தான்‌. மாடியைவிட்டு கீழே இறங்கி 
தெருவிற்கு ஓடிச்‌ சென்று அழ்வாரிடம்‌ அபயம்‌ வேண்டினான்‌. 
மனம்‌ இறங்கிய ஆழ்வார்‌ தாம்‌ முன்பு பாடிய பாட்டையே 
மாற்றிப்‌ பாடினார்‌. 


‘இறைவன்‌ உட்பட அனைவரும்‌ திரும்பினார்கள்‌. 
திருமழிசை ஆழ்வார்சொற்படி. நடந்த பெருமாளுக்கு “சொன்ன 
வண்ணம்‌ செய்த பெருமாள்‌' என்ற பெயர்‌ அன்றிலிருந்து 
ஏற்பட்டுவிட்டது. 

என்ன செய்வது, இந்த சோழர்களுக்குப்‌ பாடம்‌ போதிக்க 
இன்று நம்மிடை ஓர்‌ ஆழ்வார்‌ இல்லையே” 


'சோழ குலத்தை வேர்‌ அறுத்துவிட்டு இன்று கள்ளத்‌ 
தனமாக திருமலையில்‌ உறையும்‌ திருமாலைக்‌ கொண்டு போய்‌ 
தில்லையம்பதியில்‌ வைக்க வைணவர்கள்‌ மத்தியில்‌ ஒர்‌ ஆண்‌ 
மகன்‌ பிறக்க வில்லையே 

நம்மால்‌ இயன்றது எல்லாம்‌ ஒன்றே ஒன்றுதான்‌. அவன்‌ 
புகழைப்‌ பாடுவோம்‌. அவனை நம்புவோம்‌. அனைவரும்‌ 
பாடுங்கள்‌. 

“நாராயணனே நம்‌ தெய்வம்‌ 

நாமெல்‌ லோரும்‌ துதி செய்வோம்‌. 


செய்வதொன்று அறியேனே! 


மறுநாள்‌ அதிகாலை திருவரங்கத்து அமுதனார்‌ 
திருக்கோவிலாரை விட்டுப்‌ புறப்பட்டார்‌. மிலாடு மன்னர்‌ 
நரசிங்க மிலாடுடையார்‌ தம்முடைய மனைவி, மகளுடன்‌ ஊரின்‌ 
எல்லை வரை சென்று அவரை வழி அனுப்பினார்‌. வேதபிரான்‌, 
நரசிங்க பட்டர்‌, கோவிந்தராசன்‌ முதலியவர்களையும்‌ மன்னர்‌ 
வழியனுப்பி வைத்தார்‌. புறப்படும்போது தம்முடைய தாளில்‌ 
விழுந்து வணங்கிய கோதையை தூக்கி நிறுத்தி அவளுக்கு 
மீண்டும்‌ நல்லாசி கூறினார்‌ அமுதனார்‌. அவர்‌ உள்ளத்தில்‌ 
கோதையின்‌ மீது ஒருவித வாஞ்சை ஏற்பட்டு விட்டது. 


அன்று மார்கழித்‌ திங்கள்‌ மதிநிறை நன்னாள்‌. அமுதனார்‌ 
சென்றவுடன்‌ கோதையின்‌ உள்ளம்‌ வெறிச்‌ சோடிவிட்டது. 
தன்னுடைய தோழிகளான நப்பின்னை, அத்துழாய்‌ 
ஆகியோருடன்‌ கன்னிமாடத்தை ஒட்டிய நந்தவனத்திற்குச்‌ 
சென்றாள்‌ பல்வகை மலர்களைப்‌ பறித்து மூவரும்‌ 
பூக்குடலைகளை நிரப்பினார்கள்‌: பின்னர்‌ ஆளுக்கொரு 
குடலையை ஏந்திக்‌ கொண்டு இடைகழி பெருமாள்‌ 
திருக்கோயிலுக்குச்‌ சென்றார்கள்‌. 


கோதை பெருமாளின்‌ பாதங்களில்‌ மலர்களைச்‌ சாத்தி 
மனம்‌ உருக வணங்கினாள்‌. ஓங்கி உலகளந்த உத்தமன்‌ பேர்‌ 
பாடினாள்‌. பின்னர்‌ தோழிகளுடன்‌ அந்தப்புரத்துக்குத்‌ 
திரும்பினாள்‌. 

மாளிகைக்கு வந்த கோதை எதையோ பறி கொடுத்தவள்‌ 
போல்‌ தென்பட்டாள்‌. அவளுடைய சந்தன, சந்திர முகம்‌ வாடி 
களையிழந்து காணப்பட்டது. பனிப்‌ பிறையை பழிக்கும்‌ நுதல்‌ 
அடிக்கடி சுருங்கியது. மருண்ட விழிகள்‌ இருண்டு இருந்தன. 
செவிதடவும்‌ சீதக்கண்‌ மலர்கள்‌ சோர்ந்து இருந்தன. 


124 ஜி. ஏ. வடிவேலு 


அவள்‌ மாளிகையில்‌ தன்னுடைய அறையில்‌ அமர்ந்து 
எதையோ சிந்தித்த வண்ணம்‌ இருந்தாள்‌ தனிமையில்‌ 
அமர்ந்திருந்த அவளுடைய கார்மேகம்‌ போன்று அவிழ்ந்து சரிந்த 
கூந்தல்‌ ஆற்றின்‌ சிற்றலைகளைப்‌ போல நெளிந்து 
கொண்டிருந்தது. வெண்சங்கு கழுத்து, சாயாத செங்கமல 
நெஞ்சகங்கள்‌, மாதவிக்‌ கொடியிடை, உருண்டு திரண்ட 
தொடைகள்‌, கூம்பிக்‌ குவிந்த வாழைப்பூ பாதங்கள்‌ இத்தனையும்‌ 
தாங்கிய அவள்‌ அறையின்‌ நடுவே வைக்கப்பட்ட 
செம்பொற்சிலை போல வீற்றிருந்தாள்‌. 


அதவன்‌ உதித்து வெகு நேரமாகி விட்டது. அவள்‌ 
அங்கேயே இருந்தாள்‌. தன்னுடைய உயிர்‌ மகள்‌ இன்னும்‌ காலை 
உணவு உண்ண வரவில்லை என்பதை அன்னையார்‌ அறிந்தார்‌. 
அகம்‌ துடிக்க, செல்வியின்‌ அறைக்கு ஓடினார்‌. அங்கே அந்த 
செம்பொற்சிலை தன்னை மறந்து ஏதோ சிந்தனையில்‌ 
ஆழ்ந்திருப்பதைக்‌ கண்டார்‌. தவமிருந்து பெற்ற மகளின்‌ அருகில்‌ 
போய்‌ நின்றார்‌. கோதை அன்னையாரை கவனிக்கவே இல்லை. 
அம்மா, கோதை! என்று அழைத்தவாறு அன்பு புதல்வியின்‌ 
மூங்கில்‌ ஒத்த தோள்‌ மீது கை வைத்தார்‌ தாய்‌. அப்பொழுதுதான்‌ 
கோதைக்கு உணர்வு வந்தது. அம்மா எனக்‌ கூறிக்‌ கொண்டே 
பதறி எழுந்து நின்றாள்‌. 

“ஏனம்மா கோதை, உன்‌ தோற்றம்‌ சோர்வுற்று 
தென்படுகிறதே! காலை உணவு உண்ண நேரமாகவில்லையா? 
உன்னுடைய தந்தையார்‌ உனக்காக காத்திருக்கிறார்‌. வா, 
போகலாம்‌ இது அன்னையின்‌ அழைப்பு. 


“அம்மா, என்னுடைய மனம்‌ எப்படியோ இருக்கிறது. 
ப்பொ உணவு வேண்டாம்‌. நீங்கள்‌ போய்‌ உண்ணுங்கள்‌. 
முது வு து 


ஐய்யய்யோ, உடம்புக்கு என்ன? தாய்‌ பதை பதைத்தார்‌. 
புதல்வியின்‌ தோளையும்‌, சந்தன முகத்தையும்‌ தொட்டுப்‌ 
பார்த்தார்‌. 

எனக்கு ஒன்றும்‌ இல்லையம்மா. அருள்‌ கூர்ந்து என்னை 
வற்புறுத்த வேண்டாம்‌. ஒரு நாள்‌ உண்ணா விட்டால்‌ என்ன?” 

அதென்னவோ அம்மா, உன்னுடைய பேச்சு இன்று 
எப்படியோ இருக்கிறது!' அரசி அவ்விடத்தை விட்டு 
வெளியேறினார்‌. மீண்டும்‌ மன்னருடன்‌ அங்கு வந்தார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 125 


'என்ன கோதை, காலை உணவுக்கு நேரம்‌ அக வில்லையா?” 
கேட்ட வண்ணம்‌ மன்னர்‌ புதல்வியை நெருங்கினார்‌. கோதை 
எழுந்து நின்றாள்‌. 

'நான்தான்‌ முன்பேயே அன்னையாரிடம்‌ சொல்லி 
விட்டேனே அப்பா. இன்று விரதம்‌. 


'எல்லாம்‌ வயதின்‌ கோளாறு. காலா காலத்தில்‌ செய்ய 
வேண்டியதை செய்யாததால்‌ ஏற்படும்‌ கோளாறு இது. நான்‌ 
சொல்லி, சொல்லி சலித்துவிட்டேன்‌. பராக்கிரம பாண்டியரும்‌ 
தம்முடைய புதல்வன்‌ வீரபாண்டியனுக்கு பெண்‌ கேட்டு 
பலமுறை தூது அனுப்பி விட்டார்‌ நான்‌ சொல்வதைக்‌ 
கேட்டால்தானே! இச்சொற்களை சலிப்புடன்‌ கூறிய அரசி, 
அரசருடைய முகத்தை ஏக்கத்துடன்‌ பார்த்தார்‌. 

அம்மா, அருள்கூர்ந்து சற்று என்னைத்‌ தனியே விடுங்கள்‌. 
திருமணம்‌ செய்யவில்லை என்று இப்பொழுது யார்‌ 
துடிக்கிறார்கள்‌?” தாயின்‌ மீது சீறி விழுந்தாள்‌ கோதை. 


மன்னர்‌ முறுவலித்தார்‌. அம்மா கோதை, எப்பொழுதும்‌, 
உன்னுடைய அன்னை பாடும்‌ வழக்கமான பல்லவிதானே இது. 
அவ்வளவு எளிதில்‌ குழந்தையை பிரிந்துவிட எங்களால்‌ 
இயலுமா? ஏதோ ஒரு எண்ணம்‌ உன்னுடைய மனதை 
வாட்டுகிறது. அது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. பரிவோடு 
கூறிய மன்னர்‌ தன்னுடைய புதல்வியின்‌ தோளைத்‌ தடவிக்‌ 
கொடுத்தார்‌. 


'எனக்கு என்ன கவலை அப்பா? தாங்கள்‌ எனக்கு எந்த குறை 
வைத்திருக்கிறீர்கள்‌? நான்‌ ஏன்‌ கவலைப்பட வேண்டும்‌? 
திருவரங்கத்து அமுதனார்‌ பேசியது என்னுடைய செவிகளில்‌ 
ஒலித்துக்‌ கொண்டே இருக்கிறது. நாம்‌ இத்தனைப்‌ பேர்‌ இருந்தும்‌ 
திருமலையில்‌ உள்ள திருமாலை தில்லையில்‌ கொண்டு வந்து 
வைக்க முடியாதாஅப்பா? 


ஓ, அதுவா உன்‌ சிந்தனை? உன்‌ எண்ணம்‌ நல்லதே. அனால்‌ 
நம்மால்‌ எப்படியம்மா முடியும்‌? சோழ மன்னர்‌ இதற்கு சம்மதிக்க 
வேண்டாமா? 

சோழ மன்னரிடம்‌ நாம்‌ ஏன்‌ கெஞ்ச வேண்டும்‌? நாமே 
அதை எடுத்துக்‌ கொண்டு வந்து தில்லையம்பதியில்‌ வைத்தால்‌ 
என்ன? 


126 ஜி. ஏ. வடிவேலு 


நம்மால்‌ முடியும்‌ காரியமானால்‌ இந்த நிலைமை இத்தனை 
ஆண்டுகளாக நீடிக்குமா கோதை? மன்னருடைய வார்த்தை 
தடுமாறியது. 

என்‌ முடியாது அப்பா? 

“வெறும்‌ குதர்க்க வாதத்தால்‌ என்ன பயன்‌ அம்மா? நமது 
சக்திக்கும்‌, அறிவுக்கும்‌ எது முடியுமோ அதைத்தான்‌ செய்ய 
முடியும்‌. இல்லாவிட்டால்‌ ஆளவந்தார்‌ தர்க்க சாஸ்திரியைத்‌ 
தோற்கடித்த கதையாகத்தான்‌ முடியும்‌! 

கதையா? சொல்லுங்கள்‌ அப்பா! கோதை பரபரப்புடன்‌ 
பிதாவைக்‌ கெஞ்சிக்‌ கேட்டாள்‌. 


“கதை சொல்ல எனக்கு நீ ஊதியம்‌ கொடுக்க வேண்டும்‌' 
அரசர்‌ நிபந்தனை விதித்தார்‌. 

“என்னப்ப விளையாட்டு, நான்‌ தங்களுக்கு ஊதியம்‌ 
கொடுப்பதா? 


அம்‌. நீ இப்பொழுது உண்ணுவதுதான்‌ நான்‌ கேட்கும்‌ 
ஊதியம்‌. வா. கதையைக்‌ கேட்டுக்‌ கொண்டே சாப்பிடு' மன்னர்‌ 
அன்போடு புதல்வியினுடைய கரத்தைப்‌ பிடித்தார்‌. அவள்‌ 
எழுந்து பெற்றோர்களைத்‌ தொடர்ந்தாள்‌. 


கோதை காலை உணவை உண்ணத்‌ துவங்கினாள்‌. 
அண்மையில்‌ அமர்ந்து கொண்டு உண்பதில்‌ ஈடுபட்டிருந்த 
பிதாவைப்‌ பார்த்தாள்‌. “அப்பா, வேலை செய்யாமல்‌ யாருமே 
ஊதியம்‌ கொடுப்பதில்லை' சிரித்துக்‌ கொண்டே கொஞ்சும்‌ 
மொழியில்‌ கூறினாள்‌ கோதை. 


'இதோ சொல்லுகிறேன்‌. ஒரு ஊரில்‌ ஒரு அரசன்‌. 
அவனுடைய சபையில்‌ ஒரு புலமைமிக்க தர்க்க சாஸ்திரி 
இருந்தார்‌. வாக்கு வன்மை படைத்த அந்த பண்டிதர்‌ தம்முடைய 
திறமையினால்‌ எந்தக்‌ கொள்கையையும்‌ அழிப்பார்‌, அதரிப்பார்‌. 
தமக்குத்தாமே இணை என்ற மமதை மண்டையில்‌ நிரம்பியவர்‌ 
அவர்‌. 

'ஒரு நாள்‌ அந்தப்‌ பண்டிதர்‌ ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரை 
வாதிட அழைத்தார்‌. வாதத்தில்‌ ஆசிரியர்‌ தோற்றால்‌ அவருக்கு 
மரண தண்டனை. பலபேரைத்‌ தோற்கடித்து மன்னர்‌ மூலம்‌ 
அவர்கள்‌ மரண தண்டனை பெற்று மரிக்கச்‌ செய்துள்ளார்‌ 
பண்டிதர்‌. இது அவருக்குப்‌ பொழுதுபோக்கு விளையாட்டு. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 127 


'பாவம்‌ பள்ளி அசிரியர்‌ என்ன செய்வார்‌! தமக்கு வந்துள்ள 
துன்பத்தைப்‌ பள்ளி மாணவர்களிடம்‌ சொல்லி அங்கலாய்த்தார்‌. 
தம்முடைய தலை போய்விடுமே என அவர்களிடையே ஏங்கினார்‌. 


'அசிரியர்‌ ஐயனே! தங்களுக்குப்‌ பதிலாக பண்டிதருடன்‌ 
வாதிட நான்‌ போகிறேன்‌! ஒரு மாணவன்‌ எழுந்து நின்று 
கூறினான்‌. 


இதனை அசிரியர்‌ ஏற்கவில்லை. தமக்காக ஒரு சிறுவன்‌ 
பலியாவதை முதலில்‌ அவர்‌ விரும்பவில்லை. ஆனால்‌ மாணவன்‌ 
வற்புறுத்தவே இறுதியில்‌ அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. 


உம்‌, பின்னர்‌? கோதை உற்சாகம்‌ மேலிடக்‌ கேட்டாள்‌. 


“சொல்லுகிறேன்‌, மாணாக்கன்‌ துணிந்து அரச அவைக்குச்‌ 
சென்றான்‌. பண்டிதரைச்‌ சந்தித்து தான்‌ ஆசிரியருக்குப்‌ பதிலாக 
வாதிட வந்துள்ளதாகக்‌ கூறினான்‌. 


பாவம்‌, குழந்தாய்‌! நீ இன்னும்‌ பல காலம்‌ வாழ 
வேண்டியவன்‌. உன்னுடைய துணிவுக்கு மெச்சுகிறேன்‌. போய்‌ 
விடு. உன்னுடைய தாயாருடன்‌ போய்ச்‌ சேர்‌. சிறுவனைப்‌ பார்த்து 
அலட்சியத்தோடு கூறினார்‌ பண்டிதர்‌. 

'பண்டிதரே தங்களுடைய கருணைக்கு நன்றி. நான்‌ உயிர்ப்‌ 
பிச்சை கேட்க தங்களிடம்‌ வரவில்லை. வாதிட வந்திருக்கிறேன்‌. 
எங்கே துவக்குங்கள்‌ வாதம்‌. 

அப்படியா, உன்‌ விதியை மாற்ற நான்‌ யார்‌? வாதம்‌ 
துவக்குவோம்‌. நீ எதனைச்‌ சொன்னாலும்‌ அதனை நாம்‌ எமது 
வாதத்தால்‌ இல்லை என்று மடக்குவோம்‌. விளங்குகிறதா?" 
பண்டிதர்‌ மமதையோடு கூறினார்‌. அதிலே மிரட்டல்‌ இருந்தது. 


சிறுவன்‌ விளையாட்டாகச்‌ சிரித்துக்‌ கொண்டே கூறினான்‌. 


'பண்டிதரே, உம்முடைய தாய்‌ புத்திரவதி. எங்கே இதனை 
மறுத்து வாதிடுங்கள்‌.' 

இதனை எப்படி மறுக்க முடியும்‌? பண்டிதர்‌ திடுக்கிட்டார்‌. 
குழம்பி விட்டார்‌. சிறுவன்‌ மீண்டும்‌ கேட்டான்‌. 

'எங்கே மடக்குங்கள்‌, வித்ய சிகாமணியே, இந்த அரசன்‌ 
தர்மவான்‌. 


128 ஜி. ஏ. வடிவேலு 


இதனை மறுப்பதா? மறுத்தால்‌ அரச நிந்தனை அகிவிடுமே! 
அப்பொழுது உடல்‌ மீது தலை நிற்குமா? வெலவெலத்துப்‌ 
போனார்‌ பண்டிதர்‌. சிறுவன்‌ உற்சாகத்தோடு மீண்டும்‌ கூறினான்‌: 
'பண்டிதரே, ஏன்‌ வாளாவிருக்கிறீர்‌? மறுத்து வாதிடுங்கள்‌. இங்கு 
வீற்றிருக்கும்‌ இராணியார்‌ ஒரு பதிவிரதை? 

இதனை மறுத்தால்‌ என்னவாகும்‌? பண்டித சிகாமணி 
தம்முடைய தோல்வியை ஒப்புக்‌ கொண்டு தலை குனிந்து 
கொண்டார்‌. 


இதனைக்‌ கேட்ட கோதை ஜலதரங்கம்‌ மீட்டியது போல 
தன்னுடைய வெண்கல தொனியில்‌ கலகலவென சிரித்தாள்‌. 
விழுந்து விழுந்து சிரித்தாள்‌. 

தர்க்கமும்‌, வாதமும்‌ ஒரு கருவிதான்‌ அம்மா. உண்மையை 
மறுக்கும்‌ குதர்க்கமாக அவை போய்விடக்‌ கூடாது. நம்முடைய 
சக்தி எவ்வளவோ அந்த அளவிற்குத்தான்‌ செயல்பட வேண்டும்‌. 
முடியும்‌ என்று குருட்டு தைரியத்தில்‌ நுனிக்‌ கொம்பிற்கு 
போய்விட்டால்‌ அது முறியும்‌. நம்முடைய மண்டை உடையும்‌. 
இந்த பொருள்‌ கொண்ட பாடத்தை அச்சிறுவன்‌ பண்டி தருக்கும்‌ 
போதித்தான்‌! நிதானமாகக்‌ கூறினார்‌ அரசர்‌. 


'கெட்டிக்காரப்‌ பிள்ளையப்பா, அந்த மாணாக்கன்‌? 


அம்மா கோதை, அவனை சாதாரண பிள்ளை என்று 
எண்ணிவிடாதே, இன்று வைணவ உலகெங்கும்‌ பக்தியோடு 
அளவந்தார்‌ என வணங்கித்‌ தொழுகிறதே அந்த அசாரியார்தான்‌ 
அவா. 

கதை முடியவும்‌, உணவு உண்டு முடியவும்‌ சரியாக 
இருந்தது. அப்படித்‌ திட்டமிட்டுத்தானே மன்னர்‌ கதையை 
நீட்டினார்‌. 

சிற்றுண்டி முடிந்த பின்னர்‌ கதைகேட்ட உற்சாகத்தில்‌ புதுத்‌ 
தெம்பு பெற்ற கோதை தன்னுடைய அறைக்கு துள்ளிக்‌ 
கொண்டு ஓடினாள்‌, மான்குட்டி என. அவளைப்‌ பெற்றோர்கள்‌ 
தொடர்ந்தார்கள்‌. அவர்கள்‌ தன்னைத்‌ தொடர்ந்த காரணம்‌ 
அவளுக்கு விளங்கவில்லை. பஞ்சணை மஞ்சத்தின்‌ மீது அமர்ந்த 
அரசரும்‌, அரசியும்‌ அருமை மகளை இழுத்து தங்களுக்கிடையே 
அமர்த்திக்‌ கொண்டார்கள்‌. மன்னர்‌ அவளுடைய கரத்தை 
தன்னுடைய கரத்தில்‌ கோத்துக்‌ கொண்டு கேட்டார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 129 


'கோதை, சொல்லம்மா, இன்று நல்லநாள்‌. பராக்கிரம 
பாண்டி யருக்கு திருமுகம்‌ அனுப்பிவிடட்டுமா? வெட்கப்படாமல்‌ 
சொல்‌. 


என்னப்பா, நான்‌ எத்தனை முறை இதற்கு விடை கூறுவது? 
அருள்கூர்ந்து மீண்டும்‌, மீண்டும்‌ தங்களுடைய சொற்களை 
மறுத்து பேசுபவளாக என்னை ஆக்க வேண்டாம்‌?” 


அம்மா கோதை, எங்களை மீறிப்‌ பேசுவது உனக்கே நன்கு 
இருக்கிறதா? இந்த சம்பந்தம்‌ வேண்டாமென்றால்‌ நீ வேறு 
யாரையாவது தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? அதனையாவது சொல்‌. 
அவனுக்கே மனம்‌ முடிக்கிறோம்‌. இது தாயின்‌ அங்கலாய்ப்பு. 


“அம்மா, எந்த மானிடனையும்‌ இதுவரை நான்‌ 
நினைக்கவில்லை. நான்‌ பார்க்கும்‌ இடமெல்லாம்‌ அந்த 
பரந்தாமனையே பார்க்கிறேன்‌. கொண்டல்‌ வண்ணன்‌, 
கோபாலனாய்‌ வெண்ணெய்‌ உண்ட வாயன்தான்‌ என்‌ சிந்தையில்‌ 
நிலைத்திருக்கிறான்‌. அண்டர்கோன்‌ அணி அரங்கன்‌, அமுதனைக்‌ 
காணத்‌ துடிக்கும்‌ கண்கள்‌ மற்றொன்றும்‌ காண மறுக்கின்றன 
தாயே! நீல வானத்திலே அவனுடைய நீல மேனியைக்‌ 
காண்கிறேன்‌. அந்தி வானத்திலே அவனுடைய பீதாம்பரத்தைக்‌ 
காண்கிறேன்‌. கார்‌ மேகங்களிலே அவனுடைய கருணையைக்‌ 
காண்கிறேன்‌. அரவிந்த மலர்களிலே அய்யனின்‌ கமலக்‌ 
கண்களையும்‌, திருவடிகளையும்‌ காண்கிறேன்‌. எந்த 
மானிடனையும்‌ நினைக்க எனக்கு நேரமும்‌ இல்லை, இதயமும்‌ 
இல்லை அம்மா! உருக்கமாகப்‌ பேசிய கோதையின்‌ கண்களில்‌ 
கண்ணீர்‌ கலங்கிவிட்டது. ஒரு சொட்டு வழிந்து வந்து 
தந்தையாருடைய கரத்தின்மீது விழுந்தது. 

'அகட்டும்‌. பின்னர்‌ பேசலாம்‌. வா, நாம்‌ செல்வோம்‌. 
இவ்வாறு கூறிய அரசர்‌ இராணியாரை அழைத்துக்‌ கொண்டு 
வெளியேறினார்‌. 


கோதை அந்த மஞ்சத்தின்மீது அப்படியே சாய்ந்து 
விட்டாள்‌. தன்னையும்‌ மறந்து வெகுநேரம்‌ உறங்கி விட்டாள்‌. 
யாரும்‌ அவளை வந்து எழுப்பவில்லை. அவள்‌ தானாகவே 
விழிக்கும்போது மாலை நேரம்‌ வந்து விட்டது. மனம்‌ சரியாகவே 
இல்லை. தோழிகளிடம்‌ கூட சொல்லாமல்‌ மாளிகையைவிட்டு 
வெளியேறினாள்‌. மாளிகை நந்தவனத்தைக்‌ கடந்து அப்பால்‌ 
போய்‌ தென்‌ பெண்ணைக்‌ கரையை அடைந்தாள்‌. 


130 ஜி. ஏ. வடிவேலு 


திருக்கோவிலூர்‌ நரசிங்க மிலாடுடையார்‌ அரண்மனையை 
ஒட்டி விசாலமானதொரு சோலை வியாபித்திருந்தது. அதில்‌ 
மாவும்‌, பலாவும்‌, கோங்கும்‌, குருந்தும்‌, புன்னையும்‌ 
நிறைந்திருந்தன. மான்‌ குட்டிகள்‌ துள்ளி விளையாடின. அந்த 
சோலையைத்‌ தொடர்ந்து இயற்கையான காடு. தென்பெண்ணை 
நதிவரை பரவியிருந்த அந்த காட்டிலே சூழ்ந்திருந்த புதர்களும்‌, 
கற்பாறைகளும்‌, கொன்றை காயா, குருந்தம்‌ முதலிய மரங்களும்‌ 
பகலை இரவாக்கின. அதனையொட்டி தென்‌ பெண்ணை நதி 
ஆடியும்‌, அசைந்தும்‌ குதித்தும்‌, ஊர்ந்தும்‌ ஓடிக்‌ கொண்டிருந்தது. 

நதியிலே புது வெள்ளம்‌ நுரையிட்டு இரு கரைகளையும்‌ 
மோதிக்‌ கொண்டு சென்றது. அதன்‌ இரு கரைகளிலும்‌ நாரைகள்‌ 
வரிசையாக நெடுந்தூரத்திற்கு அமர்ந்திருந்தன. அத்தோற்றம்‌ நதி 
அன்னைக்கு ஆரம்‌ சூட்டி யதுபோல இருந்தது. 

நதியின்‌ கரையை ஓட்டி ஒரு விசாலமான கரிய பாறை, 
அதன்மீது கோதை அமர்ந்தாள்‌. நதியையே வெகு நேரம்‌ பார்த்த 
வண்ணம்‌ இருந்தாள்‌. நீரின்மேல்‌ நீல மணிகளும்‌, மாணிக்க 
மணிகளும்‌ போன்ற மலர்கள்‌ மிதந்து ஓடிக்‌ கொண்டிருந்தன. 
அவற்றின்மீது தேன்‌ குடிக்கும்‌ வண்டுகள்‌ அமர்ந்து ஓட்டப்‌ 
பந்தயம்‌ நடத்திக்‌ கொண்டிருந்தன. நீரிலிருந்த கயல்கள்‌ துள்ளிக்‌ 
குதித்து, ஓட்டப்‌ பந்தய வீரர்களை உற்சாகப்படுத்தின. 

பூமா தேவியின்‌ முத்து மாலை போன்ற அந்த நதியை 
நெடுநேரம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌ கோகை. 


பகலவன்‌ ஆட்சி மறைந்துவிட்டது. கீழ்வானத்திலே பூரண 
எழிலுடன்‌ முழுநிலாக்‌ கன்னி பவனி புறப்பட்டு விட்டாள்‌ 
உலகை அள. எந்த ஆட்சிதான்‌ நிலையாக நடந்துள்ளது? 


தென்‌ பெண்ணைக்‌ கரையின்‌ பொன்வண்ண மணற்பரப்பு 
இப்பொழுது கந்தர்வலோகக்‌ கலைக்‌ கூடமாக மாறிவிட்டது. இரு 
கரைகளையும்‌ தொட்டுக்‌ கொண்டு ஓடும்‌ அந்நதியின்‌ இளநீர்‌ 
இப்பொழுது இயந்திரபுரியின்‌ மந்திரப்‌ பாயாக விரிந்து ஓடியது. 
ஒரு காலத்தில்‌ அந்நதியில்‌ பாலும்‌, நெய்யும்‌ பெருக 
வேண்டுமென்று ஒளவையார்‌ வாழ்த்தினார்‌. ஒளவையின்‌ 
வாக்கின்படி அன்று பாலும்‌, நெய்யும்‌ பெருக்கெடுத்து 
வந்துவிட்டதா? நானாவித மலர்கள்‌ நகை முகம்‌ காட்டி 
நிறைமதியை அழைத்தன. மரங்களும்‌, செடி, கொடிகளும்‌ வட்ட 
நிலாக்‌ கன்னிக்கு வரவேற்புக்‌ கூறின. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 131 


அனால்‌ கோதையின்‌ சிந்தனை இவற்றிற்கெல்லாம்‌ 
ஈடுபடவில்லை. தில்லை திருமாலைப்‌ பற்றி அமுதனார்‌ சொன்ன 
சொற்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ அவளுடைய நினைவிற்கு வந்தன. 
'திருமாலைக்‌ கடலில்‌ எறிந்த சோழர்‌ குலம்‌ எத்தனை 
கொடுமையானது! அந்த குலத்தைச்‌ சுட்டுப்‌ பொசுக்க வேண்டும்‌. 
சோழ வம்சத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும்‌. அதன்‌ வேர்‌ 
அறுத்து கொண்டாடும்‌ வெற்றி விழா ஊர்வலம்‌ நேராகத்‌ 
திருமலைக்குப்‌ போக வேண்டும்‌; அங்கிருக்கும்‌ திருமாலைக்‌ 
கொண்டு வந்து தில்லையம்‌ பதியில்‌ பிரதிஷ்டை செய்ய 
வேண்டும்‌. 

அதற்கு ஓர்‌ அண்‌ மகன்‌ பிறக்கவில்லை என அமுதனார்‌ 
அங்கலாய்த்தார்‌ ஏன்‌, பெண்ணால்‌ முடியாதா? என்னால்‌ 
முடியாதா? அவதும்‌ பெண்ணாலே, அழிவதும்‌ பெண்ணாலே 
என பாடி இருக்கிறார்களே! பெண்களின்‌ பெருமை பாடும்‌ 
காவியங்களும்‌, கதைகளும்தான்‌ எத்தனை, எத்தனை! 


அந்த அயோத்தி இராமனே சோவரணம்‌ போர்‌ முடிய 
தொல்‌ இலங்கை கட்டவிழ்கக்‌ காரணமான கூனியும்‌, கைகேயியும்‌ 
பெண்கள்தான்‌. மகரிஷி விசுவாமித்திர முனிவரின்‌ தவத்தைக்‌ 
கலைத்துத்‌ தனக்குப்‌ பின்னால்‌ நடனமாட வைத்த மேனகையும்‌ 
பெண்தான்‌. மகா உத்தமனான கோவலனை, போக வலையில்‌ 
வீழ்த்தி அட்டிப்‌ படைத்தவள்‌ மாதவி என்ற பெண்தான்‌. 
பாற்கடலைக்‌ கடைந்து அமுதம்‌ எடுத்த அசுரர்கள்‌ அதனைப்‌ 
பருகச்‌ சென்ற நேரத்திலேயே மோகினியாக வந்து தடுத்து உலகை 
உய்யச்‌ செய்தவள்‌ ஒரு பெண்தான்‌. சுந்தோபசுந்தரர்கள்‌ அடித்துக்‌ 
கொண்டு சாகக்‌ காரணம்‌ ஒரு பெண்தான்‌. எத்தனை எத்தனை 
பெண்களின்‌ பெருமையைப்‌ பேசும்‌ காவியங்களும்‌, கதைகளும்‌! 
ஏராளம்‌, ஏராளம்‌! 


பெண்‌ நினைத்தால்‌ அகாதது ஒன்றும்‌ இல்லை. நானும்‌ 
பெண்தான்‌. இப்பணி என்னால்‌ செய்ய முடியும்‌ கல்யாணம்‌ 
செய்துகொண்டு நான்கு பிள்ளைகளைப்‌ பெற்றெடுத்து தாயாகி, 
பின்னர்‌ பாட்டியாகி முதுமை யடைந்து மடியும்‌ சாதாரணப்‌ 
பெண்‌ அல்ல நான்‌. ஒரு இலட்சியத்திற்காகப்‌ பிறந்தவள்‌ நான்‌. 
என்னுடைய இலட்சியம்‌ கொடிய சோழர்‌ குலத்தை வேர்‌ 
அறுப்பது; திருமாலைக்‌ கொண்டு வந்து தில்லையம்பதியில்‌ 
வைப்பது. கோதை வெறியோடு சிந்தனையை ஓட விட்டாள்‌. 
அப்பொழுது அவள்‌ முகம்‌ அனல்‌ பிழம்பு என ஒளிர்ந்தது. தசை 
இறுகியது. கண்களில்‌ ஒரு வெறி தென்பட்டது. அந்த எழில்‌ 
பிம்பம்‌ ஒரு வினாடி கொடிய பேயைப்‌ போல அனது. ஆனால்‌ 
அடுத்த நொடியில்‌ அவளுடைய வெறி தணிந்தது. பழைய 


132 ஜி. ஏ. வடிவேலு 


நிலைக்கு வந்தாள்‌. கவலை உள்ளத்தைக்‌ கப்பிக்‌ கொண்டது. 
மாபெரும்‌ சோழ குலம்‌ எங்கே, எங்கோ ஒரு மூலையில்‌ உள்ள 
ஒரு சிற்றரசன்‌ புதல்வியான நான்‌ எங்கே? உறுதியும்‌, உற்சாகமும்‌ 
இருப்பின்‌ மட்டும்‌ போதுமா? அது நடக்கும்‌ காரியமா?” இந்த 
வினாக்கள்‌ மனதில்‌ எழவே உணர்வை அறிவு ஆட்கொண்டது. 
அவள்‌ சோர்ந்து விட்டாள்‌. வேதனையோடு கண்ணீர்‌ விட்டாள்‌. 


இரவு இரண்டாம்‌ யாமம்‌ நடக்கிறது. அவள்‌ அந்த 
இடத்தை விட்டு அசையவே இல்லை. அவள்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ 
சிந்த, வாய்‌ திருமங்கையாழ்வாரின்‌ பாடலைச்‌ சோக கீதமாக 
முனகியது. 

'ஊரும்‌ துஞ்சிற்று, உலகமும்‌ துயின்றது 

ஒளியவன்‌ விசும்பியங்கும்‌ 

தேரும்‌ போயிற்று, திசைகளு மறைந்தன 

செய்வதொன்றும்‌ அறியேனே? 


அந்த நேரத்தில்‌ மன்னரும்‌, இராணியாரும்‌, தோழிகள்‌ 
புடைசூழ பதைபதைத்துக்‌ கொண்டு அங்கு வந்தார்கள்‌. ஆற்றின்‌ 
கரை ஓரத்திலே இருந்த பாறையின்‌ மீது மரங்களின்‌ இருண்ட 
நிழலிலே தனித்து அமர்ந்திருந்த தங்களுடைய புதல்வியைக்‌ 
கண்டு துடித்து விட்டார்கள்‌. அவளைப்‌ பார்த்தவுடன்‌ அரசரும்‌, 
இராணியாரும்‌ ஓடித்‌ தழுவிக்‌ கொண்டார்கள்‌. 


அம்மா கோதை! என்ன காரியம்‌ செய்துவிட்டாய்‌? 
அரண்மனையிலும்‌ பூங்காவிலும்‌ உன்னைத்‌ தேடாத இடமே 
இல்லை. எங்களுடைய மனது பதைத்து விட்டது. இப்படி 
தனியாக வந்து இந்த நேரத்தில்‌ இங்கு இருக்கலாமா? வா, 
போகலாம்‌. இனி உன்‌ திருமணத்தைப்‌ பற்றி பேசவே மாட்டோம்‌ 
வேதனையோடு கூறினார்‌, மன்னர்‌. 


ஆம்‌, கோதை. புறப்படு, இனி உன்னுடைய கருத்துக்கு 
மாறாக எதுவுமே பேச மாட்டோம்‌. எல்லாம்‌ அந்த வைகுந்த 
வாசனான நாராயணமூர்த்தி எழுதிய படியே நடக்கும்‌ இவ்வாறு 
கூறிய இராணியார்‌ புதல்வியின்‌ கையைப்‌ பிடித்து எழுந்து நிற்கச்‌ 
செய்தார்‌. 

கோதை எதுவுமே பேசவில்லை. பெற்றோர்களோடு 
அரண்மனைக்கு நடந்தாள்‌. அவர்களுடைய மன நிறைவுக்காக 
பெயருக்கு சிறிது உண்டுவிட்டு படுத்தாள்‌. 

மண்‌ உறங்கியது, விண்‌ உறங்கியது, மற்றும்‌ உள எல்லாம்‌ 
உறங்கின. ஆனால்‌ அவள்‌ மட்டும்‌ கண்‌ உறங்காது கமலக்‌ 
கண்ணனை நினைத்துக்‌ கொண்டு இருந்தாள்‌. 


கயலை விழுங்கிய கயல்‌ 


( /ரத கண்டத்தில்‌ ஈடும்‌ இணையும்‌ அற்று விளங்கியது 
பாண்டியர்‌ குலம்‌. முப்பதாயிரம்‌ அண்டுகளுக்கு முன்னர்‌ மதியன்‌ 
என்ற சந்திர பாண்டியனால்‌ தோற்றுவிக்கப்பட்டது அக்குலம்‌. 
அதில்‌ உதித்த மாமன்னர்கள்‌. ! 


ஆரியப்படை கடந்த பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ தன்னை 
எதிர்த்து நின்ற வடபுல மன்னர்களை எமனுக்கு விருந்தாக்கி 
இமயத்தின்மீது கயல்‌ கொடி. ஏற்றினான்‌. 


தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன்‌ தரணி 
அதிர அரசோச்சினான்‌. 


கடல்‌ நீர்‌ தனது பாதங்களை அலம்ப நெடுது உயர்ந்து 
நின்றான்‌ பாண்டியன்‌ நிறை நெடியோன்‌. அவனே மதுரையைத்‌ 
தோற்றுவித்தவன்‌. 

இன்னும்‌ எத்தனை எத்தனையோ பார்‌ அதிர அண்ட 
பாண்டியர்கள்‌! சிவபெருமான்‌ கொடுத்த வேலை ஏந்தி கடலுடன்‌ 
போரிட்டு அதனை வெற்றிகொண்ட பாண்டியரும்‌ உண்டு என 
சிலப்பதிகாரம்‌ செப்புகிறது. 

இன்றைக்கு கடல்‌ உண்டுவிட்ட பஃருளி ஆற்றைப்‌ பற்றியும்‌, 
குமரி ஆற்றைப்‌ பற்றியும்‌, கவாடபுரத்தைப்‌ பற்றியும்‌ ஆதி காவியம்‌ 
வான்மீகி இராமாயணம்‌ பேசுகிறது. 

தமிழ்மொழி தரணியில்‌ உள்ள மொழிகள்‌ அனைத்திலும்‌ 
தன்னிகரற்றது என்று வழிவழியாக போற்றும்‌ அளவிற்கு அதனை 
வான்புகழ்‌ மொழியாக வளர்த்தவர்கள்‌ பாண்டியர்களே. தமிழ்‌ 
அன்னைக்கு அணி பல புனைந்தவர்கள்‌, அவர்களே. 


134 ஜி. ஏ. வடிவேலு 


மூன்று சங்கங்கள்‌ வைத்து முத்தமிழ்‌ வளர்த்தது 
இத்தரையில்‌ பாண்டிய நாடேயாகும்‌. தங்கம்‌ நிகர்‌ சங்க 
இலக்கியங்கள்‌ பல தோன்றியது பாண்டிய நாட்டிலேயே ஆகும்‌. 

சீத்தலைச்‌ சாத்தனார்‌* என்று ஒரு புலவர்‌. தலையில்‌ சீழ்‌ 
வடிந்ததால்‌ இவருக்கு இப்பெயர்‌ வந்தது. பிழையான 
பாடல்களைக்‌ கேட்டால்‌ அவர்‌ தம்முடைய கையில்‌ 
எப்பொழுதும்‌ வைத்திருந்த எழுத்தாணியால்‌ தலையில்‌ குத்திக்‌ 
கொள்வாராம்‌. எப்பொழுதும்‌ பிழையுள்ள பாடல்களையே 
கேட்டதால்‌ தலையில்‌ குத்திக்‌ கொண்டே வந்தார்‌. அதனால்‌ 
தலையெங்கும்‌ புண்கள்‌ ஏற்பட்டு சீழ்‌ வடிந்து கொண்டே 
இருந்தது. அந்நிலையில்‌ ஒரு தீங்காவியம்‌ கேட்டார்‌. தலையில்‌ 
குத்திக்‌ கொள்ளவில்லை. புண்‌ ஆறி சீழ்‌ மறைந்துவிட்டது. 
அத்தகைய தீங்காவியமாம்‌ ஈரேழு உலகத்தில்‌ ஈடற்ற 
தெள்ளுதமிழ்‌ அன்னையின்‌ சிறப்புமிக்க ஆரமாம்‌ திருக்குறளை 
பாண்டியன்‌ உக்கிர பெருவழுதி காலத்தில்‌ கண்டது மதுரை 
தமிழ்ச்‌ சங்கம்‌. 

கவின்‌ மதுரையிலே கலைகள்‌ சிறந்து ஒங்கின. அது 
நாகரிகத்திலும்‌ நானிலத்திற்கே வழிகாட்டியது. 


அத்தகைய சீரும்‌, சிறப்பும்‌ பெற்றிருந்த பாண்டியர்கள்‌ நமது 
வரலாறு நிகழும்‌ காலத்தில்‌ மங்கி, மறைந்து, தேய்ந்து 
விட்டார்கள்‌. தண்ணார்‌ தமிழ்‌ வளர்ந்த தென்‌ பாண்டி மரபினர்‌ 
ஒருவரை ஒருவர்‌ அடித்துக்‌ கொண்டு பகையை பசுமையாக 
வளர்த்தார்கள்‌. பாண்டியர்‌ அயல்நாட்டினர்‌ ஆட்டுவிக்கும்‌ 
பம்பரமாகி விட்டார்கள்‌. பகைப்‌ பழங்களை சுவைத்து உண்ட 
பாண்டியரின்‌ சோகக்‌ கதையை செப்புவதே நாம்‌ எடுத்துக்‌ 
கொண்ட காலத்தின்‌ வரலாறு ஆகும்‌. 


முன்னரே கூறியபடி மதுரையைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு 
பராக்கிரம பாண்டியன்‌ பாண்டி மண்டலத்தின்‌ வட பகுதியை 
ஆண்டு வந்தான்‌. அவனுடைய தாயாதியான குலசேகர 
பாண்டியன்‌ நெல்லையைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு 
தென்பாண்டி நாட்டை அண்டு வந்தான்‌, இருவரும்‌ 
ஒருவரையொருவர்‌ பழிதீர்ப்பதையே கோட்பாடாகக்‌ கொண்டு 
செயல்பட்டார்கள்‌. அதற்காக எதுவும்‌ செய்ய, யாருடனும்‌ சேர, 
ஏன்‌, எந்த விலையும்‌ கொடுக்கத்‌ தயாராக இருந்தார்கள்‌. அலை 
கடலுடன்‌ போரிட்டு அதனை அடக்கிய மரபினர்‌ தங்களைத்‌ 
தாங்களே கொன்று கொண்டார்கள்‌. 


* சீத்தலைச்‌ சாத்தனார்‌: இவர்‌ மணிமேகலை ஆசிரியர்‌ அல்ல, வேறு. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 135 


இவர்களில்‌ குலசேகர பாண்டியனைச்‌ சோழ நாடு 
ஆதரித்தது. அவனுக்கு பலவிதமான மறைமுக உதவிகள்‌ செய்து 
வந்தது. ஒரு நாடு பிளவு பட்டிருந்தால்‌ அண்டை நாட்டிற்கு 
எப்பொழுதும்‌ கொண்டாட்டம்தானே! 

தற்போது மதுரை மன்னன்‌ பராக்கிரம பாண்டியன்‌ ஒரு 
போருக்குத்‌ தயாராகி விட்டான்‌. இதனை சோழ அரசின்‌ 
அமைச்சர்‌ தலைவர்‌ திருச்சிற்றம்பலம்‌ ஒற்றர்‌ மூலம்‌ அறிந்தார்‌. 
பராக்ரெம பாண்டியன்‌ ஈழத்தின்‌ உதவியை நாடியதையும்‌ சித்தன்‌ 
மூலமாக அறிந்தார்‌. மாறு வேடத்தில்‌ சென்று விந்தை புரிந்து 
ஈழ வேந்தன்‌ பராக்கிரம பாகு எழுதி அனுப்பிய ஓலையைக்‌ 
கைப்பற்றினார்‌. அதே போல மாற்று ஓலையும்‌ தயாரித்து அந்த 
ஓலை பராக்கிரம பாண்டியனிடம்‌ போய்ச்‌ சேரவும்‌ ஏற்பாடு 
செய்து விட்டார்‌. 

ஈழ மன்னர்‌ அனுப்பிய உண்மையான ஓலையைக்‌ 
கண்டிருப்பின்‌ பராக்ரெம பாண்டியன்‌ ஈழப்படை வரும்‌ வரை 
பொறுத்திருப்பான்‌. ஆனால்‌ அவன்‌ கண்டது சிற்றம்பலம்‌ 
எழுதிய ஓலையாயிற்றே! அதில்‌ கண்டிருந்தபடி தனக்கு உதவ 
விரைவில்‌ ஈழப்படை வரப்‌ போகிறது என்ற உற்சாகத்தில்‌ 
குலசேகரன்‌ மீது உடனே மோத தன்னுடைய படைகளை 
ஆயத்தம்‌ செய்தான்‌. 

ஒப்படைக்கப்பட்ட பணியைச்‌ செய்ய வேதம்‌ தவறி 
விட்டான்‌. ஆயினும்‌ பல்லவராயர்‌ மீண்டும்‌ அவனை நம்பி ஒரு 
பெரும்‌ பொறுப்பை ஒப்படைத்தார்‌. இதனை எண்ணிய வேதம்‌ 
மிகவும்‌ மகிழ்வு அடைந்தான்‌. இதனால்‌ அவனுக்கு 
பல்லவராயார்மீது ஒரு விதமான பக்தியும்‌, பாசமும்‌ ஏற்பட்டு 
விட்டன. அவர்‌ கொடுத்த ஓலையை பூரிப்போடு வாங்கிக்‌ 
கொண்டான்‌ தனக்கென அளிக்கப்பட்ட உயர்‌ ஜாதிப்‌ 
புரவியின்மீது அமர்ந்து புது தெம்புடன்‌ தென்பாண்டி நாட்டை 
நோக்கிப்‌ பறந்தான்‌. நெல்லையம்பதியை அடைந்தான்‌. குலசேகரப்‌ 
பாண்டியனைக்‌ கண்டு ஓலையை ஒப்படைத்து மன நிறைவு 
பெற்றுத்‌ திரும்பினான்‌. இம்முறை யாதொரு தடங்கலும்‌ 
ஏற்படவில்லை. 

குலசேகரப்‌ பாண்டியன்‌ சோழ அமைச்சர்‌ தலைவர்‌ 
அனுப்பிய திருமுகத்தைப்‌ பிரித்துப்‌ பார்த்தான்‌. காற்று சாதகமாக 
வீசுகிறது. மதுரை மாநகரை நோக்கி உடனே படையெடுக்க 


136 ஜி. ஏ. வடிவேலு 


வேண்டும்‌. ஒரு வார காலம்‌ தாழ்ந்தாலும்‌ பாண்டி மண்டலம்‌ 
முழுவதும்‌ பராக்கிரமனுக்கு சொந்தமாகி விடும்‌. இவ்வாறு 
திருச்சிற்றம்பலம்‌ தீட்டி யிருந்தார்‌. 

அன்று இரவே நெல்லைப்‌ படைகள்‌ மதுரை மாநகரை 
நோக்கிப்‌ பறந்தன. வில்‌, வேல்‌, வாள்‌, தண்டு, பிண்டி, பாலம்‌, 
முசலம்‌, நேமி, மழு முதலான படைகளுடன்‌ குலசேகரன்‌ 
முன்நின்று படைகளை நடத்திச்‌ சென்றான்‌. சங்கு, தாரை, காளம்‌, 
பேரிகை, பம்பை, கண்டை, துடி, திமிலை முதலிய வாத்தியங்கள்‌ 
கடலென ஒலிக்க, படைகள்‌ அலையென ஆர்த்தெழுந்து 
புறப்பட்டன. 


களி மதுரை! வானம்‌ அளாவிய மதில்களிலே மேகம்‌ 
தவழ்கிறது; மலர்க்‌ கொடிகளிலே மணம்‌ தவழ்கிறது; அரிவையர்‌ 
கூந்தலிலே மலர்‌ தவழ்கிறது; அவற்றிலே வண்டுகள்‌ தவழ்கின்றன; 
மக்கள்‌ நாவிலே தமிழ்‌ தவழ்கிறது; அரங்குகளிலே ஒளி மணிகள்‌ 
தவழ்கின்றன; வானம்‌ அளாவிய கொடியிலே கயல்‌ தவழ்கிறது; 
தமிழ்த்‌ தாயின்‌ திலகம்‌ அது. இவ்வாறு எல்லாம்‌ கவிஞரால்‌ 
போற்றப்பட்ட களி மதுரையை அதே கயல்‌ கொடி ஏந்திய 
குலசேகர மன்னனுடைய படைகள்‌ முற்றுகையிட்டன. 


நான்மாடக்கூடலைச்‌ சுற்றி வரிசை வரிசையாக 
ஆயுதங்களைத்‌ தாங்கி நிற்கும்‌ எண்ணற்ற யவன, சோனக, தமிழ்‌ 
வீரர்கள்‌! அவர்களைத்‌ தள்ளி உள்ளே பல ஆயிரம்‌ முதலைகள்‌ 
துள்ளும்‌ பரந்த அகழி. அகழியைத்‌ தள்ளி உள்ளே 
கருங்கோட்டை போன்ற மதில்‌ சுவர்கள்‌. அவற்றின்மீது வரிசை 
வரிசையாக எரி பந்தங்களையும்‌, ஈட்டி களையும்‌ தாங்கி நிற்கும்‌ 
வீரர்கள்‌. மதில்‌ சுவருக்கும்‌ உள்ளே, பெருமை மிக்க, தொன்மை 
வாய்ந்த பாண்டியரின்‌ புகமாபரண அரண்மனை! 


புகழையே அபரணமாகக்‌ கொண்ட புகழாபரண 
அரண்மனைக்குள்‌ பராக்கிரம பாண்டியன்‌ அமைச்சர்களுடனும்‌, 
போர்‌ தளபதிகளுடனும்‌ கலந்து திட்டங்கள்‌ தீட்டிக்‌ 
கொண்டிந்தான்‌. அப்பொழுது ஒரு பரபரப்பான செய்தி வந்தது. 
குலசேகரன்‌ பெரும்‌ படையுடன்‌ வந்து மதுரையை 
முற்றுகையிட்டுவிட்டான்‌ என்ற பேரிடி போன்ற செய்தியே அது. 
அடுத்தது? பராக்கிரம பாண்டியன்‌ படைகள்‌ போருக்கு பொங்கி 
எழுந்தன. கோட்டைக்கு வெளியே இருசாராருக்கும்‌ பயங்கரமான 
போர்‌ மூண்டுவிட்டது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 137 


ஈழ வேந்தன்‌ பராக்கிரம பாகுவினுடைய உண்மையான 
ஓலையை பராக்கிரம பாண்டியன்‌ கண்ணுற்றிருப்பின்‌ 
ஈழப்படைகள்‌ உதவிக்கு வரும்வரை கோட்டைக்குள்‌ இருந்தே 
சமாளித்திருப்பான்‌. அனால்‌ அவன்‌ கண்ட ஓலையில்தான்‌ 
உடனே குலசேகரனைத்‌ தாக்கும்படி எழுதப்பட்டிருந்ததே! ஆம்‌, 
அப்படி செய்வதுதான்‌ ஏற்றது. ஈழப்படைகள்‌ வெகு விரைவில்‌ 
உதவிக்கு வந்து விடும்‌! இந்த நம்பிக்கையுடன்‌ பராக்கிரம 
பாண்டியனே தன்னுடைய படைகளுக்குத்‌ தலைமை தாங்கி 
போருக்குப்‌ புறப்பட்டான்‌. தன்னுடைய படைகளுடன்‌ 
கோட்டையை விட்டு வெளியே வந்தான்‌. .குலசேகரனுடைய 
படைகளைச்‌ சந்தித்தான்‌. நான்மாடக்கூடல்‌ யுத்த 


பூமியாகிவிட்டது. 

விண்வெடிக்க, மண்‌ பிளக்க, பாண்டியர்களுக்குள்ளேயே 
மாபெரும்‌ போர்‌ மூண்டுவிட்டது. இருபக்கமும்‌ கயல்‌ 
கொடிகைள்தான்‌ பறந்தன. அவற்றின்கீழ்‌ தாயாதிகளே 
ஒருவரையொருவர்‌ மோதிக்‌ கொண்டார்கள்‌ கத்திகளும்‌, 
கேடயங்களும்‌ பறந்தன. வாட்கள்‌ மின்னலைப்‌ போல கண்ணைப்‌ 
பறித்தன. 

பிளிறும்‌ யானைகள்‌, கனைக்கும்‌ குதிரைகள்‌, அலறும்‌ 
வீரார்கள்‌! கண்ணுக்கு எட்டிய தூரம்‌ யுத்தத்தின்‌ கோரக்‌ 
காட்சிகள்‌! வீரர்களுடைய உடல்கள்‌ உருண்டன. தலைகள்‌ 
புரண்டன. கரிகளும்‌, பரிகளும்‌, வெட்டப்பட்டு மலை மலையாகக்‌ 
குவிந்தன. 

சொக்கநாதர்‌ திருவிளையாடல்‌ புரிந்த அந்த புனித 
மதுரையம்பதியிலே பச்சைக்குருதி தேங்கி நின்றது, செக்கச்‌ சிவந்த 
வானைப்போல! 


மாலை வரை எப்பக்கம்‌ வெற்றி, எப்பக்கம்‌ வீழ்ச்சி என 
சொல்ல முடியாத அளவிற்கு போர்‌ சமபலத்துடனேயே 
நடைபெற்றது. ஆனால்‌ அந்திநேரம்‌ நெருங்க, நெருங்க பராக்கிரம 
பாண்டியனின்‌ பக்கம்‌ சோர்ந்து கொண்டே வந்தது. அவன்‌ 
எதிர்பார்த்த ஈழப்‌ படைகள்‌ வரவேயில்லை. பாவம்‌, ஈழப்படை 
வரவை எதிர்பார்த்து வழி மீது விழியை வைத்தபடியே 
போரிட்டான்‌. 


குலசேகர பாண்டியன்‌ குதூகலத்துடன்‌ போரிட்டான்‌. 
வாளுக்கு ஒரு தலை, வேலுக்கு ஒரு யானை என்று அடித்து 


138 ஜி. ஏ. வடிவேலு 


வீழ்த்தினான்‌. பராக்கிரம பாண்டியனின்‌ வியுகத்தைப்‌ பிளந்து 
விட்டான்‌. மதுரையம்பதி படைகளின்‌ மார்புகளைப்‌ பிளந்தான்‌. 
பராக்கிரம பாண்டியனைச்‌ சூழ்ந்திருந்த அனைவரையும்‌ 
வெட்டித்‌ தள்ளினான்‌. இரு பகைவர்களும்‌ நேருக்கு நேர்‌ நின்று 
விட்டார்கள்‌. நெடுநேரம்‌ போரிட்டார்கள்‌. பாண்டி நாடு 
முழுவதும்‌ தனக்கே சொந்தமாகப்‌ போகிறது என்ற வெறியில்‌ 
இருவரும்‌ வீர விளையாட்டு விளையாடினார்கள்‌. நேரம்‌ நெருங்கி 
விட்டது. சோதரனை ஓழிக்க அன்னிய நாட்டானிடம்‌ 
மண்டியிட்ட கேடுகெட்ட நெஞ்சின்‌ சொந்தக்காரனான 
பராக்கிரம பாண்டியனின்‌ மார்பிலே குலசேகர பாண்டியனின்‌ 
வாள்‌ பாய்ந்தது. வேர்‌ பறித்த மரம்‌ போல தரையில்‌ வீழ்ந்தான்‌. 
மதுரை மன்னன்‌. பிணம்‌ தின்னும்‌ கழுகுகளும்‌, நரபட்சணம்‌ 
செய்யும்‌ காக்கைகளும்‌ போட்டியிட்டுக்‌ கொண்டு ஓடிவந்தன. 
பராக்கிரம பாண்டி யனுடைய கண்களைக்‌ கொத்தின. அவன்‌ 
அணிந்திருந்த மணி முத்துக்கள்‌ தரையில்‌ சிந்தி உருண்டன. 

ஆனால்‌ குலசேகரன்‌ அத்துடன்‌ விட்டானா? அரண்‌ 
மனைக்குள்‌ ஓடினான்‌. வழியில்‌ தென்பட்டவரை யெல்லாம்‌ 
வாளுக்கு இரையாக்கினான்‌. வெற்றி வெறி தலைக்கு ஏறிய அவன்‌ 
தன்னுடைய அறிவுக்கு விடை கொடுத்து விட்டான்‌. 
அந்தப்புரத்தில்‌ அலறிக்‌ கொண்டி ருந்த பராக்கிரம பாண்டியனின்‌ 
தரும பத்தினியாரைக்‌ கண்டான்‌. பாண்டி மாதேவியின்‌ சிரத்தை 
வெட்டித்‌ தரையில்‌ தள்ளினான்‌. அத்துடன்‌ விட்டானா? 
பராக்கிரம பாண்டியன்‌ பெற்றெடுத்த பிள்ளைகளையும்‌ கொன்று 
தன்னுடைய நரபலி வேட்கையைத்‌ தீர்த்துக்‌ கொண்டான்‌! 

வரலாற்றுச்‌ சக்கரம்‌ சுழல வேண்டாமா? பராக்கிரம 
பாண்டியனின்‌ கடைசி புதல்வன்‌ மட்டும்‌ எப்படியோ சுரங்க 
வழியாகத்‌ தப்பித்து விட்டான்‌. ஒரு புரவி மீதேறி மலை நாட்டிற்கு 
ஓட்டம்‌ பிடித்தான்‌. 

குலசேகர பாண்டியன்‌ பாண்டி நாடு முழுவதற்கும்‌ 
மணிமுடி தாங்கி மன்னன்‌ அனான்‌. 


பெண்ணை பெபருக்கிலே 


பிற்பகல்‌ நான்காம்‌ யாமம்‌, தென்பெண்ணை தண்‌ 
மலராடை அணிந்து கொண்டு ஓயிலாக ஓடிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
பெரிய கற்பாறைகளின்‌ நடுவே ஓடிக்‌ கொண்டிருந்த அந்த 
தென்பெண்ணை ஆறு பரமசிவனின்‌ கோயில்‌ யானைக்கு 
பக்தர்கள்‌ போட்ட பெரிய விபூதிப்‌ பட்டையைப்‌ போல 
ஒளிர்விட்டது.* அது தன்னுடைய ஆயிரம்‌ கரங்களை நீட்டிக்‌ 
கழனிகளிலும்‌, பொய்கைகளிலும்‌ பாய்ந்து கொண்டிருந்தது. 
கழனிகளில்‌ பொன்னிற மணிகளைக்‌ கொண்ட கதிர்களைத்‌ 
தாங்க இயலாது படுத்திருந்தன நெற்பயிர்கள்‌ கரும்புத்‌ 
தோட்டங்கள்‌ செக்கச்‌ சிவந்த மேனியுடன்‌ செழிப்பாக வளர்ந்து 
இருந்தன. அவை நெடிதுயர்ந்து, ஞானியரைப்‌ போல வெண்முடி 
தாங்கி நின்றன. மா, பலா, வாழை என்னும்‌ முக்கனிகள்‌ 
பொழில்களில்‌ நிரம்பி இருந்தன. பொய்கைகளில்‌ அரவிந்தம்‌ 
பூத்துக்குலுங்கின. 

ஆனால்‌ இந்த இந்திரபுரியின்‌ சுந்தரத்‌ தோற்றம்‌ எல்லாம்‌ 
அவள்‌ கண்ணில்‌ படவில்லை. சோர்ந்து வழக்கமாக அமரும்‌ 
பாறையின்மீது அமர்ந்து ஓடும்‌ நதியை உற்றுப்‌ பார்த்த வண்ணம்‌ 
இருந்தாள்‌ கோதை. சோர்வுற்ற அவளுடைய முகத்திலே 
சோகத்தின்‌ ரேகை படர்ந்திருந்தது. 


அவளுக்கு இருமருங்குகளிலும்‌ இரு உயிர்த்தோழிகளான 
நப்பின்னையும்‌, அத்துழாயும்‌ அமர்ந்திருந்தார்கள்‌. தங்களுடைய 
தலைவி ஏதோ துயரத்தில்‌ அழ்ந்துள்ளாள்‌ என அவர்களால்‌ 
நினைக்க இயலவில்லை. தங்களுடைய மன்னன்‌ மகளுக்கு என்ன 
குறை, அவளுக்கு ஏன்‌ துயரம்‌ வரவேண்டும்‌? எல்லாம்‌ காலா 


* 


காளிதாசனின்‌ உவதை (மேகதூதம்‌) 


140 ஜி. ஏ. வடிவேலு 


காலத்தில்‌ ஒருவனுடைய கரம்‌ பிடிக்காததின்‌ கோளாறுதான்‌ 
இது. இவ்வாறு எண்ணிய தோழியர்கள்‌ தங்களுடைய 
முகங்களைச்‌ சுளித்தும்‌, கைகளை ஆட்டியும்‌ சைகை செய்துக்‌ 
கொண்டார்கள்‌. இவற்றையெல்லாம்‌ கோதை கவனிக்கவில்லை. 


நப்பின்னை மெதுவாக பேச்சைத்‌ துவக்கினாள்‌: 


“ஏன்‌ அம்மா, எப்படியோ இருக்கிறீர்கள்‌? தாங்கள்‌ 
இருக்கும்‌ நிலைமையைப்‌ பார்த்து அரசரும்‌, அரசியும்‌ 
துடி துடிக்கிறார்கள்‌. அவர்களுடைய வேதனையைப்‌ பார்க்கவே 
சகிக்கவில்லை. தங்களுக்கு என்ன வந்து விட்டது? எங்களுக்குத்‌ 
தெரியாமல்‌ யாரையாவது விரும்புகிறீர்களா?' சொல்லுங்கள்‌ 
அம்மா. இன்று இரவே தங்களுடைய பெற்றோர்களுடன்‌ பேசி 
திருமணத்திற்கான ஏற்பாடு செய்கிறோம்‌?” 


நப்பின்னை, சும்மா இருக்க இயலாதா? எத்தனை முறை 
நான்‌ சொல்லிவிட்டேன்‌! என்னுடைய மனதில்‌ திருமண 
எண்ணமே இல்லை. எந்த சுந்தர புருஷன்‌ மீதும்‌ காதல்‌ கொண்டு 
நான்‌ பித்தம்‌ பிடித்தவள்‌ ஆகவில்லை. அந்த நாற்றத்துழாய்முடி 
நாரணன்‌ எனக்கு என ஏதோ ஒரு பணியை நிர்ணயித்துள்ளான்‌ 
என்றே என்னுடைய மனது சதா சர்வ காலமும்‌ சொல்லுகிறது. 
அது என்ன பணி என்பது எனக்கே தெரியவில்லை. 


ஓ, சூடிக்‌ கொடுத்த சுடர்க்கொடி ஆண்டாள்‌ 
நாச்சியாரைப்‌ போல அந்த ஆயர்குலக்‌ கொழுந்தையே 
காதலிக்கிறீர்களா?' 


ச்ச! உன்‌ வாயை மூடு. 


‘அப்படியானால்‌ வேறு என்னம்மா? தங்களுடைய 
இணையற்ற எழிலைப்‌ பருக எத்தனை அரச குமாரர்கள்‌ நான்‌, நீ 
என்று வரிசையில்‌ நிற்றொர்கள்‌! அவர்களில்‌ யாரையாவது 
தேர்ந்தெடுக்க வேண்டியதுதானே? இது அத்துழாயின்‌ 
ஆலோசனை. 


என்ன, அத்துழாய்‌, அரச குமாரர்களையா சொன்னாய்‌? 
நான்‌ ஏதோ தவறி ஒரு சிற்றரசர்‌ பெண்ணாகப்‌ பிறந்துவிட்டேன்‌. 
அரச குலத்தையே நான்‌ நஞ்சு என வெறுக்கிறேன்‌. 

யாரோ ஒரு சோழன்‌ செய்த தவறுக்காகத்தானே அரச 
குலத்தையே வெறுக்கிறார்கள்‌? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 141 


“அந்த கிருமிகண்ட சோழனை விடடி, மற்ற 
பேரரசர்களுடைய கதைகள்‌ எல்லாம்‌ என்னவாம்‌? மன்னர்கள்‌ 
குலமே மனிதத்‌ தன்மையற்ற அரக்கர்களின்‌ கூட்டம்‌. 
சொல்லுகிறேன்‌ கேள்‌. மகதநாட்டு மன்னனான பிம்பிசாரனுக்கு 
ஒரு புதல்வன்‌ இருந்தான்‌. பெயர்‌, அஜாதசத்துரு. அவன்‌ செய்த 
வீரச்செயல்‌ என்ன தெரியுமா? பெற்ற பிதாவையே கொன்று 
பட்டத்திற்கு வந்தான்‌. அஜாதசத்துருவிற்கு ஒரு மகன்‌ பிறந்தான்‌. 
அவனுடைய பெயர்‌ உதயபத்ரகன்‌. அவனும்‌ தன்னுடைய 
தந்தையைக்‌ கொன்று ஆட்சிக்கு வந்தான்‌. அவன்‌ மகன்‌ 
அணிருத்ரகன்‌, அவன்‌ மகன்‌ முண்டன்‌, அவன்‌ மகன்‌ நாகதாசகன்‌. 
இப்படி எல்லோரும்‌ வழிவழியாகத்‌ தகப்பனார்களைக்‌ கொன்று 
அரசர்கள்‌ ஆனார்கள்‌! 

ஏனம்மா, எல்லோருமே கெட்டவர்களாகவே 
இருப்பார்களா? தேவப்பிரியனான அசோக சக்கரவர்த்தி போன்ற 
சத்திய சீலரும்‌ அதே மகதத்தை அளவில்லையா? 


'அண்டானடி அத்துழாய்‌! அந்த தேவப்பிரியன்‌ சாம்ராட்‌ 
அசோகன்‌, ஆட்சியைக்‌ கைப்பற்ற என்ன செய்தான்‌ தெரியுமா? 
தன்னுடன்‌ பிறந்த தொண்ணூற்று ஒன்பது சகோதரர்களையும்‌ 
கொன்றான்‌. பின்னர்‌ தர்ம அசோகன்‌ அனான்‌? 


“அம்மா, இதெல்லாம்‌ எங்களுக்குப்‌ புரியாது. இன்று 
எப்படியோ இருக்கிறீர்கள்‌. வாருங்கள்‌, சற்று தூரம்‌ படகில்‌ 
சென்று வருவோம்‌. 


கோதை அந்த வேண்டுகோளை மறுத்தாள்‌. தோழியர்கள்‌ 
கரம்‌ பிடித்து இழுக்கவே, வேண்டா வெறுப்போடு அவர்களுடன்‌ 
சென்றாள்‌ அரண்மனைப்‌ படகுகள்‌ எந்த நேரத்திலும்‌ 
நதித்துறையில்‌ தயார்‌ நிலையில்‌ இருந்தன. ஒரு அன்னத்தின்‌ 
உருவமைந்த எழிலார்ந்த வண்ணப்‌ படகின்‌ அருகில்‌ சென்று 
அவர்கள்‌ நின்றார்கள்‌. 

குறிப்பறிந்த படகோட்டி பயபக்தியோடு படகை 
அவர்களுக்கு அண்மையில்‌ தள்ளிக்‌ கொண்டு வந்தான்‌. மூவரும்‌ 
அதில்‌ ஏறி அமர்ந்தார்கள்‌. படகு அன்னமென நீரில்‌ நகர்ந்தது. 
விண்ணில்‌ பவனிவரும்‌ தண்நிலவு போல கோதை, மண்ணில்‌ 
அத்தண்ணீரில்‌ பவனி வந்தாள்‌. ஆங்காங்கே கூட்டம்‌ கூட்டமாக 
மிதந்துவந்த வண்ண மலர்கள்‌ விண்மீன்களைப்‌ போல ஓளி 
உமிழ்ந்து கொண்டு ஓடின. படகு நீரில்‌ போய்க்‌ கொண்டே 
இருக்கிறது. 


142 ஜி. ஏ. வடிவேலு 


வானில்‌ பூத்த செம்மலர்‌ சூம்பி சரிந்து கொண்டிருந்தது. 
நதியின்‌ இருமருங்கே எழில்மிகு வயல்கள்‌. சில இடங்களில்‌ 
உத்தமர்கள்‌ உள்ளத்தைப்‌ போல உயர்ந்த வயல்கள்‌. சில 
இடங்களில்‌ உலோபிகளின்‌ உள்ளத்தைப்‌ போல தாழ்ந்த 
பள்ளங்கள்‌. நதியின்‌ இரு மருங்குகளிலும்‌ பல்வேறு சாதி மலர்கள்‌ 
பூத்து மதுவை ஏந்தி நின்றன. வண்டுகள்‌ அவைகளைச்‌ சூழ்ந்து 
இசை பாடின. சேய்மையில்‌ இருந்த பெருமாள்‌ கோயில்‌ மணி 
அடித்து மாலை பூசையை பறைசாற்றிக்‌ கொண்டு இருந்தது. இந்த 
எழில்களையெல்லாம்‌ கவனியாது கோதை எங்கோ, எதிலோ 
இலயித்திருந்தாள்‌. அந்த நீர்ப்‌ பெருக்கினைப்‌ பார்த்தாள்‌. கிருமி 
கண்ட சோழன்‌ நாராயணனை கடலில்‌ எறிந்தபோது வைணவப்‌ 
பெண்கள்‌ கண்களிலிருந்து கொட்டிய கண்ணீரை கற்பனை 
செய்தாள்‌. 

நீரில்‌ போகும்போதுகூட அவளுடைய மனநிலையில்‌ 
மாற்றம்‌ தென்படவில்லை. சோகப்‌ பதுமையாகவே 
அமர்ந்திருந்தாள்‌. இது தோழிகளுக்கு வேதனை அளித்தது. 
எப்படியாவது அவளுடைய மனவேதனையைப்‌ போக்க அவர்கள்‌ 
முயன்றார்கள்‌ நப்பின்னை தலைவியினுடைய வாயைக்‌ 
ளெறினாள்‌: 


அம்மா, நதியை எட்டிப்‌ பார்க்காதீர்கள்‌. பாவம்‌, நாரைகள்‌ 
ஏமாற்றம்‌ அடையும்‌. 

ஏன்‌, நாரைகளை நான்‌ என்ன செய்துவிட்டேனடி?' 
பதட்டத்தோடு கேட்டாள்‌ கோதை. 


“அம்மா, இந்த தூங்கு மூஞ்சி நாரைகளுக்கு தூக்க மயக்கம்‌ 
அதிகமாம்‌, வயல்களில்‌ களை எடுக்கும்‌ பெண்களுடைய 
முகங்களின்‌ உருவம்‌ நீரில்‌ தென்படும்‌ அல்லவா! அந்த உருவத்தில்‌ 
உள்ள கண்களை கயல்கள்‌ என நினைத்து இந்த தூங்கு மூஞ்சி 
நாரைகள்‌ ஓடிப்போய்‌ கொத்துமாம்‌. பின்பு தங்கள்‌ 
அறியாமையை உணர்ந்து நாணப்படுமாம்‌! அதுபோல நீரில்‌ 
தங்களுடைய கண்மலர்களின்‌ பிம்பம்‌ பட்டால்‌ நாரைகள்‌ 
அவற்றை மீன்கள்‌ என நினைத்துக்‌ கொத்தும்‌. பின்பு ஏமாறிவிடும்‌ 
அல்லவா? நாம்‌ பிறரை ஏமாற்றுவது பாவம்‌ அம்மா! கேலியாக 
சிரித்துக்‌ கொண்டே கூறினாள்‌ நப்பின்னை. 


'போடி, போடி மக்கு! பெரிய கவி இவள்‌! கற்பனையைப்‌ 
பார்‌! என்று பொய்க்‌ கோபத்தோடு முகம்‌ சுளித்தாள்‌ கோதை. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 143 


“என்னுடைய கற்பனை அல்ல அம்மா இது. இந்த அழகான 
கற்பனையைச்‌ செய்ய எனக்கு ஏது அறிவு? நம்முடைய கம்ப 
நாடர்‌ இப்படி பாடி இருக்கிறார்‌!” 

“அப்படியானால்‌ அந்த கம்ப நாடர்‌ ஒரு பெரிய 
குறும்புக்காரர்‌ தானடி! 

கோதை கலகலவென சிரித்தாள்‌. அவளுடைய முகம்‌ 
மலர்ந்தது. தோழிகளும்‌ உடன்‌ சிரித்து மகிழ்ந்தார்கள்‌. 


அனால்‌ அந்த நேரத்தில்‌ படகோட்டி பட்ட வேதனையை 
அவர்கள்‌ பார்க்கவில்லை. நதியில்‌ நீர்‌ நிரம்பிச்‌ சென்றதால்‌ 
படகோட்டி ஓட்டத்தின்‌ அளவை செம்மையாக கணிக்க 
இயலவில்லை. நீரின்‌ உள்ளே பல பாறைகள்‌ மூழ்கி இருந்தன. 
பாறைகள்‌ மறைந்திருந்த இடம்‌ வரை உயர்மட்டத்தில்‌ ஓடிய நீர்‌ 
பாறைகள்‌ இருந்த இடத்தைத்‌ தாண்டி பள்ளத்தில்‌ வேகமாக 
ஒடியது. இத்தகையதோர்‌ ஒட்டத்தில்‌ படகு 
படகோட்டியினுடைய சக்தியை மீறிக்கொண்டு ஓடியது. அதனை 
நிலைப்படுத்த அவனால்‌ இயலவில்லை. மூழ்கியிருந்த பாறையின்‌ 
மீதிருந்து பள்ளத்தில்‌ பாய்ந்த நீரோடு படகும்‌ மேலிருந்து கீழ்‌ 
நோக்கிப்‌ பாய்ந்தது. விளைவு? நடக்கக்‌ கூடாதது நடந்துவிட்டது. 
படகு கவிழ்ந்து விட்டது. கோதையும்‌ தோழியரும்‌ 
படகோட்டியும்‌ படகிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள்‌. 
நால்வரும்‌ நீரில்‌ அடித்துக்‌ கொண்டு போகப்பட்டார்கள்‌. 
போய்க்‌ கொண்டே இருந்தார்கள்‌. 


கரையிலிருந்து இதனைக்‌ கவனித்து விட்டார்கள்‌ சில 
படகோட்டிகளும்‌, அரசு சேவகர்களும்‌. அவர்கள்‌ அலறிக்‌ 
கொண்டு நீரில்‌ குதித்தார்கள்‌ ஓடும்‌ நீரில்‌ விபத்திற்கு 
அளாகியவர்களைத்‌ தேடினார்கள்‌. ஓரிடத்தில்‌ கரையோரம்‌ ஓங்கி 
வளர்ந்து, சாய்ந்து நதியை ஒட்டி தாழ்ந்து பரவியிருந்தன 
மரக்கிளைகள்‌. அத்துழாயும்‌, நப்பின்னையும்‌ மரக்‌ கிளைகளைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டார்கள்‌. எனவே அவர்களைச்‌ சேவகர்கள்‌ 
காப்பாற்றிக்‌ கரைக்கு கொண்டு வந்துவிட்டார்கள்‌. படகோட்டி 
நீந்தியே கரைக்கு வந்து சேர்ந்து விட்டான்‌. 


அனால்‌ கோதை! மிலாடு நாட்டு மன்னரின்‌ ஏக புதல்வி 
எங்கே? அரசரின்‌ அன்புப்‌ புதல்வி எங்கே? நீரில்‌ மூழ்கி 
விட்டாளா! இவ்வுலகை விட்டு போய்விட்டாளா? அவளுடைய 
இலட்சியக்‌ கனவு கலைந்து விட்டதா? 


144 ஜி. ஏ. வடிவேலு 


வேதனையான செய்தி அரச தம்பதிகளுக்கு எட்டி விட்டது. 
அவர்கள்‌ அலறி அடித்துக்‌ கொண்டு ஆற்றங்கரைக்கு ஓடி 
வந்தார்கள்‌. அம்மா கோதை, கோதை' என கல்லும்‌ கரைய, 
கண்ணீர்‌ மல்கக்‌ கதறித்‌ துடித்தார்கள்‌. தாங்களும்‌ தங்களுடைய 
பெண்‌ சென்ற இடத்திற்கே போவதாக ஆற்றில்‌ குதித்துச்‌ சாக 
ஓடினார்கள்‌ அமைச்சர்களும்‌, படைத்‌ தலைவர்களும்‌ 
அவர்களைத்‌ தடுத்து பிடித்து நிறுத்தினார்கள்‌. அவர்கள்‌ 
தலையிலும்‌, மார்பிலும்‌ அடித்துக்‌ கொண்டு அழுதார்கள்‌. 

சிறிது நேரத்தில்‌ மகாராணியார்‌ மயக்கம்‌ போட்டு விழுந்து 
விட்டார்‌. தலைநகரெங்கும்‌ ஒரே பரபரப்பு. ஆயிரக்கணக்கான 
ஆண்களும்‌, பெண்களும்‌ ஆற்றங்கரையில்‌ கூடிவிட்டார்கள்‌. 
இச்சோகக்‌ காட்சியை கண்ணுற்ற மக்கள்‌ கதறினார்கள்‌. அவர்கள்‌ 
கண்ணீர்‌ விட்டு அழுது தென்பெண்ணை தண்ணீரை 
உப்பாக்கினார்கள்‌ நூற்றுக்கணக்கான வீரர்கள்‌ நதியின்‌ 
இருமருங்கும்‌ ஓடி ஓடித்‌ தேடினார்கள்‌. பலர்‌ நீரில்‌ அங்கும்‌ 
இங்குமாக நீந்தித்‌ தேடினார்கள்‌. நேரம்‌ ஆக, அக கோதையை 
உயிருடன்‌ காண முடியும்‌ என்ற எண்ணத்தைக்‌ கைவிட்டு 
விட்டார்கள்‌ அந்த பேதைப்‌ பெண்ணின்‌ பிணமாவது 
கிடைக்குமா எனத்‌ தேடினார்கள்‌. 


படகு மூழ்கிய இடத்திற்கு கால்‌ காத தூரத்திற்கப்பால்‌ நதிக்‌ 
கரையில்‌ ஒரு சிறு பாறையின்‌ மீது இளைஞன்‌ ஒருவன்‌ 
அமர்ந்திருந்தான்‌. அவனுடைய பார்வை நதியையே உற்று 
நோக்கிக்‌ கொண்டிருந்தது. ஏதோ வைத்திருந்த பொருளைப்‌ 
பறிகொடுத்தவன்‌ போல்‌ காணப்பட்ட அவன்‌, அடிக்கடி 
பெருமூச்சு விட்டான்‌. நீண்ட தாடி; அழுக்கடைந்த உடை; 
சோகமே உருவான தோற்றம்‌; இத்தனை இருந்தும்‌ அவன்‌ 
முகத்திலே ஒரு களை எளிர்விட்டது. வாழ்ந்து கெட்டவனைப்‌ 
போலத்‌ தென்பட்டான்‌. 

அவன்‌ நீரின்‌ ஓட்டத்தைதான்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
ஆனால்‌ அவன்‌ பார்வை எங்கோ நிராசை என்னும்‌ கானல்‌ 
நீர்கூடத்‌ தென்படாத இடத்திலே இலயித்திருந்தது. ஆயினும்‌ 
அவனுடைய கூர்மையான கண்கள்‌ நதியில்‌ அடித்துக்‌ கொண்டு 
வந்த ஒரு பொருளைக்‌ காணத்‌ தவறவில்லை. 


என்ன அது? மரக்கட்டையா? இல்லை, ஏதோ வண்ணம்‌ 
வண்ணமாக உள்ளதே, மனித உடலா? ஆம்‌, அது ஒரு 
பெண்ணின்‌ உடலாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. அவள்‌ 
தரித்திருக்கும்‌ ஆடையின்‌ வண்ணமே அது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 145 


சிந்திக்க நேரம்‌ இல்லை. அடுத்த நொடியில்‌ அவன்‌ நீரில்‌ 
குதித்தான்‌. நீரில்‌ வேகமாக அடித்துக்‌ கொண்டு போகப்பட்ட 
அந்த உடலைத்‌ தொடர்ந்து விரைந்து நீந்தினான்‌. சில 
இடங்களில்‌ சுழல்களுடனும்‌, பாறைகளுடனும்‌ போராடினான்‌. 
இதனால்‌ அவனுக்கும்‌ அந்த உடலுக்கும்‌ இருந்த இடைவெளி 
அதிகமாயிற்று. ஆயினும்‌ அவன்‌ சளைக்கவில்லை. நீரின்‌ 
ஓட்டத்துடன்‌ தன்னுடைய வலிமையையும்‌ கூட்டிக்‌ கொண்டு 
அந்த உடலைத்‌ துரத்தினான்‌. இறுதியில்‌ அதனைப்‌ பிடித்தே 
விட்டான்‌. மெதுவாக அதனை ஓரு கரத்தால்‌ அணைத்துப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு, மறு கரத்தால்‌ நீரில்‌ நீந்திக்‌ கொண்டு வந்து 
கரையேறினான்‌. 

என்ன அது, தங்கப்‌ பதுமையா? இல்லை, மானிடப்‌ 
பெண்தான்‌. வானம்‌ இருண்டு கொண்டு வருகிறது. அவளை ஒரு 
பாறையின்மீது கிடத்தினான்‌. நாசியின்‌ அருகில்‌ தொட்டுப்‌ 
பார்த்தான்‌. மூச்சு மெதுவாக வருவதை உணர முடிந்தது. அது 
பிணம்‌ அல்ல, உயிர்‌ உள்ளது. எனவே அவளைக்‌ காப்பாற்ற 
முடியலாம்‌. இருப்பதோ மனித அரவம்‌ அற்ற அற்றங்கரையில்‌. 
இருள்சூழ்ந்து வருகிறது. என்ன செய்வான்‌? மனம்‌ பதறினாலும்‌ 
அவனுடைய அறிவு வேலை செய்தது. முதல்‌ உதவி செய்வதில்‌ 
ஈடுபட்டான்‌. அப்பெண்ணை பாறையின்மீது குப்புறப்‌ படுக்க 
வைத்து முதுகின்மீது அழுத்தினான்‌. விட்டு விட்டு அழுத்தினான்‌. 
அவளுடைய வாயிலிருந்து நீர்‌ கொட்டியது. 


அந்நேரத்தில்‌ கோதையைத்‌ தேடிக்‌ கொண்டிருந்த அரசு 
ஏவலர்கள்‌ அங்கு வந்து விட்டார்கள்‌. கோதை கிடைத்து 
விட்டாள்‌ என்று பரபரப்பு அடைந்தார்கள்‌. மூச்சு மெதுவாக 
வருகிறது. உயிர்‌ பிழைக்க வாய்ப்பு உண்டு. உடனே சிகிச்சை 
செய்ய வேண்டும்‌. அவளை அப்படியே தூக்கிக்‌ கொண்டு 
அரண்மனையை நோக்கி ஓடினார்கள்‌. 


அப்பொழுதுதான்‌ கோதையைக்‌ காப்பாற்றிய வாலிபன்‌ 
உணர்ந்தான்‌, தனக்கு பலத்த அடி. என்பதை. இதுவரை அவன்‌ 
தன்னைப்‌ பற்றி நினைக்கவே இல்லை. ஆற்றில்‌ அடித்துக்‌ 
கொண்டு போகும்‌ கோதையைத்‌ துரத்திக்‌ கொண்டு வெகுதூரம்‌ 
போனான்‌. அவளுக்கும்‌, தனக்கும்‌ இருந்த இடைவெளியைக்‌ 
குறைக்க வேகமாக நீரில்‌ நீந்தும்போது தலை, நீரில்‌ மறைந்திருந்த 
ஒரு பாறையில்‌ மோதி விட்டது. மண்டையில்‌ இரத்தம்‌ 
கொட்டியது. ஆயினும்‌ அதனைப்‌ பொருட்படுத்தாது அவன்‌ 


146 ஜி. ஏ. வடிவேலு 


நீந்திக்‌ கொண்டே முன்னேறினான்‌. வேகமாக நீந்தினான்‌. 
அப்பொழுது ஓரத்திலிருந்த ஒரு பாறையின்‌ மீது அவனுடைய 
வலது கால்‌ வேகமாக மோதவே காலில்‌ பலத்த அடிபட்டு 
விட்டது. தலையிலும்‌ காலிலும்‌ ஏற்பட்ட காயங்களில்‌ இரத்தம்‌ 
கொட்டியது. 

எலும்பில்‌ அடிபட்டதால்‌ சற்று நேரத்தில்‌ கால்‌ வீங்கிக்‌ 
கொண்டது. அதனைச்‌ கவனியாத அவன்‌ நடக்க முற்பட்டான்‌. 
அம்மா” என்று கத்திக்‌ கொண்டே தரையில்‌ வீழ்ந்தான்‌. அவனால்‌ 
ஓரடிகூட எடுத்து வைக்க முடியவில்லை. அவன்‌ படும்‌ 
துன்பத்தைக்‌ கண்ட அரசு ஏவலர்கள்‌ அவனையும்‌ 
அரண்மனைக்குத்‌ தூக்கிக்‌ கொண்டு போனார்கள்‌. அவன்‌ வலி 
பொறுக்க முடியாமல்‌ அம்மா, அம்மா எனக்‌ கதறிக்‌ கொண்டே 
சென்றான்‌. மகள்‌ கிடைத்துவிட்ட செய்தியை அறிந்த அரச 
தம்பதிகளும்‌, மற்றவர்களும்‌ ஆற்றங்கரையிலிருந்து 
அரண்மனைக்கு விரைந்து வந்து சேர்ந்தார்கள்‌. 

அரண்மனை மருத்துவர்கள்‌ வேகவேகமாக சிகிச்சை 
செய்தார்கள்‌. கோதை நன்கு மூச்சுவிடத்‌ துவங்கினாள்‌. இனி 
உயிருக்கு பயமில்லை என்ற நிலை ஏற்பட்டது. 


கோதையைக்‌ காப்பாற்றிய இளைஞனுடைய சித்தம்‌ 
தெளிவாகவே இருந்தது. ஆனால்‌ உடல்‌ வலியால்‌ அவன்‌ 
துடி துடித்தான்‌. பெரும்‌ அளவு இரத்தம்‌ சேதமாகி விட்டது. 
மருத்துவர்கள்‌ மூலிகைகளை கொண்டு வந்து கசக்கி 
அவனுடைய கால்‌ மீதும்‌, தலை மீதும்‌ வைத்து பெரிய 
கட்டுகளாகப்‌ போட்டார்கள்‌. வலியால்‌ கதறித்‌ துடிக்கும்‌ 
அவனைப்‌ பரிவோடு அணைத்துக்கொண்டு அரசர்‌ ஆயிரம்‌ 
நன்றிகளைக்‌ கூறினார்‌. 'எங்கள்‌ குலம்‌ வாழ்விக்க வந்த 
இறைவனே! என இராணியார்‌ அவனுடைய கரங்களைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு கதறினார்‌. 


அடுத்த நாள்‌ காலை கோதை பூரண குணம்‌ எய்தி 
விட்டாள்‌ களைப்பு மட்டும்‌ அவளுக்கு இருந்தது. அந்த 
இடைகழி எம்பெருமாள்‌ அருளால்‌ அவளுக்கு யாதொரு 
ஊனமும்‌ ஏற்படவில்லை. அனால்‌ அவளைக்‌ காப்பாற்றிய 
இளைஞன்‌ பலத்த கட்டுகளுடன்‌ படுத்த படுக்கையாகி விட்டான்‌. 


சூளுரைத்த சுடர்க்‌ கொடி 


கோதையை நதி வெள்ளத்திலிருந்து மீட்பித்து 
காப்பாற்றிய வாலிபன்‌ திருக்கோவிலூர்‌ அரண்மனையில்‌ இராஜ 
உபசரணை பெற்றான்‌. தங்களுடைய புதல்வியின்‌ உயிரைக்‌ 
காப்பாற்றியதின்‌ விளைவாகத்தானே அவன்‌ இன்று இப்படி 
அவதிப்படுகிறான்‌! எனவே எப்படியும்‌ அவன்‌ விரைவில்‌ பூரண 
நலம்‌ பெற வேண்டும்‌ என்று மன்னரும்‌, மகாராணியாரும்‌ 
அரும்பாடு பட்டார்கள்‌. அரண்மனை மருத்துவர்கள்‌ அல்லும்‌ 
பகலும்‌ உடனிருந்து சிகிச்சை செய்தார்கள்‌. அரசனும்‌ அரசியும்‌ 
ஒரு நாளைக்கு நான்கைந்து முறை சென்று அவனைப்‌ 
பார்த்தார்கள்‌. அவன்‌ தவிப்பதைக்‌ கண்டு இராணியாரே 
அடிக்கடி கண்ணீர்‌ விடுவார்‌. அவன்‌ உடல்‌ நலம்‌ பெற 
இடைகழிப்‌ பெருமாள்‌ சன்னதியில்‌ பூசைகளும்‌, 
அராதனைகளும்‌ நாள்‌ தோறும்‌ நடந்த வண்ணமிருந்தன. 


கோதையும்‌ தனக்கு உயிர்ப்பிச்சை அளித்த அவனுக்கு 
மனதால்‌ கோடி முறை நன்றி செலுத்தினாள்‌. தன்னால்தான்‌ 
அவன்‌ அத்தகைய அவதிப்படுகிறான்‌ என நினைத்து அழுது 
புலம்பினாள்‌. அவன்‌ நலத்திற்காக அவள்‌ எம்பெருமானை 
வேண்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. 

அப்புதிய இளைஞனை போய்ப்‌ பார்க்க அவள்‌ மனம்‌ 
ஏனோ கூசியது. அவன்‌ தன்னை எவ்வாறு மீட்டு இருப்பான்‌! 
எப்படியெல்லாம்‌ அணைத்துத்‌ தூக்கி வந்திருப்பான்‌, 
என்றெல்லாம்‌ நினைத்த பொழுது அவளுடைய உள்ளம்‌ கூசியது. 
அவளுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டார்‌ இராணியார்‌. 
'இதில்‌ போய்‌ என்னம்மா கூச்சம்‌? உனக்கு உயிர்‌ கொடுத்த 
தெய்வத்திற்கு நீ நன்றி செலுத்த வேண்டாமா? அவனுடைய 
நலனை நீ கவனிக்க வேண்டாமா?” என்று மகளிடம்‌ இரண்டு, 


148 ஜி. ஏ. வடிவேலு 


மூன்று முறை கூறிவிட்டார்‌. அன்னையாரின்‌ கருத்து கோதைக்கு 
ஏற்றதாகவே பட்டது. எனவே ஒரு நாள்‌ காலை அவ்வாலிபனைப்‌ 
பார்க்க அவன்‌ படுத்திருந்த அறைக்குச்‌ சென்றாள்‌. தயங்கி, தயங்கி 
அவனை நெருங்கினாள்‌. 


கோதை தூரத்தில்‌ நின்று கொண்டே, “என்னைக்‌ 
காப்பாற்றியதற்காக நன்றி!' என்று இயந்திரம்‌ போல 
ஒப்புவித்தாள்‌. அடுத்த நொடியில்‌ வாயிற்படியை நோக்கி நடை 
போட்டாள்‌. அவனுக்கு நன்றி கூறியதன்‌ மூலம்‌ தன்னுடைய 
கடமையை முடித்துவிட்ட அந்த சிங்காரித்த தேர்‌ மெதுவாக 
நகர்ந்தது. 

கண்களை மூடிக்‌ கொண்டு ஏதோ சிந்தனையில்‌ 
அழ்ந்திருந்த அந்த வாலிபன்‌ பேச்சரவம்‌ கேட்டு கண்களைத்‌ 
திறந்தான்‌. ஒரு நொடியில்‌ எதிரில்‌ தென்பட்ட உருவத்தை 
அளந்துவிட்டான்‌. எதிரில்‌ நிற்பது? பனிப்‌ பிறை பழிக்கும்‌ நுதல்‌, 
பணைத்த வேய்ந்தோள்‌, ஏங்கும்‌ இடை, இருண்ட குழல்‌, மருண்ட 
விழி, இலவச்‌ செவ்வாய்‌, எட்பூ ஒத்த எடுப்பான நாசி, 
செம்மாதுளை வண்ண மலர்‌ போன்ற மோவாய்‌, காயல்‌ பூ ஓத்த 
மென்மையும்‌ கனக யொன்‌ நிறமும்‌ கொண்ட மேனி. 
இத்தனையும்‌ தாங்கிய உருவம்‌ தன்னெதிரே நிற்கக்‌ கண்டான்‌. 
யாரது இப்பூவுலகப்‌ பெண்ணா? அல்லது இயந்திர லோகத்தி 
லிருந்து வந்து குதித்த சுந்தர தேவதையா? அவனுடைய கண்கள்‌ 
இமைக்க மறுத்தன. அவை இமையாது அவளையே பார்த்து 
நிலைத்து நின்று விட்டன. எவ்வளவு நேரம்‌ பார்த்தான்‌, எத்தனை 
யுகங்கள்‌ பார்த்தான்‌? அது அவனுக்கே தெரியாது. 


சதங்கை ஓலி அவனுடைய உணர்வை மீட்டியது. 
அப்பொழுதுதான்‌ உணர்வு பெற்ற அவன்‌ இப்பூவுலகிற்கு 
வந்தான்‌. கண்ணை இமைத்துவிட்டு அவளைப்‌ பார்த்தான்‌. அவள்‌ 
அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டிருந்தாள்‌. 

'யாரது? நான்‌ காண்பது கனவா? கனவில்‌ வந்த காரிகை 
யார்‌ என்று அடியேன்‌ அறியலாமா?' அவன்‌ வினாவும்‌ 
தொடுத்தான்‌. 

அவ்விடத்தை விட்டு நகர்ந்து கொண்டி ருந்த கோதையின்‌ 
செவிகளிலே இவ்வினாக்கள்‌ புகுந்தன. வெட்கம்‌ அவளைப்‌ 
பிடுங்கித்தின்றது. அவள்‌ நின்று பதிலளிக்கவே விரும்பினாள்‌. 
ஆனால்‌ அங்கு நிற்க அவளால்‌ இயலவில்லை. ஆனால்‌ 
அவ்வாலிபன்‌ கேட்ட வினாக்களுக்கு பதில்‌ அளிக்காமல்‌ 
சென்றால்‌ என்ன நினைப்பார்‌? எனவே தயக்கத்தோடு 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 149 


திரும்பினாள்‌. அடிமேல்‌ அடிவைத்து வந்தாள்‌. அவனுக்கு 
அருகில்‌ வந்து நின்றாள்‌. தலை தரையைக்‌ காண, அவள்‌ கோவை 
இதழ்களைத்‌ திறந்து குயிலின்‌ குரலென ஒலித்தாள்‌. 

ஐயா, கால்‌ வலி அதிகமாகத்தான்‌ இருக்கும்‌. தலையில்‌ 
ஏற்பட்ட காயம்‌ ஆறிவிட்டதாக மருத்துவர்‌ கூறினார்‌. கால்‌ வலி 
தாங்குவது கடினம்‌ என்பதால்‌ மருத்துவர்‌ பகலில்கூட 
உறங்குவதற்கான மருந்து கொடுத்து விட்டாரோ? அதனால்தான்‌ 
கனவு காண்கிறீரோ என்னவோ அறியேன்‌. நான்‌ கனவுக்‌ கன்னி 
அல்ல. சாதாரண மானிடப்‌ பெண்‌. மிலாடுடையாரின்‌ புதல்வி. 
என்னுடைய பெயர்‌ கோதை. தங்களிடம்‌ மன்னிப்பு கோரவும்‌ 
நன்றி கூறவுமே வந்தேன்‌. 


'எதற்கு?” 

'தென்பெண்ணை ஆற்று விபத்தில்‌ சிக்கிய என்னை 
மீட்பித்து உயிரைக்‌ காப்பாற்றியதற்கு என்னுடைய இதய 
பூர்வமான நன்றி. தாங்கள்‌ படும்‌ இந்த வேதனைக்கு நான்‌ தான்‌ 
காரணம்‌. இந்த துன்பம்‌ அளித்ததற்காக மன்னிப்பு 
வேண்டுகிறேன்‌ ஐயா!' இவ்வார்த்தைகளைக்‌ கூறும்போது 
கோதையின்‌ கண்களிலிருந்து முத்துக்கள்‌ என கண்ணீர்‌ சிந்தியது. 


அ! தாங்கள்‌ மிலாடுடையார்‌ புதல்வியா? நான்‌ ஆற்றில்‌ 
இருந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்தது தங்களைத்தானா 
இளவரசி? அன்று என்‌ வேதனையால்‌ தங்களைச்‌ சரியாகக்‌ 
கவனிக்கவில்லை. உண்மையில்‌ தங்களுக்கு உதவியது நான்‌ செய்த 
பேறு. ஆற்றில்‌ வெள்ளத்தில்‌ சிக்கி அல்லல்படுவோரைப்‌ 
பார்க்கும்‌ எவரும்‌ காப்பாற்ற முயலவே செய்வார்கள்‌. இதில்‌ 
புதுமை ஒன்றும்‌ இல்லை. அதன்‌ விளைவாக எனக்கு அடி பட்டது 
உண்மைதான்‌. இன்னும்‌ கால்வலி மட்டுமே கொஞ்சம்‌ தெரிகிறது. 
அது விரைவில்‌ குணமாகிவிடும்‌. ஆனால்‌ அதற்காக தங்களுடைய 
பெற்றோர்கள்‌ படும்பாடு இருக்கிறதே, அதனை நினைத்தால்தான்‌ 
எனக்கு உடல்‌ வலியைவிட உள்ள வேதனை அதிகமாக உள்ளது. 


"ஐயையோ. 


'ஆம்‌, காலில்‌ அடிபடுவது இயல்பு. அது இன்னும்‌ ஓரிரு 
வாரங்களில்‌ நன்கு குணமாகிவிடும்‌. குணமாகா விட்டால்‌ 
அரண்மனை மருத்துவர்கள்‌ விடுவார்களா? வலியை அடித்து 
நொறுக்கிவிட மாட்டார்களா? நோயாளியான நான்‌ உங்கள்‌ 
அனைவருக்கும்‌ அளிக்கும்‌ துன்பம்‌ மிகமிக அதிகம்‌. 


150 ஜி. ஏ. வடிவேலு 


“காலை உணவு உண்டீர்களா? பால்‌ அப்படியே 
இருக்கிறதே! சூடாக பருகுங்கள்‌ கோதை அங்கு குவளையில்‌ 
இருந்த பாலை எடுத்து ஒரு கோப்பையில்‌ ஊற்றிக்‌ கொடுத்தாள்‌. 
இப்படி ஒரு விருந்தோம்பல்‌ கிடைக்குமென்றால்‌ அவன்‌ இன்னும்‌ 
ஒரு கால்‌, இரு கைகள்‌ உடம்பில்‌ உள்ள உறுப்புகள்‌ 
அத்தனையையும்‌ உடைத்துக்‌ கொள்ளத்‌ தயார்‌! அவன்‌ பால்‌ 
குடிப்பதை அவள்‌ பரிவோடு பார்த்தாள்‌. அந்தப்‌ பார்வையிலே 
அன்பு சுரந்தது. 

‘நான்‌ வருகிறேன்‌ ஐயா, உடம்பைக்‌ கவனித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌' என்று கூறிக்‌ கொண்டே நடந்தாள்‌ கோதை. 

'இளவரசி நில்லுங்கள்‌.' அவள்‌ நின்று திரும்பிப்‌ பார்த்தாள்‌. 
அவன்‌ மேலும்‌ தொடர்ந்தான்‌. 

'இளவரசி வருகிறேன்‌ என்றால்‌? எப்பொழுது வருகிறீர்கள்‌ 
என்று எதுவுமே சொல்லாமல்‌ போகிநீர்களே?” 


இந்த வினாவை அவள்‌ எதிர்பார்க்கவில்லை. ஆயினும்‌ 
பதில்‌ கூற வேண்டுமே! அந்த தேவையற்ற வினாவிற்கு விடையும்‌ 
தேவையில்லைதான்‌. ஆனால்‌ சும்மா போவது பண்பாடா? 
ஏதாவது மறுமொழி கூற வேண்டுமே என்பதற்காக 'மாலை' 
என்று சொல்லிவிட்டு நடந்தாள்‌. அந்த இடத்தில்‌ வீசிய ஒளி 
மறைந்தது. இருள்‌ வந்து கப்பிக்‌ கொண்டது போல அவன்‌ 
உணர்ந்தான்‌. 

கோதை தன்னுடைய அறைக்குச்‌ சென்றாள்‌. தன்னைக்‌ 
காப்பாற்றிய, தனக்கு உயிர்‌ அளித்த அந்த எழிலார்ந்த 
வாலிபனைப்‌ பற்றிய நினைவு அடிக்கடி வந்தது. அவனுடைய்‌ 
குரல்‌ செவிகளில்‌ ஒலித்துக்‌ கொண்டே இருந்தது. அவளுடைய 
மனம்‌ மகிழ்ச்சியால்‌ நிரம்பி இருந்தது, 'யார்‌ அவன்‌? சொல்ல 
மறுக்கிறானாம்‌. யாராய்‌ இருந்தால்‌ என்ன? உடல்‌ நலம்‌ பெற்ற 
பின்னர்‌ அவனுக்கு தக்க வெகுமதி கொடுத்து அனுப்ப 
வேண்டியது கடமை. அதனை தகப்பனார்‌ செய்வார்‌. நன்றி 
கூறியாகிவிட்டது. என்னுடைய கடமையை முடித்து விட்டேன்‌. 
என்று எண்ணத்தை ஓடவிட்டவாறு அவள்‌ படுக்கச்‌ சென்றாள்‌. 

கண்‌ இமைகளை மூடினாள்‌. அனால்‌ அவனுடைய 
இன்முகம்‌ முறுவல்‌ பூத்துக்‌ கொண்டு எதிரில்‌ நிற்கிறது. இப்பால்‌ 
பார்த்தாள்‌. அப்பால்‌ திரும்பிப்‌ படுத்தாள்‌. அவனுடைய உருவம்‌ 
அங்கும்‌ இங்கும்‌ எனாதபடி எங்கும்‌ வியாபித்து 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 151 


இருக்கிறது. ஏன்‌ அப்படி? அவள்‌ சித்தம்‌ கலங்கி விட்டதா? 
இதற்கு என்ன காரணம்‌? அவனைப்‌ போய்ப்‌ பார்த்தது தவறு. 
அதனால்‌ அவன்‌ நினைவில்‌ வருகிறான்‌. ஒரு பெண்ணுக்கு ஒரு 
அண்‌ மகன்‌ மீது அப்படி ஒரு நினைவு வரக்கூடாது. அதுவும்‌ 
இலட்சியத்தைப்‌ பற்றி கனா காணும்‌ அவளுக்கு அந்த எண்ணம்‌ 
வரவே கூடாது. 

கோதை பாகவதம்‌ படித்திருக்கிறாள்‌. கிருஷ்ணன்‌ மேல்‌ 
அவனுடைய மாமன்‌ கம்சனுக்கு மிகவும்‌ வெறுப்பு. எனவே 
பார்க்கும்‌ இடமெல்லாம்‌ கம்சனுக்கு கிருஷ்ணனே 
தென்பட்டான்‌. அவனை வெட்ட வாளை வீசி, வீசி ஏமாற்றம்‌ 
அடைந்தான்‌. 


நப்பின்னை என்ற கோபிகைக்கு கண்ணன்‌ மீது மாசற்ற 
காதல்‌ ஏற்பட்டு விட்டது. எங்கும்‌ அவளுக்கு அவனுடைய 
உருவமே தோன்றியது. தூணையும்‌, மரத்தையும்‌ யமுனையின்‌ 
வெள்ளத்தையும்‌ கண்ணன்‌ என்றே கட்டித்‌ தழுவிக்‌ 
கொள்வாளாம்‌. 

ஒருவர்‌ மீது அதிக அன்போ அல்லது வெறுப்போ 
ஏற்பட்டால்‌ அவர்‌ இல்லாதபோதும்‌ அவர்‌ உருவம்‌ கண்‌ முன்‌ 
இருப்பது போலத்‌ தோன்றுமாம்‌. இதனை நினைத்துக்‌ 
கொண்டாள்‌ கோதை. அப்படியாயின்‌ அவளுக்கு அந்த 
இளைஞன்‌ மீது வெறுப்பு அல்லது அன்பு இவற்றில்‌ ஏதாவது 
ஒன்று இருந்தாக வேண்டும்‌. அவன்‌ மீது அவளுக்கு வெறுப்பா, 
அன்பா? தன்னை வாழ வைத்த அவன்‌ மீது நிச்சயமாக வெறுப்பு 
ஏற்பட முடியாது. “அப்படியாயின்‌ அன்பா? ஐயயோ, இது 
என்னை சாதாரண இலட்சியமற்ற பெண்‌ ஆக்கிவிடுமே! 
கொண்டல்வண்ணா, கோபாலா! குன்றை குடையாகப்‌ பிடித்த 
கோவிந்தா! நீதான்‌ என்‌ மனதைக்‌ கட்டுப்படுத்தி அருள்‌ பாலிக்க 
வேண்டும்‌!” 


இவ்வாறு எண்ணத்தை ஓடவிட்ட கோதை வேதனைப்‌ 
பட்டாள்‌. மாலை நேரம்‌ வந்துவிட்டது. அவன்‌ தொடுத்த 
வினாவுக்கு மறுக்க வழியின்றி மாலை வருவதாகக்‌ கூறியதை 
நினைத்துக்‌ கொண்டாள்‌. அவள்‌ அவனுடைய வினாவிற்கு 
பதிலாக “மாலை என்று சொல்லி வைத்தாளே யொழிய, அன்று 
மாலை மீண்டும்‌ போய்‌ அவனைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று 
அப்பொழுது அவள்‌ நினைக்கவில்லை. தன்னுடைய மனதைக்‌ 
கட்டுப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. அதற்கு ஒரே வழி அவனை 


152 ஜி. ஏ. வடிவேலு 


மீண்டும்‌ போய்‌ பார்க்காதிருப்பதுதான்‌ என நினைத்து சும்மா 
இருந்தாள்‌. 

அனால்‌ அவன்‌ அவளுடைய நினைவில்‌ வந்து கொண்டே 
இருந்தான்‌. அவனை மறக்க அரண்மனை நந்தவனம்‌ பக்கமாகப்‌ 
போகலாம்‌ என்று நினைத்தாள்‌. தன்னுடைய தோழிகளோடு 
புறப்பட்டாள்‌. நந்தவனத்திற்கு நடந்தாள்‌. தென்பெண்ணைப்‌ 
பக்கம்‌ போகக்‌ கூடாது என்பது பெற்றோர்கள்‌ அணை. எனவே 
அவள்‌ அங்கு இப்பொழுதெல்லாம்‌ போவதில்லை. 


“ஆனால்‌ நான்‌ மாலை வருகிறேன்‌' என்று அவரிடம்‌ 
சொல்லியது எவ்வளவு பெரிய தவறு! அவர்‌ என்னை 
எதிர்பார்த்து ஏமாற்றம்‌ அடைவார்‌ அல்லவா? எனக்கு புத்துயிர்‌ 
அளித்த அவருடைய மனதை நோகச்‌ செய்வதுதான்‌ நான்‌ 
செய்யும்‌ கைம்மாறா?' இவ்வாறு மீண்டும்‌ நினைத்தாள்‌. 
அவளுடைய மனதில்‌ ஒரு போராட்டமே நடந்தது. அவரிடம்‌ 
மாலை வருவதாக சொன்னதற்காகப்‌ போய்‌ அவரைப்‌ 
பார்த்துவிட்டு உடனே திரும்பினால்‌ என்ன? உடல்‌ நலம்‌ 
விசாரித்துவிட்டு வருவதே பண்பு என்று நினைத்தாள்‌. இந்த 
வகையில்‌ தன்னுடைய செயலுக்கு ஒரு சமாதானம்‌ தேடிக்‌ 
கொண்டாள்‌. 


'அத்துழாய்‌, நப்பின்னை, எனக்கு அரண்மனையில்‌ வேலை 
இருக்கிறது. நீங்கள்‌ போங்கள்‌. கோதை தோழிகளைப்‌ பார்த்துக்‌ 
கூறினாள்‌. மீண்டும்‌ அரண்மனைக்குத்‌ திரும்பினாள்‌. அவன்‌ 
படுத்திருந்த அறையை நோக்கி நடை போட்டாள்‌. அவளுடைய 
குறிப்பை உணர்ந்து கொண்டார்கள்‌ தோழிகள்‌ “ஆம்‌, 
எங்களுடன்‌ இனி உங்களுக்கு வேலை இல்லைதான்‌.” 
இவ்வார்த்தைகளைச்‌ சொல்லிக்‌ கொண்டே தோழிகள்‌ வேறு 
திசையில்‌ நடந்தார்கள்‌. அவள்‌ முகம்‌ நாணத்தால்‌ சிவக்க, அவன்‌ 
படுத்திருந்த அறைக்குள்‌ மருண்ட மான்‌ என அடி எடுத்து 
வைத்தாள்‌. 

அவளையும்‌ அறியாது மகிழ்ச்சி அவளுடைய உள்ள 
மெங்கும்‌ வியாபித்திருந்தது. அவளுடைய உதடுகள்‌ பாசுரத்தை 
முனகியது. 

“மத்தளம்‌ கொட்ட, வரிசங்கம்‌ நின்றூத 

முத்துடைத்‌ தாமம்‌ நிரை தாழ்ந்த பந்தர்‌ கீழ்‌ 

மைத்துனன்‌ நம்பி மதுசூதனன்‌ வந்து என்னைக்‌ 

கைத்தலம்‌ பற்றக்‌ கனா கண்டேன்‌ தோழி நான்‌! 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 153 


ஆனால்‌ அவன்‌ நிலை? அவன்‌ சித்த சுவாதனம்‌ 
இழந்துவிட்டானா? அவளுடைய பனிப்பிறை பழித்த நுதல்‌ 
அவனுடைய மதியைக்‌ கலக்கி விட்டது. பணைத்த 
வேய்த்தோள்கள்‌ அவனைப்‌ பைத்தியம்‌ அக்கிவிட்டன. ஏங்கும்‌ 
இடையை நினைத்து ஏக்கப்‌ பெருமூச்சு விட்டான்‌. தடித்த 
முலைகளை நினைத்து துடித்தான்‌. இருண்ட குழல்களை 
நினைத்து இறும்பூது அடைந்தான்‌. மருண்ட விழிகள்‌ அவன்‌ 
மண்டையைக்‌ குடைந்தன. இளவச்‌ செவ்வாயை நினைத்து இனம்‌ 
தெரியாது சிரித்தான்‌. எட்பூ ஒத்த நாசியை நினைத்து ஏங்கினான்‌. 
எட்டிக்‌ கனி போன்ற சிவந்த கன்னங்களைத்‌ தொட்டுப்‌ பார்ப்பது 
போல்‌ பாவனை செய்தான்‌. செம்மாதுளை வண்ண மலர்‌ 
மோவாயை நினைத்து செயல்‌ இழந்தான்‌. பற்பல உணர்வுகளின்‌ 
சுழலிலே அவன்‌ பைத்தியமே ஆகிவிட்டான்‌. 


தன்னுடைய எதிரில்‌ வந்து நின்ற கோதையை வெறிக்க, 
வெறிக்கப்‌ பார்த்தான்‌. அவன்‌ சித்த சுவாதீனம்‌ இழந்தான்‌. அவள்‌ 
தன்னுடைய பவளச்‌ செவ்வாயைத்‌ திறந்து பனி மொழியில்‌ 
பேசினாள்‌: 


“ஓயா, தங்களுடைய கால்‌ வலி குறைந்துள்ளதா? தங்களுக்கு 
ஏதாவது தேவையா என்று அம்மா கேட்கச்‌ சொன்னார்கள்‌?” 

அம்மா கேட்கச்‌ சொன்னதால்தான்‌ தாங்கள்‌ இங்கு 
வந்தீர்களா இளவரசி? அப்படியானால்‌ தாங்களாகவே விரும்பி 
என்னை விசாரிக்க வரவில்லை அல்லவா? இந்த வேலைக்கு ஒரு 
பணிப்பெண்ணை அனுப்பி இருந்தால்‌ போதுமே! இந்நாட்டின்‌ 
இளவரசி இதனை விசாரிக்க கால்கடுக்க நடந்துவர வேண்டுமா?” 
வரிசையாக வினாக்களைத்‌ தொடுத்தான்‌ அவன்‌. 


அவள்‌ நாணத்தின்‌ விளைவாக மறைமுகமாகப்‌ பேசினாள்‌. 
அவன்‌ அதனை அறியாமல்‌ இல்லை. அது அவனுக்கு பொய்க்‌ 
கோபம்‌ ஏற்படுத்தி விட்டது. இதனை அவளும்‌ அறியாமல்‌ 
இல்லை, ஆயினும்‌ அவனுடைய கேள்விக்‌ கணையை எதிர்நோக்க 
முடியாமல்‌ அவள்‌ தடுமாறினாள்‌. தலை தரையைப்‌ பார்த்தது. 
பொன்‌ மேனியில்‌ இரத்தம்‌ பாய்ந்தது. பேச நா வரவில்லை. 
ஒருவித அச்ச உணர்வுடன்‌ பதுமையாக நின்றாள்‌. 

‘இளவரசி, நான்‌ தங்களுடைய மனம்‌ புண்படும்படி 
பேசிவிட்டேன்‌. மன்னிக்கவும்‌. என்னுடைய கால்வலி எவ்வளவோ 
குறைந்துவிட்டது. ஆனால்‌ அரண்மனையின்‌ உபசரிப்புதான்‌ 


154 ஜி. ஏ. வடிவேலு 


உயிரை வாங்குகிறது. ஒரே இடத்தில்‌ இருப்பது மிகவும்‌ 
துன்பமாக இருக்கிறது. மெதுவாக வெளியில்‌ நடந்து பார்க்க 
ஆவலாக இருக்கிறது. அவளை மறைமுகமாகத்‌ தாக்கிப்‌ 
பேசியதற்காக அவன்‌ வருத்தப்‌ பட்டான்‌. 


யா, மருத்துவரைக்‌ கேட்கலாம்‌. அவர்‌ அனுமதித்தால்‌ 
தங்களை நாளையே வெளியில்‌ அழைத்துப்‌ போகிறோம்‌, கோதை 
அவனை உற்றுப்‌ பார்த்தாள்‌. பின்னர்‌ மீண்டும்‌ பேச்சைத்‌ 
தொடர்ந்தாள்‌: 

நான்‌ ஒன்று கேட்டால்‌ தவறாக நினைக்க மாட்டீர்களே?' 


“தாராளமாகக்‌ கேளுங்கள்‌, ஆனால்‌ வினாத்‌ தொடுக்கும்‌ 
ஆசிரியர்‌ இருக்கையில்‌ இருக்க, விடை பகரும்‌ மாணவன்‌ 
நிற்பதுதான்‌ எங்கள்‌ ஊர்‌ வழக்கம்‌. இங்கு என்னடாவென்றால்‌ 
நேர்மாறாக. 


“அதனால்‌ என்ன? நோயாளிதான்‌ படுக்கையில்‌ இருப்பது 
எங்கள்‌ ஊர்‌ வழக்கம்‌. 

உம்‌, தாங்கள்‌ புத்திசாலி” 

நான்‌ கேட்க வந்தது. 

கேளுங்கள்‌, தயக்கம்‌ வேண்டாம்‌ இளவரசி!' 

“தாங்கள்‌ யார்‌ என்று அடியாள்‌ அறியலாமா? 


கோதையின்‌ இந்த வினா அவனுடைய உள்ளத்தில்‌ 
அம்புபோலப்‌ பாய்ந்தது. முகம்‌ வாடியது. அதில்‌ சற்று நேரத்திற்கு 
முன்‌ தவழ்ந்து விளையாடிய ஒளி மறைந்தது. இருள்‌ கப்பியது. 
அவன்‌ எதுவுமே மறுமொழி பேசவில்லை. அவளையே வெறிக்க, 
வெறிக்கப்‌ பார்த்துக்‌ கொண்டு இருந்தான்‌. 

இதனைக்‌ கண்டு அவள்‌ பதறிவிட்டாள்‌. தான்‌ கேட்கக்‌ 
கூடாததைக்‌ கேட்டுவிட்டதாக வேதனைப்பட்டாள்‌. அவளும்‌ 
முகம்‌ வாடி, கண்‌ கலங்க பேசினாள்‌: 


“ஓயா, நான்‌ ஏதாவது தவறாகப்‌ பேசிவிட்டேனா? என்னை 
மன்னித்து விடுங்கள்‌, தங்களுடைய பூர்வீகம்‌ என்னவாக 
இருப்பினும்‌ எனக்கு என்ன? அதனைக்‌ கேட்டது தவறுதான்‌. 
தாங்கள்‌ எனக்கு உயிர்ப்பிச்சை அளித்த தெய்வம்‌. தெய்வத்திற்கு 
ஆதியும்‌, அந்தமும்‌, பிறப்பும்‌, இறப்பும்‌, உற்றாரும்‌, உறவும்‌ இல்லை 
என்பதை நான்‌ படித்திருக்கிறேன்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 155 


இளவரசி, பெரிய வார்த்தைகள்‌ பேசி என்னை வதைக்க 
வேண்டாம்‌. நான்‌ தாய்‌, தந்தை, உற்றார்‌, உறவினர்‌ அற்ற அனாதை. 
ஏன்‌, ஊரும்‌ உறைவிடமும்‌ இல்லாத நாடோடி. அவனுடைய 
கண்கள்‌ கலங்கின. அவள்‌ அந்த சூழ்நிலையை மாற்ற சிரிப்பை 
வரவழைத்துக்‌ கொண்டு பேசினாள்‌: 


அப்படியானால்‌, தங்களை நான்‌ தெய்வம்‌ என்று கூறியது 
பொருத்தமானது என்றே தெரிகிறது. தாங்கள்‌ கூறிய அத்தனையும்‌ 
இல்லாதவன்தான்‌ இறைவன்‌? 


அப்படியே வைத்துக்‌ கொள்ளுங்களேன்‌. 


“யா, நான்‌ வருகிறேன்‌. தங்கள்‌ மனதில்‌. ஏதோ பெரிய 
வேதனை உள்ளது. மலரை அரிக்கும்‌ வண்டு போல தங்களுடைய 
இதயத்தை ஏதோ கவலை அரிப்பதை இப்பொழுது 
உணருகிறேன்‌. அதனை நான்‌ கிளறிவிட்டு விட்டேன்‌. அதற்காக 
தங்கள்‌ மன்னிப்பை வேண்டுகிறேன்‌. மருத்துவர்‌ அனுமதித்தால்‌ 
நாளையே தங்களை மெதுவாக அரண்மனைப்‌ பூங்காவிற்கு 
அழைத்துப்‌ போகிறோம்‌. 

இவ்வார்த்தைகளைக்‌ கூறியவுடன்‌ அவள்‌ மெதுவாக 
வெளியேறினாள்‌. அந்த அறைக்குள்‌ புகுந்தபோது இருந்த 
மகிழ்ச்சி எங்கோ போய்விட்டது. கனத்த இதயத்தோடு வெளியே 
நடந்தாள்‌. அவனே அவளை மறந்தான்‌. அந்தப்புரத்தை மறந்தான்‌. 
தன்னையே நினைத்துக்‌ கண்ணீர்‌ விட்டுக்‌ கொண்டு தவித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


கோதை அன்று இரவு ஊணும்‌ கொள்ளவில்லை. உறக்கமும்‌ 
வந்தபாடில்லை. தனிமையில்‌ படுத்த அவள்‌ தன்னுடைய மனதைத்‌ 
திறந்து ஆராய்ந்தாள்‌. அவன்‌ யாரோ ஒரு அனாதை. அவன்‌ 
தனக்கு புத்துயிர்‌ அளித்தது உண்மைதான்‌. ஆனால்‌ உதவி 
செய்தவர்கள்‌ எல்லாம்‌ இப்படி உள்ளத்தில்‌ புகுந்து ஆட்டுவது 
என்றால்‌ உலகம்‌ என்னவாகும்‌? அவன்‌ மட்டும்‌ அவளுடைய 
உள்ளத்தில்‌ கோயில்‌ கொண்டு அப்பேதைப்‌ பெண்ணை உலுக்கக்‌ 
காரணம்‌? அது நன்றி உணர்வா? அல்லது அதுதான்‌ காதல்‌ 
என்பதா? 


இருக்கலாம்‌. அவனும்‌ தன்னைப்‌ பார்த்து தடுமாறுகிறான்‌ 
என்பதை கோதை உணர்ந்தாள்‌. அவனுடைய பெருமூச்சின்‌ 
ஓலத்தை அவள்‌ கேட்டாள்‌. அவனுடைய பார்வையுடன்‌ 
பேசினாள்‌. இதயத்தோடு இதயம்‌ உராய்வதை உணர்ந்தாள்‌. 
ஓட்டும்‌ இரண்டு உள்ளங்களின்‌ தட்டும்‌ ஒலி அவளுக்குத்‌ 


156 ஜி. ஏ. வடிவேலு 


தெளிவாகவே கேட்டது. வாழ்நாளில்‌ அதுவரை காணாத 
புதுமையான இன்பத்தைக்‌ கண்டான்‌; ஏன்‌, வேதனையான 
துன்பத்தையும்‌ கண்டாள்‌. இன்பமும்‌, துன்பமும்‌ சேர்ந்த 
கலவையின்‌ பெயர்தான்‌ காதலா? 

அப்படியாயின்‌ அவன்‌ மீது காதல்‌ பிறந்து விட்டதா? 
அதனுடைய விளைவு? எப்படியோ ஒரு நாளைக்கு 
பெற்றோர்களிடம்‌ சொல்லியாக வேண்டும்‌. வீரபாண்டியனுக்கு 
அவளை மணம்‌ முடிக்க அவர்கள்‌ துடித்துக்‌ கொண்டு 
இருக்கிறார்கள்‌. அந்நிலையில்‌ இதனைக்‌ கேட்டு கோபிப்பார்கள்‌. 
அரசகுமாரியை அனாதைக்குக்‌ கொடுப்பதா என மறுப்பார்கள்‌. 
அவள்‌ அழுது அடம்‌ பிடிப்பாள்‌. உண்ணா நோன்பு இருப்பாள்‌. 
தங்களுடைய ஓரே மகளின்‌ கண்ணீரைக்‌ கண்டு பெற்றோர்கள்‌ 
துடிப்பார்கள்‌. இறுதியில்‌ வருத்தத்தோடு திருமணத்திற்கு இசைவு 
கொடுப்பார்கள்‌. திருமணம்‌ சீரும்‌, சிறப்புமாக நடக்கும்‌. அடுத்த 
ஆண்டு ஒரு குழந்தையும்‌ பிறக்கும்‌. அவள்‌ அதனைத்‌ தூக்கி 
வைத்துக்‌ கொண்டு தாலாட்டுப்‌ பாடுவாள்‌. அதற்கு அடுத்த 
அண்டு மற்றொரு குழந்தை. இப்படி, இப்படி! பின்னர்‌ முதுமை 
எய்துவாள்‌, கூனிக்‌ குறுகி நடப்பாள்‌. பேரன்‌, பேத்தியோடு 
கொஞ்சுவாள்‌. ஒரு நாளைக்கு மண்டையைப்‌ போட்டுவிடுவாள்‌. 
எல்லோருடைய வாழ்விலும்‌ இதுதான்‌. 


“ஆனால்‌ இதற்காகத்தானா நான்‌ பிறந்தேன்‌? நான்‌ 
சாதாரண மானிடப்‌ பெண்ணா? எம்பெருமான்‌ நாராயண 
மூர்த்தி அனாதையாக திருமலையில்‌ இருக்கிறான்‌. அவனைத்‌ 
தில்லைக்குக்‌ கொண்டு வரவேண்டும்‌. சோழர்‌ பூண்டை வேர்‌ 
அறுத்து வெந்நீர்‌ ஊற்ற வேண்டும்‌ என்று நினைத்தது எல்லாம்‌ 
விளையாட்டிற்கா? இன்னும்‌ சொல்லப்போனால்‌ காதல்‌ புரிய 
ஓர்‌ அடவன்‌ கிடைக்காத போது செய்த கற்பனை அது 
என்பதோடு மன நிறைவு பெறவா? 


இல்லை, இல்லை! அது என்னுடைய கற்பனை அல்ல. 
வாழ்வின்‌ குறிக்கோள்‌. நான்‌ பெண்தான்‌, ஆனால்‌ அந்தப்‌ 
பெருமாள்‌ என்னைக்‌ கைவிட மாட்டார்‌. அவன்‌ அருளால்‌ 
அதனைச்‌ செய்தே தீருவேன்‌. அப்படி அது என்னால்‌ முடியாது 
போனால்‌ அதற்காக இறுதிவரை போரிட்டு இலட்சிய 
மரணத்தைச்‌ சந்திப்பேன்‌. 

ஆம்‌, நான்‌ இலட்சியவாதி, எனக்கு காதலும்‌ இல்லை. 
கல்யாணமும்‌ இல்லை. ஊரும்‌ இல்லை, உற்றாரும்‌ இல்லை. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 157 


நெடிய, கொடிய வழியில்‌ தனித்தே நடப்பேன்‌. எந்த 
கொடுமைக்கும்‌ பின்வாங்க மாட்டேன்‌. மனித உணர்வுகளை 
இலட்சியத்தின்‌ சன்னதியில்‌ பலியிட்டு அதனை ஆராதிப்பேன்‌. 
இது எல்லாம்‌ வல்ல தில்லைத்‌ திருமாலின்‌ மீது சத்தியம்‌. 

அவள்‌ உள்ளத்தில்‌ சபதம்‌ எடுத்துக்‌ கொண்டாள்‌. 
அப்பொழுது இரவு உச்சி வேளை. அர்த்த ஜாம பூஜை நடக்கும்‌ 
நேரம்‌. கோயில்‌ மணி அடித்தது. 


அவள்‌ ஒருவித வெறியோடு எழுந்து நின்றாள்‌. உடல்‌ 
விறைத்துக்‌ கொண்டு நின்றாள்‌. அப்பொழுது அவள்‌ சாதாரண 
மானிடப்‌ பெண்ணாகத்‌ தென்படவில்லை. பத்திரகாளியாகத்‌ 
தென்பட்டாள்‌. அவளுடைய உடல்‌ கிடு கிடு என நடுங்கியது. 
வெகு நேரத்திற்கு பின்னர்‌ பழைய நிலைக்கு வந்தாள்‌. அடுத்த 
நாள்‌ அந்த இளைஞனைப்‌ பார்த்துப்‌ பேச வேண்டும்‌ 
அவனுடைய உள்ளத்தில்‌ ஏற்பட்டுள்ள மோகத்தை 
முளையிலேயே கிள்ளி விட வேண்டும்‌. இந்த முடிவோடு உறங்கத்‌ 
துவங்கினாள்‌. 


பொழுது புலர்ந்தது. துயில்‌ நீங்கி எழுந்தாள்‌. சோர்ந்தே 
தென்பட்டாள்‌. அவள்‌ மனதில்‌ எடுத்துக்‌ கொண்ட சபதத்திற்கும்‌, 
சபலத்திற்கும்‌ போராட்டம்‌ நடந்து கொண்டேதான்‌ இருந்தது. 
அவள்‌ தெளிவு கண்டுவிட்டதாகச்‌ சொல்ல முடியாது. அனால்‌ 
தான்‌ தெளிவு கண்டுவிட்டதாகத்‌ தன்னைத்‌ தானே ஏமாற்றிக்‌ 
கொண்டாள்‌. 


அந்த இளைஞனுடைய உடல்‌ நிலையைப்‌ பற்றி 
மருத்துவரைக்‌ கலந்தாள்‌. அவன்‌ மெதுவாக நடப்பதுதான்‌ 
நல்லது என்றார்‌ மருத்துவர்‌. 

தோழிகளுடன்‌ அவன்‌ படுத்திருந்த அறைக்குச்‌ சென்றாள்‌. 
மருத்துவர்‌ நடக்க அனுமதித்து விட்டார்‌ என்றும்‌, பூங்காவிற்கு 
அவன்‌ மெதுவாக நடக்கலாம்‌ என்றும்‌ கூறினாள்‌ அவன்‌ 
உற்சாகத்தோடு எழுந்து நின்றான்‌. இரு தோழிகளும்‌ அவனைத்‌ 
தாங்கிப்‌ பிடித்துக்‌ கொண்டு மெதுவாக நடத்திச்‌ சென்றார்கள்‌. 
அவர்களுக்குப்‌ பின்னால்‌ அவள்‌ நடந்தாள்‌. அவ்வப்போது 
அவர்களுக்கு உதவினாள்‌. நால்வரும்‌ அரண்மனை நந்தவனம்‌ 
போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. 

கோதையும்‌, தோழியரும்‌ அவனை நந்தவனத்தில்‌ ஒரு 
இருக்கையின்‌ மீது அமர வைத்தார்கள்‌. அந்த இருக்கையை 


158 ஜி. ஏ. வடிவேலு 


ஒட்டியிருந்த மரத்தின்‌ மீது அவன்‌ சாய்ந்து கொண்டு 
உட்கார்ந்தான்‌. கோதை ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றாள்‌. 
தோழிகள்‌ அவனுக்கு அருகில்‌ இருபுறமும்‌ நின்றார்கள்‌. அவன்‌ 
பேச்சைத்‌ துவங்கினான்‌; 

'இளவரசி, தென்பெண்ணையின்‌ கரையில்‌ உள்ள 
இம்மரங்கள்‌ இப்படி கொத்து கொத்தாக பூத்துக்‌ குலுங்க என்ன 
காரணம்‌? இம்மரங்கள்‌ நாளெல்லாம்‌ மலர்களைத்‌ தரையின்‌ மீது 
சொரிந்து கொண்டே இருக்க என்ன காரணம்‌? அதனைத்தான்‌ 
நான்‌ இங்கு வந்தது முதல்‌ யோசித்தேன்‌. இப்பொழுதல்லவா 
உண்மை புரிகிறது.” இவ்வார்த்தைகளைக்‌ கூறிய அவன்‌ அவளைப்‌ 
பார்த்து சிரித்தான்‌. 

“தங்களுடைய அறிவு மிகவும்‌ நன்றாகவே வேலை 
செய்கிறது. ஒரு மாபெரும்‌ உண்மையை எவ்வளவு எளிதில்‌ கண்டு 
பிடித்து விட்டீர்கள்‌! ஓர்‌ அண்மகன்‌ அராய வேண்டிய தத்துவமா 
இது! தென்பெண்ணையின்‌ வளமைதான்‌ இம்மரங்கள்‌ இவ்வாறு 
பூக்கக்‌ காரணம்‌ என என்னைப்‌ போன்ற அறிவற்ற பெண்ணும்‌ 
சொல்லுவார்களே. இது அவளுடைய மிடுக்கான பதில்‌, பேச்சின்‌ 
போக்கினைப்‌ புரிந்து கொண்ட தோழிகள்‌ அப்பால்‌ நகர்ந்து 
விட்டார்கள்‌. 

அதுதான்‌ இல்லை. தாங்கள்‌ கூறியது பிழையான விடை. 
இந்த மரங்கள்‌ இப்படிப்‌ பூக்க வேறு காரணம்‌ உண்டு. ஒரு பெரிய 
கவிஞர்‌ என்ன சொல்லுகிறார்‌ தெரியுமா? அழகானவர்கள்‌ 
அருகில்‌ வந்தால்‌ அசோக மரங்கள்‌ பூக்குமாம்‌. அவர்களுடைய 
வாய்களிலிருந்து சொற்கள்‌ உதிரும்போது அம்மரங்களிலிருந்து 
மலர்கள்‌ உதிருமாம்‌!' 


'மரங்களைப்‌ பூக்க வைக்கும்‌ அத்தகைய அற்றல்‌ படைத்த 
ஆண்பிள்ளை யாராக இருக்கும்‌?” கோதை தன்னுடைய முகத்தில்‌ 
ஒரு பொய்யான வியப்பை விளையாட விட்டுக்கொண்டே 
கேட்டாள்‌. 


“கவிஞர்‌ பெண்களைப்‌ பற்றித்தான்‌ சொல்லுகிறார்‌. 
ஆண்களைப்‌ பற்றி அல்ல இளவரசி! சிரித்துக்‌ கொண்டே அவன்‌ 
கூறினான்‌. 

“இங்கு பெண்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கவிஞர்‌ கூறியது 
போன்ற அழகான பெண்கள்‌ இல்லையே! அதோடு இன்னொரு 
ஐயம்‌. நாளெல்லாம்‌ மரங்களிலிருந்து மலர்கள்‌ உதிர்ந்த வண்ணம்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 159 


உள்ளன. அப்படியானால்‌ இங்கு நாளெல்லாம்‌ சலசல எனப்‌ 
பேசும்‌ வாயாடிப்‌ பெண்கள்‌ இருக்க வேண்டுமே! இங்கு யாரும்‌ 
அப்படி இருப்பதாகத்‌ தெரியவில்லையே? இதனைக்‌ கூறிக்‌ 
கொண்டே அவள்‌ தன்னுடைய பாதத்தின்‌ பெரு நகத்தைப்‌ 
பார்த்தாள்‌. 

'இருக்கிறாரே? 

“காமாலைக்‌ கண்களுக்கு கண்டதெல்லாம்‌ மஞ்சள்‌ 
என்பார்கள்‌?” 

'காதல்‌ கண்களுக்கு கண்டதெல்லாம்‌ எழில்‌ என்று 
அதனையே அழகாகச்‌ சொல்லலாமே, இளவரசி' வெட்டிப்‌ 
பேசிய அவன்‌ மேலும்‌ தொடர்ந்தான்‌. 


'காமாலையாகவே இருக்கட்டும்‌. அந்நோயும்‌ சில 
நேரங்களில்‌ வேண்டியதே! 


ஐயா, உங்களோடு ஈடு கொடுத்துப்‌ பேச எனக்கு ஆற்றலும்‌ 
இல்லை; அறிவும்‌ இல்லை. ஒரு முக்கியமான செய்தியைச்‌ 
சொல்லவே தங்களை இங்கு அழைத்து வந்தேன்‌. 

'சொல்லுங்கள்‌, சொல்லுங்கள்‌! தாங்கள்‌ என்ன சொல்லப்‌ 
போகிறீர்கள்‌ என்று எனக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. ஆயினும்‌, 
அதனை நீங்கள்‌ சொல்ல வேண்டும்‌. அது என்‌ செவிகளில்‌ 
தேனாகப்‌ பாய வேண்டும்‌. நான்‌ அதனை கேட்க ஏழு ஏழு 
பிறவிகளில்‌ எத்தனையோ புண்ணியங்கள்‌ செய்திருக்க வேண்டும்‌. 
நாணம்‌ எதற்கு, சொல்லுங்கள்‌! 


கோதை அவன்‌ தன்னிடம்‌ என்ன எதிர்பார்க்கிறான்‌ 
என்பதை அறிவாள்‌. அவன்‌ எதிர்பார்க்கும்‌ செய்திக்கு நேர்‌ 
மாறானதைச்‌ சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. 
அவள்‌ முகம்‌ வாடியது. நா வறண்டது. பேச இயலவில்லை. 
மெதுவாக வார்த்தைகளைத்‌ தேடிப்‌ பேசினாள்‌. கண்கள்‌ கலங்க 
தரையைப்‌ பார்த்துக்‌ கொண்டே பேசினாள்‌: 


“ஓயா, தங்களுடைய உள்ள உணர்வை நான்‌ புரிந்து 
கொண்டேன்‌. என்னுடைய மனமும்‌ தங்களைக்‌ கண்டது முதல்‌... 
இதுவரை பேசிவிட்ட அவள்‌ மேலும்‌ வார்த்தைகள்‌ வராது 
தடுமாறினாள்‌. அப்பொழுது அவளுடைய கண்களிலிருந்து இரு 
நீர்த்‌ துளிகள்‌ தரையில்‌ விழுந்ததை அவன்‌ கவனிக்கவில்லை. 
அவன்‌ சொர்க்கத்தில்‌ மிதந்து கொண்டு இருந்தான்‌. 


160 ஜி. ஏ. வடிவேலு 


'இளவரசி, போதும்‌, அது போதும்‌ எனக்கு. மேலும்‌ பேச 
அவசியமே இல்லை. தங்களுடைய உள்ளம்‌ எனக்குப்‌ புரிகிறது. 
இந்த தடுமாற்றம்‌ ஏற்படுவதுதான்‌ ஒரு குல மகளின்‌ இயல்பு. 
அவன்‌ உற்சாகத்தோடு பேசினான்‌. 

“இல்லை ஐயா, அது போதாது. இன்னும்‌ சொல்ல வேண்டி 
இருக்கிறது. நம்முடைய இருவர்‌ எண்ணங்களும்‌ தவறானவை. 
அந்த எண்ணங்களை நாம்‌ வளர்த்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. நான்‌... 
நான்‌ இதர பெண்களைப்‌ போலக்‌ காதலித்துக்‌ கல்யாணம்‌ செய்து 
கொண்டு வாழப்‌ பிறந்தவள்‌ அல்ல. இந்த வார்த்தைகளை அவள்‌ 
அழுது கொண்டே கூறினாள்‌. 


அமர்ந்திருந்த இடத்தில்‌ பூமியே பிளந்து விட்டது போல 
அவன்‌ திடுக்கிட்டான்‌. அவள்‌ முகத்தை நேருக்கு நேராக உற்றுப்‌ 
பார்த்தான்‌. துக்கம்‌ அவனுடைய நெஞ்சை அடைத்தது. ஏன்‌, 
இருதயமே ஒரு கணம்‌ நின்று விட்டது. அவன்‌ வாய்‌ முனங்கியது. 


அப்படியானால்‌? 


'எனக்கு ஒரு இலட்சியம்‌ உண்டு. அதற்காகப்‌ போரிட்டு 
மடி யப்‌ பிறந்தவள்‌ நான்‌. காதலித்து கல்யாணம்‌ செய்து கொண்டு 
பிள்ளைகளைப்‌ பெற்றெடுக்கப்‌ பிறந்தவள்‌ அல்ல நான்‌. இந்த 
வார்த்தைகளை அவள்‌ தெளிவாக, ஆனால்‌ உறுதியோடு 
கூறினாள்‌. 


அது என்ன இலட்சியமென நான்‌ அறியலாமா?” அவன்‌ 
உணர்வற்ற வினா தொடுத்தான்‌. கண்களிலிருந்து நீர்‌ கொட்டியது. 


அவனுடைய வினாவைக்‌ கேட்ட அவளுடைய வதனம்‌ 
விகாரமடைந்தது. கண்களில்‌ வெறி வீசியது. உடல்‌ இறுகியது. 
அவள்‌ எழில்‌ எங்கோ மறைந்தது. பேயாக மாறினாள்‌. நிமிர்ந்து 
நின்றாள்‌, அவனை நேருக்கு நேராகப்‌ பார்த்துக்‌ கொண்டே வெறி 
பிடித்தவளைப்‌ போல கத்தினாள்‌. அவன்‌ அதிர்ந்து விட்டான்‌. 
ஏதோ பயத்தோடு அவளையே பார்த்தான்‌. அவள்‌ வெறியோடு 
உரத்த குரவில்‌ கூறினாள்‌: 


“ஓயா, என்னுடைய இலட்சியம்‌ அறிய விரும்புகிறீர்களா? 
சொல்லுகிறேன்‌. என்னுடைய இலட்சியம்‌ கொடிய சோழர்‌ 
குலத்தைப்‌ பூண்டோடு ஒழித்துக்‌ கட்டுவது. அதற்காக எதனையும்‌ 
செய்வது. தேவையானால்‌ என்னையே பலியிட்டுக்‌ கொண்டு 
கடமையைச்‌ செய்வது. கடமையை செய்து முடித்த பின்னர்‌ நான்‌ 
உயிருடன்‌ இருப்பின்‌ திருமணம்‌, இன்றேல்‌ இலட்சியப்‌ போரில்‌ 


மரணம்‌” 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 161 


அவன்‌ அவள்‌ வாயிலிருந்து இச்சொற்களை எதிர்‌ 
பார்க்கவே இல்லை. இச்சொற்களைக்‌ கேட்ட அவனுடைய 
கண்களிலும்‌ ஒரு வெறிப்‌ பார்வை பளிச்சிட்டது. தன்னுடைய 
கால்‌ வலியையும்‌ பொருட்படுத்தாமல்‌ துள்ளி எழுந்து நின்றான்‌. 
வேகமாகக்‌ கேட்டான்‌: 


“இளவரசி, தங்களுடன்‌ சேர்ந்து இலட்சியத்திற்காக 
போராடும்‌ ஒருவன்‌ தங்களுக்குக்‌ கணவனாக வாய்த்தால்‌?” 


அது நடக்காது. 

“ஏன்‌ நடக்காது? எங்கே என்‌ அருகில்‌ வாருங்கள்‌. அவன்‌ 
ஏதோ ஒரு மந்திர சக்தியால்‌ கட்டுப்பட்டவனைப்‌ போல 
தன்னுடைய நிலையையும்‌, அவளுடைய நிலையையும்‌ மறந்து 
அவளுக்கு அருகில்‌ நெருங்கினான்‌. அவளுடைய தலையைத்‌ 
தன்னுடைய இரு கரங்களாலும்‌ அழுத்திப்‌ பிடித்துக்‌ 
கொண்டான்‌. அவளுடைய செவியின்‌ அருகே தன்னுடைய 
உதட்டைக்‌ கொண்டு போனான்‌. ஏதோ மெதுவாகக்‌ கூறினான்‌. 


அவன்‌ கூறியதைக்‌ கேட்ட கோதைக்கு உலகமே 
இருண்டது. தலை சுற்றியது. அவளைச்‌ சூழ்ந்திருந்த மரங்கள்‌ 
சுற்றின. செடி, கொடிகள்‌ அனைத்தும்‌ சுற்றி சுற்றி வந்தன. 
தொலைவில்‌ நின்றிருந்த தோழிகள்‌ சுற்றி சுற்றி வந்தார்கள்‌. 
அருகில்‌ நின்றிருந்த அவனும்‌ சுற்றினான்‌. அவள்‌ அவனுடைய 
தோளைப்‌ பற்றிக்‌ கொண்டு தீனமான குரலில்‌ கேட்டாள்‌: 

ஆ, தாங்களா? 


இந்த ஒரு சொல்லோடு அவள்‌ வாய்‌ அடைத்தது. மேலே 
பேச நா வரவில்லை. மயக்கம்‌ போட்டு சாய்ந்தாள்‌. அவள்‌ கழே 
விழாமல்‌ அவன்‌ தாங்கிக்‌ கொண்டான்‌. தொலைவில்‌ இருந்து 
இதனைப்‌ பார்த்த தோழிகள்‌ பதறிக்‌ கொண்டு ஓடி வந்தார்கள்‌. 


களம்‌ கண்ட காக்கை 


ஈழ வேந்தன்‌ பராக்கிரமபாகு மாபெரும்‌ வீராதி வீரன்‌. 
களம்‌ பல கண்டவன்‌. பல அண்டு காலம்‌ தொடர்ந்து போர்‌ 
முனைகளைச்‌ சந்தித்த வண்ணமே இருந்தான்‌. அவன்‌ சென்ற 
பக்கமெல்லாம்‌ வெற்றி தேவதை அவனுக்கு மாலையிட்டு 
வரவேற்றாள்‌. பல போர்களைச்‌ சந்தித்த பின்னர்‌, ஈழ நாடு 
முழுவதையும்‌ தன்னுடைய ஆட்சியின்‌ கீழ்‌ கொண்டு வந்தவன்‌ 
பராக்கிரமபாகுதான்‌. இந்த உண்மையை ஈழத்தின்‌ சிறப்பு மிக்க 
வரலாற்று நூல்‌ என போற்றப்படும்‌ மகாவம்சம்‌ கூறுகிறது. 


பராக்கிரமபாகுவின்‌ வெற்றிகளுக்கு மூலகாரணம்‌ 
இலங்காபுரி தண்டநாயகன்‌ என்ற சேனாதிபதிதான்‌. மனிதத்‌ 
தன்மை என்றால்‌ என்ன விலை என்று கேட்பவன்‌. அவன்‌ 
வாழ்நாளில்‌ கண்டதெல்லாம்‌ போர்‌ முனைகளே. மனித 
உயிர்களைக்‌ கொன்று குவிப்பது அவனுக்கு ஒரு பொழுது 
போக்கு விளையாட்டு. ஈழம்‌ முழுவதும்‌ வெற்றி கொண்டு 
விட்டபடியால்‌ பராக்கிரமபாகுவின்‌ படைகள்‌ செய்வதற்கு 
வேலையற்று இருந்தன. இலங்காபுரியின்‌ தோள்கள்‌ 
தினவெடுத்துக்‌ கொண்டு இருந்தன. 

சோழ நாட்டின்‌ உள்நாட்டுக்‌ கலவரம்‌, பாண்டி நாட்டின்‌ 
பங்காளிச்‌ சண்டை அகியவற்றை பராக்கிரமபாகு நன்கு 
பயன்படுத்திக்‌ கொள்ள விரும்பினான்‌. அதன்‌ மூலம்‌ தன்னுடைய 
படைகளின்‌ வேலையில்லாத்‌ திண்டாட்டத்தைப்‌ போக்க 
விரும்பினான்‌. 

எனவே பெரும்படையுடன்‌ தமிழகத்திற்குச்‌ செல்ல 
திட்டமிட்டான்‌. பாண்டியனின்‌ அணியில்‌ சேர்ந்து போரிட்டு 


தமிழக அரசியலை ஆட்டுவிக்க முடிவு செய்தான்‌. அதற்கு ஏற்ப 
முன்னரே நாம்‌ குறிப்பிட்டபடி ஓலையும்‌ அனுப்பினான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 163 


பெரும்படையுடன்‌ தமிழகத்திற்குச்‌ செல்ல வேண்டும்‌. தான்‌ 
ஏற்கனவே பாண்டி மன்னனுக்கு அனுப்பிய ஓலையில்‌ 
குறிப்பிட்டபடி ஈழப்படைகள்‌ அமாவாசை அன்று இரவு தமிழ்‌ 
மண்ணில்‌ அடி. எடுத்து வைக்க வேண்டும்‌. இவ்வாறு ஈழ மன்னன்‌ 
சேனாதிபதிக்கு கட்டளையிட்டான்‌. 


சேனாதிபதி இலங்காபுரி தண்டநாயகன்‌ ஆங்காங்கு 
குவிந்து இருந்த படைகளை ஒன்று திரட்டினான்‌. அமாவாசைக்கு 
முன்தினம்‌ படைகளின்‌ பல்வேறு பிரிவுகளும்‌ மாதோட்டத்தில்‌ 
வந்து சேர வேண்டும்‌ என தனக்கு கீழ்‌ இருந்த தளபதிகளுக்கு 
ஆணையிட்டான்‌. திட்டங்கள்‌ பல தீட்டிக்‌ கொடுத்தான்‌. 

'வண்டு பண்‌ செயும்‌ மாமலர்ப்‌ பொழில்‌ 

மஞ்சை நடமிடு மாதோட்டம்‌. 


இவ்வாறு ஒரு காலத்தில்‌ மாதோட்டத்தைப்‌ பற்றி 
திருஞானசம்பந்தர்‌ பாடினார்‌. அப்பொழுது அங்கு கேட்டது 
வண்டின்‌ பண்‌! இப்பொழுது கேட்பது கொலை ஆயுதங்களின்‌ 
ஓலி. அன்று மாமலர்‌ தோட்டங்களில்‌ மேகங்கள்‌ நடமிட்டுக்‌ 
கொண்டிருந்தன. இன்று படை வீரர்கள்‌ அத்தோட்டங்களை 
யெல்லாம்‌ அக்கிரமித்துக்‌ கொண்டு அழித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌ பசுமையான மரங்கள்‌, அடர்ந்த 
சோலைகள்‌, மா, பலா, தென்னை, கமுகு, கதலி முதலியன 
வயல்களில்‌ கண்ணுக்கு எட்டிய தூரம்‌ வியாபித்து இருந்தன. 
ஈழப்படைகள்‌ அவற்றையெல்லாம்‌ அழித்துவிட்டன. எங்கு 
பார்த்தாலும்‌ படைகள்‌. எங்கு செவி கொடுத்தாலும்‌ வாள்‌, வேல்‌ 
ஒலிகள்‌. தமிழ்நாட்டை நோக்கிப்‌ பாய நூற்றுக்‌ கணக்கான 
மரக்கலங்களும்‌, படகுகளும்‌ தயாராக கடலில்‌ மிதந்து 
கொண்டிருந்தன. 


படைகள்‌ இனம்‌ வாரியாகப்‌ பிரிந்து அணி வகுத்து நின்றன. 
அவற்றை சேனாதிபதி இலங்காபுரி பெருமிதத்தோடு 
பார்வையிட்டுக்‌ கொண்டு இருந்தான்‌. அச்சமயத்தில்‌ ஒரு 
தூதுவன்‌ பரபரப்போடு வந்து வணங்கி நின்றான்‌. அவன்‌ 
பரபரப்பைப்‌ பார்த்த இலங்காபுரி ஏதோ ஒரு முக்கியமான செய்தி 
இருக்க வேண்டும்‌ என யூகித்துக்‌ கொண்டான்‌. தன்னைப்‌ பின்‌ 
தொடரும்படி தலை அசைவின்‌ மூலமாகக்‌ குறிப்புக்‌ காட்டி விட்டு 
அவன்‌ தன்னுடைய கொட்டகைக்கு நடந்தான்‌. 


தூதுவன்‌ கூறிய செய்தி ஒரு பேரிடியாக இலங்காபுரியின்‌ 
தலைமீது இறங்கியது. திடுக்கிட்டு துள்ளிக்‌ குதித்தான்‌. யாருக்கு 


164 ஜி. ஏ. வடிவேலு 


உதவுவதற்காக அப்பெரும்‌ படை புறப்பட அணிவகுத்து 
நின்றிருந்ததோ, அவன்‌ கொல்லப்பட்டு விட்டான்‌. அந்த 
பராக்கிரம பாண்டியன்‌ மட்டுமல்ல, அவனுடைய மனைவி 
மக்களும்‌ கொல்லப்பட்டு விட்டார்கள்‌. 

'தென்‌ மதுரை அரசியலின்‌ திசை திரும்பிவிட்டது. இன்று 
அதற்கு மன்னன்‌ பராக்கிரம பாண்டியன்‌ அல்ல, அவனுடைய 
வைரி குலசேகர பாண்டியன்‌' இந்த செய்தியைக்‌ கேட்கவே 
மாமிசப்பர்வதம்‌ போன்ற தோற்றம்‌ கொண்ட இலங்காபுரியின்‌ 
உடல்‌ அதிர்ந்தது; மீசை துடித்தது; உள்ளம்‌ கொதித்தது. வலது 
காலால்‌ தரையை ஓங்கி உதைத்தான்‌. வெறி கொண்டவனைப்‌ 
போல கத்தினான்‌. தீப்பிழம்பென அவன்‌ முகம்‌ ஒளிர்ந்தது. 
கண்கள்‌ அனல்‌ கக்கின. 

ஈழ மன்னனுக்கும்‌ இச்செய்தி எட்டிவிட்டது. அவனும்‌ 
சேனாதிபதி அடைந்த அதே நிலையைத்தான்‌ அடைந்தான்‌. 
அவனுடைய சினம்‌ எல்லையை மீறி சீறியது. ஈழப்‌ படைகள்‌ 
முன்‌ வைத்த காலைப்‌ பின்வைக்க வேண்டாம்‌. திட்டப்படி 
தமிழகத்திற்குச்‌ செல்ல வேண்டும்‌, பராக்கிரம பாண்டியனைக்‌ 
கொன்ற அனைவரையும்‌ பழி வாங்குங்கள்‌; அத்தனைப்‌ பேரையும்‌ 
கொன்று அவர்கள்‌ உடல்களை விலங்குகளுக்கு 
விருந்தாக்குங்கள்‌!' இத்தகைய ஆணைகளைப்‌ பிறப்பித்தான்‌ 
ஈழவேந்தன்‌. 


இலங்காபுரியின்‌ எண்ணமும்‌ அதுவே. மன்னருடைய 
ஆணையைக்‌ கேட்ட சேனாதிபதியின்‌ சினம்‌ மேலும்‌ 
அதிகமாயிற்று. வெறிகொண்டு விட்டான்‌. அவன்‌ படைகள்‌ 
மரக்கலங்களில்‌ ஏறின. நூற்றுக்கணக்கான மரக்கலங்கள்‌ 
தமிழகத்தை நோக்கிக்‌ கடலில்‌ ஊர்ந்தன. அவை சீறி வரும்‌ நாகப்‌ 
பாம்புகளைப்‌ போல தமிழ்‌ மண்ணை நோக்கிப்‌ பாய்ந்தன. 


ஈழப்‌ படைகள்‌ திட்டப்படி அமாவாசை இரவில்‌ தமிழ்‌ 
மண்ணில்‌ அடி எடுத்து வைத்தன. அவை இராமேஸ்வரம்‌ தீவில்‌ 
உள்ள புலியாடு சாலையில்‌ இறங்கின. இது கந்தமான 
பர்வதத்திற்கு வடகிழக்கில்‌ இரு கற்கள்‌ தொலைவில்‌ உள்ளது. 

இலங்காபுரி தமிழ்‌ மண்ணில்‌ தன்னுடைய முதல்‌ அடி 
எடுத்து வைக்கும்போதே, “இங்கு இரத்த ஆறு ஓடச்‌ செய்கிறேன்‌' 
என வெறி கொண்டு சூளுரைத்தான்‌. தனது முதல்‌ வேலையாக 
இராமேஸ்வரத்தைக்‌ கைப்பற்றினான்‌. அங்கு இருந்த பிரசித்திப்‌ 
பெற்ற கோயிலை இடித்தான்‌. குந்து காலம்‌ என்ற ஊரைக்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 165 


கைப்பற்றினான்‌. அங்கு ஒரு கோட்டையைக்‌ கட்டினான்‌. 
அதற்குத்‌ தன்னுடைய மன்னனின்‌ பெயரால்‌ பராக்கிரமபுரம்‌ 
என்று பெயர்‌ சூட்டினான்‌. 


அமாவாசையன்று இரவு ஈழப்‌ படைகள்‌ பாண்டி 
நாட்டுக்குள்‌ நுழையப்‌ போகிறது என்ற செய்தியினை 
திருச்சிற்றம்பலம்‌ அனுப்பிய திருமுகம்‌ மூலமாக குலசேகர 
பாண்டியன்‌ அறிவான்‌. எனவே ஈழப்‌ படைகளை எல்லை 
யிலேயே எதிர்த்து முறியடிக்க அவன்‌ பெரும்‌ படையை 
இராமேஸ்வரத்திற்கு அனுப்பி இருந்தான்‌. ஈழப்‌ படைகள்‌ அங்கு 
இறங்கிய உடனேயே இரு தரப்பினரும்‌ போரில்‌ ஈடுபட்டார்கள்‌. 

வெறிகொண்ட இலங்காபுரி கன்னிப்போரிலேயே எளிதில்‌ 
வெற்றி கண்டான்‌. அவன்‌ இராமேஸ்வரத்தைக்‌ கைப்பற்றவே, 
பாண்டிப்‌ படைகள்‌ பதறிக்‌ கொண்டு பின்வாங்கின. பின்னர்‌ 
இலங்காபுரி குந்துகாலத்தை தாக்கி கைப்பற்றவே, அவை மேலும்‌ 
நடுங்கிவிட்டன. எதிர்த்து நின்றவர்களை எமனுலகுக்கு அனுப்பிய 
வண்ணம்‌ ஈழப்‌ படைகள்‌ இறும்பூதுடன்‌ பல இடங்களைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டே மதுரையை நோக்கி வெற்றி நடை 
போட்டன. 


குலசேகரபாண்டியனுடைய வீரம்‌ மிக்க தளபதியான 
அளவந்தபெருமாள்‌ போரில்‌ உயிர்‌ நீத்தான்‌. இது பாண்டியர்‌ 
படைக்கு ஒரு பேரிடி! இச்செய்தியைக்‌ கேட்ட உடனே 
பாண்டியப்‌ படைகள்‌ நடுங்கி ஓட்டம்‌ பிடித்தன. சுந்தர 
பாண்டியன்‌, பாண்டியராசன்‌ போன்ற சிறந்த தளபதிகளெல்லாம்‌ 
இலங்காபுரியிடம்‌ தோற்று பயந்து ஓட்டம்‌ பிடித்தார்கள்‌. 


பாண்டிநாட்டுப்‌ படைகள்‌ போரில்‌ தோற்று ஓடின. 
இச்செய்தியை மதுரை மன்னன்‌ குலசேகரன்‌ ஒற்றர்‌ மூலம்‌ 
அறிந்தான்‌. அஞ்சி நடுங்கினான்‌. பெருத்த சேதம்‌. ஈடற்ற தளபதி 
ஆளவந்த பெருமாள்‌ கொல்லப்பட்டான்‌. இவையெல்லாம்‌ 
குலசேகரனை அச்சத்தில்‌ ஆழ்த்தின. 

கொங்குநாட்டிற்கு குலசேகரன்‌ தூது அனுப்பினான்‌. 
தன்னுடைய மாமன்‌ படைகளைக்‌ கெஞ்சி அழைத்தான்‌. அவை 
வந்து சேர்ந்தன. சிதறிக்‌ கிடந்த பராக்கிரம பாண்டியனுடைய 
படைகளுக்கு ஆசைகள்‌ பல காட்டினான்‌. அவைகளை 
தன்னுடன்‌ சேர்த்துக்‌ கொண்டான்‌. தன்னுடைய முழு 
சக்தியையும்‌ திரட்டிக்‌ கொண்டான்‌. படைக்குத்‌ தானே தலைமை 
தாங்கிக்‌ கொண்டு ஈழப்‌ படைகளை எதிர்க்கப்‌ புறப்பட்டான்‌. 


166 ஜி. ஏ. வடிவேலு 


இதற்குள்‌ இலங்காபுரி பல இடங்களைப்‌ பிடித்து 
விட்டான்‌. நெட்டூரைத்‌ தலைமை இடமாக அமைத்துக்‌ 
கொண்டான்‌. அங்கிருந்து எல்லா திக்குகளுக்கும்‌ படைகளுடன்‌ 
சென்று தாக்கி சூறையாடினான்‌. தென்பாண்டி நாட்டு 
நெற்கழனிகளில்‌ செந்நீர்‌ பாய்ந்தது. கொற்கை முத்து சிலாபங்கள்‌ 
சூறையாடப்பட்டன. அதிக தலைகள்‌ கொய்வோருக்கு அதிக 
முத்துக்கள்‌ என இலங்காபுரி ஒரு போட்டி பரிசு திட்டம்‌ 
அறிவித்தான்‌. அதனால்‌ ஈழப்படையினர்‌, ஏராளமான பாமர 
மக்களையும்‌ பலியிட்டுக்‌ கொலை செய்யப்பட்ட தலைகளின்‌ 
எண்ணிக்கையைக்‌ கூட்டி னார்கள்‌. அவர்கள்‌ போட்டி போட்டுக்‌ 
கொண்டு அதிக முத்துக்களைப்‌ பெற்றார்கள்‌. ஈழவீரர்களுக்கு 
மட்டுமல்ல, இதனால்‌ பிணம்‌ தின்னும்‌ கழுகுகளுக்கும்‌ பெரும்‌ 
கொண்டாட்டத்‌ திருவிழா. பொதியமலை சந்தனக்‌ காடுகளும்‌, 
தேக்குத்‌ தோப்புகளும்‌ தீப்பிடித்து எரிந்தன. 

இந்நிலையில்தான்‌ நெல்லையில்‌ குலசேகர பாண்டியன்‌ 
தலைமையில்‌ பாண்டிய படைகளும்‌, இலங்காபுரி தலைமையில்‌ 
ஈழப்படைகளும்‌ நேருக்கு நேர்‌ சந்தித்தன. இரண்டில்‌ ஒன்று என 
இருதரப்பினரும்‌ தோள்‌ தட்டினார்கள்‌. 

முழங்கின முரசங்கள்‌; மூண்டது போர்‌! 


தமிழக வரலாறு கண்ட கொடிய யுத்தங்களில்‌ இந்த 
பயங்கரப்‌ போரும்‌ ஒன்றாகும்‌. பல ஆயிரம்‌ தலைகள்‌ உருண்டன. 
எண்ணற்ற வீரர்கள்‌ இல்லாது போனார்கள்‌. கொல்லப்பட்ட 
குதிரைகள்‌, களிறுகள்‌ ஆகியவற்றின்‌ சடலங்கள்‌ மலை 
மலையாகக்‌ குவிந்தன. தோர்கள்‌ பல சிதறுண்டு காற்றில்‌ பறந்தன. 
யுத்த தேவதை தன்னுடைய கோரப்‌ பற்களை இளித்துக்‌ கொண்டு 
களிநடனம்‌ புரிந்தாள்‌. நில மகளின்‌ முதுகு நெளிந்தது. 
அதிசேடனின்‌ சுமை குறைந்தது. 


பொரு தடங்கை வாள்‌ எங்கே? மணி மார்பு எங்கே? போர்‌ 
முகத்தில்‌ எவர்‌ வரினும்‌ புறங்கொடாத பருவயிரத்‌ தோள்‌ எங்கே, 
எங்கே? இவ்வாறு கணவனைப்‌ போர்க்‌ களத்தில்‌ தேடிச்‌ சென்று, 
அவனது பிணத்தைக்‌ கண்ட ஒரு பெண்‌ கதறினாள்‌. இது கலிங்கப்‌ 
போரைப்‌ பற்றி ஆசிரியர்‌ ஜெயங்கொண்டார்‌ பாடிய வருணனை. 
அந்நிலைதான்‌ நெல்லைப்‌ போரில்‌ அப்படியே தென்பட்டது. 

ஆயிரக்கணக்கான பெண்கள்‌ பிசாசுகளைப்‌ போல யுத்த 
களத்தில்‌ கணவன்மார்‌ பிணங்களைத்‌ தேடி அலைந்தார்கள்‌. 
கதறிக்‌ கொண்டும்‌, பதறிக்‌ கொண்டும்‌ போர்‌ முனையை 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 167 


வட்டமிட்டார்கள்‌. தலையையும்‌, முண்டத்தையும்‌ ஒன்று சேர்த்து 
நம்மவரா என ஒப்பிட்டுப்‌ பார்ப்போர்‌ பலர்‌; ஆம்‌ என 
அலறுவோர்‌ சிலர்‌; இல்லை என அப்பாற்‌ போவோர்‌ 
எண்ணற்றவர்‌. கழுதைக்‌ குருத்திகளைக்‌ போலப்‌ பிணங்களை 
இழுத்துக்‌ கொண்டு போவோர்‌ சிலர்‌. கண்ணுக்கு எட்டிய தூரம்‌ 
நிரம்பியுள்ள பிணங்களால்‌ தடைபட்டதால்‌ தங்கள்‌ 
கணவன்மார்கள்‌ பிணத்தை இழுத்துச்‌ செல்ல முடியாமல்‌ 
தவிப்பவர்‌ சிலர்‌. இப்படி எங்கு நோக்கினும்‌ அங்கெல்லாம்‌ 
கொடுமை. நெஞ்சை வெடிக்கச்‌ செய்யும்‌ சோகப்‌ புலம்பல்‌. தமிழ்‌ 
இரத்தம்‌ தமிழ்‌ மண்ணையே வளமையாக்கிவிட்டது. 


குலசேகரனுடைய வியூகத்திற்குள்‌ ஈழப்படைகள்‌ புகுந்து 
விளையாடின. ஈழப்படையினர்‌ பகைவர்களைத்‌ தேடித்‌ தேடிக்‌ 
கொன்றனர்‌. குலசேகரன்‌ ஆற்றல்மிக்க போர்‌ வீரன்தான்‌. அவன்‌ 
பல யானைகளையும்‌, குதிரைகளையும்‌ வேல்‌ பாய்ச்சிக்‌ 
கொன்றான்‌. பல தலைகளை வாள்‌ பாய்ச்சி வீழ்த்தினான்‌. அனால்‌ 
அந்தோ, ஒரு நிலையில்‌ அவனுடைய குதிரையின்‌ 
முன்னங்கால்கள்‌ வெட்டி வீழ்த்தப்பட்டன. குதிரை துடிதுடித்துக்‌ 
கொண்டு தரையில்‌ சாய்ந்தது. அதன்‌ மீதிருந்த குலசேகரன்‌ 
அப்பால்‌ குதித்து தரையில்‌ நின்று போரிட்டான்‌. 


அபிமன்யு என குலசேகரன்‌ வாளைச்‌ சுழற்றி சுழற்றி 
எதிரிகளை எமனுக்கு விருந்தாக்கினான்‌. அப்பால்‌ இருந்த 
பாண்டிய படைகள்‌ அரசருடைய நிலைமையைப்‌ பார்த்தன. 
மன்னரைக்‌ காக்கப்‌ பாய்ந்து வந்தன. மன்னரைத்‌ தாக்கும்‌ 
ஈழப்படைகளைச்‌ சூழ்ந்து கொண்டு தாக்கின. 

தங்களுக்கு பின்புறம்‌ பாண்டியப்‌ படைகள்‌ சூழ்ந்து 
கொள்ளவே ஈழப்படைகள்‌ திணறிவிட்டன. இது ஈழப்படை 
எதிர்பார்க்காதது. அவர்கள்‌ இலக்கான குலசேகரனை 
விட்டுவிட்டு தங்களுடைய உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளப்‌ 
பின்புறம்‌ திரும்பிப்‌ போரிட்டார்கள்‌. இதனால்‌ போர்க்களத்தில்‌ 
ஒரே குழப்பம்‌. அமளி. இந்தச்‌ சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு குலசேகர பாண்டியன்‌ அங்கிருந்து தப்பி ஓட்டம்‌ 
பிடித்தான்‌. 

குறி தப்பி விட்டது. குலசேகரன்‌ ஓடி. விட்டான்‌. பராக்கிரம 
பாண்டியனைக்‌ கொன்ற குலசேகரனை அங்கம்‌ அங்கமாக 
வெட்டிக்‌ கொல்ல வேண்டும்‌. அவனைக்‌ கழுகுகளுக்கு 
இரையாக்க வேண்டும்‌ என்றெல்லாம்‌ இலங்காபுரி போட்ட 


168 ஜி. ஏ. வடிவேலு 


கணக்கு தப்பாகிவிட்டது. இதனால்‌ அவனுடைய வெறி மேலும்‌ 
பெருகிவிட்டது. அதன்‌ பின்னர்‌ போரில்‌ எளிதில்‌ வென்றான்‌. 


அனால்‌ இலங்காபுரி அத்தோடு மன நிறைவு 
கொள்ளவில்லை. பாண்டி நாடெங்கும்‌ போர்க்கனலை 
கொளுத்தினான்‌. பிணங்களைக்‌ குவித்தான்‌. மக்கள்‌ அஞ்சி அலறி 
ஓடினார்கள்‌. சோழ நாட்டு எல்லை வரை புகுந்து கொலை 
விளையாட்டு விளையாடி விட்டான்‌. மதுரையம்பதியை நோக்கி 
ஈழப்படைகள்‌ வெற்றி நடை போட்டன. எதிர்பட்டவரெல்லாம்‌ 
எமபுரி சென்றடைந்தார்கள்‌. அவ்வழியில்‌ இருந்த கிராமங்களும்‌, 
நகரங்களும்‌ தீயில்‌ பொசுங்கி விட்டன. 

“எதிரியின்‌ இரத்தத்தால்‌ கடலை சிகப்பு 
வண்ணமாக்கினான்‌, இலங்காபுரி. இந்தப்‌ போரின்‌ 
கொடுமையைப்‌ பற்றி ஒரு வரலாற்று ஆசிரியர்‌ இவ்வாறு 
எழுதுகிறார்‌. 


கயல்‌ மறைந்தது, காகம்‌ வந்தது! 


கோ தையின்‌ உயிரைக்‌ காத்த வாலிபனின்‌ உடல்‌ நிலை 
நன்கு சீர்பட்டு விட்டது. அதற்குள்‌ அவன்‌ திருக்கோவிலூர்‌ அரச 
குடும்பத்தில்‌ ஒருவனாகவே மாறி: விட்டான்‌. சில நேரங்களில்‌ 
கலகலப்பாகப்‌ பேசுவான்‌. சில நேரங்களில்‌ தனிமையை நாடிப்‌ 
போவான்‌. தனிமையிலிருந்து திரும்பி வரும்போது அவன்‌ முகம்‌ 
பேய்‌ அறைந்த மாதிரி தென்படும்‌. அதில்‌ அழுததின்‌ 
அடையாளம்‌ தெரியும்‌. வீங்கிய அந்த வதனத்திலே கண்கள்‌ 
சிவந்து தென்படும்‌. கோதை மட்டும்‌ அவன்‌ துன்பத்திற்கான 
காரணம்‌ ஓரளவு அறிவாள்‌. ஆனால்‌ அரச தம்பதிகள்‌ எதுவுமே 
அறிய மாட்டார்கள்‌. அந்த இளைஞனுக்கு என்ன துன்பமோ 
என்று எண்ணி அவர்கள்‌ வேதனைப்‌ பட்டார்கள்‌. 

தங்களுடைய புதல்வியும்‌, அந்த வாலிபனும்‌ நெருங்கி 
பழகுவதை அரச தம்பதிகள்‌ தவறாக நினைக்கவில்லை. 
தன்னுடைய உயிரை காப்பாற்றியவன்‌ மீது கோதை அன்பு 
செலுத்துவது இயல்பே என அவர்கள்‌ கருதினார்கள்‌. அந்த 
வாலிபன்‌ தன்னுடைய வரலாற்றை அரச தம்பதிகள்‌ கேட்ட 
போதெல்லாம்‌ தான்‌, தாய்‌ தந்தையற்ற ஓர்‌ அனாதை என்பதற்கு 
மேலாக எதுவுமே சொல்லாமல்‌ தட்டிக்‌ கழித்தான்‌. அவனை 
வற்புறுத்த அவர்கள்‌ விரும்பவில்லை. அவனை அங்கேயே தங்கி 
விடும்படியும்‌, தம்முடைய படையில்‌ அவனுக்கு ஒரு தளபதி 
வேலை கொடுப்பதாகவும்‌ மிலாடுடையார்‌ கூறினார்‌. அவன்‌ 
அதனைப்‌ பற்றி, கருத்து எதுவும்‌ சொல்லாமல்‌ காலம்‌ 
ஓட்டினான்‌. உண்மையில்‌ அவனுக்கு எதிலும்‌ தெளிவில்லை. 
எதிலும்‌ குழப்பம்‌. அவனுடைய துயரம்‌ அளவிடற்கரிது. 


ஒரு நாள்‌ மாலை வழக்கப்படி கோதை அவனுடைய 
அறைக்குச்‌ சென்றாள்‌. சோர்ந்து தென்பட்ட அவனை வெளியே 
அழைத்துக்‌ கொண்டு போனாள்‌. இருவரும்‌ தென்பெண்ணைக்‌ 


170 ஜி. ஏ. வடிவேலு 


கரைக்குச்‌ சென்றார்கள்‌ நதியின்‌ ஓரம்‌ வியாபித்திருந்த 
மிருதுவான மணலின்‌ மீது வெகு தூரம்‌ நடந்தார்கள்‌. அவர்கள்‌ 
பேசிக்‌ கொண்டே நடந்தார்கள்‌. பின்னர்‌ ஒரு உயரமான 
கரும்பாறையின்‌ மீது ஏறி அமர்ந்தார்கள்‌. அந்த இடத்தில்‌ 
மரங்கள்‌ அடர்ந்த தோப்பு இல்லை. தாழம்புதர்‌, நாணல்‌ புதர்‌ 
போன்றவையோ கூட எதுவும்‌ இல்லை. காட்டு முட்புதர்கள்‌ 
நன்கு வளர்ந்திருந்தன. இடையிடையே கற்பாறைகள்‌ தங்கள்‌ 
தலைகளை நீட்டிக்‌ கொண்டு நின்றன. 


பாறையின்‌ மீது அமர்ந்தவுடன்‌ அவன்‌ அவளுடைய 
முகத்தில்‌ எதையோ தேடினான்‌. அவளை உற்று நோக்கினான்‌. 
அவள்‌ தலை கவிழ்ந்து இருந்தாள்‌. இருவருமே எதையோ 
சொல்லத்‌ துடித்தார்கள்‌. ஆனால்‌ மற்றவர்‌ முதலில்‌ பேச 
வேண்டும்‌ என எதிர்பார்த்தார்கள்‌ அங்கு சொல்லுக்கு 
இடமில்லை. மெளனம்‌ பேசியது. 

கோதையின்‌ இதயத்தை அச்சம்‌ ஆட்கொண்டது. 
அவளுக்கு நடுக்கம்‌ வந்துவிட்டது. அவன்‌, தான்‌ பதில்‌ கூற 
முடியாத எதனையாவது கேட்டு விட்டால்‌ என்ன செய்வது 
என்று அஞ்சினாள்‌ அவளுடைய குழம்பிய மனதிலே 
இலட்சியத்திற்கும்‌, காதலுக்கும்‌ போர்‌. இது மூண்டு சில நாட்கள்‌ 
அகிவிட்டன. சில நேரங்களில்‌ காதல்‌ தோற்கும்‌, இலட்சியம்‌ 
வெற்றி நடை போடும்‌. ஆனால்‌ அடுத்த நொடியில்‌ வீழ்த்தப்பட்ட 
காதல்‌ ஓடி. வந்து இலட்சியத்தைத்‌ தாக்கி வீழ்த்தும்‌. இவ்வாறு 
முடிவற்ற போர்‌ நடக்கும்‌, போர்க்களமாக அவளுடைய உள்ளம்‌ 
மாறிவிட்டது. 


அவனோ மனம்‌ திறந்து பேச அஞ்சினான்‌. அவளிடமிருந்து 
முடியாது என்ற பதில்‌ கிடைத்து விடுமோ என்று ஏங்கினான்‌. 
வினா தொடுத்தால்தானே விடை வரும்‌? எனவே வினா 
தொடுக்காமலேயே இருந்து விட்டால்‌? இல்லை என்ற பதிலைப்‌ 
பெற ஏதுவாகாது அல்லவா! இல்லை என்று பதில்‌ 
கிடைக்காதவரை உண்டு என்று வைத்துக்‌ கொள்ளலாமே! அவன்‌ 
தன்னுடைய கருத்துக்கு சாதகமாக தன்னுடைய சிந்தனையை 
ஓட்டினான்‌. 

மெளனம்‌ ஓராயிரம்‌ வார்த்தைகளைப்‌ பேசி உறவாடிக்‌ 
கொண்டே இருந்தது. 

அவர்கள்‌ அமர்ந்திருந்த இடத்திலிருந்து தொலை தூரத்தல்‌ 
ஒரு குதிரை கனைக்கும்‌ குரல்‌ கேட்டது. அக்குரலைக்‌ கேட்ட 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ க்க 171 


வாலிபன்‌ பரபரப்படைந்தான்‌. அக்குரல்‌ அவனுக்கு ஏதோ ஒரு 
பொருளை உணர்த்தியது. கோதையை அங்கேயே விட்டுவிட்டு 
இன்னும்‌ சற்று மேலே நடந்துபோய்‌ ஒரு உயரமான பாறையின்‌ 
மீது ஏறி நின்று கொண்டு பார்த்தான்‌. தொலைவில்‌ ஒரு வீரன்‌ 
குதிரையின்‌ மீது அமர்ந்து கொண்டு ஒரு கரத்தை உயர்த்தி 
துணியை ஆட்டிக்‌ கொண்டு இருந்தான்‌. இதனை நம்முடைய 
வாலிபன்‌ கவனித்து விட்டான்‌. 

அவ்வாலிபன்‌ பரபரப்படைந்தான்‌. அவனுக்கு என்னவோ, 
ஏதோ என்ற பீதியுடன்‌ கோதை அவனையே பார்த்துக்‌ கொண்டு 
இருந்தாள்‌. அவன்‌ அந்த உயரமான பாறையின்‌ மீதிருந்து கீழே 
இறங்கினான்‌. கோதையின்‌ அருகில்‌ வேகமாக வந்தான்‌. 

இளவரசு, நான்‌ விரைந்து சென்று ஒருவரைப்‌ பார்க்க 
வேண்டும்‌. சற்று நேரத்தில்‌ வந்து விடுகிறேன்‌ இங்கேயே 
இருங்கள்‌.' அவன்‌ இவ்வார்த்தைகளைக்‌ கூறி விட்டு அவளுடைய 
மறுமொழியை எதிர்பாராது விரைந்து நடந்தான்‌. யார்‌ வந்து 
இருக்கிறார்‌, ஏன்‌ வந்தார்‌ என்றெல்லாம்‌ எண்ணங்களை 
ஓடவிட்ட கோதைக்கு ஒன்றுமே புரியவில்லை. மனம்‌ 
குழம்பினாள்‌. 

வாலிபன்‌ தன்னை நோக்கி வருவதைக்‌ குதிரை மீது 
இருந்தவன்‌ கண்ணுற்றான்‌. அவன்‌ கீழே குதித்தான்‌. அவன்‌ 
நம்முடைய வாலிபனைப்‌ பணிவோடு வணங்கினான்‌. வாலிபன்‌ 
அவன்‌ வணக்கத்தை ஏற்கும்‌ வகையில்‌ தலையசைத்தான்‌. பின்னர்‌ 
புதிதாக வந்தவன்‌ வாலிபனிடம்‌ ஒரு திருமுகத்தை நீட்டினான்‌. 

வாலிபன்‌ திருமுகத்தைப்‌ படித்தான்‌. அதனைப்‌ படிக்கப்‌ 
படிக்க அவனுடைய முகம்‌ மலர்ந்தது; அகம்‌ குளிர்ந்தது. 
கண்களில்‌ ஒளி சுடர்‌ விட்டது. சோர்வு தொலைந்தது. உள்ளம்‌ 
துள்ளியது. உடலெல்லாம்‌ பூரித்தது. புது தெம்பும்‌, கரை காணாத 
உற்சாகமும்‌ பெற்றான்‌. 


அந்நிலையிலே அவன்‌ தன்னை மறந்தான்‌. தன்னுடைய 
உடல்நிலையை மறந்தான்‌. ஏன்‌, அந்நேரத்தில்‌ தனியாக 
ஆற்றங்கரையில்‌ விட்டு வந்த இளவரசியையே மறந்தான்‌. அவள்‌ 
மீது ஏற்பட்டிருந்த தூய காதலை மறந்தான்‌. தன்னுடைய உடல்‌ 
நலம்‌ பெற அல்லும்‌ பகலும்‌ பாடுபட்ட திருக்கோவிலூர்‌ அரச 
தம்பதிகளை மறந்தான்‌. 


ஒரே பாய்ச்சலில்‌ பாய்ந்து குதிரை மீது அமர்ந்தான்‌. 
பின்னர்‌ ஏற்கனவே அப்புரவியின்‌ மீது வந்தவன்‌ அவ்வாலிபனுக்கு 


172 ஜி. ஏ. வடிவேலு 


பின்னால்‌ அமர்ந்தான்‌. வாலிபன்‌ உற்சாகத்தோடு புரவியைத்‌ 
தட்டிவிட்டான்‌. அது நாலுகால்‌ பாய்ச்சலில்‌ பறந்தது. 


வானம்‌ இருண்டு கொண்டு வந்தது. விரைவில்‌ வருவதாகச்‌ 
சொல்லிவிட்டுப்‌ போன வாலிபன்‌ வரவில்லை. கோதை 
வெகுநேரம்‌ பொறுத்துப்‌ பார்த்தாள்‌. அவளுக்கு ஒருவித பயம்‌ 
வந்துவிட்டது. இலைகளின்‌ சலசலப்பு கேட்டாலும்‌ அவன்‌ 
வந்துவிட்டான்‌ என நினைத்து உற்றுப்‌ பார்த்து 
ஏமாற்றமடைந்தாள்‌. சற்று தூரம்‌ நடந்து போய்‌ அந்த இளைஞன்‌ 
முன்பு ஏறிய உயரமான பாறையின்‌ மீது ஏறிப்‌ பார்த்தாள்‌. 
அப்பொழுது வாலிபனை ஏந்திய குதிரை வேகமாக ஓடிக்‌ 
கொண்டிருந்தது. டக்‌, டக்‌ என்ற குதிரையின்‌ குளம்பொலி 
தன்னுடைய நெஞ்சின்‌ மீது குதிரை ஓடுவது போல அவளுக்குப்‌ 
பட்டது. அவன்‌ சொல்லாமல்‌ கூட ஓடுவதைப்‌ பார்த்த கோதை 
அழுதேவிட்டாள்‌ அப்பொழுதுதான்‌ அவன்‌ மீது தான்‌ 
வைத்திருந்த அன்பின்‌ ஆழம்‌ அவளுக்கு தெளிவாகத்‌ தெரிந்தது, 
அற்றின்‌ நீர்‌ வற்றிய பின்னர்‌ அதில்‌ தெரியும்‌ பாறைகளைப்‌ 
போல! தன்னுடைய முகத்தைக்‌ கையால்‌ மூடிக்‌ கொண்டு 
விம்மினாள்‌ அந்த விம்மலின்‌ ஓலி புயல்‌ காற்றின்போது 
அலைகடலில்‌ எழும்‌ பேரோசை போல இருந்தது. 


நல்ல வேளையாக அச்சமயத்தில்‌ அவளைத்‌ தேடிக்‌ 
கொண்டு தோழிகள்‌ வந்து விட்டார்கள்‌. அவர்களைக்‌ கண்டு 
திடுக்கிட்ட அவள்‌ வேகமாகத்‌ தன்னுடைய கண்ணீரைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டாள்‌. அவர்களோடு அரண்மனையை 
நோக்கி மெதுவாக நடந்தாள்‌. அந்த வாலிபனுக்கு முக்கியமான 
வேலை இருக்கலாம்‌. விரைந்து செல்வதில்‌ தவறில்லை. அனால்‌ 
அவளைக்‌ காடு போன்ற அந்த இடத்தில்‌ தனிமையில்‌ 
விட்டுவிட்டு சொல்லாமல்‌ ஓடி விட்டான்‌. “மீண்டும்‌ வருவானா? 
இந்த வாழ்நாளில்‌ அவனை மீண்டும்‌ காண்பேனா?” 
வ்வினாக்கள்‌ மனதைக்‌ குடைய அவள்‌ கண்‌ கலங்கத்‌ 
தோழிகளோடு மெளனமாக நடந்தாள்‌. 


திருமுகத்தில்‌ கண்டிருந்தபடி அவ்வாலிபன்‌ இரண்டாம்‌ 
நாள்‌ காலை விடிவதற்குள்‌ போய்ச்‌ சேர வேண்டும்‌. எனவே 
புரவியின்‌ மீது அமர்ந்த அவன்‌ பறந்தான்‌. மகிழ்வால்‌ மனம்‌ 
நிரம்பி இருந்தது. அவனுடைய உதடுகள்‌ மெதுவாக சீட்டி 
அடித்தன. 


அடுத்த நாள்‌ இரவு கடைசி யாமத்தில்‌ அவ்வாலிபன்‌ 
மதுரை மாநகர எல்லையை எட்டிப்‌ பிடித்தான்‌. நகர எல்லையில்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 173 


பெரும்‌ கூட்டம்‌ திரண்டிருந்தது. சாலையின்‌ இருமருங்கும்‌ 
பந்தங்களை ஏந்திக்‌ கொண்டு போர்‌ வீரர்கள்‌ வரிசையாக 
நின்றிருந்தார்கள்‌. அவர்களுக்குப்‌ பின்னால்‌ அலையலையாக 
கூட்டம்‌ நின்றிருந்தது. 

வாலிபன்‌ அவ்விடத்தை நெருங்கவே, தாரை தப்பட்டைகள்‌ 
ஒலித்தன. பறைகள்‌ அதிர்ந்தன. துந்துபிகள்‌ முழங்கின. அவனுக்கு 
இவையெல்லாம்‌ புதுமையாக இருந்தன. படை வீரர்கள்‌ 
அணிவகுத்து நின்று அவனுக்கு மரியாதை செய்தார்கள்‌. அவன்‌ 
புரவியை விட்டு கழே இறங்கி அவர்களைப்‌ பார்த்து மிரள, மிர்ள 
விழித்தான்‌. 

அஜானுபாகுவான உருவம்‌ கொண்ட ஒருவன்‌ சற்று முன்‌ 
வந்து வாலிபனுக்கு ஒரு பெரிய மலர்‌ மாலையைச்‌ சூட்டினான்‌. 
அப்பொழுது “வீர பாண்டியர்‌ வாழ்க; வீர பாண்டியர்‌ வாழ்க! 
என்று வாழ்த்துக்‌ குரல்கள்‌ ஒலித்தன. பின்னர்‌ அவ்வாலிபனுக்கு 
மாலை சூட்டிய மனிதன்‌ கரம்‌ நீட்டி குறிப்பால்‌ உணர்த்தி, 
மக்களையும்‌ போர்‌ வீரர்களையும்‌ அமைதிப்படுத்தினான்‌. உச்சக்‌ 
குரலில்‌ பேசினான்‌: 


வருக, வருக! பாண்டிய சாம்ராஜ்யத்தின்‌ மாமன்னர்‌ வீர 
பாண்டியரே வருக! தங்கள்‌ வரவு நல்வரவாகுக. என்னை முதலில்‌ 
அறிமுகப்படுத்திக்‌ கொள்ளுகிறேன்‌. நான்‌ ஈழ நாட்டு சேனாதிபதி. 
என்‌ பெயர்‌ இலங்காபுரி தண்டநாயகன்‌ என்பார்கள்‌. 
தங்களுடைய தந்தையார்‌ பராக்கிரம பாண்டியரையும்‌, 
அன்னையாரையும்‌ மற்றும்‌ சகோதரர்களையும்‌ கொன்ற 
குலசேகரனுடைய தானையை கொன்று குவித்து விட்டேன்‌. ஈழ 
மன்னர்‌ இட்ட ஆணையை நிறைவேற்றி விட்டேன்‌. 
குலசேகரனைக்‌ கொன்று கழுகுகளுக்கு விருந்திட எண்ணினேன்‌. 
ஆனால்‌ அந்தக்‌ கோழை யுத்தக்‌ களத்திலிருந்து தப்பி ஓட்டம்‌ 
பிடித்து விட்டான்‌. அந்தக்‌ கயவனைத்‌ தேடிப்‌ பிடித்து எமபுரிக்கு 
அனுப்பாது விட்டேனேயாயின்‌ என்‌ பெயர்‌ வீராதி வீரன்‌ 
இலங்காபுரி அல்ல. 

' உதயாதி வேளையிலே இப்பழம்பெரும்‌ பாண்டி நாட்டின்‌ 
மகுடம்‌ சூடி தாங்கள்‌ மன்னராக வேண்டும்‌' இதுவே எங்கள்‌ 
அனைவரின்‌ அவா, ஈழ வேந்தரின்‌ எண்ணமும்‌ இதுவே. 

இதெல்லாம்‌ வீர பாண்டியனுக்கு கனவுலகக்‌ காட்சியாகத்‌ 
தென்பட்டது. அவன்‌ தன்னை மறந்தான்‌. தான்‌ பட்ட 
துன்பங்களை மறந்தான்‌. சுற்றி இருந்த அத்தனைப்‌ பேரையும்‌ 


174 ஜி. ஏ. வடிவேலு 


மறந்தான்‌. இலங்காபுரியை அப்படியே அணைத்துக்‌ 
கொண்டான்‌. அவனுடைய கன்னங்களிலே வெறிகொண்டு 
முத்தங்களிட்டான்‌. அவனுடைய தோள்கள்‌ பூரித்தன. உள்ளம்‌ 
நெகிழ்ந்தது. ஆனந்தக்‌ கண்ணீர்‌ வெள்ளமாக அவன்‌ 
கண்களிலிருந்து கொட்டியது. கண்களில்‌ நீர்‌ வழிய வழிய, 
பந்தங்களின்‌ ஒளி அதன்‌ மீது பட்டதால்‌ அது ஒளிவிட்டு 
மின்னியது. அவன்‌ இரு கரங்களையும்‌ கூப்பியவண்ணம்‌ 
வார்த்தைகள்‌ தொடர்ந்து வராது தடுமாறிக்‌ கொண்டே 
பேசினான்‌: 


“சேனாபதியாரே, தாங்கள்‌ செய்த பேருதவிக்கு நான்‌ 
என்றென்றும்‌ கடமைப்பட்டிருக்கிறேன்‌. இப்பாண்டி நாடே 
கடமைப்பட்டி ருக்கிறது. கொடியவன்‌ குலசேகரன்‌ என்னுடைய 
குடும்பத்தையே கொன்று குவித்து விட்டான்‌. அந்த 
சுந்தரேஸ்வரனுடைய அருளால்‌ நான்‌ மட்டும்‌ தப்பி 
ஓடிவிட்டேன்‌. மலைநாட்டுக்குச்‌ சென்றேன்‌. மாபெரும்‌ 
இன்னல்களைச்‌ சந்தித்தேன்‌. சோழ நாட்டிற்குச்‌ சென்றேன்‌. 
அங்குள்ள உள்நாட்டுக்‌ குழப்பத்தைப்‌ பயன்படுத்தி பலருடன்‌ 
தொடர்பு கொண்டு பாடுபட்டேன்‌. 

எப்படியும்‌ பாண்டி சிம்மாதனம்‌ மீண்டும்‌ அடைய 
அரும்பாடுபட்டேன்‌. கொடுங்கோலன்‌ குலசேகரனுடைய 
இரத்தத்தால்‌ அன்னை மீனாட்சிக்கு திலகமிட அல்லும்‌ பகலும்‌ 
உழைத்தேன்‌. அனால்‌ அவையெல்லாம்‌ பயன்‌ அளிக்கவில்லை. 
தாங்கள்‌ எனக்கு எவ்விதமான துன்பமும்‌ வைக்காமல்‌, ஏன்‌ 
எனக்குத்‌ தெரியாமலேயே எல்லாம்‌ வெற்றிகரமாக 
முடித்துவிட்டீர்கள்‌. ஒரே ஒரு வேலைதான்‌ பாக்கி உள்ளது. அந்த 
குலசேகரனைத்‌ தேடிப்‌ பிடித்து அன்னைக்கு நரபலி இடுவதுதான்‌ 
அது. அவனை பலியிட்டால்தான்‌ என்னுடைய பெற்றோர்கள்‌ 
நற்கதி அடைவார்கள்‌. அதனை நான்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌. 
இந்த நாடும்‌, நானும்‌ என்றென்றும்‌ தங்களுக்கு கடமைப்‌ 
பட்டிருக்கிறோம்‌. ஈழ வேந்தருக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி. 

வீரபாண்டியன்‌ பேசி முடித்ததும்‌ மீண்டும்‌ வாழ்த்‌ 
தொலிகளும்‌, வாத்திய இசைகளும்‌ விண்ணை அதிரடித்தன. 
வீரபாண்டிய சக்கரவர்த்தி வாழ்க! பாண்டி நாடு வெல்க! ஈழ 
மாமன்னர்‌ பராக்கிரமபாகு வாழ்க! சேனாதிபதி இலங்காபுரி 
தண்டநாயகர்‌ வாழ்க! இத்தகைய வாழ்த்தொலிகள்‌ இடியென 
ஒலித்தன. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 175 


வீரபாண்டியனும்‌, இலங்காபுரியும்‌ முன்செல்ல, மற்றவர்கள்‌ 
பின்னால்‌ அணிவகுத்து வர ஊர்வலம்‌ மதுரை மாநகரை நோக்கி 
நடைபோட்டது. மீனாட்சி அம்மன்‌ ஆலயத்தின்‌ வழியாக அது 
சென்றது. அப்பொழுது வீர பாண்டியன்‌, ஓரிருவர்‌ உடன்‌ வர 
மீனாட்சி அம்மன்‌ கோயிலுக்குச்‌ சென்று அன்னையை 
வணங்கினான்‌. அடுத்து சொக்கநாதரை வணங்கினான்‌. கோயில்‌ 
அர்ச்சகர்கள்‌ அவனை பூரணகும்ப மரியாதையுடன்‌ 
வரவேற்றார்கள்‌. பூசனைகள்‌ நடந்தன. அலயமணிகள்‌ ஒலித்தன. 
பின்னர்‌ அவன்‌ மீண்டும்‌ வந்து ஊர்வலத்தில்‌ கலந்து 
கொண்டான்‌. அது புகமாபரணம்‌ அரண்மனையை நோக்கிப்‌ 
புறப்பட்டது. 

இலங்காபுரி திட்டமிட்டு எல்லா ஏற்பாடுகளையும்‌ 
சிறப்பாகச்‌ செய்திருந்தான்‌. காலை உதயாதி வேளையில்‌ 
வீரபாண்டியன்‌ பாண்டி நாட்டின்‌ மணிமுடி சூடினான்‌. மங்கள 
விழா அதிக ஆடம்பரமின்றி, விரைவிலேயே இனிது முடிந்தது. 
தென்குமரி முதல்‌ வெள்ளாறுவரை பரந்த பாண்டியநாடு 
முழுவதற்கும்‌ ஏக சக்கராதிபதியானான்‌, நேற்றுவரை 
நாடோடியாக அலைந்து கொண்டிருந்த வீரபாண்டியன்‌. 

பாண்டிநாடு சில அண்டுகள்‌ இரண்டாகப்‌ பிளவு பட்டு 
இரு மன்னர்களின்‌ கழ்‌ இருந்தது. எனவே நாட்டில்‌ எப்பொழுதும்‌ 
போட்டியும்‌, பொறாமையும்‌ நிலவின. போர்‌ அடிக்கடி நடந்து 
கொண்டிருந்தது. மக்களுடைய வாழ்வு நிலையற்று இருந்தது. 
அவர்கள்‌ என்று என்ன நடக்குமோ என ஏங்கிக்‌ கொண்டு 
இருந்தார்கள்‌. முக்கிய அரசு பதவி வகித்தவர்களில்‌ யார்‌ துரோகி, 
யார்‌ தேசபக்தன்‌ என அறிய முடியாமல்‌ இருந்தது. 

இந்நிலைகளையெல்லாம்‌ இலங்காபுரி மாற்றி அமைத்தான்‌. 
சரிகட்ட வேண்டியவர்களைச்‌ சரி கட்டினான்‌. கொல்ல 
வேண்டியவர்களைக்‌ கொன்று தீர்த்தான்‌. கீழை மங்களம்‌, மேலை 
மங்களம்‌ முதலிய ஊர்களை அண்டுவரும்படி. தேவமழவராயன்‌ 
என்பவனை சிற்றரசனாக நியமித்தான்‌. அதேபோல தொண்டி, 
கருத்தங்குடி, திருவேகம்பம்‌ முதலிய ஊர்களை அள சிற்றரசனாக 
மழவச்‌ சக்கரவர்த்தி என்பவனை நியமித்தான்‌. அந்நாளில்‌ மக்கள்‌ 
செல்வாக்குப்‌ பெற்றிருந்த தேவமழவராயனையும்‌, மழவச்‌ 
சக்கரவர்த்தியையும்‌ இவ்வாறு பதவிகள்‌ கொடுத்து 
சரிகட்டி விட்டான்‌. 


176 ஜி. ஏ. வடிவேலு 


மேல்வாரியாகப்‌ பார்த்தால்‌ இலங்காபுரியின்‌ செயல்களில்‌ 
பாண்டி நாட்டைப்‌ பலப்படுத்தும்‌ பரந்த நோக்கம்‌ தென்பட்டது. 
அனால்‌ உண்மையில்‌ அவற்றிலெல்லாம்‌ ஈழ நாட்டின்‌ சுயநலம்‌ 
கலந்தே இருந்தது. பாண்டி, நாடு வளமோடு இருந்தால்தானே 
அது என்றென்றும்‌ ஈழ நாட்டின்‌ சுரண்டல்‌ காடாக இருக்க 
முடியும்‌? இது இலங்காபுரி போட்ட கணக்கு. பொன்‌ 
முட்டையிடும்‌ வாத்தை நன்கு வளர்க்கத்‌ தெரிந்த அறிவாளி 
அவன்‌. 


பாண்டி நாட்டிற்கு சோழநாட்டுப்‌ படையெடுப்பு ஆபத்து 
உள்ளது; எனவே பாண்டிய நாட்டிற்கு உதவ படைகளைத்‌ தயார்‌ 
நிலையில்‌ வைப்பதாகக்‌ கூறி ஈழப்‌ படையை பாண்டியநாட்டில்‌ 
நிரந்தரமாக நிறுத்தினான்‌ இலங்காபுரி. அப்படைகளுக்கு 
பாண்டிநாடு உணவிட்டு பராமரித்தது. இதனால்‌ ஈழத்தின்‌ படைச்‌ 
செலவு குறைந்தது. அதே நேரத்தில்‌ ஈழ மன்னனை மகிழ்விப்பது 
என்ற பெயரில்‌ கொற்கை முத்துக்களை ஏராளமாக ஈழத்திற்கு 
அடிக்கடி. அனுப்பினான்‌. கரி, பரிகளை அனுப்பினான்‌. போரில்‌ 
பிடி பட்ட யவன, சோனக வீரர்களையும்‌ அனுப்பினான்‌. 


இச்செயல்களை எல்லாம்‌ தூக்கி அடிக்கும்‌ வகையில்‌ 
மகத்தானதோர்‌ சுரண்டல்‌ பணியைத்‌ துவக்கினான்‌. ஈழ வேந்தன்‌ 
பராக்கிரமபாகுவின்‌ சின்னம்‌ பொறித்த ஈழ நாணயங்களைப்‌ 
பாண்ட. நாட்டில்‌ வெளியிட்டான்‌. அதனைப்‌ பாண்டி நாட்டு 
நாணயம்‌ என அறிவித்து விட்டான்‌. அந்த நாணயத்திற்கு 
'காகபணம்‌' என்று பெயர்‌. இச்செயலால்‌ பாண்டி நாட்டின்‌ 
பொருளாதாரம்‌ முழுவதும்‌ ஈழத்தின்‌ கட்டுப்பாட்டின்‌ கழ்‌ வந்து 
விட்டது. 

வீரபாண்டியன்‌ துவக்கத்தில்‌ இலங்காபுரி செய்வதெல்லாம்‌ 
பாண்டி நாட்டின்‌ நன்மைக்கே என நம்பினான்‌. அனால்‌ 
போகப்போக அச்செயல்களில்‌ இருந்த உட்கருத்தை புரிந்து 
கொண்டான்‌. ஈழம்‌ வாழ பாண்டி நாட்டைப்‌ பலியிடும்‌ 
செயல்கள்‌ அவை என உணர்ந்தான்‌. அனால்‌ எதனையும்‌ 
எதிர்த்துப்‌ பேச இயலா நிலையில்‌ இருந்தான்‌. என்ன செய்வான்‌? 
அவன்‌ ஆளும்‌ அரசு, அவன்‌ தாங்கும்‌ மணிமுடி, மாற்றான்‌ 
அளித்த பிச்சை. எனவே அவன்‌ குறை சொல்ல முடியுமா? 

சில நேரங்களில்‌ வீரபாண்டியனுடைய மனசாட்சி 


பேசியது. அனால்‌ அவன்‌ அதனை அடித்து அப்பால்‌ 
துரத்திவிட்டு, பதவியைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டான்‌. 


திங்களுக்குள்‌ த 

திருக்கோவிலூர்‌ மன்னருடைய அருமைப்‌ புதல்வி 
கோதையை, தென்பெண்ணை அற்று விபத்திலிருந்து காப்பாற்றி, 
அவளுக்கு மறுபிறவி அளித்த வாலிபன்‌ எங்கேயோ 
ஓடிவிட்டான்‌. சொல்லாமல்‌ கூட போய்‌ விட்டான்‌ 
இச்செய்தியைக்‌ கேட்ட உடனே திருக்கோவிலூர்‌ அரச 
தம்பதிகள்‌ அதிர்ச்சி அடைந்தார்கள்‌. மிகவும்‌ வருந்தினார்கள்‌. 
பின்னர்‌ அதுவும்‌ அவர்களுக்கு ஒரு விதத்தில்‌ மன நிம்மதி 
அளித்தது. துவக்கத்தில்‌ கோதை அவ்வாலிபனுடன்‌ நெருங்கிப்‌ 
பழகுவதை அவர்கள்‌ தவறாக எண்ணவில்லை. நாட்கள்‌ ஆக, ஆக 
அவ்விருவர்களின்‌ நெருக்கம்‌ அதிகமாயிற்று. இருவரும்‌ தனித்து 
வெகுநேரம்‌ பேசுவார்கள்‌. வெளியில்‌ போய்ச்‌ சுற்றுவார்கள்‌. 
நந்தவனத்திற்கும்‌ ஆற்றங்கரைக்கும்‌ செல்வார்கள்‌. அவற்றை 
யெல்லாம்‌ கோதையின்‌ பெற்றோர்கள்‌ விரும்பவில்லை. 

மிலாடு நாட்டின்‌ மன்னர்‌ மகள்‌ யாரோ ஊர்‌, பேர்‌ 
தெரியாத ஒரு அனாதையுடன்‌ நெருங்கிப்‌ பழகுவதா? அப்பழக்கம்‌ 
விபரீதமாக மாறிவிட்டால்‌? நெருப்பும்‌, பஞ்சும்‌ சேர்ந்திருப்பதா? 
ஒருக்கால்‌ பற்றிக்‌ கொண்டால்‌? அவனுக்கா அவளைத்‌ திருமணம்‌ 
செய்து வைக்க முடியும்‌? மதுரை மன்னர்‌ பராக்கிரம 
பாண்டியனின்‌ கடைசி புதல்வனான வீரபாண்டியனுக்குத்‌ 
தங்களுடைய புதல்வியைத்‌ திருமணம்‌ செய்துவைக்க 
திருக்கோவிலூர்‌ அரச தம்பதிகள்‌ எவ்வளவோ 
திட்டமிட்டார்கள்‌. அனால்‌ அந்த அரச குடும்பமே போரில்‌ 
பலியானது என்று தெரியவே, அந்த எண்ணத்தில்‌ மண்‌ விழுந்து 
விட்டது. தங்களோடு இருந்த வாலிபன்‌ தான்‌ வீரபாண்டியன்‌ 
என்ற உண்மையை அவர்கள்‌ அறியமாட்டார்கள்‌. அறிந்திருப்பின்‌ 
எப்படி ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பார்கள்‌! தங்களுடைய அருமை 


178 ஜி. ஏ. வடிவேலு 


மகளுக்கு தேடிக்‌ கொண்டிருக்கும்‌ வரனே அவளுக்கு உயிர்‌ 
பிச்சை அளித்தவன்‌ மட்டுமல்ல, அவளுடைய காதலனும்‌ கூட 
என்று அறிந்திருப்பின்‌ அவர்கள்‌ பொங்கி பூரித்து அனந்த 
கூத்தாடி இருப்பார்கள்‌ அல்லவா? 

ஆனால்‌, அந்த வாலிபன்தான்‌ வீரபாண்டியன்‌ என்ற 
உண்மையைக்‌ கோதை அறிவாள்‌. தான்‌ யார்‌ என்பதை அவன்‌ 
அவளிடம்‌ இரகசியமாகக்‌ கூறி இருக்கிறான்‌! மேலும்‌ தன்னுடைய 
குடும்பத்தைப்‌ பலி கொண்ட_குலசேகரனை ஆதரித்த சோழனை 
பழி வாங்குவதே தன்னுடைய இலட்சியம்‌ என்பதை 
வீரபாண்டியன்‌ அவளிடம்‌ கூறி இருக்கிறான்‌. அந்த 
வார்த்தைகள்தான்‌ கோதையின்‌ மனதில்‌ அவன்‌ மீது 
உண்மையான பற்றும்‌, பாசமும்‌ ஏற்படக்‌ காரணமாக இருந்தன. 


அனால்‌ இப்பொழுது அவன்‌ மீது அவளுக்கு ஐயம்‌ 
வந்துவிட்டது. உண்மையில்‌ அவன்‌ வீரபாண்டியன்தானா? 
ஒருக்கால்‌ அவளுடைய எண்ண ஓட்டத்தை அறிந்து 
கொண்டதால்‌ அவளைத்‌ தன்பால்‌ கவர அவன்‌ சொன்ன 
பொய்யா அது? 


அவன்‌ வீரபாண்டியனே இல்லையோ, ஆனால்‌ 
நிச்சயமாக நல்லவனாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு 
சதிகாரக்‌ கும்பலைச்‌ சேர்ந்தவனாகவே இருக்க வேண்டும்‌. 
இல்லாவிட்டால்‌ அவளை ஆற்றங்கரைக்கு அழைத்துக்‌ கொண்டு 
போய்‌ இருள்‌ கப்பும்‌ மாலை நேரத்தில்‌ தன்னந்‌ தனியாக 
விட்டுவிட்டு, சொல்லாமல்‌ யாரோ கொண்டு வந்த புரவியின்‌ 
மீது ஏறி ஓடுவானா? ஐயமில்லை, அவன்‌ ஒரு மோசக்காரன்தான்‌. 
அவளுடைய சிந்தனை ஓட்டம்‌ இந்த திசையில்‌ வேலை செய்தது, 
மனம்‌ குழம்பியது. 


அவனை நம்பியது அறியாமையே. உள்ளத்தால்‌ அவனை 
நேசித்தது எவ்வளவு பெரிய தவறு! இவ்வாறு நினைத்து கோதை 
ஒரு கணம்‌ கண்ணீர்‌ விடுவாள்‌. மறுகணம்‌ தன்னையே பாராட்டிக்‌ 
கொள்ளுவாள்‌. எவ்வளவு பெரிய தவறு செய்ய இருந்தாள்‌! 
அதற்கு ஏதுவில்லாமல்‌ அவன்‌ இடையில்‌ ஓடியதின்‌ மூலம்‌ 
அவளைக்‌ காப்பாற்றி விட்டான்‌ அல்லவா! அவனை வந்து 
அழைத்துக்‌ கொண்டு போனவனைப்‌ பாராட்ட வேண்டும்‌; 
அவனைச்‌ சுமந்து கொண்டு ஓடிய புரவியை பூவிட்டு வணங்க 
வேண்டும்‌! 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 179 


கோதை சோழர்‌ குல வேரைப்‌ பூண்டோடு அழிக்க உறுதி 
பூண்டது உண்மைதான்‌. அந்த வாலிபனைக்‌ கண்டவுடன்‌ வெகு 
எளிதில்‌ அந்த இலட்சியத்தைக்‌ கைவிட்டு விட்டாள்‌. காதல்‌ 
வலையில்‌ விழத்‌ தயாராகி விட்டாள்‌. எத்தகைய மடமை? அவன்‌ 
மட்டும்‌ இன்னும்‌ சில நாட்கள்‌ திருக்கோவிலூரில்‌ இருந்திருப்பின்‌ 
அவள்‌ ஒரு சராசரி பெண்ணாகிவிட்டு இருப்பாள்‌. காதல்‌ 
வலையில்‌ வீழ்ந்து அவனைத்‌ திருமணம்‌ செய்து கொண்டு 
பிள்ளையை பெற்று தாலாட்டும்‌ பாடிக்‌ கொண்டு இருப்பாள்‌. 
'அரா அமுதா, தில்லைத்‌ திருமாலே! என்னைத்‌ தடுத்தாட்‌ 
கொண்ட தலைவா, உன்‌ தாள்‌ போற்றி! அவன்‌ ஓடியதற்காக 
இறைவனுக்கு நன்றியும்‌ கூறினாள்‌. 

மொத்தத்தில்‌ காதல்‌ ஏமாற்றமும்‌ அவ்வாலிபன்‌ மீது 
ஏற்பட்ட வெறுப்பும்‌, சோழர்‌ குலத்தைப்‌ பழி வாங்க வேண்டும்‌ 
என்ற வெறியும்‌ ஓன்று சேர்ந்தன. அந்தக்‌ கலவை அவளுடைய 
உள்ளத்தில்‌ இருந்த ஈரப்பசையை உலர்த்தி விட்டது. உள்ளத்தில்‌ 
குடிகொண்டிருந்த பசுமை தீய்ந்து விட்டது. வறண்ட அந்த 
பாலை உள்ளத்திலே வெஞ்சினம்‌ தீப்பிழம்பு எரிமலையாக 
வெடித்து எஞ்சி இருந்த பரிவு, பாசம்‌ அனைத்தையும்‌ பொசுக்கி 
விட்டது. அது இப்பொழுது ஒரு இறுகிய பாறை ஆகி விட்டது. 

கொலைவெறி அவளுடைய உள்ளத்தில்‌ மேலோங்கி 
நின்றது. அங்கிருந்த பெண்மை உள்ளம்‌ பறந்து ஓடி விட்டது. 
இலட்சியப்‌ பிடிப்பு உரமூட்டப்பட்டுவிட்டது. அந்த இதயத்திலே 
எதனையும்‌ செய்யும்‌ பக்குவமும்‌, எப்படியும்‌ நடிக்கும்‌ 
வேட்கையும்‌ புகுந்துவிட்டன. அவளுடைய அகத்தின்‌ அழகு 
முகத்தில்‌ தென்படாது இல்லை. எழில்‌ குயில்‌ 'கொஞ்சும்‌ 
அவளுடைய குரலிலே வறட்சி ஏற்பட்டு விட்டது. கரகரப்பு 
தென்பட்டது. பூரண மதி முகத்திலே கொடுமையின்‌ இரேகைகள்‌ 
படர்ந்தன. திங்களுக்குள்‌ தீ தோன்றியது. இந்த மாற்றங்களை 
யெல்லாம்‌ பெற்றோர்கள்‌ கவனியாது இல்லை. இவை யெல்லாம்‌ 
பருவக்‌ கோளாறு, தக்க வரனைத்‌ தேடிப்‌ பிடித்து திருமணம்‌ 
செய்து முடித்து விட்டால்‌ எல்லாம்‌ சரியாகிவிடும்‌ என்று 
அவர்கள்‌ நம்பினார்கள்‌. மகள்‌ படும்‌ துன்பத்திற்காக மனம்‌ 
புழுங்கினார்கள்‌. வேக வேகமாக வரனைத்‌ தேடும்‌ பணியில்‌ 
ஈடுபட்டார்கள்‌. 

அவளுக்கு என்று எங்கோ ஒரு இடத்தில்‌ ஒருவன்‌ பிறந்தே 
இருப்பான்‌. அவனைத்‌ தேடி பிடிக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
அதுவரை அவளுடைய முகத்தைப்‌ பார்த்து எப்படி சகித்துக்‌ 


180 ஜி. ஏ. வடிவேலு 


கொண்டு இருப்பது? மகளுடைய மனப்‌ புண்ணுக்கு மருந்து 
கொடுக்க வேண்டும்‌. எனவே அரச தம்பதிகள்‌ தினமும்‌ காலையில்‌ 
எழுந்து குளித்துவிட்டு அருமைப்‌ பெண்ணுடன்‌ இடைகழிப்‌ 
பெருமாள்‌ கோயிலுக்குச்‌ செல்வதை பழக்கமாக்கிக்‌ 
கொண்டார்கள்‌. 


ஒரு நாள்‌ காலைக்‌ கடன்களை முடித்துக்‌ கொண்டு 
வழக்கப்படி கோயிலுக்குப்‌ புறப்படத்‌ தயாராகிவிட்டார்கள்‌. 
கோதை அதிகாலை துயில்‌ நீங்கி தன்னுடைய பணிகளை 
முடித்துக்‌ கொண்டு பெற்றோர்‌ இருக்கும்‌ இடத்திற்கு வந்து 
விடுவாள்‌. அன்று அவள்‌ வரவில்லை. எனவே பெற்றோர்கள்‌ 
அவளைத்‌ தேடிச்‌ சென்றார்கள்‌. அவள்‌ தன்னுடைய அறையில்‌ 
தென்படவில்லை. அவர்கள்‌ திடுக்கிட்டார்கள்‌. 


அரச தம்பதிகள்‌ முதலில்‌ மேல்வாரியாக அவளைத்‌ 
தேடினார்கள்‌. அவள்‌ தென்படவில்லை. அரண்மனை முழுவதும்‌ 
தேடினார்கள்‌. அவள்‌ கிடைக்கவில்லை. பயந்து விட்டார்கள்‌. 
பூங்காவிற்கு ஓடினார்கள்‌. அங்கும்‌ அவள்‌ இல்லை, யாரிடமும்‌ 
சொல்லவில்லை. அவர்கள்‌ வயிற்றிலே நெருப்பைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு அடுத்து இருந்த தென்‌ பெண்ணை நதியை நோக்கிப்‌ 
பரபரப்போடு சென்றார்கள்‌. பெருமாளே ஆற்றங்கரையிலாவது 
அவள்‌ தென்பட அருள்புரி ஐயனே என இறைஞ்சிக்‌ கொண்டே 
ஓடினார்கள்‌. நாராயணமூர்த்தியினுடைய ஆயிரம்‌ நாமங்களை 
உச்சரித்துக்‌ கொண்டே நடையும்‌ ஓட்டமுமாக நதியை நோக்கிச்‌ 
சென்றார்கள்‌. 

கீழ்த்திசையில்‌ செங்கதிரவன்‌ எட்டிப்‌ பார்க்கிறான்‌. 
அவனுடைய செம்பொற்‌ கிரணங்களால்‌ நதியின்‌ செந்நீர்‌ பொன்‌ 
நீராக மாறி ஓடியது. அது சுழிகள்‌, சுழல்களுடனே விரைந்து ஓடிக்‌ 
கொண்டிருந்தது. அந்தப்‌ பிரவாகத்தின்‌ மீது காலை இளங்காற்று 
தவழ்ந்து விளையாடியது. இதனால்‌ சின்னஞ்சிறு அலைகள்‌ 
உற்சாகமுற்றன. மகிழ்வு மேலிட்டு ஒன்றின்‌ மீது ஒன்று மோதி 
விளையாடின. அதனால்‌ ஆயிரம்‌, ஆயிரம்‌ நீர்த்துளிகள்‌ சிதறி 
விழுந்தன. அத்துளிகள்‌ பகலவனின்‌ பொன்னிற ஒளியிலே 
நவமணி களாகச்‌ சுடர்விட்டு ஒளிர்ந்தன. 


மண்ணில்‌ மட்டுமா இந்த இந்திரஜாலம்‌? விண்ணில்‌ 
கூடத்தான்‌. அவ்விடத்தே ஓங்கி வளர்ந்திருந்த மாமரங்கள்‌ 
தளிர்விட்டு இருந்தன. அவற்றின்‌ மீது கதிரவனின்‌ காலைக்‌ 
கதிர்கள்‌ படவே அந்தத்‌ தளிர்கள்‌ அனைத்தும்‌ தங்கத்‌ தகடுகளாக 
ஒளி விட்டன. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 181 


இந்த எழில்‌ கோலத்தை எல்லாம்‌ ஏக்கத்தில்‌ அழ்ந்து 
இருந்த அரச தம்பதிகள்‌ காணவில்லை. தங்களுடைய புதல்வியின்‌ 
மீதே நினைவை ஓடவிட்டுக்‌ கொண்டு கண்ணுங்‌ கருத்துமாக 
நதிக்‌ கரையில்‌ தேடினார்கள்‌. 


“வாரா வருவாய்‌, வரும்‌ என்‌ மாயா! 
மாயா மூர்த்தியாய்‌, 

ஆரா அமுதாய்‌ அடியேன்‌ அவி 
அகமே தித்திப்பாய்‌; 

தரா வினைகள்‌ தீர என்னை 
ஆண்டாய்‌, திருக்குடந்தை 

ஊரா? உனக்கு ஆட்பட்டும்‌ அடியேன்‌ 
இன்னல்‌ உழல்வேனோ?' 


ஒரு சோக கீதம்‌ கரிய பாறையின்‌ அடியிலிருந்து ஒலித்தது. 
அக்கீதம்‌ ஒரு அம்பு பட்ட பறவையின்‌ அலறலைப்‌ போல 
ஒலித்தது. கல்லும்‌ கரையும்‌ கண்ணீர்‌ மல்கும்‌ வேதனைக்‌ குரல்‌ 
அது. 

அக்கீதத்தைக்‌ கேட்டு அரச தம்பதிகள்‌ அப்படியே 
இடியோசை கேட்ட நாகம்‌ போல நடுங்கி நின்றுவிட்டார்கள்‌. 
அவர்கள்‌ கண்களில்‌ நீர்‌ கொட்டியது. மனம்‌ உருகி மகளுடைய 
சோக கதீதத்திற்காக அழுதார்கள்‌. 


அந்த கீதம்‌ எத்தகையது? வைணவத்தை வாழ்வித்து 
வளர்க்க வந்த கீதமல்லவா அது! இதே கீதத்தை ஒரு நாள்‌ 
நாதமுனிகள்‌ கேட்டார்‌. அவர்‌ உள்ளம்‌ பாகாக உருகி விட்டது. 
அதன்‌ விளைவாக குருகூர்ச்‌ சடகோபன்‌ குழலின்‌ மலியச்‌ 
சொன்ன ஓராயிரம்‌ பாடலையும்‌ தேடப்‌ புறப்பட்டார்‌. அத்தகைய 
நெஞ்சைப்‌ பிழியும்‌ கீதம்‌ அது. 

கீதம்‌ பாடி முடியவும்‌ அரச தம்பதிகள்‌ கோதையிடம்‌ 
செல்லவும்‌ சரியாக இருந்தது. அவள்‌ கண்களை மூடிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அவளை அந்நிலையில்‌ பார்த்தவுடன்‌ அரச 
தம்பதிகளுக்கு இனம்‌ தெரியாத பீதி ஏற்பட்டு விட்டது. தயங்கித்‌ 
தயங்கி அவளை நெருங்கினார்கள்‌. அன்னையார்‌ அருமை 
மகளுடைய தோள்‌ மீது மெதுவாகக்‌ கரம்‌ வைத்தார்‌. கோதை 
கண்‌ விழித்தாள்‌. பெற்றோர்களைக்‌ காணவே பரபரப்போடு 
எழுந்து நின்றாள்‌. 


182 ஜி.ஏ. வடி வேலு 


என்னம்மா, இது? இந்த நேரத்தில்‌ இங்கு தனிமையில்‌ 
வந்து இப்படி பாடிக்கொண்டு இருக்கிறாயே! இது தந்தையின்‌ 
வேதனை மிக்கச்‌ சொல்‌. 

“அப்பா, என்னமோ இரவெல்லாம்‌ எனக்கு உறக்கமே 
வரவில்லை. விரைவில்‌ எழுந்துவிட்டேன்‌. கோயிலுக்குப்‌ 
போகவும்‌ வெகுநேரம்‌ இருந்தது. இப்படியே நடந்து வந்து 
விட்டேன்‌ இது கோதையின்‌ மறுமொழி. 


தவறு அம்மா, இருட்டில்‌ தனியாக இங்கு வரலாமா?” 
தாயார்‌ அச்சத்துடன்‌ கூறினார்‌. 


'அகட்டும்‌ அம்மா, இனிமேல்‌ வரமாட்டேன்‌! 
கோயிலுக்குப்‌ புறப்படலாமா கோதை? 
புறப்படலாம்‌, அப்பா. 


மூவருமாக அங்கிருந்து நேராக இடைகழிப்‌ பெருமாள்‌ 
கோயிலுக்குச்‌ சென்றார்கள்‌. பூசனை புரிந்தார்கள்‌. மனமுருகி 
இறைவனை துதித்தார்கள்‌. அரண்மனைக்குத்‌ திரும்பினார்கள்‌. 


காலை சிற்றுண்டி முடிந்தது. புதல்வியை அரச தம்பதிகள்‌ 
அருகே அமர்த்திக்‌ கொண்டு பேசினார்கள்‌. அப்பொழுது 
அவளாகவே தான்‌ சோழ அரண்மனைக்குப்‌ போக 
விரும்புவதாகக்‌ கூறினாள்‌. 


அக்காலத்தில்‌ சிற்றரசர்கள்‌ தங்களுடைய பெண்களை 
அழைத்துக்‌ கொண்டு போய்‌ பேரரசர்களுடைய அரண்மனையில்‌ 
வளர விடுவது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. இதனால்‌ 
சிற்றரசர்களின்‌ பெண்கள்‌ உயர்‌ நிலையில்‌ இருந்த பேரரசரின்‌ 
குடும்பப்‌ பெண்களோடு சேர்ந்து பழக வாய்ப்பு ஏற்பட்டது. 
சிற்றரசர்களுடைய பெண்கள்‌ நல்ல பழக்க வழக்கங்கள்‌ கற்க 
இச்செயல்‌ ஏதுவாக இருந்தது. மேலும்‌ அப்பெண்கள்‌ பேரரசர்‌ 
அரண்மனையில்‌ பலரைச்‌ சந்திக்கும்‌ சூழ்நிலை ஏற்பட்டது. 
இதனால்‌ அவர்கள்‌ சிறந்த கணவன்மார்களை அடையும்‌ நிலை 
“உருவாக வாய்ப்புகள்‌ இருந்தன. 


தங்களுடைய பெண்ணையும்‌ சோழ அரண்மனையில்‌ வளர 
விட வேண்டும்‌ என்பது திருக்கோவிலூர்‌ அரச தம்பதிகளின்‌ 
நெடுநாளைய அவல்‌. இதனை அவர்கள்‌ தங்களுடைய 
புதல்வியிடம்‌ கூறிய போதெல்லாம்‌ அவள்‌ தட்டிக்‌ கழித்து 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 183 


வந்தாள்‌. தங்களைப்‌ பிரிந்திருக்க அவள்‌ விரும்பவில்லை என்று 
நினைத்து பெற்றோர்கள்‌ அவளை வற்புறுத்தவில்லை. ஆனால்‌ 
இப்பொழுது திருக்கோவிலூரில்‌ தன்னுடைய மனது நிம்மதியற்று 
இருக்கிறது என்றும்‌, எனவே மற்றவருடன்‌ பழகி மன ஆறுதல்‌ 
பெற சோழ அரண்மனைக்குப்‌ போக விரும்புவதாகவும்‌ கோதை 
தெரிவித்தாள்‌. அவளுடைய மன மாற்றத்தை கண்ட 
பெற்றோர்கள்‌ மகிழ்வடைந்தார்கள்‌. ஆனால்‌ தங்களுடைய ஒரே 
மகளைப்‌ பிரிந்து எப்படி வாழ்வது என்ற ஏக்கம்‌ இல்லாது 
இல்லை. 


ஒரு நல்ல நாளில்‌ திருக்கோவிலூர்‌ அரச தம்பதிகள்‌ 
இருவருமே தங்களுடைய ஏக புதல்வியை ஒரு சிவிகையில்‌ 
அழைத்துக்‌ கொண்டு பழையாறைக்கு சென்றார்கள்‌. 


மூவரும்‌ சோழ அரண்மனை அந்தப்புரத்திற்குச்‌ 
சென்றார்கள்‌. அங்கு பழுத்த பழம்‌ அம்மங்கையாழ்வார்‌ ஒரு 
மஞ்சத்தின்‌ மீது சாய்ந்தவண்ணம்‌ படுத்திருந்தார்‌. அவருக்கு 
அருகில்‌ சக்கரவர்த்தினி புவனமுழுதுடையாள்‌ அமர்ந்திருந்தார்‌. 
இவர்களைக்‌ கண்டவுடன்‌ சக்கரவர்த்தினியின்‌ முகம்‌ மலர்ந்தது. 

“வரவேண்டும்‌, வரவேண்டும்‌. நரசிங்க மிலாடுடை யாரே, 
வரவேண்டும்‌; அம்மா வரவேண்டும்‌' சோழ அரசி முகமன்‌ கூறி 
வந்தவர்களை வரவேற்றார்‌. திருக்கோவிலூர்‌ தம்பதிகள்‌ முகம்‌ 
மலர்ந்தது. பக்தி சிரத்தையோடு முதலில்‌ அம்மங்கையாழ்‌ 
வாருடைய தாள்‌ பணிந்து வணங்கினார்கள்‌. கோதையும்‌ 
அப்படியே வணங்கினாள்‌ பின்னர்‌ சக்கரவர்த்தினியை 
வணங்கினார்கள்‌. 


அம்மா கோதை, சக்கரவர்த்தினியை வணக்கம்‌ செய்து 
கொள்‌' திருக்கோவிலூர்‌ மன்னர்‌ தம்முடைய மகளின்‌ முதுகின்‌ 
மீது தட்டினார்‌. அவள்‌ மகாராணியாரின்‌ தாள்‌ தொட்டு 
பணிவோடு வணங்கினாள்‌. 


யாரது? உங்களுடைய புதல்வியா?” 


அம்‌ தாயே, எங்களுடைய ஒரே பெண்‌ இவள்‌. பெயர்‌ 
கோதை! 


கோதை! அழகான பெயர்‌. அருகில்‌ வா, அம்மா. நீ சிறிய 
பெண்ணாக இருந்தபோது சக்கரவர்த்தியும்‌ நானும்‌ 
திருக்கோவிலூர்‌ அரண்மனைக்கு வந்தோம்‌. அப்போது 
சக்கரவர்த்தியோடு ஓட்டிக்‌ கொண்டு விட்டாய்‌ நீ. அவரை 
விடவில்லை. நாங்கள்‌ அவ்விடத்தைவிட்டு திரும்பியபோது 


184 ஜி. ஏ. வடிவேலு 


உடன்‌ வருவதாக அழுதாய்‌. அனால்‌ நீ இங்கு வரும்போது அவர்‌ 
இல்லை இவ்வார்த்தைகளை கூறும்போது அரச மாதாவின்‌ குரல்‌ 
கரகரத்தது. பேச்சு தடுமாறியது. சமாளித்துக்‌ கொண்டு 
தொடர்ந்தார்‌: 


உன்னை எங்களிடம்‌ அனுப்பி வைக்குமாறு எத்தனையோ 
முறை உன்னுடைய தாய்தந்தையரை கேட்டு விட்டோம்‌. 
உன்னைப்‌ பிரிந்து அவர்கள்‌ உயிர்‌ வாழ முடியாதாம்‌. 
அதிருக்கட்டும்‌. இப்பொழுதுதானே வருகிறீர்கள்‌? பயணம்‌ நன்கு 
இருந்ததா? அமருங்கள்‌. இப்படி வா, அம்மா கோதை 

மற்றவர்கள்‌ அமர, மகாராணியார்‌ கோதையைத்‌ தன்‌ 
அருகில்‌ அழைத்து அமர்த்திக்‌ கொண்டார்‌. அந்த எழில்‌ 
பிம்பத்தின்‌ தோள்மீது உரிமையோடு கரம்‌ போட்டுக்‌ 
கொண்டார்‌. 


மகாராணியாரும்‌, திருக்கோவிலூர்‌ அரச தம்பதிகளும்‌ 
பல்வேறு செய்திகளைப்‌ பேசினார்கள்‌. கோதையின்‌ பெற்றோர்‌ 
அவளை அழைத்துக்‌ கொண்டு வந்த நோக்கத்தைக்‌ கூறினார்கள்‌. 
இதனைக்‌ கேட்டு மகாராணியார்‌ மனம்‌ மகிழ்ந்தார்‌. அவளைத்‌ 
தான்‌ பெற்ற மகளை விட பெரிதும்‌ பேணி வளர்ப்பேன்‌ என 
வாக்களித்தார்‌. 


மகளைப்‌ பிரியும்‌ நேரம்‌ வந்தது. திருக்கோவிலூர்‌ அரச 
தம்பதிகள்‌ கண்கள்‌ கலங்கின. ஆனால்‌ கோதை பிரிவை எளிதாக 
ஏற்றாள்‌. பெற்ற மனம்‌ பித்து, பிள்ளை மனம்‌ கல்‌ அல்லவா! 
பெற்றோர்கள்‌ மகளிடம்‌ பிரியாவிடை பெற்று புறப்பட்டார்கள்‌. 


சோழ அரண்மனையில்‌ விடப்பட்ட கோதையின்‌ 
வாழ்விலே ஒரு புதிய திருப்பம்‌ ஏற்பட்டு விட்டது. 
மகாராணியாரின்‌ அன்பிலே அவள்‌ மூழ்கித்‌ தத்தளித்தாள்‌. 
அல்லும்‌ பகலும்‌ அவளுடன்‌ பழகத்‌ தோழிகளுக்குக்‌ 
குறைவில்லை. விளையாட இருந்த வாய்ப்புகளுக்கு அளவே 
இல்லை. 


அந்த சூழ்நிலையில்‌ கோதை வீரபாண்டியனை மறந்தாள்‌. 
அவன்‌ மீது கொண்ட காதலை மறந்தாள்‌. ஏன்‌, அவளுடைய 
இலட்சியமும்‌ கூட உள்ளத்தின்‌ அடித்‌ தளத்திற்குப்‌ போய்‌ 
விட்டது. அது எங்கோ உள்ளத்தின்‌ அழத்தில்‌ உருத்தெரியாது 
சிதைந்து, மெலிந்து, சுருங்கி இருந்தது. 


சீனத்து மருக்கொழுந்து 


கோதை மகாராணியாருடன்‌ அப்படியே ஓட்டிக்‌ 
கொண்டு விட்டாள்‌. எந்நேரமும்‌ அவரை விட்டுப்‌ பிரியவே 
மாட்டாள்‌. இராணியாரும்‌ அப்படியே. கோதையின்‌ வரவால்‌ 
இராணியாருக்கு புது தெம்பும்‌, உற்சாகமும்‌ ஏற்பட்டு விட்டன. 
தனக்கு ஒரு மகள்‌ பிறக்காத குறையைப்‌ போக்கவே ஆண்டவன்‌ 
அவளை அனுப்பி வைத்தான்‌ என்று இராணியார்‌ நம்பினார்‌. 
அவள்‌ மீது அன்பைப்‌ பொழிந்து தள்ளினார்‌. இராணியாருக்கு 
வேண்டிய அத்தனைப்‌ பணிகளையும்‌ கோதைதான்‌ செய்து 
வந்தாள்‌. அவற்றைக்‌ கோதை செய்தால்தான்‌ மகாராணியாருக்கு 
மன நிறைவு ஏற்படும்‌. 

ஒரு நாள்‌ மாலை மகாராணியார்‌ கோதையை அருகில்‌ 
அமர்த்திக்‌ கொண்டு அன்போடு உரையாடிக்‌ கொண்டிருந்தார்‌. 
அது ஒரு இலக்கிய சர்ச்சை. கோதை காரசாரமாக 
மகாராணியாரிடம்‌ வாதிட்டாள்‌. உற்சாகத்தில்‌ அவளுடைய குரல்‌ 
ஓங்கி ஒலித்தது. 

அந்நேரத்தில்‌ அங்கு இளவரசன்‌ எதிரிலி வந்து விட்டான்‌. 
அவனைக்‌ கண்ட கோதை பரபரப்புடன்‌ எழுந்தாள்‌, மருண்ட 
மான்‌ என நின்றாள்‌ அப்பால்‌ போக புறப்பட்டாள்‌. 
மகாராணியார்‌ அன்போடு அவளுடைய கரத்தைப்‌ பற்றிக்‌ 
கொண்டார்‌. “நில்‌ கோதை. எங்கு ஓடுகிறாய்‌? இங்கு யாரும்‌ 
அன்னியர்‌ வந்து விடவில்லை. ஓ, இதுவரை இவனை நீ 
பார்த்ததில்லையா? இவன்‌ தான்‌ இந்த நாட்டின்‌ இளவரசன்‌ 
எதிரிலி. கோதையைப்‌ பார்த்து இவ்வார்த்தைகளைக்‌ கூறினார்‌ 
மகாராணியார்‌, அவர்‌ கோதையின்‌ கரத்தை விடவில்லை. 
கோதையும்‌ திமிறிக்‌ கொண்டு போக மனமின்றி மருண்டு நின்று 
விட்டாள்‌. அவளுடைய எழில்‌ வதனத்தில்‌ நாணம்‌ குபீரென 
கப்பிக்‌ கொண்டது. தரையைப்‌ பார்த்தபடி யே நின்றாள்‌. 


186 ஜி. ஏ. வடிவேலு 


அந்த பூத்துக்‌ குலுங்கும்‌ புங்கொடியை, பூரித்துப்‌ பொங்கும்‌ 
புது முல்லையைக்‌ கண்ட எதிரிலி மின்னலால்‌ தாக்குண்டவனைப்‌ 
போல நின்று விட்டான்‌. அவன்‌ தன்னை மறந்தான்‌; அரச 
மாதாவை மறந்தான்‌; அந்தப்‌ புரத்தை மறந்தான்‌; அருகிலே 
இருந்த தூண்களை மறந்தான்‌. அவளையே வைத்த விழி 
வாங்காது பார்த்தது பார்த்தபடியே நின்றான்‌. எத்தனை 
நொடிகள்‌ அப்படி நின்றான்‌, எத்தனை நாழிகைகள்‌ நின்றான்‌, 
எத்தனை நாட்கள்‌ நின்றான்‌, எத்தனை யுகங்கள்‌ நின்றான்‌? 
தெரியாது. கண்‌ இமைக்காமல்‌ நின்ற அவன்‌ நின்றபடி அவளைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே இருந்தான்‌. 

சிரிப்பொலி கலகலவென ஜலதரங்கம்‌ மீட்டியது போல 
ஒலித்தது. அதனைக்‌ கேட்ட எதிரிலி அப்பொழுதுதான்‌ 
இப்பூவுலகுக்கு இறங்கி வந்தான்‌. கோதையும்‌ தன்‌ உணர்வு 
பெற்றுவிட்டாள்‌. 

கோதை இளவரசனுக்கு பரபரப்புடன்‌ வணக்கம்‌ 
தெரிவித்தாள்‌. அத்துடன்‌ விட்டாளா? வாய்விட்டு சிரித்துக்‌ 
கொண்டே கூறினாள்‌: 


அம்மா, அழகான பெயர்‌. அனால்‌. அனால்‌. அழகிய 
மான்‌ குட்டி ஒன்று குயிலின்‌ குரல்‌ பெற்று அமுதத்‌ தமிழ்‌ 
மொழியில்‌ மழலை பேசுவது போல இச்சொற்கள்‌ அவனுடைய 
செவியில்‌ ஒலித்தது. 


அனால்‌ என்று இழுத்து நிறுத்தி விட்டாயே, சொல்ல 
நினைத்ததைச்‌ சொல்‌ கோதை' இது மகாராணியாரின்‌ 
வேண்டுகோள்‌. 

“போங்கள்‌ அம்மா, நான்‌ சொல்ல மாட்டேன்‌. சொன்னால்‌ 
இளவரசருக்குக்‌ கோபம்‌ வந்து விடும்‌. 

“சொல்‌ கோதை; மனதில்‌ நினைத்ததைச்‌ சொல்‌. எதிரிலி 
நல்ல பிள்ளை. எதற்கும்‌ கோபிக்க மாட்டான்‌. 

“மிலாடுடையார்‌ புதல்வி ஏதோ புதிர்‌ போடுகிறாளே 
அம்மா! சோழ நாட்டில்‌ இன்னும்‌ பேச்சு சுதந்திரத்திற்குத்‌ 
தடைவிதிக்கப்‌ படவில்லை. இங்கு பரிபூரண பேச்சுரிமை உண்டு. 
யாருக்கும்‌ எந்த கோபமும்‌ வராது! குறிப்பாகச்‌ பேசி அவளைத்‌ 
தூண்டி விட்டான்‌ எதிரிலி. 

'எதிரிலி அழகான பெயர்‌ அம்மா. ' கோதை இழுத்தாள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 187 


'ஆம்‌, அதற்கு இப்பொழுது என்ன? இந்த நற்சான்று 
வழங்கத்தானா இத்தனை நாணப்பட்டாய்‌ கோதை? என்றார்‌ 
மகாராணியார்‌. அவள்‌ ஏதோ பெரிய செய்தியைக்‌ கூறப்‌ 
போகிறாள்‌ என்று எதிர்பார்த்த மகாராணிக்கு 
அப்பெண்ணுடைய பதில்‌ வெறிச்செனப்‌ பட்டது. 


_.. இப்பொழுது அதற்கு ஒன்றும்‌ இல்லை அம்மா. எதிரிலி 
என்றால்‌ எதிரியே இல்லாதவர்‌ என்று பொருள்‌. ஆனால்‌ 
அரண்மனையில்‌ பேசப்படுவதைப்‌ பார்த்தால்‌ இவருக்கு 
உள்நாட்டிலும்‌, அண்டை நாடுகளிலும்‌ ஏராளமான எதிரிகள்‌ 
இருப்பதைப்‌ போலத்‌ தெரிகிறது. அதனை நினைத்தேன்‌. சிரிப்பு 
வந்தது!' 

இவ்வார்த்தைகளைச்‌ சொல்லிய கோதை இராணியாரின்‌ 
கரத்திலிருந்து விடுபட்டு சிட்டாகப்‌ பறந்து ஓடிவிட்டாள்‌. 


கோதையின்‌ சொல்லைக்‌ கேட்ட எதிரிலியின்‌ முகம்‌ 
சுருங்கியது. பெருமூச்சு விட்டான்‌. அவள்‌ மறையும்‌ வரை 
அவளையே பார்த்துக்‌ கொண்டு நின்றான்‌. அவள்‌ மறைந்த 
பின்னர்‌ மகாராணியார்‌ பக்கம்‌ திரும்பினான்‌. 


அம்மா! இந்தப்‌ பெண்‌ சொல்லுவதில்‌ எத்தனை பொருள்‌ 
பொதிந்துள்ளது என்பதை கவனித்தீர்களா?” என்றான்‌ எதிரிலி. 
அவனுடைய குரலில்‌ நடுக்கம்‌ தென்பட்டது. மகாராணியார்‌ 
அவனுடைய உணர்வுகளைப்‌ புரிந்து கொண்டார்‌. அவரும்‌ மனம்‌ 
நெகிழ்ந்து விட்டார்‌. மெதுவாக மறுமொழி கூறினார்‌. 

காலம்‌ மாறும்‌, கவலைப்படாதே எதிரிலி! சோழர்‌ குலம்‌ 
செய்த தவம்‌ வீண்‌ போகாது. 

“அம்மா, அண்மையில்‌ நான்‌ படித்தது ஒன்று நினைவிற்கு 
வருகிறது. சேரன்‌ ஆட்சியைப்‌ பற்றி சேரலாதன்‌ என்ற புலவர்‌ 
பாடுகிறார்‌. அதனுடைய பொருள்‌ இது: 

சேரன்‌ ஆட்சியிலே சோறு சமைக்கும்போது ஏற்படும்‌ 
தீயின்‌ வெம்மையும்‌ கதிரவனின்‌ வெம்மையும்‌ தவிர்த்து கோல்‌ 
வென்மையோ அல்லது பகைவர்‌ வெம்மையோ கிடையாதாம்‌! 


வானவில்தான்‌ இருக்குமாம்‌. கொலை வில்‌ இல்லையாம்‌! 


உழவாரப்‌ படைகள்தான்‌ இருக்குமாம்‌. பகைவர்‌ 
படையெடுப்பே கிடையாதாம்‌! 


188 ஜி. ஏ. வடிவேலு 


சூல்‌ கொண்ட மாதர்தான்‌ மண்ணை எடுத்து 
உண்பார்களாம்‌, அனால்‌ பகைவர்கள்‌ மண்ணைத்‌ தொட 
நெருங்க மாட்டார்களாம்‌! 


அம்மா, அத்தகைய நாடு எங்கே? இன்றுள்ள சோணாடு 
எங்கே?” 


“அழகாக இருக்கிறது கேட்பதற்கு எதிரிலி! இவை 
யெல்லாம்‌ கவிஞரின்‌ கற்பனை என்பதை மறந்து விடாதே! 


அம்மா, கற்பனையோ உண்மையோ நாமும்‌ அப்படி 
வாழத்தான்‌ ஆசைப்படுகிறோம்‌. ஆனால்‌ நிலைமை 
என்னடாவென்றால்‌ ஒரு சிறு பெண்‌ குத்தி காட்டும்‌ அளவில்‌ 
இருக்கிறது!' எதிரிலி பெருமூச்சு விட்டான்‌. பின்னர்‌ சற்று நேரம்‌ 
மெளனமாக இருந்தான்‌. 


நான்‌ வருகிறேன்‌ அம்மா, அமைச்சர்‌ தலைவரைப்‌ பார்க்க 
வேண்டும்‌!” என்று கூறியபடி யே அவன்‌ வெளியேறினான்‌. ஏதோ 
சொல்ல வந்த அவன்‌ கோதையின்‌ வாக்கால்‌ தாக்கப்பட்டு 
விட்டான்‌ என்பதை மகாராணியார்‌ அறியாது இல்லை. 


எதிரிலி இதுவரை அனுபவித்து அறியாத ஒரு புது உணர்வு 
அவனுடைய உள்ளத்தில்‌ புகுந்துவிட்டதை உணர்ந்தான்‌. அந்தப்‌ 
பெண்‌ கோதை அவனுடைய மனதில்‌ பதிந்துவிட்டாள்‌ 
அவளுடைய சிரிப்பொலி அவன்‌ செவியில்‌ ஒலித்துக்‌ கொண்டே 
இருந்தது. அவளைப்‌ பற்றி மீண்டும்‌, மீண்டும்‌ ஏன்‌ நினைவு 
வருகிறது? அவனுக்கே தெரியவில்லை. அவளுடைய சொற்கள்‌ 
அவன்‌ காதில்‌ தேனாகப்‌ பாய்ந்து கொண்டே இருந்தன. அந்தப்‌ 
பெண்‌ எத்தனை, எத்தனை அழகு! எவ்வளவு சுறுசுறுப்பாகப்‌ 
பேசுகிறாள்‌! அவள்‌ குரலில்‌ குயில்‌ பாடுகிறது. அவள்‌ நடையில்‌ 
மான்‌ ஓடுகிறது. அவனுடைய பெயருக்கு அப்படி ஒரு பொருள்‌ 
உண்டு என அவள்‌ உணர்த்தி விட்டாள்‌. இதுவரை அவன்‌ 
அதனை நினைத்துப்‌ பார்த்ததே இல்லை. 

ஏதோ ஒரு தாபம்‌ அவனுடைய மனதில்‌ புகுந்து 
உச்சியிலிருந்து உள்ளங்கால்வரை வியாபித்துவிட்டது. அவள்‌ 
நினைவு மனதில்‌ நோயாக அரித்தது. நோயும்‌ அவளே, அதற்கு 
மருந்தும்‌ அவளே! அவளைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற 
அடக்கமுடியாத அவல்‌ மனதில்‌ மூண்டது. 

அடுத்த நாள்‌ காலையில்‌ மீண்டும்‌ அந்தப்புரத்திற்குச்‌ 
சென்றான்‌. அதற்கு அடுத்த நாளும்‌ சென்றான்‌. மகாராணியார்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 189 


மட்டுமே தென்பட்டார்‌. அவரைப்‌ பார்க்க வந்ததாக அர்த்தமற்று 
உளறினான்‌. மகாராணியார்‌ கேட்டதற்கு உற்ற பதில்‌ 
அளிக்கவில்லை. அவனுடைய கண்கள்‌ எதனையோ தேடின. 
அவன்‌ நாடி வந்ததைக்‌ காணவில்லை. அதனால்‌ அவன்‌ ஏக்கம்‌ 
மேலும்‌ அதிகமாகி விட்டது. 


மூன்றாம்‌ நாள்‌ மாலை நேரம்‌. மகாராணியார்‌ வதியும்‌ 
அந்தப்புர த்தை நோக்கி அரண்மனை தோட்டத்தில்‌ எதிரிலி 
நடந்து கொண்டிருந்தான்‌. 

அந்த எழில்மிகு பொழிலில்‌ நானாவித மலர்கள்‌ மலர்ந்து 
நகைமுகம்‌ காட்டி எழிலார்‌ மங்கை நிறைமதியை வரவேற்கத்‌ 
தயாராக நின்றன. பச்சை மரங்கள்‌ புதுப்‌ பொலிவுடன்‌ கரம்‌ நீட்டி, 
சிரம்‌ ஆட்டி. விண்ணில்‌ எட்டிப்‌ பார்க்கும்‌ வண்ண நிலாவிற்கு 
வரவேற்பு அளித்தன. மல்விகை, முல்லை மலர்களின்‌ நறுமணம்‌ 
மூக்கைத்‌ துளைத்தது. வானத்து மீன்கள்‌ தரையில்‌ வந்து வீழ்ந்தது 
போல குண்டு மல்லிகைகளும்‌, முத்து மல்லிகைகளும்‌ அந்த 
நந்தவனமெங்கும்‌ பூத்து சிரித்துக்‌ கொண்டிருந்தன. 


அச்சமயம்‌ மருக்கொழுந்து கொத்து ஒன்று 
இளவரசனுடைய தாள்‌ மீது விழுந்தது. அவன்‌ அதை ஆவலோடு 
எடுத்தான்‌. அது வந்து விழுந்த திசையை ஊன்றி கவனித்தான்‌. 
அது எப்படி வந்து விழுந்தது. அங்கு மருக்கொழுந்து செடியே 
இல்லை! அக்கம்பக்கம்‌ பார்த்தான்‌. 

அண்மையிலிருந்த செடியோடு செடியாக ஓட்டிக்‌ 
கொண்டு கோதை நின்றிருந்தாள்‌ கண்டான்‌ எதிரிலி! 
கண்டறியாதன கண்டான்‌! அமுதத்திலே திங்களின்‌ குளிர்ச்சியைக்‌ 
கலந்து குழைத்துச்‌ செய்த மின்னல்‌ கொடியிலே பொன்னும்‌ 
மணியும்‌ மலர்ந்திருப்பதைக்‌ கண்டான்‌! கண்‌ இமைத்து காண்பார்‌ 
தம்‌ கண்‌ என்ன கண்ணோ என்ற எண்ணத்தினாலோ என்னவோ, 
கண்களை இமைக்காது அவளைக்‌ கண்டுகொண்டே இருந்தான்‌. 

அ, கோதை இங்குதான்‌ இருக்கிறாயா? எப்படி இங்கு 
சீனத்து மருக்கொழுந்து வந்தது என்று பார்த்தேன்‌?” 

'என்ன, சீனத்து மருக்கொழுந்தா? இது சோழ நாட்டுக்குச்‌ 
சொந்தமானது இல்லையா?” வியப்போடு கேட்ட கோதை 
அவனுடைய முகத்தை ஆவலோடு பார்த்தாள்‌. 

“அம்‌, இது சீனத்து தாவரம்‌. பல்லவர்கள்‌ ஆட்சியின்‌ 
போதுதான்‌ இந்த நாட்டிற்குக்‌ கொண்டு வரப்பட்டது. 


190 ஜி. ஏ. வடிவேலு 


“அப்படியா? இனி அந்நிய நாட்டு தாவரத்தை அணிய 
மாட்டேன்‌. நம்‌ நாட்டு நீலோற்பலம்‌ போன்ற மலரையே இனி 
தலையில்‌ சூடுவேன்‌.' 


உம்‌, அதற்குத்‌ தண்டனை உண்டு. நீலோற்பலம்‌ என்னும்‌ 
குவளைச்‌ செடியை நட்டாலோ விற்றாலோ அல்லது அதன்‌ 
மலர்களை அணிந்தாலோ அரசனுடைய அனுமதி வேண்டும்‌ 
தெரியுமா?” 


அப்படியா? தப்பு, தப்பு! என்னைச்‌ சிறையில்‌ தள்ளி விட 
வேண்டாம்‌. இவ்வாறு கூறிய கோதை இரண்டு கைகளையும்‌ 
கூப்பி மன்னனின்‌ மன்னிப்புக்கு இறைஞ்சுவதுபோல பாவம்‌ 
பிடித்தாள்‌. 

அஞ்சற்க அணங்கே! இப்பொழுதல்ல. பல்லவர்‌ ஆட்சியில்‌ 
அப்படி விதிகள்‌ இருந்தன நாடக பாணியில்‌ அவன்‌ மறுமொழி 
கூறினான்‌. 


அப்பா, பிழைத்தேன்‌' கோதை கலகலவெனச்‌ சிரித்தாள்‌. 
அவனும்‌ வாய்விட்டு பலமாகச்‌ சிரித்து விட்டான்‌. 


சிறிது நேரத்திற்குப்‌ பின்னர்‌ அங்கு மெளனம்‌ 
குடிகொண்டது. அவன்‌ சிலையாக நின்றுவிட்டான்‌. அவளுடைய 
குரல்‌ அவனை இவ்வுலகிற்கு அழைத்து வந்தது. 

'இளவரசே, தங்களைக்‌ காண சென்ற இரண்டு நாட்களாகத்‌ 
துடிக்கிறேன்‌”. கோதை வேதனையோடு அவன்‌ முகத்தைப்‌ 
பார்த்தாள்‌. 

“கோதை என்ன சொன்னாய்‌? மீண்டும்‌ சொல்‌. என்‌ 
செவியார மேலும்‌ ஒரு முறை கேட்கிறேன்‌. என்னைப்‌ போலவே 
நீயும்‌ துடித்தாயா?' 

இவ்வாறு கேட்டபடியே எதிரிலிப்‌ பெருமாள்‌ அவளை 
நெருங்கினான்‌. அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர்‌ பொல 
பொலவெனக்‌ கொட்டியது. காற்றில்‌ சிந்தும்‌ பவளமல்லி 
மலர்களைப்‌ போல! 


'கோதை, ஏன்‌ அழுகிறாய்‌? என்னால்‌ உன்னுடைய 
கண்ணீரைக்‌ காண இயலவில்லையே! அரண்மனையில்‌ உனக்கு 
யார்‌ என்ன தீங்கு செய்துவிட்டார்கள்‌? உடனே சொல்‌. 
என்னுடைய நெஞ்சு வெடித்துவிடும்‌ போல்‌ இருக்கிறது.' எதிரிலி 
அவளுடைய கண்ணீரைத்‌ துடைக்க நெருங்கினான்‌. அவள்‌ 
அப்பால்‌ விலகிக்‌ கொண்டாள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 191 


'இளவரசே, எனக்கு யாரும்‌ எந்த தீங்கும்‌ செய்ய வில்லை. 
இந்தப்‌ பேதைக்கு இரண்டு நாட்களாக ஊனும்‌ இல்லை, 
உறக்கமும்‌ இல்லை. தங்களைத்‌ தரிசிக்க அலைகிறேன்‌. 


“அப்படிச்‌ சொல்‌. எனக்குப்‌ பிடித்திருக்கும்‌ அதே 
நோய்தான்‌ உன்னையும்‌ பீடித்திருக்கி்றது போலும்‌! 

'இளவரசே, எனக்கு எந்த நோயும்‌ இல்லை. என்னுடைய 
மனமும்‌, உடலும்‌ நலமாகவே இருக்கின்றன. என்னுடைய 
தவறுக்கு மன்னிப்பு கேட்பதற்காகவே தங்களை தரிசிக்க. 
அலைந்தேன்‌. தாங்கள்‌ சென்ற இரு நாட்களாக அந்தப்புரத்திற்கு 
வந்ததை நான்‌ அறிவேன்‌. அனால்‌ தங்களைப்‌ பார்க்கும்‌ துணிவு 
எனக்கு இல்லை. எனவே மறைந்து கொண்டேன்‌. என்னை 
மன்னித்து விட்டதாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள்‌. 
நாளையே தங்கள்‌ அரண்மனையை விட்டு திருக்கோவிலூருக்கு 
ஓடி. விடுகிறேன்‌. 


நான்‌ எதை எதையோ நினைத்து விட்டேன்‌ கோதை. உன்‌ 
பேச்சின்‌ பொருள்‌ எனக்குப்‌ புரியவே இல்லை. உன்னை நான்‌ 
மன்னிப்பதா? நீ என்ன குற்றம்‌ செய்தாய்‌? இப்பொழுது புரிகிறது. 
என்‌ மனதில்‌ புகுந்தது உன்னுடைய குற்றம்‌ என்கிறாயா? இது 
இயற்கையின்‌ நியதி. 

'இளவரசே, தங்களுடைய பேச்சின்‌ பொருள்‌ எனக்குப்‌ 
புரியவில்லை. நான்‌ சொல்ல வந்தது இதுதான்‌. தாங்கள்‌ 
இந்நாட்டின்‌ இளவரசர்‌. அரசுக்கு எதிரிகள்‌ இருப்பது இயல்பு. 
அவர்களுடைய சிரம்‌ கொய்வது அரசருக்கு ஒரு சிறு 
விளையாட்டு, இதனை யெல்லாம்‌ புரிந்து கொள்ளாமல்‌ 
மகாராணியார்‌ முன்னிலையில்‌ தங்களுக்கு எதிரிகள்‌ இருப்பதாகப்‌ 
பேசி விட்டேன்‌. தங்களுடைய திருநாமத்தை விளையாட்டுத்‌ 
தனமாகப்‌ பழித்து அவமதித்து பேசிவிட்டேன்‌. பின்னரே 
என்னுடைய தவறை உணர்ந்தேன்‌. அதற்காக நான்‌ எவ்வளவு: 
வேதனைப்‌ பட்டேன்‌ தெரியுமா?” கோதை தேம்பித்‌ தேம்பி 
அழுதாள்‌. கண்களில்‌ நீர்‌ பெருக்கெடுத்து கொட்டியது. அதனைக்‌ 
கண்ட எதிரிலி பதைத்து விட்டான்‌. தன்னுடைய மேலங்கியை 
எடுத்து அந்த எழில்‌ முகத்தில்‌ ஓடிய கண்ணீரைத்‌ துடைத்தான்‌. 

'கோதை, உன்னுடைய பீடிகையை கேட்டு உண்மை 
யிலேயே நான்‌ பயந்து விட்டேன்‌. உன்னுடைய விளையாட்டு 
பேச்சானது எத்தனைப்‌ பொருள்‌ பதிந்த காவியம்‌! என்னுடைய 
மனம்‌ அதனை ஓராயிரம்‌ முறை நினைத்து, நினைத்து 


192 ஜி. ஏ. வடிவேலு 
மகிழ்வடைந்திருக்கிறது. நீ என்னடாவென்றால்‌, அதற்காக 
அழுகிறாய்‌! 

'இளவரசே, இந்தப்‌ பேதைப்‌ பெண்ணை மன்னிப்பீர்களா?' 


முடியாது. மன்னிக்கவே மாட்டேன்‌. உன்னை மன்னித்து 
விட்டால்‌ நாளைக்கே திருக்கோயிலூருக்கு போவதாகக்‌ 
கூறுக்றொயே!' 

இதனைக்‌ கேட்டு அவள்‌ கலகலவெனச்‌ சிரித்தாள்‌. அவனும்‌ 
சிரித்தான்‌. அடுத்த நொடிப்‌ பொழுதில்‌ அவள்‌ சிட்டாகப்‌ பறந்து 
அரண்மனையை நோக்கி ஓடினாள்‌. 

மேலும்‌ இரண்டு நாட்கள்‌ ஓடிவிட்டன. 
இப்பொழுதெல்லாம்‌ இளவரசன்‌ தினமும்‌ அரச மாதாவை 
சந்திப்பது என்ற சாக்கில்‌ அந்தப்புரம்‌ பக்கம்‌ போகத்‌ 
தவறுவதில்லை. அன்று அந்தப்புரத்திற்குச்‌ சென்றதும்‌ 
மகாராணியாரை வணங்கினான்‌. அவருக்கு அண்மையில்‌ 
தரையை பார்த்தவாறு கோதை நின்று கொண்டு இருந்தாள்‌. 
இளவரசன்‌ கோதையைப்‌ பார்த்துக்‌ கூறினான்‌: 

“என்ன கோதை, நேற்று உன்‌ தந்தையார்‌ வந்திருந்தாரே! 
பாபம்‌, மகளை விட்டு ஒரு வாரம்‌ கூடப்‌ பிரிந்திருக்க 
இயலவில்லை. அதற்குள்‌ வந்துவிட்டாரே? ஒரே செல்லப்பெண்‌ 
அல்லவா? 


'குழந்தாய்‌ எதிரிலி, மிலாடுடையார்‌ கோதையைப்‌ பார்க்க 
மட்டும்‌ வரவில்லை. அவர்‌ பார்த்தவனைப்‌ பற்றி அவளுடைய 
ஒப்புதல்‌ கேட்க வந்தார்‌! இது மகாராணியாரின்‌ வார்த்தை. 


புரியவில்லையே அம்மா. 


புரியவில்லையா? மிலாடுடையார்‌ தம்முடைய மகளுக்கு 
ஒருவனைப்‌ பார்த்துவிட்டார்‌. அவருக்கு மிகவும்‌ பிடித்துவிட்டது. 
தம்முடைய புதல்வியின்‌ ஒப்புதல்‌ கேட்டுப்‌ பெறவே இங்கு 
வந்தார்‌. 

இதனை மகாராணியார்‌ கூறும்போதே கோதையின்‌ 
முகத்தில்‌ சிவப்பேறியது. வெட்கம்‌ மேலிட்டு உள்ளே 
ஓடிவிட்டாள்‌. இளவரசன்‌ முகம்‌ வாடியது. மனம்‌ துடித்தது. 
மகாராணியாரிடம்‌ சொல்லாமல்‌ கூட அவ்விடத்தை விட்டு 
நகார்ந்தான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 193 


அடுத்த நாள்‌ மாலை அந்தப்புரத்‌ தோட்டத்தில்‌ ஒரு 
அசனத்தின்‌ மேல்‌ அமர்ந்திருந்தாள்‌ கோதை. அவளுடைய 
பார்வை எங்கோ இருந்தது. முகம்‌ வாடி சோர்ந்திருந்தது. 
கவலையின்‌ இருள்‌ அதில்‌ கப்பி இருந்தது. அடிக்கடி பெருமூச்சு 
விட்டவண்ணம்‌ இருந்தாள்‌. 

எதிரிலி மெதுவாக அவளுக்குப்‌ பின்னால்‌ நடந்து வந்தான்‌. 
ஒரு செடியின்‌ மறைவில்‌ நின்று கொண்டு அவளையே பார்த்தபடி 
நின்றான்‌. அவளுடைய முகத்தில்‌ தென்பட்ட ஏக்கம்‌ அவளுடைய 
சோகத்தைக்‌ கூட்டிக்‌ காட்டியது. எதிரிலி மெதுவாக அவள்‌ 
எதிரில்‌ வந்து நின்றான்‌. அவள்‌ அவனைப்‌ பார்த்துவிட்டாள்‌. 
திடுக்கிட்டு எழுந்து தரையைப்‌ பார்த்தபடியே நின்றாள்‌. கண்ணீர்‌ 
தரையை ஈரமாக்கியது. 


என்ன கோதை, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில்‌ இருந்தாய்‌. 
அதனை நான்‌ கலைத்துவிட்டேன்‌.' எதிரிலி மெதுவாகப்‌ 
பேசினான்‌. அவள்‌ மறுமொழி கூறவில்லை. சிரம்‌ தரையைப்‌ 
பார்த்தது பார்த்தபடி யே இருந்தது. பதிலுக்குக்‌ கண்ணீர்‌ தான்‌ 
கொட்டியது. 

உன்னுடைய சிந்தனை என்ன என்று எனக்குத்‌ தெரியாதது 
அல்ல. 

“பின்‌ ஏன்‌ என்னைக்‌ கேட்க வேண்டும்‌? நீங்களே 
சொல்லலாமே” 

'சொல்லுகிறேன்‌ கோதை! உன்னை மணக்கப்‌ போகும்‌ 
பாக்கியசாலி எப்படி இருப்பான்‌ என்று சிந்திக்கிறாய்‌. அவன்‌ 
எப்படி இருப்பான்‌, இப்புவனம்‌ காணாத பார்த்திபனா? ஏழேழு 
உலகையும்‌ ஆட்டுவிக்கும்‌ எழில்‌ மாறனா அவன்‌! இந்த 
வினாக்கள்தானே உன்னுடைய சிந்தையில்‌ ஓடுவது?' 
இளவரசனுடைய குரலிலே கரகரப்பு தென்பட்டது. அவளையே 
உற்றுப்‌ பார்த்தான்‌. அவள்‌ கூறினாள்‌: 


'இளவரசே, அருள்கூர்ந்து அம்புபட்ட இப்பறவையை 
வதைக்காதீர்கள்‌' அவள்‌ விக்கி விக்கி அழுதாள்‌. 


“கோதை நீ அம்புபட்ட பறவையா? எனக்குப்‌ 
புரியவில்லையே! ஏன்‌ இத்திருமணத்தில்‌ உனக்கு விருப்பம்‌ 
இல்லையா? உன்னுடைய வாழ்வுப்‌ பிரச்சினையை 
விளையாட்டாக பேசியது என்‌ தவறுதான்‌. 


194 ஜி. ஏ. வடிவேலு 


ஆம்‌ இளவரசே, இத்திருமணம்‌ எனக்குப்‌ பிடிக்க வில்லை. 
அது மட்டுமல்ல, இந்த வாழ்நாளில்‌ எனக்குத்‌ திருமணமே 
நடக்காது. 

என்‌ நடக்காது? உனக்கு என்ன குறை? உன்னைத்‌ திருமணம்‌ 
செய்துகொள்ள கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே? உன்னை 
மணக்க மறுப்பவரும்‌ இப்பூவுலகில்‌ உண்டா?” 


அன்றில்‌ பறவை ஆதவனை நேசிக்கிறது. ஆனால்‌ அவனை 
அடைய முடியுமா? சூரியகாந்தி மலர்‌ சூரியனை நேசிக்றெது. 
அவன்‌ செல்லும்‌ திக்கையே பார்த்துக்‌ கொண்டு ஏங்கி நிற்கிறது. 
அதோடு அது மன நிறைவு கொள்ள வேண்டியதுதானே! அது 
சூரியனை மணக்க இயலுமா?” 


உன்னுடைய உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்ட அந்தக்‌ 
கதிரோன்‌ யாரோ?” 


“சொல்ல மாட்டேன்‌. என்னுடைய வேதனைக்கு என்‌ 
உள்ளமே இடுகாடாக இருக்கட்டும்‌. மற்றவருக்குச்‌ சொல்லவே 
மாட்டேன்‌. 

நான்‌ மற்றவனா? சொல்‌ கோதை. உன்னுடைய 
உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்ட அந்த உத்தட, பாக்கிய சாலி 
யார்‌” அவனுடைய குரல்‌ தழுதழுத்தது. வார்த்தை தடைப்பட்டது. 
மேலே பேச நா வரவில்லை. 


அவன்‌ எதிர்பாராத விதத்தில்‌ அவள்‌ அவனுடைய 
தாள்களைத்‌ தொட்டு வணங்கினாள்‌. அடுத்த நொடியில்‌ 
அவ்விடத்தை விட்டுப்‌ பறந்துவிட்டாள்‌. 

இளவரசன்‌ தன்னை மறந்தான்‌. வந்தது வசந்தம்‌. அந்தப்‌ 
பொழிலின்‌ அரும்புகள்‌ அனைத்தும்‌ குப்பென மலர்ந்து விட்டன. 
ஏன்‌, இலைகளும்‌ மலர்களாகி விட்டன. காவிரியில்‌ புதுவெள்ளம்‌ 
பொங்கி ஓடுகிறது. நூற்று மலைச்சாடும்‌ ஆற்றல்‌ பெற்றவனாய்‌ 
அவள்‌ சென்ற திக்கையே பூரிப்போடு பார்த்தவண்ணம்‌ அவன்‌ 
நின்றான்‌. பிறவிப்‌ பயன்‌ பெற்றுவிட்டான்‌, சோழ நாட்டு 
இளவரசன்‌ எதிரிலி! 


சீரிள மானின்‌ சீற்றம்‌ 


வேதத்தை நாம்‌ பார்த்து எவ்வளவோ காலம்‌ 
அகிவிட்டது. திருச்சிற்றம்பலமுடையார்‌ கொடுத்த ஓலையை 
பத்திரமாக நெல்லைக்குக்‌ கொண்டு போய்‌ குலசேகர 
பாண்டியனிடம்‌ சேர்ப்பித்தான்‌. இம்முறை எவ்விதமான 
இடையூறும்‌ இன்றி முதலமைச்சர்‌ இட்ட பணியை சிறப்பாகச்‌ 
செய்ததில்‌ அவனுக்குத்‌ தனிப்‌ பெரும்‌ மகிழ்ச்சி ஏற்பட்டது. 
எனவே முதலமைச்சரிடம்‌ மிடுக்குடன்‌ வந்தான்‌. தனக்கு இட்ட 
பணியை செய்து முடித்ததாகப்‌ பெருமையுடன்‌ கூறினான்‌. 


திருச்சிற்றம்பலமுடையாருக்கு ஏற்கனவே அவன்‌ மீது 
ஒருவிதப்‌ பரிவும்‌, பாசமும்‌ ஏற்பட்டிருந்தன. தற்போது அவன்‌ 
சாதித்த சாதனை அவற்றை அதிகமாக்கியது. அன்புடன்‌ அவனை 
அருகில்‌ அழைத்தார்‌. 

“வேதம்‌ இட்ட பணியைச்‌ சிறப்பாக செய்து முடித்து 
விட்டாய்‌, மெத்த மகிழ்ச்சி! உனக்கு என்ன பரிசு வேண்டும்‌, 
தயங்காமல்‌ கேள்‌.' 


'மகா மந்திரியாரே, பரிசா? எனக்கு எதற்கு?” அவன்‌ 
வியப்போடு கேட்டான்‌. 
ஏன்‌ செய்த பணிக்கு பரிசு வேண்டாதவர்‌ உண்டா வேதம்‌? 


'நான்‌ ஊதியத்திற்காகவோ, பரிசுக்காகவோ அல்லது 
பாராட்டுக்காகவோ அப்பணியைச்‌ செய்யவில்லை. ஒரு குடிமகன்‌ 
தன்னுடைய தாய்‌ நாட்டிற்குச்‌ செய்ய வேண்டிய 
கடமையைத்தான்‌ செய்கேன்‌. 


'மகிழ்ச்சி. பெரும்‌ வார்த்தைகளாகப்‌ பேசுகிறாய்‌. 
அப்படியானால்‌ நீ சோணாட்டவன்‌ என்று சொல்‌. 


'அதிலும்‌ ஐயமா பிரபு?” 


196 ஜி. ஏ. வடிவேலு 


அப்படி யானால்‌? 


“அதற்குமேல்‌ அருள்கூர்ந்து என்னை எதுவும்‌ 
கேட்காதீர்கள்‌. என்னைப்‌ பொய்‌ சொல்ல வேண்டிய நிலைக்கு 
அளாக்காதீர்கள்‌. தங்களுடைய வினாவிற்கான விடையில்‌ என்‌ 
குடும்ப கெளரவம்‌ அடங்கியுள்ள து! 


ஆகட்டும்‌, உன்னை வற்புறுத்தவில்லை. நான்‌ ஏற்கனவே 
அளித்த வாக்கின்படி உனக்கு விடுதலை கொடுத்து விட்டேன்‌. 
எப்பொழுது வேண்டுமானாலும்‌ நீ விரும்பும்‌ இடத்திற்குப்‌ 
போகலாம்‌. ஆனால்‌ ஒரு விண்ணப்பம்‌. 

பிரபு, இந்த எளியோனிடம்‌ விண்ணப்பமா?' 


“அம்‌. சோழநாடு இன்றுள்ள நிலையில்‌ உன்னைப்‌ போல 
ஆயிரமாயிரம்‌ வீரர்கள்‌ தேவைப்படுகிறார்கள்‌ எனவே 
என்னுடைய அன்பு விருந்தாளியாக இன்னும்‌ கொஞ்ச காலம்‌ நீ 
இங்கு இருந்தால்‌ எனக்குப்‌ பெரிதும்‌ உதவியாக இருக்கும்‌. இது 
என்னுடைய விண்ணப்பம்‌. ஆணையாக நினைக்காதே. உன்னை 
வற்புறுத்த மாட்டேன்‌. விரும்பினால்‌ நீ இப்பொழுதே 
புறப்படுவதில்‌ யாதொரு தடையும்‌ இல்லை. 

மகா மந்திரியாரே. அரண்மனையில்‌ அடைபட்டு இருப்பது 
என்னுடைய சுதந்திர உணர்வுக்கு மாறானது. அயினும்‌ தங்கள்‌ 
சொல்லைத்‌ தட்டிப்‌ பேசிட எனக்கு விருப்பம்‌ இல்லை. 
தங்களுடைய விருப்பப்படி இன்னும்‌ கொஞ்ச காலம்‌ இங்கு 
இருந்து பார்க்கிறேன்‌. 

'மெத்த மகிழ்ச்சி வேதம்‌! என்னுடைய மாளிகைக்கு 
அண்மையில்‌ உள்ள மாளிகையிலேயே நீ தங்கலாம்‌. எப்பொழுது 
விருப்பப்பட்டாலும்‌ நீ என்னுடைய மாளிகைக்கு வரலாம்‌, 
போகலாம்‌. இங்கு உனக்கு பரிபூரண சுதந்திரம்‌ உண்டு. 


'ஐயா, இது நான்‌ செய்த பாக்கியம்‌. 


இந்த உரையாடலுக்குப்‌ பின்னர்‌ வேதம்‌ சோழ 
அரண்மனையிலேயே தங்கிவிட்டான்‌. அரண்மனையில்‌ ஏதேதோ 
நடக்கின்றன. அவனுக்கும்‌ அங்கு நடக்கும்‌ சம்பவங்களுக்கும்‌ 
யாதொரு தொடர்பும்‌ இல்லை. எந்த வேலையும்‌ அற்று அவன்‌ 
காலம்‌ கழித்தான்‌. அப்படி, அவன்‌ அங்கு இருப்பதால்‌ யாருக்கு 
என்ன பயன்‌? தான்‌ அவ்விடத்திற்கு ஒரு சுமையாகிவிட்டதாக 
அவனுக்குப்‌ பட்டது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 197 


அவனுடைய மன ஓட்டம்‌ மகா மந்திரியாருக்குப்‌ புரியாது 
இல்லை. அவனுடைய தனிமை உணர்வைப்‌ போக்க அவர்‌ 
விரும்பினார்‌. அவனை அடிக்கடி தம்முடைய மாளிகைக்கு 
அழைப்பார்‌. விளையாட்டாக பேசுவார்‌. அவனுடைய வாயைக்‌ 
கிளறிவிடுவார்‌. ஆயினும்‌ அவன்‌ தன்னைப்‌ பற்றி எதுவும்‌ 
சொன்னதே இல்லை. அதில்‌ மிகவும்‌ கவனமாக இருந்தான்‌. என்ன 
காரணத்தினாலோ அமைச்சர்‌ தலைவருக்கு அவன்‌ மீது ஏற்பட்ட 
பாசம்‌ நாளுக்கு நாள்‌ வளர்ந்தே வந்தது. 

அனால்‌ அந்தப்‌ பாசம்‌ தமக்கு மட்டுமே அவன்‌ மீது 
ஏற்பட்டிருப்பின்‌ அவர்‌ மகிழ்ச்சி அடைந்திருப்பார்‌. அனால்‌ 
அதேபோன்ற பாசம்‌ அவன்‌ மீது மற்றொருவருக்கும்‌ ஏற்படும்‌ 
என்று அவர்‌ எதிர்பார்க்கவில்லை. அவ்வாறு 
எதிர்பார்த்திருப்பின்‌ வேதத்தை மாளிகையில்‌ தங்க 
வைத்திருக்கவே மாட்டார்‌. 


திருச்சிற்றம்பலமுடையாரின்‌ மனைவி பூவும்‌ பொட்டுமாக 
அவரைப்‌ பிரிந்து பல ஆண்டுகள்‌ ஆகி விட்டன. அந்தப்‌ 
புண்ணியவதி அவரை விட்டுப்‌ பிரியும்‌ போது அவர்களுக்கு 
நான்கு வயதில்‌ ஒரு பெண்‌ குழந்தை மட்டுமே இருந்தது. அந்தக்‌ 
குழந்தைக்கு யாதொரு குறையும்‌ இன்றி காப்பாற்ற வேண்டும்‌ 
என வேண்டிக்‌ கொண்டே அதனுடைய அன்னையார்‌ உயிர்‌ 
நீத்தார்‌. 

தம்முடைய ஏகபத்தினியின்‌ விருப்பப்படி திருச்‌ 
சிற்றம்பலமுடையார்‌ புதல்வியைக்‌ கண்ணின்‌ மணியாகக்‌ 
காத்தார்‌. அவருடைய இரு கண்களில்‌ ஒரு கண்‌ சோணாடு 
என்றால்‌, மற்றொரு கண்‌ அன்பு மகள்‌ திலகவதி. அவருக்கு 
இப்பூவுலகில்‌ இருந்த ஒரே பாசப்‌ பொருள்‌ திலகவதிதான்‌. 

அன்பு மகளை ஒரு நாள்‌ காணாவிட்டாலும்‌ அவருடைய 
மனம்‌ துடித்துப்‌ போகும்‌. அவ்வளவு பெரிய மாளிகையில்‌ 
முதலமைச்சரும்‌, அவருடைய மகளும்‌ மட்டுமே வாழ்ந்து 
வந்தார்கள்‌. எத்தனையோ பணியாட்கள்‌ அங்கு இருந்தார்கள்‌. 
ஆயினும்‌ அவர்‌ தம்முடைய புதல்வியின்‌ தேவைகளைத்‌ தாமே 
கவனித்துச்‌ செய்தார்‌. இதில்‌ அவர்‌ மன நிறைவு கண்டார்‌. 

திலகவதி திருமணத்திற்கான வயதை அடைந்து விட்டாள்‌. 
பருவமங்கை திலகவதியின்‌ எழிலுக்கு உவமையாக யாரையாவது 
கூறவேண்டுமென்றால்‌ அவளையே தான்‌ கூற வேண்டும்‌. ஆம்‌, 


198 ஜி. ஏ. வடிவேலு 


எழில்‌ பிம்பமான அவளுக்கு நிகர்‌ அவளேதான்‌. அழகுக்கு அழகு 
செய்ய வந்த எழில்‌ ஓவியம்‌ அவள்‌. கோதையின்‌ எழிலிலே 
ஒருவிதமான போதை இருந்தது என்றால்‌ திலகத்தின்‌ எழிவிலே 
ஒரு மாசற்ற புனிதத்‌ தன்மை மிளிர்ந்தது. 


திருச்சிற்றம்பலமுடையார்‌ தம்முடைய தகுதிக்கேற்ற ஒரு 
உத்தம சீலன்‌ கரத்தில்‌ அவளைப்‌ பிடித்துக்‌ கொடுக்க துடித்துக்‌ 
கொண்டு இருந்தார்‌. அந்த நிலையில்தான்‌ சோழ நாட்டிற்குத்‌ 
தொடர்ந்து பல சோதனைகள்‌ வந்தன. மகளுக்கு வரன்‌ தேடும்‌ 
பணியை ஓஒத்திப்போட்டு விட்டார்‌. 


வேதத்திற்கு அரண்மனை வாழ்வே கசந்து விட்டது. அங்கு 
அவனுக்கு எந்த வேலையும்‌ இல்லை. வேலை சொல்லுவோரும்‌ 
இல்லை. வேலை வாங்குவோரும்‌ இல்லை. வேளா வேளைக்கு 
உண்டு, உறங்குவதுதான்‌ வேலையாக இருந்தது, எப்பொழுதாவது 
அமைச்சர்‌ தலைவரை சந்திக்க வேண்டி வரும்‌. “என்ன வேதம்‌ 
நலமா? எப்படி இருக்கிறாய்‌?” என்று கேட்டுக்‌ கொண்டே அவர்‌ 
நடப்பார்‌. சில வேளைகளில்‌ அவனைத்‌ தம்முடைய இல்லத்திற்கு 
அழைத்து அவனுடன்‌ உண்பார்‌ சில நேரங்களில்‌ தான்‌ 
விடுதலையுடன்‌ இருக்கிறோமா அல்லது சிறையில்‌ 
இருக்கிறோமா என்ற ஐயம்கூட அவனுக்கு வந்துவிடும்‌. துறு 
துறுப்பு மிக்க வீரன்‌ அவன்‌. ஓடியாடி வீரதீரச்‌ செயல்களைச்‌ 
செய்யத்‌ துடிக்கும்‌ வாலிப வயது அது. செயலற்று இருப்பது 
என்றால்‌ அவனால்‌ இயலுமா? எதிலும்‌ வெறுப்பு வளர்ந்து 
வந்தது. என்று தனக்கு விடுதலை கிட்டும்‌ என்று ஏங்கித்‌ 
தவித்தான்‌. அவன்‌ வெளியில்‌ சென்றால்‌ தடுப்பார்‌ யாரும்‌ 
இருப்பதாகத்‌ தெரியவில்லை. அவனுடைய நடவடிக்கைகளை 
கவனிக்க முதலமைச்சர்‌ ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தார்‌. 
அனால்‌ அது அவனுக்குத்‌ தெரியாது. அங்கிருந்து வெளியேறவே 
அவன்‌ மனப்பூர்வமாக விரும்பினான்‌. அரச விருந்தும்‌, அங்கு 
நிலவிய அமைதியும்‌ அவனுக்கு நாளுக்கு நாள்‌ கசப்பாகிக்‌ 
கொண்டு வந்தன. 

ஆனால்‌ அவன்‌ வெளியேறத்‌ துணியவில்லை. அவனுடைய 
ஆசைகள்‌ வெளியேறலாமென்று அவனைத்‌ தூண்டின. ஆனால்‌ 
முதலமைச்சரின்‌ விருப்பத்திற்கு மாறாக நடக்க மனம்‌ 
ஒப்பவில்லை. சொல்லாமல்‌ ஓடும்‌ கோழைத்‌ தனத்தை அவன்‌ 
விரும்பவில்லை. 


பெரும்‌ அரசியல்‌ சூழ்ச்சியில்‌ தனக்கே தெரியாமல்‌ அவன்‌ 
ஒரு பகடையாகி விட்டான்‌. சிற்றரசர்கள்‌ செய்த சூழ்ச்சியின்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 199 


கதாநாயகனான அவனை முதலமைச்சர்‌ தண்டித்திருக்க 
வேண்டும்‌. அவர்‌ அவ்வாறு செய்யவில்லை. அதற்கு பதிலாக 
எதிரிகளிடமிருந்து ஓலையைப்‌ பறித்துக்‌ கொண்டு வர வேண்டும்‌ 
என்ற மாபெரும்‌ பொறுப்பை அவனிடம்‌ ஒப்படைத்தார்‌. அவன்‌ 
அதனை நிறைவேற்றத்‌ தவறிவிட்டான்‌. அந்த தவறுக்கு பெரும்‌ 
தண்டனை எதிர்பார்த்தான்‌. தவறு செய்த அவனுக்கு கசையடி 
கொடுத்திருந்தாலேோ அல்லது கடுங்காவல்‌ தண்டனை 
விதித்திருந்தாலோ அவன்‌ மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றிருப்பான்‌! ஆனால்‌ 
முதலமைச்சர்‌ அவனைத்‌ தண்டிக்காமல்‌ விட்டுவிட்டார்‌. இதில்‌ 
ஏதோ அழமான சூழ்ச்சி திட்டம்‌ இருக்க வேண்டும்‌! 

சிவிகையில்‌ ஏறியது, சிற்றரசர்களிடம்‌ சிறைப்பட்டது, 
சித்தனால்‌ தப்பியது, சோழ அரசு சிறையில்‌ துன்பப்பட்டது, 
ஓலையைப்‌ பறித்து வரப்போய்‌ ஒரு வீராதி வீரனிடம்‌ பட்டபாடு, 
அப்பப்பா போதும்‌, போதும்‌. குறுகிய காலத்தில்‌ 
எத்தனையெத்தனை அனுபவங்கள்‌! இவை யாருக்கும்‌ ஏற்பட 
வேண்டாம்‌. 


பல நாட்கள்‌ அரண்மனைச்‌ சிறையை விட்டு இப்படியே 
ஓடி விடலாமா என்று நினைப்பான்‌. அனால்‌ ஏதாவது ஒரு வீரச்‌ 
செயல்‌ புரிய வாய்ப்பு ஏற்பட்டால்‌ அதனைச்‌ செய்து 
காட்டிவிட்டுச்‌ செல்ல வேண்டும்‌; அதன்‌ பின்னர்‌ 
முதலமைச்சருக்கு ஒரு பெரிய வணக்கம்‌ சொல்லி விட்டு 
போய்விட வேண்டும்‌. விட்டால்‌ போதும்‌. இந்த இடத்தை 
மீண்டும்‌ திரும்பிக்கூட பார்க்கக்‌ கூடாது. இவ்வாறு அவனுடைய 
சிந்தனை ஓடியது. 

ஒரு நாள்‌ இரவு முழுவதும்‌ அவனுக்கு உறக்கமே 
வரவில்லை. தன்னுடைய அருமை அண்ணார்‌ நினைவு வந்து 
விட்டது. “அவர்‌ எத்தனை அன்பும்‌, பண்பும்‌ பெற்ற பெரியவர்‌. 
ஈ, எறும்புக்கும்‌ தீங்கு நினையாத அவர்‌ எனக்குத்‌ தீங்கு 
செய்வாரா? சிறுமதியால்‌ அவரது மனதை நோகச்‌ செய்து 
விட்டேன்‌. அவரிடம்‌ சொல்லாமல்‌ கோபித்துக்‌ கொண்டு 
வந்துவிட்டேன்‌. ஆத்திரத்தில்‌ அறிவிழந்து எவ்வளவு பெரிய 
தவறு செய்துவிட்டேன்‌” இவ்வாறு எண்ணி, எண்ணி கண்ணீர்‌ 
விட்டான்‌ வேதம்‌. தலையணை நனைந்தது, உடனே 
சகோதரனைப்‌ பார்க்க வேண்டும்‌. தவறு செய்து விட்டதற்காக 
அவருடைய காலடியில்‌ விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும்‌. 


எது எப்படியோ நடக்கட்டும்‌. என்னுடைய வீரத்தை இந்த 
முதலமைச்சர்‌ மதித்தால்‌ எனக்கென்ன? அவர்‌ என்னைக்‌ கோழை 


200 ஜி. ஏ. வடிவேலு 


என்றே வெறுத்தால்‌ எனக்கென்ன? நான்‌ என்ன அவருடைய 
வீட்டிற்குப்‌ பெண்‌ கேட்கவா போகப்‌ போகிறேன்‌! 


அதிகாலை எழுந்தான்‌. பற்பல சிந்தனைகள்‌. மனப்‌ 
போராட்டம்‌ தொடர்ந்தது. 'யாரும்‌ கண்காணிப்பதாகத்‌ 
தெரியவில்லை. அப்படியே கண்காணித்தாலும்‌ அவர்களுடைய 
கண்ணில்‌ மிளகாய்ப்‌ பொடி தூவிவிட்டு ஓட இயலாதா?” 

“என்‌, என்னைத்‌ தடுத்து பிடிக்க வரட்டுமே! அவர்களைப்‌ 
பந்தாடும்‌ அற்றல்‌ என்னுடைய உள்ளத்திற்கு உண்டு, இந்த 
தோள்களுக்கு நிச்சயம்‌ வலிமை உண்டு. ஆனால்‌ அதற்கு தேவை 
இல்லை. முதலமைச்சர்‌ எனக்கு விடுதலை அளித்து விட்டதாக 
அன்றொரு நாள்‌ கூற வில்லையா? எனவே சொல்லிவிட்டே 
போகிறேன்‌, அதுவே பண்பு. அந்த திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
என்னைப்‌ பாதாளச்‌ சிறையில்‌ அடைத்தார்‌. எனக்கு கசையடி 
கொடுத்தார்‌. ஆயினும்‌ கூட அவர்‌ பெரிய மனிதர்தான்‌. அவரிடம்‌ 
சொல்லிவிட்டு இன்றே புறப்படுகிறேன்‌' ஒரு முடிவிற்கு 
வந்துவிட்டான்‌ வேதம்‌. 

அந்த வேகத்தில்‌ முதலமைச்சர்‌ மாளிகையை நோக்கி 
நடநீதான்‌. 

சோழ மண்டலத்தின்‌ முதலமைச்சரும்‌, படைத்‌ 
தலைவருமான திருச்சிற்றம்பலமுடையார்‌ மாளிகை அதே சோழ 
மேட்டில்‌ மன்னர்‌ அரண்மனைக்குப்‌ பின்புறமாக இருந்தது. அரச 
அரண்மனையை ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ போது அந்த மாளிகை 
மிகவும்‌ சிறியதே. அனால்‌ அது பொலிவும்‌, எழிலும்‌ பெற்று 
விளங்கியது. அதைச்‌ சூழ்ந்திருந்த பூங்காவின்‌ எழிலும்‌, அதில்‌ 
பூத்துக்‌ குலுங்கிய வண்ண மலர்களின்‌ ஒளியும்‌ அந்த 
மாளிகையின்‌ எழிலைக்‌ கூட்டின. 

மாலை நேரம்‌, மஞ்சள்‌ வெய்யில்‌ மலர்களின்‌ எழிலை 
எல்லையில்லாததாக ஆக்கிக்‌ கொண்டு இருந்தது. அந்த 
இந்திரபுரியிலே வெள்ளை மலர்கள்‌ பொன்‌ வண்ண மலர்களாக 
மாறிவிட்டன. மஞ்சள்‌ வண்ண மலர்கள்‌ மாசறு பொற்‌ 


தகடுகளாக ஒளி வீசின. 


புது மலர்களின்‌ பொலிவு வண்டுகளை மட்டும்‌ 
கவரவில்லை. அந்தப்‌ பொழிலின்‌ இடையே நடந்து 
கொண்டிருந்த வேதத்தையும்‌ கவர்ந்தது. அங்கே பற்பல பாத்திகள்‌. 
ஒவ்வொன்றிலும்‌ ஒவ்வொரு தனி ஜாதி மலர்கள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 201 


அவற்றினிடையே தலைமை அமைச்சர்‌ மாளிகைக்குச்‌ செல்லும்‌ 
பாதை. பாதையின்‌ ஓரத்தில்‌ சென்று கொண்டிருந்த அவனது 
உள்ளம்‌ மலர்களால்‌ கவரப்பட்டது. அப்பொழுது அவனுடைய 
உள்ளத்‌ தாமரை பூத்துக்‌ குலுங்கியது. வழியிலே தலையை நீட்டிக்‌ 
கொண்டிருந்த பல மலர்‌ கொத்துக்கள்‌ தாமாகவே வலிய 
அவனுடைய கரங்களைத்‌ தழுவிக்‌ கொடுத்தன. சில 
கொத்துக்களை அவன்‌ எட்டிப்‌ பிடித்து தடவிக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டே நடைபோட்டான்‌. 


ஓரிடத்தில்‌ சிறிய செண்பகப்‌ புதர்‌. அதில்‌ ஏராளமான 
மலர்கள்‌ கொத்து கொத்தாகப்‌ பூத்துக்‌ குலுங்கின. அவற்றின்‌ 
மயக்க வாசனை வேதத்தை மயக்கியதில்‌ வியப்பில்லை. 
மலர்களைத்‌ தொட்டு விளையாடிக்‌ கொண்டே சென்றன 
அவனுடைய கரங்கள்‌. ஒரு மலர்க்‌ கொத்து பூத்துக்‌ குலுங்கியது. 
அவன்‌ கரத்திற்கு நேராகத்‌ தாழ்ந்து தென்பட்டது. அவன்‌ அதை 
அப்படியே பற்றி இழுத்தான்‌, ஒட்டு மொத்தமாக முகர்ந்து 
பார்க்கலாம்‌ என்ற அவாவில்‌. 


வந்தது கைக்கு அல்ல, கன்னத்திற்கு! வந்தது மலர்க்‌ கொத்து 
அல்ல, மலரொத்த கரம்‌ வந்து அவனுடைய கன்னத்தை ருசி 
பார்த்தது! 

ஆம்‌, செண்பகப்‌ புதரின்‌ கீழே ஒரு அழகி அமர்ந்து 
நாற்றைப்‌ பறித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. செடியின்‌ பக்கம்‌ திரும்பி 
அமர்ந்திருந்த அவளுடைய கூந்தலில்‌ சூட்டப்‌ பட்டிருந்த மலர்க்‌ 
கொத்துதான்‌ அது. அது செடியில்‌ உள்ள கொத்து என்று 
தவறாகக்‌ கருதி வேதம்‌ பறிக்க முயன்றான்‌. தன்னுடைய தலையின்‌ 
மீது யாரோ தடவியதாக உணர்ந்த அப்பெண்‌ கோபம்‌ கொண்டு 
திரும்பிப்‌ பார்த்தாள்‌. ஓர்‌ அண்‌ மகன்‌ நிற்கிறான்‌. என்ன துணிவு! 
சிந்திக்க நேரம்‌ ஏது? ஓங்கி வைத்தாள்‌ அவன்‌ கன்னத்தில்‌ ஒன்று. 
வேதத்திற்கு வந்தது கோபம்‌! அவன்‌ செய்த தவறு என்ன, 
ஒன்றுமே இல்லை. ஏராளமான மலர்க்‌ கொத்துக்கள்‌ பூத்துக்‌ 
குலுங்கும்‌ செடிகளுக்கு அடியில்‌ ஒரு பெண்‌ அப்படி செடியோடு 
செடியாக ஒட்டிக்‌ கொண்டு இருப்பாள்‌ என்று அவன்‌ எப்படி 
நினைக்க முடியும்‌? வேண்டுமென்றா அவன்‌ அவளுடைய 
கூந்தலில்‌ உள்ள மலரைப்‌ பறித்தான்‌? நல்ல சோழ நாடு இது, 
நல்ல அரசு இது! தவறு செய்யாதவனையே தேடி பிடித்து 
தண்டனை கொடுப்பதில்‌ இவர்களுக்கு நிகர்‌ இவர்களேதான்‌! 

“இந்தப்‌ பெண்ணை விட்டேனா பார்‌, அடிக்கு அடி. அவள்‌ 
கன்னம்‌ நன்றாக வீங்க வேண்டும்‌? இந்த எண்ணத்துடன்‌ அவன்‌ 


202 ஜி. ஏ. வடிவேலு 


தன்னுடைய கையை வேகமாக ஓங்கினான்‌. ஆனால்‌ அவனுடைய 
அண்மை உணர்வு பீறிட்டுக்‌ கொண்டு முன்னால்‌ வந்தது. 'ஒரு 
பெண்ணைக்‌ கை நீட்டி அடிப்பதா? பெண்ணை அடிப்பவன்‌ 
ஒரு ஆண்மையுள்ள அண்‌ மகனாக இருக்க முடியுமா? நான்‌ 
பிழை செய்யவில்லை என்பது எனக்குத்‌ தெரியும்‌. 
அப்பெண்ணுக்கு எப்படி தெரியும்‌? வேண்டுமென்றே எவனோ 
ஒருவன்‌ தன்னுடைய கூந்தலில்‌ இருந்த மலரைப்‌ பறித்தான்‌ 
என்றுதானே அப்பெண்‌ நினைத்திருப்பாள்‌ அவள்‌ கை நீட்டியது 
அவளைப்‌ பொறுத்து தவறில்லைதான்‌?' இவ்வாறும்‌ அவன்‌ 
சிந்தித்தான்‌. 

அந்தப்‌ பெண்‌ அஞ்சி நடுங்கிவிட்டாள்‌. அந்த முரடன்‌ 
மேலும்‌ என்ன செய்வானோ? அச்சத்தால்‌ அவள்‌ “கள்வன்‌, 
கள்வன்‌ என்று வீரிட்டுக்‌ கத்திவிட்டாள்‌. அடுத்த நொடியில்‌ 
ஈட்டிகளும்‌, வாள்களும்‌ ஏந்திக்‌ கொண்டு பல காவலர்கள்‌ 
விரைந்து வந்து சேர்ந்தார்கள்‌. சில அரண்மனைப்‌ பெண்களும்‌ 
மேல்‌ மூச்சு கீழ்‌ மூச்சு வாங்க ஓடிவந்து சேர்ந்தார்கள்‌. கள்வன்‌ 
ஓடவில்லை. நெட்டை மரமாக நின்றான்‌ அவன்‌. 

பாதிக்கப்பட்ட பெண்ணின்‌ கண்கள்‌ கனலைக்‌ கக்கின. 
துணைக்கு ஏவல்‌ பெண்கள்‌ வந்து விட்டதால்‌ அவள்‌ அச்சம்‌ 
அகன்றது. மிடுக்குடன்‌ காவலர்களைப்‌ பார்த்தாள்‌. பெண்களான 
நாங்களே இவனைக்‌ கவனித்துக்‌ கொள்கிறோம்‌. நீங்கள்‌ 
போகலாம்‌ என்று கம்பீரமான குரலில்‌ கூறினாள்‌, ஏவலர்கள்‌ 
வணங்கி விட்டு அப்பால்‌ சென்று விட்டார்கள்‌. 


'கேவலம்‌, இப்படியா என்‌ கதி ஆக வேண்டும்‌! பல ஆயிரம்‌ 
சிரங்களைக்‌ கொய்து பந்தாடிய மரபில்‌ பிறந்த நான்‌, ஒரு 
பெண்ணின்‌ சிரசில்‌ இருந்த மலரைக்‌ கொய்தேன்‌ என்றா பெயர்‌ 
எடுக்க வேண்டும்‌? பெண்கள்‌ அல்லவா என்னைச்‌ சூழ்ந்து 
கொண்டு நிற்கிறார்கள்‌! அண்களாக இருப்பின்‌ போரிட்டு தப்பி 
இருக்கலாம்‌. அது இயலாது எனின்‌ உண்மையைச்‌ சொல்லி 
கெஞ்சிக்‌ கூத்தாடியாவது தப்பி இருக்கலாம்‌, ஆனால்‌ எதிரில்‌ 
நிற்பது பெண்களாகப்‌ போய்விட்டார்களே! அவர்கள்‌ 
முகங்களில்‌ எத்தனை எக்காளம்‌? சரியான சில்வண்டு அந்தப்‌ 
பெண்‌. அவளுடைய எக்காளத்தைப்‌ பார்‌. ஏளனப்‌ பார்வையைப்‌ 
பார்‌! 

'நான்‌ கள்வன்‌ இல்லை; நான்‌ வேண்டுமென்றே 
உன்னுடைய சிரத்தைத்‌ தொடவில்லைத்‌ தாயே! ஏதோ நடக்கும்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 203 


போக்கில்‌ மலர்க்‌ கொத்து தென்பட்டதால்‌ அதனைப்‌ பறிக்க 
முயன்றேன்‌. அவன்‌ உளறினான்‌. 

அவளுடைய சினம்‌ இன்னும்‌ அதிகமாகியது. “என்னுடைய 
தலையில்‌ ஏற்கனவே பூ இருக்கிறது. நீ பூ சூட்ட முயல 
வேண்டாம்‌' என்றாள்‌, அந்தப்‌ பெண்‌ அதிகார தொனியில்‌. 
அந்தக்‌ குரலிலே ஏளனம்‌ எக்காளமிட்டது. அவள்‌ 
சொல்லியதைக்‌ கேட்டு அண்மையில்‌ நின்றிருந்த பெண்கள்‌ 
கலகலவென சிரித்து விட்டார்கள்‌. விண்மீன்களினிடையே முழு 
மதியைப்‌ போலத்‌ தோழிகளின்‌ இடையே நின்றிருந்தாள்‌, 
அப்பெண்பாவை, அவளுடைய அனல்‌ தெறிக்கும்‌ முகத்தில்‌ ஒரு 
வெடி சிரிப்பு பீறிட்டுக்‌ கொண்டு வந்தது! 

பார்த்தாயா ருக்மணி! இவன்‌ சாதாரணக்‌ கள்வன்‌ அல்ல, 
கைதேர்ந்த கள்வன்‌. செடிகளில்‌ உள்ள மலர்களைப்‌ பறிக்கும்‌ 
கள்வனைக்‌ கண்டிருக்கிறோம்‌. அனால்‌ இவன்‌... அவள்‌ பல்லை 
நரநரவெனக்‌ கடித்தாள்‌. 

“வென்‌ என்னடாவென்றால்‌ மங்கையின்‌ தலையிலுள்ள 
மலரையே பறிக்கிறான்‌. அதுவும்‌ மாலை நேரத்தில்‌, மங்கிய 
ஒளியில்‌ ஒரு மங்கை மந்தகாசமாக தனித்து இருக்கையில்‌. 
குறும்பாக இழுத்துப்‌ பேசினாள்‌ ருக்மணி. மற்ற பெண்கள்‌ 
பலமாகச்‌ சிரித்து விட்டார்கள்‌. 


போதும்‌, போதும்‌ உங்களுடைய விளையாட்டு. 
விளையாடும்‌ நேரத்தையும்‌, சந்தர்ப்பத்தையும்‌ பார்‌! அவன்‌ 
மலரைப்‌ பறிக்கவில்லை, உன்னுடைய மனதைப்‌ பறித்தான்‌ 
என்றெல்லாம்கூட கதை கட்டுவாய்‌. நீ என்ன செய்வாய்‌, 
உன்னுடைய வயது அப்படி! இது உன்‌ தவறல்ல, இன்னும்‌ 
உன்னைத்‌ தடிமாடாக இப்படிவிட்டு வைத்திருக்கும்‌ உன்னுடைய 
பெற்றோர்கள்‌ தவறு. அம்மா, தாய்மார்களே! உங்கள்‌ 
எல்லோருக்கும்‌ ஒரு கும்பிடு. அப்புறம்‌ சிரிக்கலாம்‌. முதலில்‌ 
இவனை இழுத்து இந்தப்‌ புன்னை மரத்தில்‌ கட்டுங்கள்‌ 
அமைச்சர்‌ தலைவர்‌ வந்து விசாரிக்கட்டும்‌.' அவள்‌ அங்கு 
நின்றிருந்த பெண்களை நோக்கி கையெடுத்துக்‌ கும்பிட்டாள்‌. 
அது குறும்புக்‌ கும்பிடு! 

அப்பெண்கள்‌ பலமாகச்‌ சிரித்துக்‌ கொண்டே அவனை 
நெருங்கினார்கள்‌. அவனுடைய உள்ளம்‌ குன்றியது. தலை குனிந்து 
கொண்டே புன்னை மரத்தை நோக்கி நடந்து அதனை ஓட்டிக்‌ 
கொண்டு நின்றான்‌. “என்ன இருந்தாலும்‌ கள்வன்‌ நல்லவன்‌. 
குறிப்பறிந்து செயல்படுகிறான்‌' என்றாள்‌ மாதவி என்ற பெண்‌. 


204 ஜி. ஏ. வடிவேலு 


'யாருடைய குறிப்பறிந்து மாதவி?” என்று கேட்டுக்‌ 
கொண்டே ருக்மணி பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கினாள்‌. 
அவளுடைய கண்கள்‌ சிவந்திருந்தன கோபத்தால்‌. அவன்‌ 
மரத்துடன்‌ இணைத்து இறுக்கிக்‌ கட்டப்பட்டான்‌. அவன்‌ 
தப்பித்து ஓடாமல்‌ இருக்க இரு காவலர்களை அழைத்து அங்கு 
நிறுத்திவிட்டு மங்கையர்கள்‌ ஏகினார்கள்‌. 


இரவு வந்துவிட்டது. கட்டுக்கள்‌ இறுக்கமாக இருந்தன. 
அதனால்‌ ஏற்பட்ட உடல்வலி தாங்க இயலவில்லை. பயங்கரமான 
பசி. வயிறு கிள்ளுகிறது. காலையில்‌ என்ன நடக்குமோ என்ற 
மனக்கவலை வேறு. 'என்ன தண்டனை கிடைக்குமோ? மகா 
மந்திரியார்‌ என்னைப்‌ பற்றி என்ன நினைப்பார்‌? அதிருக்கட்டும்‌, 
அந்தப்‌ பெண்‌ யார்‌? அவளுடைய மிடுக்கையும்‌ அதிகாரக்‌ 
குரலையும்‌ பார்த்தால்‌ அவள்‌ பெரிய இடத்துப்‌ பெண்ணாகவே 
இருக்க வேண்டும்‌. இடம்‌ பெரியதோ, சிறியதோ தோட்டத்தில்‌ 
பார்த்த அவளே ஒரு தோட்டம்‌ தான்‌! 


மாங்கனி நிற மேனி, நாவல்‌ பழநிறக்‌ கூந்தல்‌, கறுப்பு 
திராட்சைக்‌ கண்கள்‌, கொவ்வைப்‌ பழ உதடுகள்‌. மொந்தை 
வாழைக்கனியொத்த கழுத்து, பலாப்பழ வயிறு, வெள்ளரிப்பழ 
பாதங்கள்‌! நீ ஒரு மடையன்‌. இந்த நிலைமையில்‌ உனக்கு கற்பனை 
ஒரு கேடா? என்று தன்னையே கேட்டுக்‌ கொண்டான்‌ வேதம்‌. 
பொழுது விடிந்தால்‌ என்ன நடக்குமோ என்ற ஏக்கம்‌ அவன்‌ 
உள்ளத்தை அதிகமாக வாட்டியது. 


பொழுது புலர்ந்து விட்டது. அரண்மனைத்‌ தோட்டத்துப்‌ 
புட்கள்‌ பல்வேறு கானங்களை எழுப்பின. மேகப்‌ போர்வையை 
இழுத்துப்‌ போர்த்துக்‌ கொண்டு உறக்கத்தில்‌ இருந்த கதிரவன்‌ 
மெள்ள கண்களைத்‌ திறந்தான்‌. அவனைக்‌ கண்ட பூமித்தாய்‌ 
புன்முறுவல்‌ செய்தாள்‌. தினமும்தான்‌ அவனைப்‌ பார்க்கிறாள்‌. 
அனால்‌ நான்கு நாழிகை நேரப்‌ பிரிவுகூட அவள்‌ உள்ளத்தை 
எப்படி பாதித்துவிட்டது! பிரிவின்‌ அதங்கத்துடன்‌ அவனைப்‌ 
பார்த்து புன்முறுவல்‌ செய்தாள்‌, ருதுவான இளம்‌ பெண்‌ 
நாணத்துடன்‌ முறுவலிப்பதைப்‌ போல! கதிரவனின்‌ கிரணங்கள்‌ 
அரண்மனை சிகரங்களின்‌ மீது இருந்த தங்கக்‌ கலசங்களில்‌ 
பிரதிபலித்தது, சோழ மன்னனின்‌ கீர்த்தியைப்‌ போல. 

காவலர்கள்‌ வேதத்தின்‌ கட்டுக்களை அவிழ்த்தார்கள்‌. 
அவனைத்‌ தலைமை அமைச்சர்‌ மாளிகைக்கு அழைத்துக்‌ 
கொண்டு போனார்கள்‌. அப்பொழுது அவர்‌ ஒரு விசாலமான 
முற்றத்தின்‌ நடுவில்‌ போடப்பட்டிருந்த ஆசனத்தில்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 205 


அமர்ந்திருந்தார்‌. அவரை நெருங்க, நெருங்க அவனுடைய நடுக்கம்‌ 
அதிகமாகி விட்டது. ஒரு பெரிய தூணின்‌ ஓரத்தில்‌ குற்றவாளி 
நிறுத்தப்பட்டான்‌. திருச்சிற்றம்பலமுடையார்‌ அவனைப்‌ 
பார்த்தார்‌. எதற்குமே தலை குனியாத, அனால்‌ அப்பொழுது 
தலை குனிந்து தரையைப்‌ பார்த்துக்‌ கொண்டு இருந்த. 
குற்றவாளியின்‌ வாடிய முகத்தைக்‌ கண்டு திருச்சிற்றம்பலம்‌ 
திடுக்கிட்டார்‌. வேதம்‌ ஒரு குற்றவாளியாக இருக்க முடியும்‌ என்று 
அவர்‌ கனவிலும்‌ கருதவில்லை. அதற்கு நியாயமும்‌ இல்லை. 
நல்லவன்‌ என தாம்‌ நம்பிய அவன்‌ ஒரு தவறானவன்‌ என்று 
அறியவே அவர்‌ முகம்‌ வாடியது. சோகம்‌ ததும்ப மெதுவாகக்‌ 
கேட்டார்‌: 


என்ன வேதம்‌ நான்‌ கேட்டது உண்மைதானா? நீயா ஒரு 
பெண்ணை. 


வேதம்‌ பதில்‌ பேசவில்லை. தாழ்ந்த தலையை தூக்கிப்‌ 
பார்க்கவும்‌ இல்லை. அவமானம்‌ பிடுங்கித்‌ தின்ன கூனிக்குறுகி, 
ஒடுங்கி நின்று கொண்டு இருந்தான்‌. 

என்ன வேதம்‌? மீண்டும்‌ அதே குரல்‌. மறுமொழி இல்லை. 
தம்முடைய குரலில்‌ சூடு ஏற அமைச்சர்‌ தலைவர்‌ கோபத்துடன்‌ 
கேட்டார்‌: “என்ன மறுமொழி சொல்லுகிறாயா, இல்லையா? 
குற்றத்தை நீ ஒப்புக்‌ கொள்ளுகிறாய்‌ என்பதைக்‌ காட்ட 
உன்னுடைய மெளனமே தக்கச்‌ சான்று! 


'இதன்‌ பின்னரும்‌ வாளாவிருந்தால்‌ நிலைமை மேலும்‌ 
மோசமாகிவிடும்‌. அந்தப்‌ பெண்‌ கொடுத்த அடியே இன்னும்‌ 
கன்னத்தை வாட்டிக்‌ கொண்டு இருக்றெது. அடுத்து தலைமை 
அமைச்சர்‌ மீண்டும்‌ கன்னத்தில்‌ கொடுத்தால்‌? அப்பப்பா, 
அவருடைய அடியின்‌ ருசி ஏற்கனவே தெரிந்ததே. உண்மையைச்‌ 
சொல்லிப்‌ பார்ப்போம்‌, நடப்பது நடக்கட்டும்‌! இவ்வாறு முடிவு 
செய்த வேதம்‌ பேசினான்‌: 

அமைச்சர்‌ தலைவரே! வேண்டுமென்றே நான்‌ தவறு 
செய்யவில்லை. தனிமையில்‌ உள்ள ஒரு பெண்ணைத்‌ தொட்டு 
அவளுடைய கூந்தலில்‌ உள்ள மலரைப்‌ பறிக்கும்‌ நீசன்‌ அல்ல 
நான்‌. அத்தகைய குடியில்‌ பிறந்தவனும்‌ அல்ல! 

இதுபோல்‌ அடிக்கடி. குலத்தையும்‌, குடியையும்‌ பேசுகிறாய்‌; 
குறும்பும்‌ செய்கிறாய்‌. அத்தகைய சிறந்த உன்‌ குலம்‌ என்னவோ?” 

வேண்டுமென்றே சிற்றம்பலம்‌ நேரம்‌ பார்த்து 
இவ்வினாக்களைத்‌ தொடுத்தார்‌. அந்த நிலையிலாவது அவன்‌ 


206 ஜி. ஏ. வடிவேலு 


தன்னுடைய குடும்பத்தைப்‌ பற்றியும்‌, குலத்தைப்‌ பற்றியும்‌ கூற 
மாட்டானா என்ற நப்பாசையில்‌. அனால்‌ அவன்‌ வாயே 
திறக்கவில்லை. 


உன்‌ குலம்‌ இருக்கட்டும்‌. இதோ நிற்கிறாளே, இந்தப்‌ 
பெண்ணின்‌ கூந்தலில்‌ இருந்த மலரை நீ பறிக்கவில்லையா? அவள்‌ 
சொல்வது பொய்‌ என்கிறாயா? குற்றச்சாட்டை மறுக்கிறாயா? 


ஐயா, அந்தப்‌ பெண்‌ சொல்வது பொய்‌ அல்ல. 
அப்படி யானால்‌? 


“ஐயா, சொல்லுகிறேன்‌. எல்லாம்‌ என்னுடைய கெட்ட 
காலம்‌. நேற்று மாலை தங்களைக்‌ காண இங்கு வந்தேன்‌. 
தங்களுடைய மாளிகை மலர்த்‌ தோட்டத்தில்‌ என்னுடைய 
மனதைப்‌ பறி கொடுத்து விட்டேன்‌. ஆங்காங்கு பூத்துக்‌ குலுங்கிய 
மலர்‌ கொத்துக்களைக்‌ கண்டு மனம்‌ பூரித்து விட்டது. கரத்திற்கு 
நேராகத்‌ தொங்கிய கொத்துக்களைத்‌ தடவி விட்டுக்‌ கொண்டு 
மாளிகையை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன்‌. அப்பொழுது 
செடிகளுக்கு இடையில்‌ ஒரு அம்மையார்‌ அமர்ந்து கொண்டு 
இருந்ததை நான்‌ கவனிக்கத்‌ தவறி விட்டேன்‌. அவர்‌ கூந்தலில்‌ 
சூடியிருந்த மலர்கொத்தை செடியில்‌ இருப்பது எனக்‌ கருதி 
அதனைத்‌ தொட்டு விட்டேன்‌. இதுவே நான்‌ செய்த பிழை. 
அதற்கு தக்க தண்டனையும்‌ பெற்று விட்டேன்‌. எத்தனையோ 
வீர சாகசங்கள்‌ புரிய எண்ணிலா மனக்கோட்டைகள்‌ 
கட்டினேன்‌. ஆனால்‌ ஒரு பெண்ணிடம்‌ அறை வாங்கிக்‌ கொண்டு 
நிற்கிறேன்‌. தாங்கள்‌ கொடுக்கப்‌ போகும்‌ தண்டனையை உடனே 
கொடுத்து விடுங்கள்‌. வினாக்களைத்‌ தொடுத்து என்னை வதைக்க 
வேண்டாம்‌ அமைச்சர்‌ தலைவரே! 


அவனுடைய கண்களில்‌ நீர்‌ கொட்டியது. அருகில்‌ 
நின்றிருந்த அந்தப்‌ பெண்ணுடைய கண்களிலும்‌ நீர்‌ சொட்ட 
அழுதுகொண்டே உள்ளே ஓடிவிட்டாள்‌. இருவருடைய 
அழுகையையும்‌ கவனித்த அப்போதைய நீதிபதி 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ கண்கலங்கி விட்டார்‌. அவனைப்‌ 
பார்த்து கூறினார்‌: 


“வேதம்‌, நீ சொல்லுவதை நம்புகிறேன்‌. ஏதோ தவறுதலாக 
நடந்து விட்டது. அந்தப்‌ பணிப்பெண்‌ செயலை மனதில்‌ 
வைக்காதே. அவளுடைய நிலைமையில்‌ யார்‌ இருப்பினும்‌ 
அதனைத்தான்‌ செய்திருப்பார்கள்‌. எதற்கும்‌ அவளைக்‌ கண்டித்து 
வைக்கிறேன்‌. இப்படி வந்து உட்கார்‌! 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 207 


அவர்‌ கனிவோடு அருகில்‌ வருமாறு அவனை அழைத்தார்‌. 
பின்னர்‌ வந்து தங்களைப்‌ பார்க்கிறேன்‌ அமைச்சர்‌ தலைவரே' 
என்று கூறிக்‌ கொண்டே அவன்‌ வேகமாக வெளியேறிவிட்டான்‌. 
விட்டால்‌ போதும்‌ என்று புறப்பட்டுவிட்டான்‌. தலைக்கு வந்தது 
தலைப்பாகையோடு போய்‌ விட்டது! 

அவன்‌ வெளியே சென்றதும்‌ திருச்சிற்றம்பல முடையார்‌ 
'திலகம்‌' என்று குரல்‌ கொடுத்தார்‌. அந்தப்‌ பெண்‌ குற்ற 
உணர்வுடன்‌ தலைகுனிந்த வண்ணம்‌ தயங்கித்‌ தயங்கி வந்து 
அவருக்கு அண்மையில்‌ நின்றாள்‌. 


“திலகம்‌, அவனுக்கு நல்லபடி யே கொடுத்திருக்கிறாய்‌. நேற்று 
நீ கொடுத்த அறையின்‌ அடையாளம்‌ இன்றுகூட மறையவில்லை. 
கன்னம்‌ கோவைப்‌ பழமாக இருக்கிறது. அப்படித்தான்‌ கொடுக்க 
வேண்டும்‌' சிரித்துக்‌ கொண்டே அவர்‌ மகளைப்‌ பார்த்தார்‌. 
அவளுடைய கண்களின்‌ வழியாக வந்து கன்னங்களில்‌ தடுமாறிய 
நீர்‌ தரையில்‌ வீழ்ந்தது. 

“அடடா, திலகம்‌ என்ன இது? அழுகிறாயா? அவனை நான்‌ 
கண்டிக்காமல்‌ விட்டுவிட்டேன்‌ என்பதாலா? ஏதோ தெரியாமல்‌ 
செய்துவிட்டேன்‌ என்று அழுதான்‌. அவன்‌ சொன்னதை 
நம்பிவிட்டேன்‌. அதற்காக நீ அழுவாய்‌ என்று நான்‌ 
நினைக்கவில்லை. இப்பொழுது மட்டும்‌ என்ன? அவனை என்ன 
செய்கிறேன்‌ பார்‌! அவன்‌ வாழ்நாளெல்லாம்‌ பாதாளச்‌ சிறையில்‌ 
துடிக்கச்‌ செய்கிறேன்‌. அதுவும்‌ போதாதா? தினமும்‌ கசையடி 
கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன்‌. போதுமா? யாரங்கே அதோ 
போகிறானே அவனை மீண்டும்‌ இழுத்து வாருங்கள்‌. 


“ஐயோ அப்பா? 

“என்ன சொல்‌ திலகம்‌? ஏன்‌ தயக்கம்‌? அவனுக்குச்‌ சிறை 
தண்டனை போதாதா? சிரச்சேதம்‌ செய்து விடட்டுமா? 

“அப்பா, சற்று பொறுங்கள்‌ நான்‌ அழுவது, 
அழுவது. 

உம்‌; சொல்‌. 

“அவனுக்கு தாங்கள்‌ தண்டனை கொடுக்கவில்லையே 
என்பதற்காக அல்ல. 

பின்‌ எதற்கு?” 

'மனதறியக்‌ குற்றம்‌ புரியாத ஒரு நிரபராதிக்கு நான்‌ 
ஆத்திரத்தில்‌ அறிவிழந்து கொடுத்த தண்டனைக்காக: 


208 ஜி. ஏ. வடிவேலு 


ஓ, கதை அப்படி போகிறதா? எதிலும்‌ பொறுமையோடு 
நடந்து கொள்ள வேண்டுமம்மா, தீர யோசியாமல்‌ எந்த 
முடிவிற்கும்‌ வரக்கூடாது. சிரித்துக்‌ கொண்டே அறிவுரை 
கூறினார்‌ அமைச்சர்‌ தலைவர்‌. 


'அகட்டும்‌ அப்பா, தங்கள்‌ புத்திமதிப்படியே இனி 
நடப்பேன்‌. அமாம்‌ யார்‌ அவன்‌? உங்களுக்கு ஏற்கனவே 
அவனைத்‌ தெரியும்போல்‌ இருக்கிறதே?” 


'தெரியுமா என்றா கேட்டாய்‌? இப்பொழுது எனக்குப்‌ 
பெரும்‌ தலைவலி கொடுப்பதே அவன்தான்‌ அம்மா 
சிற்றரசர்களை ஏமாற்ற எதிரிலியைக்‌ கொண்டு வருவதாகச்‌ 
சொல்லி வெற்றுச்‌ சிவிகையைக்‌ கொண்டு வரச்‌ செய்தேன்‌ 
அல்லவா! என்னை ஏமாற்றிவிட்டு அதில்‌ புகுந்த பேர்வழி 
இவன்தான்‌. 

'இவனா? பார்த்தால்‌ அப்படித்‌ தெரியவில்லையே! பரம 
சாதுவாக நடிக்கிறானே? 


'இந்தக்‌ காலத்தில்‌ யாரை நம்புவது? நல்லவனாகத்தான்‌ 
தெரிகிறான்‌. வீரனாகவும்‌ இருக்கிறான்‌. எவ்வளவோ முயன்று 
பார்த்தேன்‌. அவன்‌ யார்‌ என்று அறிய முடியவில்லை. யார்‌ 
மனதில்‌ என்ன இருக்கிறதோ, யார்‌ அறிவார்கள்‌? விடு இதனை. 
ஒரு நாளைக்கு உண்மை தெரியாமலா போகிறது! நான்‌ 
அரண்மனைவரை போய்விட்டு வருகிறேன்‌. 

சிற்றம்பலம்‌ எழுந்தார்‌. மெதுவாக நடந்தார்‌. திலகவதி 
அங்கேயே நின்றுகொண்டு வெகுநேரம்‌ அவர்‌ சென்ற 
பாதையைப்‌ பார்த்துக்‌ கொண்டே இருந்தாள்‌. 


சோழ இளவல்கள்‌ 


சோழ மாமன்னர்‌ இரண்டாம்‌ இராசராச சோழ 
சக்கரவர்த்தி சவலோகப்‌ பதவி எய்தி திங்கள்‌ பல ஓடி விட்டன. 
அரண்மனையில்‌ கவ்வி இருந்த சோக இருள்‌ விலகி வந்தது. 
இராணியர்‌ மட்டும்‌ துக்கத்தில்‌ மூழ்கியே இருந்தார்கள்‌. அதிலும்‌ 
புவனமுழுதுடையார்‌ எவ்வளவோ முயன்றும்‌ அவரால்‌ மன்னரை 
மறக்கவே இயலவில்லை. நாட்டில்‌ எதிர்பாராது பல்வேறு 
பிரச்சினைகள்‌ ஏற்பட்டுவிட்டன. அமைச்சர்‌ தலைவர்‌ 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ நாட்டுப்‌ பணிகளிலேயே நாட்டமாக 
இருந்தார்‌. இராணிமார்களுடைய அந்தப்புரம்‌ பக்கம்‌ அவர்‌ 
செல்வதே அரிதாகி விட்டது. 


தம்முடைய புதல்வியினுடைய தலையிலிருந்த பூவைப்‌ 
பறித்த வேதத்தை விசாரிக்கும்போது திருச்சிற்றம்‌ 
பலமுடையார்க்கு திடீரென மகாராணியார்‌ புவனமுழு 
துடையாரின்‌ நினைவு வந்தது அவரைப்‌ பார்த்து பல நாட்கள்‌ 
அகிவிட்டன. விசாரணை முடிந்தவுடன்‌ அமைச்சர்‌ தலைவா்‌ 
தம்முடைய அலுவலகத்திற்குச்‌ சென்றார்‌. முக்கியமான 
அலுவல்களைக்‌ கவனித்த பின்னர்‌ மகாராணியார்‌ அந்தப்புரம்‌ 
நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. அப்பொழுது மாலை நேரம்‌. பகலின்‌ 
கடைசி யாமம்‌ முடியும்‌ நேரம்‌. 


ஒரு காலத்தில்‌ எப்பொழுது பார்த்தாலும்‌ கல கலப்பாக 
விளங்கிய அந்தப்புரம்‌ அன்று வெறிச்சோடி இருந்தது. இரவும்‌ 
பகலும்‌ பாகுபாடு இன்றி பண்‌ இசையும்‌, சதங்கை ஒலியும்‌ 
கேட்டுக்‌ கொண்டே இருந்த அந்த இடத்திலே, அன்று 
அழுகையும்‌, பெருமூச்சுமே கேட்டன. அந்தப்புரம்‌ மட்டுமென்ன, 
அதனைச்‌ சூழ்ந்திருந்த எழில்‌ மிகு பொழில்கூடக்‌ கடன்காரன்‌ 
கையில்‌ சிக்கிய பூந்தோட்டம்‌ போல இருந்தது. 


210 ஜி. ஏ. வடிவேலு 


இவற்றையெல்லாம்‌ பார்த்த அமைச்சர்‌ தலைவர்‌ பெருமூச்சு 
விட்டுக்‌ கொண்டே இராணியரின்‌ அந்தப்புரத்திற்கு உள்ளே 
அடியெடுத்து வைத்தார்‌. அப்பொழுது இருள்‌ கப்பிக்‌ கொண்டு 
வந்தது. பணியாட்கள்‌ கரங்களில்‌ விளக்குகளை ஏந்தியவாறு 
அவரைத்‌ தொடர்ந்தார்கள்‌. 


புவனமுழுதுடையார்‌ இருளில்‌ ஒரு ஆசனத்தில்‌ சாய்ந்து 
கொண்டு இருந்தார்‌. அவருடைய கண்கள்‌ மூடிய வண்ணம்‌ 
இருந்தன. பாதங்களின்‌ ஓசை கேட்கவே கண்களைத்‌ திறந்தார்‌. 
எதிரில்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ வந்து கொண்டு இருந்தார்‌. 
திடுக்கிட்ட இராணியார்‌ மரியாதைக்காக எழுந்து நின்றார்‌. 
அவருக்கு துக்கம்‌ பீறிட்டுக்‌ கொண்டு வந்தது. கண்கள்‌ அருவி 
என நீரைச்‌ சொரிந்தன. அமைச்சர்‌ தலைவரும்‌, அரச மாதாவும்‌ 
எதிரெதிர்‌ அசனங்களில்‌ அமர்ந்தார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
சிறிது நேரம்‌ மெளனமாக அமர்ந்திருந்தார்கள்‌. பழைய 
சம்பவங்களைப்‌ பற்றி இருவரும்‌ ஏக காலத்தில்‌ நினைத்துக்‌ 
கொண்டு இருந்தார்கள்‌. அவர்களுடைய உள்ளங்கள்‌ மறைந்த 
மாமன்னரைச்‌ சுற்றியே வட்டமிட்டன. முதலில்‌ அமைச்சர்‌ 
தலைவர்‌ சுயநினைவு பெற்றார்‌. மெதுவாக கனைத்து அங்கு 
நிலவிய பயங்கர அமைதியைக்‌ கலைத்தார்‌ இராணியார்‌ 
அவருடைய முகத்தைப்‌ பார்க்கவே, அவர்‌ வேறு எங்கோ 
பார்ப்பதைப்‌ போலப்‌ பார்த்துக்‌ கொண்டே கண்ணீரைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டார்‌. 


மகாராணி! அரசுப்‌ பணிகள்‌ சற்று அதிகமாக கவனிக்க 
வேண்டி இருக்கிறது. அதனால்‌ இத்தனை நாட்களாக இந்தப்‌ 
பக்கம்‌ வர இயலாது போயிற்று. 

'அமைச்சர்‌ தலைவரே, குழப்பம்‌ எல்லாம்‌ ஓரளவு 
தீர்ந்துவிட்டதாமே! இதற்கெல்லாம்‌ காரணமான சிவிகையில்‌ 
மறைந்திருந்த சிறுவன்‌ கிடைத்துவிட்டான்‌ எனக்‌ 
கேள்விப்பட்டேன்‌. 

“அம்‌, அரசி! நான்‌ கொண்டுவரச்‌ செய்த வெற்றுச்‌ 
சிவிகையில்‌ மறைந்திருந்தவன்‌ கிடைத்து விட்டான்‌. இப்பொழுது 
அவன்‌ நம்முடைய அரண்மனையில்தான்‌ இருக்கிறான்‌. அனால்‌ 
அவனைக்‌ கொண்டு சிற்றரசர்கள்‌ ஐயத்தைப்‌ போக்க 
இயலவில்லை. 


“என்‌? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 211 


எவ்வளவோ நயமாக பேசியும்‌ வற்புறுத்திக்‌ கேட்டும்கூட 
அந்த சிவிகையில்‌ இருந்த சிறுவன்‌ தான்‌ யார்‌ என்று சொல்ல 
மறுக்கிறான்‌.' 

‘அப்படியானால்‌ அவன்‌ எதிரிகளின்‌ கையாளாக 
இருப்பான்‌! 

நானும்‌ துவக்கத்தில்‌ அப்படித்தான்‌ நினைத்தேன்‌. 
பார்த்தால்‌ அப்படியும்‌ தெரியவில்லை. சுத்த வீரனாகவும்‌ நேர்மை 
உள்ளம்‌ கொண்டவனாகவும்‌ தென்படுகிறான்‌. அவனைச்‌ 
சோதிக்க வேண்டும்‌ என்ற கருத்தில்‌ அவனிடம்‌ சில 
பொறுப்புகளை ஒப்படைத்தேன்‌. அவன்‌ அப்பணிகளை 
முழுமனதோடு சிறப்பாகச்‌ செய்திருக்கிறான்‌. 


'சிறையில்தானே இருக்கிறான்‌! 


(இல்லை. அவன்‌ இங்கிருந்து தப்பித்து ஓட மாட்டான்‌ என 
நம்புகிறேன்‌. சுதந்திரமாகவே அவனை விட்டு வைத்திருக்கிறேன்‌. 
என்னுடைய இல்லத்திற்கு அருகில்‌ உள்ள விடுதி ஒன்றில்‌ அவன்‌ 
சகல வசதிகளுடன்‌ தங்க ஏற்பாடுகள்‌ செய்திருக்கிறேன்‌ அரசி! 
இன்னும்‌ சொல்லப்போனால்‌ அவன்‌ சோழ அரசுக்குக்‌ கிடைத்த 
ஒரு புதையல்‌ என்று என்னுடைய உள்‌ உணர்வு கூறுகிறது! 


“இத்தனை இடுக்கண்களுக்கும்‌ காரணமான அவன்‌ நமக்குக்‌ 
கிடைத்த புதையலா? எனக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. 


காலம்தான்‌ இதற்குத்‌ தீர்ப்பு கூற வேண்டும்‌. அவனுக்குத்‌ 
தெரியாமல்‌ அவனைக்‌ கண்காணிக்கவும்‌ ஏற்பாடு 
செய்திருக்கிறேன்‌. 

எப்படியோ உள்நாட்டு குழப்பம்தான்‌ தீரவில்லை. அனால்‌ 
அண்டை நாடான பாண்டி நாட்டின்‌ மூலம்‌ நமக்கு வரவிருந்த 
பேராபத்தை தாங்கள்‌ தந்திரத்தின்‌ மூலமாக தடுத்து விட்டதாகக்‌ 
கேள்விப்‌ பட்டேன்‌. அதுவரை மகிழ்ச்சியே. 

'பாண்டி நாட்டில்‌ நடப்பது மகிழ்ச்சிக்குரியது அல்ல, 
அரசி! அது வேதனைக்குரியது. அங்கு என்னுடைய தந்திரம்‌ 
தோற்றுவிட்டது. நான்‌ போட்ட கணக்கு பிழையாகி விட்டது. 
அதனால்‌ சோழ நாட்டிற்கு பெரும்‌ தீங்கு தேடி வைத்து 
விட்டேன்‌. 


“என்ன சொல்லுகிறீர்கள்‌? எனக்கு விளங்க வில்லையே! 


212 ஜி. ஏ. வடிவேலு 


ஆம்‌. குலசேகரப்‌ பாண்டியனை பயன்படுத்தி ஈழத்துடன்‌ 
உறவு கொண்டிருந்த பராக்கிரம பாண்டியனைத்‌ தந்திரத்தால்‌ 
வீழ்த்தினேன்‌. அத்துடன்‌ இருந்திருப்பின்‌ என்னுடைய 
தந்திரத்திற்கு வெற்றிதான்‌. ஆனால்‌. . 

ஆனால்‌ என்ன? 


அதற்குப்‌ பின்னர்‌ நடைபெற்றது வேதனையானது. ஈழ 
சேனாதிபதி பெரும்‌ படையுடன்‌ வந்து குலசேகர பாண்டியனைத்‌ 
தோற்கடித்து விட்டான்‌. பாண்டி நாட்டு அரசை பராக்கிரம 
பாண்டியன்‌ புதல்வனுக்குக்‌ கொடுத்து அவனைத்‌ தன்‌ 
கைப்பாவையாக்கிக்‌ கொண்டான்‌. அதனால்‌ இன்று பாண்டிய 
நாடு ஈழத்தின்‌ சுரண்டல்‌ களமாகி விட்டது. அது ஈழப்‌ 
படைகளை பராமரிக்கும்‌ களஞ்சியமாக விட்டது. இன்று 
ஈழப்படைகள்‌ தமிழக மண்ணில்‌ தமிழரின்‌ இரத்தத்தை 
உறிஞ்சிக்‌ கொழுக்கின்றன. நாளை அவை சோழ நாட்டை 
நோக்கிப்‌ பாயலாம்‌ என்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது. குலசேகர 
பாண்டியனுக்கு நாம்‌ மறைமுகமாக உதவியதால்‌ நம்மீது பாய 
ஈழ தளபதி ஏற்பாடு செய்துகொண்டு இருக்கிறானாம்‌. 


சிவ சிவா! அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பே நம்‌ நாட்டு 
எல்லைகளை பலப்படுத்தி விட்டால்‌?” 


மகாராணி! அத்தகைய ஆற்றல்‌ நமக்கு இருப்பின்‌ 
எல்லைகளையா வலுப்படுத்துவேன்‌? பாண்டிய நாட்டில்‌ புகுந்து 
ஈழப்படைகளைப்‌ பந்தாடிவிட்டு வருவேன்‌. எதிரிகளின்‌ 
இரத்தத்தால்‌ தமிழ்த்தாயின்‌ நெற்றியில்‌ திலகமிடுவேன்‌. அத்துடன்‌ 
நிற்பேனா? பாண்டிய நாட்டை வென்ற பின்னர்‌ ஈழத்திற்கே 
செல்லுவேன்‌. குகையிலேயே அந்தக்‌ கொடிய விலங்கு ஈழ 
மன்னனைக்‌ கொன்று சாய்ப்பேன்‌. மதுரையும்‌, ஈழமும்‌ கொண்ட 
கோப்பர கேசரி வர்மன்‌ முதலாம்‌ பராந்தக சோழர்‌ வீற்றிருந்த 
சிம்மாதனம்‌ மாசுபட்டு விடவில்லை. ஆனால்‌ உள்நாட்டுக்‌ 
குழப்பம்தான்‌ என்னை நிலை குலையச்‌ செய்கிறது. எந்த 
சிற்றரசனை நம்புவது, எந்த படைத்‌ தலைவனிடம்‌ பொறுப்பினை 
ஒப்படைப்பது என்பதே தெரியாமல்‌ தவிக்கிறேன்‌. 


அமைச்சர்‌ தலைவர்‌ உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்‌. சிறிது 
நேரம்‌ மெளனம்‌ நிலவியது. மகாராணியார்‌ அமைச்சர்‌ 
தலைவருடைய முகத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டே இருந்தார்‌. 
அவரே மீண்டும்‌ தொடர்ந்தார்‌: 


“சோழ அரசியல்‌ இன்று களங்கப்பட்டு விட்டது. பல 
படைத்தலைவர்களும்‌ பெரும்பாலான சிற்றரசர்களும்‌, 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 213 


அரசுக்கு எதிராகி விட்டார்கள்‌. அன்னியன்‌ ஒரு புறமிருக்கட்டும்‌. 
சோழ நாட்டு சிற்றரசர்களும்‌, படைத்‌ தலைவர்களுமே 
பழையாறையைத்‌ தாக்கத்‌ திட்டமிடுகிறார்களாம்‌. இவர்களை 
நம்பி நாம்‌ யுத்தத்தில்‌ இறங்க முடியுமா? 

மகா மந்திரியாரே, எல்லாம்‌ நான்‌ செய்த பாவம்‌, சோழ 
மன்னர்‌ சிவலோகம்‌ போய்ச்‌ சேர்ந்து விட்டார்‌. ஆனால்‌ நான்‌ 
இதெல்லாம்‌ காண வேண்டுமென்று இறைவன்‌ என்‌ தலையில்‌ 
எழுதி வைத்து விட்டான்‌. என்னுடைய பதி என்றுதான்‌ என்னை 
அழைத்துக்‌ கொள்வாரோ! விரக்தியோடு பேசிய இராணியார்‌ 
பெருமூச்சு விட்டார்‌. அமைச்சர்‌ தலைவர்‌ தொடர்ந்தார்‌: 


“அப்படியெல்லாம்‌ பேசி என்னுடைய வேதனையை 
பெருக்க வேண்டாமென்று பணிவோடு வேண்டுகிறேன்‌ அரசி! 
சோழ அரசு சீரும்‌ சிறப்பும்‌ பெறத்தான்‌ போகிறது. அரசு 
பாரத்தைத்‌ தங்களுடைய புதல்வன்‌ ஏற்று மனுநீதி நெறிக்கு 
இலக்கணமாக ஆளத்தான்‌ போகிறான்‌. அதனைக்‌ கண்குளிரக்‌ 
காணும்‌ வரை, ஏன்‌ அதற்குப்‌ பின்னரும்‌ அம்மங்கை ஆழ்வாரைப்‌ 
போல சோழ குலத்திற்கு வழி காட்டிக்‌ கொண்டு தாங்கள்‌ 
பல்லாண்டுகள்‌ வாழத்தான்‌ போகிறீர்கள்‌. 


“அமைச்சர்‌ தலைவரே, நான்‌ பல்லாண்டுகள்‌ வாழ்வது 
இருக்கட்டும்‌, புதல்வன்‌ என்றவுடன்‌ நினைவு வந்து விட்டது. நான்‌ 
பெற்ற செல்வங்களின்‌ பால்‌ வடியும்‌ முகங்களைக்‌ கண்டு 
எத்தனைத்‌ திங்கள்கள்‌ ஓடிவிட்டன! அவர்கள்‌ எங்கே 
இருக்கிறார்கள்‌? அருள்‌ கூர்ந்து சொல்லுங்கள்‌ ஐயா? 

அவர்கள்‌ பூரண நலத்தோடு இருக்கிறார்கள்‌ அரசி!” 

‘இதுதான்‌ நான்‌ கேட்கும்‌ போதெல்லாம்‌ கிளிப்‌ 
பிள்ளையைப்போல தாங்கள்‌ ஒப்புவிக்கும்‌ பாடமாயிற்றே! 
அவர்கள்‌ எங்கே இருக்கிறார்கள்‌ என்ற வினாவிற்கு நேரடியாக 
விடை சொல்லுங்கள்‌, ஒரு தாயின்‌ இதயம்‌ தங்களுக்கு ஏன்‌ 
புரியவில்லை?” 


அமைச்சர்‌ தலைவரின்‌ வதனம்‌ வாடி விட்டது. 
வேதனையோடு சிரம்‌ கவிழ்ந்தார்‌ இதனைக்‌ கவனித்த 
மகாராணியாரின்‌ குரலில்‌ சூடு ஏறிவிட்டது. 

“என்‌ என்னிடம்‌ சொல்லக்‌ கூடாதா? பத்து மாதம்‌ சுமந்துப்‌ 
பெற்ற என்னுடைய செல்வங்களுக்கு நான்கூட எதிரியாகி 
விட்டேனா? 


214 ஜி. ஏ. வடிவேலு 


இதற்கும்‌ மறுமொழி இல்லை. மகாராணியார்‌ விரக்தியோடு 
பேசினார்‌. அமைச்சர்‌ தலைவர்‌ சிலையாக அமர்ந்திருந்தார்‌. 
அவருடைய பார்வை நிலத்தை விட்டு அப்பால்‌ நகரவில்லை. 
தம்முடைய வினாக்களுக்கு எந்த விடையும்‌ கிடைக்காது 
போகவே மகாராணியாருக்கு அழுகை பீறிட்டுக்‌ கொண்டு 
வந்தது. விம்மிக்‌ கொண்டே மேலும்‌ கேட்டார்‌: 

அமைச்சர்‌ தலைவரே, ஏன்‌ இந்த மெளனம்‌? தங்களுடைய 
மெளனம்‌ என்னுடைய இதயத்தை அம்பு எனக்‌ குத்துகிறது. 
சொல்லுங்கள்‌. தங்களுடைய தாள்களில்‌ பணிந்து கெஞ்சுகிறேன்‌. 
உண்மையைச்‌ சொல்லுங்கள்‌. என்னுடைய செல்வங்கள்‌ 
தந்தையாரைப்‌ பின்பற்றி போய்‌ விட்டார்களா? நான்‌ இனி 
அவர்களைப்‌ பார்க்க மாட்டேனா? இராணியார்‌ கதறி அழ 
ஆரம்பித்து விட்டார்‌ அவருடைய அழுகையின்‌ ஓலம்‌ 
அம்புபட்ட மானின்‌ ஓலம்‌ போலக்‌ கேட்டது. 


விளக்குகளின்‌ மங்கிய ஓளியில்‌ திருச்சிற்றம்பல 
முடையாரின்‌ முகம்‌ தெளிவாகத்‌ தெரியவில்லை. அவர்‌ 
வேதனையோடு மறுமொழி கூறினார்‌: 


தாயே, அழ வேண்டாம்‌. என்னை மன்னித்து விடுங்கள்‌. 
பெரிய வார்த்தைகளை வீசி இந்த எளியோனைக்‌ கொல்ல 
வேண்டாம்‌. தங்களுடைய செல்வங்கள்‌ இருக்குமிடம்‌ 
சொல்லுகிறேன்‌. அவர்கள்‌ .இருக்குமிடம்‌ பெற்ற தாயான 
தங்களுக்குச்‌ சொல்ல எனக்கு என்ன தடை? பெபற்ற 
பிள்ளைகளுக்கு தாங்கள்‌ என்ன எதிரியா? அல்லது தாங்கள்‌ 
அவர்களின்‌ நலனை வேண்டாதவரா? செய்தி வெளிப்பட்டால்‌ 
அது மற்றவர்‌ செவிகளுக்குப்‌ போய்‌ விடும்‌. அதனால்‌ இன்றைய 
நிலையில்‌ குழந்தைகளுக்கு தீங்கு நேர்ந்து விடும்‌ என்ற 
அச்சத்தால்தான்‌, இதுவரை மறைத்தேன்‌. இனி சொல்லுவதைத்‌ 
தவிர வழியில்லை. தாங்கள்‌ இவ்வாறு பேசிவிட்ட பின்னர்‌ நான்‌ 
இனி வாளாவிருக்கலாமா? எல்லாம்‌ அந்த சர்வேசுவரன்‌ அருள்‌! 
அவன்‌ விட்டபடியே அனைத்தும்‌ நடக்கும்‌. தங்களுடைய 
குழந்தைகள்‌ மயிலாடுதுறைக்கு அருகில்‌ உள்ள என்னுடைய 
சொந்த ஊரான குளத்தூரில்‌ என்னுடைய இளவல்‌ இல்லத்தில்‌ 
நலமாக வளர்கிறார்கள்‌. 


அப்படியா? எனக்குப்‌ போன உயிர்‌ திரும்பி வந்து விட்டது, 
அமைச்சர்‌ தலைவரே. பிள்ளைகளின்‌ மீது எனக்கு உள்ள 
பாசத்தால்‌ தங்களுடைய மனது புண்படும்‌ படி பேசிவிட்டேன்‌. 
அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறேன்‌. நான்‌ என்‌ செல்வங்களைப்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 215 


பார்த்து எவ்வளவு காலம்‌ அகிவிட்டது! அவர்களுடைய பிஞ்சு 
முகம்‌ பார்க்க என்‌ நெஞ்சு துடிக்கிறது மகா மந்திரியாரே! 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ இரவோடு இரவாகப்‌ போய்‌ அவர்களைப்‌ 
பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன்‌. அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள்‌! 

“இதனை எல்லாம்‌ எதிர்பார்த்துதான்‌ நான்‌ இதுவரை 
எதுவும்‌ சொல்ல மறுத்தேன்‌. தாங்கள்‌ இந்நாட்டின்‌ 
மகாராணியார்‌ தாங்கள்‌ வெளியில்‌ சென்றால்‌ அது 
மற்றவர்களுக்குத்‌ தெரியாமல்‌ போகாது. அதனால்‌ குழந்தைகளின்‌ 
உயிருக்கு ஆபத்து நேரலாம்‌. சில நாட்களில்‌ நானே 
குளத்தூருக்குப்‌ போய்‌ அவர்களை அழைத்துக்‌ கொண்டு 
வருகிறேன்‌. நான்‌ சொல்லுவதை நம்புங்கள்‌. 

சில நாட்கள்‌ என்றால்‌? எப்பொழுது?” 

மிக விரைவில்‌. 

அப்படி யென்றால்‌?” 

'ஒரு திங்களில்‌. 

மகாராணியார்‌ மன நிம்மதி பெற்றவரைப்‌ போல 
தென்பட்டார்‌. நன்றியோடு அமைச்சர்‌ தலைவரைப்‌ பார்த்தார்‌: 
அனால்‌ திருச்சிற்றம்பலம்‌ முகத்தில்‌ வேதனை கப்பி இருந்தது. 
அவர்‌ புறப்பட எழுந்தார்‌. இராணியாரும்‌ எழுந்தார்‌. 'நான்‌ போய்‌ 
வருகிறேன்‌ அரசி!' என்று கூறிக்‌ கொண்டே அவர்‌ 
இராணியாருக்கு வணக்கம்‌ செலுத்தி விட்டு நடந்தார்‌. 


அவர்கள்‌ அமர்ந்து பேசிக்‌ கொண்டிருந்த இடத்தை 
யொட்டி ஒரு பெரிய சாளரம்‌ இருந்தது. வெளியில்‌ அரண்மனைத்‌ 
தோட்டம்‌. அந்த சாளரத்தின்‌ மேல்‌ ஒரு அழகிய பலநிறப்‌ பட்டுச்‌ 
சேலை தொங்கிக்‌ கொண்டிருந்தது. 

அமைச்சர்‌ தலைவர்‌ வெளியில்‌ புறப்படவே அந்த 
சாளரத்தை ஓட்டிக்‌ கொண்டு பட்டுச்‌ சேலைக்கு அப்பால்‌ நின்று 
கொண்டு அவர்களுடைய உரையாடலைக்‌ கேட்டுக்‌ கொண்டு 
இருந்த உருவம்‌ வேகமாக அப்பால்‌ போய்‌ தோட்டத்தில்‌ 
மறைந்து விட்டது! 


அருள்‌ விளக்கு அணைந்தது 


அடுத்த வாரம்‌ அதே நாள்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ மகாராணியார்‌ புவனமுழு 
துடையாரின்‌ அந்தப்புரத்திற்குப்‌ புறப்பட்டார்‌. தம்முடைய 
இருப்பிடத்திலிருந்து புறப்படும்போது ஆழ்ந்த சிந்தனையுடன்‌ 
அவர்‌ சென்றார்‌. சித்தனையும்‌ தம்முடன்‌ அழைத்துக்‌ கொண்டு 
சென்றார்‌. அவன்‌ அவரை பயபக்தி யோடு பின்தொடர்ந்தான்‌. 
வேண்டுமென்றே ஏதோ ஓரு திட்டத்தின்‌ அடிப்படையில்தான்‌ 
அவனை அவர்‌ அழைத்துப்‌ போகிறார்‌ என்பது தெரிந்தது. 
போகும்போது அவருடைய மனது வேகமாக வேலை செய்தது. 
அதனை அவரது முகத்தோற்றம்‌ காட்டியது. 

அமைச்சர்‌ தலைவர்‌ மகாராணியாரின்‌ அந்தப்‌ புரத்திற்குள்‌ 
புகுந்தார்‌. இராணியார்‌ எழுந்து நின்று அவரை மரியாதையுடன்‌ 
வரவேற்றார்‌. அமைச்சர்‌ தலைவரும்‌ வணக்கம்‌ செலுத்திவிட்டு 
அமர்ந்தார்‌. இராணியாரும்‌ அவர்‌ எதிரில்‌ அமர்ந்தார்‌. சித்தன்‌ 
தூரத்தில்‌ கைகட்டிக்‌ கொண்டு பயபக்தியோடு நின்றான்‌. 

திருச்சிற்றம்பலம்‌ சித்தனைப்‌ பார்த்து வேண்டுமென்றே 
எப்பொழுதும்‌ பேசுவதைவிட கனமான குரலில்‌ பேசினார்‌: 

சித்தா, தற்பொழுது நான்‌ மகாராணியாரிடம்‌ ஒரு 
முக்யெமான அரசாங்கப்‌ பிரச்சினையைப்‌ பற்றி பேச வேண்டும்‌. 
யாராவது இதனை ஓட்டுக்‌ கேட்டுவிட்டால்‌ ஆபத்தாக 
முடியலாம்‌. எனவே யாராவது சுற்றுப்‌ புறங்களில்‌ ஒட்டுக்‌ 
கேட்கிறார்களா என்பதைப்‌ பார்த்து விட்டு வா. 


சித்தன்‌ எந்தவிதப்‌ பரபரப்பையும்‌ காட்டாமல்‌ மெதுவாகப்‌ 
போய்‌ வெளியில்‌ எட்டிப்‌ பார்த்துவிட்டு உள்ளே வந்தான்‌. 
அவர்கள்‌ பேசுவதை யாருமே கவனிக்கவில்லை என்று கூறினான்‌. 
அவனைத்‌ தம்முடைய அருகிலேயே வந்து நிற்கும்படி அமைச்சர்‌ 
தலைவர்‌ பணித்தார்‌. அவன்‌ அப்படியே செய்தான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 217 


இதனையெல்லாம்‌ இராணியார்‌ உற்று நோக்கினார்‌ 
அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்‌ பொறுமை இழந்து 
கேட்டுவிட்டார்‌; 

“அமைச்சர்‌ தலைவரே, அப்படி என்ன முக்கியமான 
செய்தியைப்‌ பேசப்‌ போகிறோம்‌? அப்படியே பேசினாலும்‌ 
என்னுடைய அந்தப்புரத்தில்‌ ஒட்டுக்‌ கேட்பவர்கள்‌ யார்‌ இருக்கப்‌ 
போகிறார்கள்‌?” 

“மகாராணி, காலம்‌ மிகவும்‌ கெட்டுவிட்டது. சென்ற வாரம்‌ 
தங்களிடம்‌ நான்‌ கூறியபடி, தற்பொழுது உள்ள நிலையில்‌ 
யாரையும்‌ நம்புவது கடினமாக உள்ளது. எதற்கும்‌ முன்‌ 
எச்சரிக்கையாக இருப்பது நல்லதல்லவா?” 


“அது சரியானதே. அத்தகைய முக்கியமான செய்தி 
என்னவோ?” 


நாளை மறுநாள்‌ காலை தங்களுடைய தவப்புதல்வார்களை 
அரண்மனைக்கு அழைத்து வருகிறேன்‌. 

“என்ன, என்‌ அன்புச்‌ செல்வங்கள்‌ வரப்‌ போகிறார்களா? 
நாளை மறுநாள்‌ காலை வருகிறார்களா? இது எத்தனை 
மகிழ்ச்சியான செய்தி! அப்பப்பா, அந்த பால்‌ வழியும்‌ பிஞ்சு 
முகங்களைக்‌ கண்டு மூன்றாண்டுகள்‌ அகி விட்டன. பெரியவன்‌ 
கூட என்னுடைய முகத்தை மறந்து விட்டி ௬ப்பான்‌. அவர்களைக்‌ 
கண்குளிர ஒரு முறை கண்டால்‌ போதும்‌. அதன்‌ பின்னர்‌ நான்‌ 
மகிழ்ச்சியாக இறக்கவும்‌ தயார்‌. 


இராணியார்‌ பூரிப்புடன்‌ பேசிக்‌ கொண்டே போனார்‌. 
பிள்ளைகள்‌ வரப்போகிறார்கள்‌ என்ற செய்தியைக்‌ கேட்டதும்‌ 
மூன்று அண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ அந்த அன்னையின்‌ முகத்தில்‌ 
அன்றுதான்‌ அனந்தம்‌ விளையாடியது. புதுக்களையும்‌, பொலிவும்‌ 
கொண்டு ஒளிர்விடும்‌ அந்தத்‌ தாயின்‌ முகத்தை அமைச்சர்‌ 
தலைவர்‌ வேதனையோடு பார்த்துக்‌ கொண்டே இருந்தார்‌. 
அவருடைய முகத்தில்‌ மகிழ்ச்சி தென்படவில்லை. ஏக்கமே 
தென்பட்டது. பெருமூச்சு விட்டார்‌. இராணியாரே தொடர்ந்தார்‌: 


அமாம்‌, ஒரு திங்களில்‌ அழைத்து வருவதாகச்‌ சென்ற 
வாரத்தில்‌ கூறினீர்கள்‌. அனால்‌ அதற்குள்‌ அழைத்து 
வருகிறீர்களே, தங்களுடைய முடிவில்‌ மாற்றம்‌ செய்ததற்கு 
மகழ்ச்சி. தாங்களும்‌ ஒரு பெண்ணைப்‌ பெற்றவர்‌ அல்லவா! 


218 ஜி. ஏ. வடி வேலு 


தங்களுக்கு ஒரு தாயினுடைய துன்பம்‌ தெரியாமலா போகும்‌? 
மெத்த மகிழ்ச்சி மகா மந்திரியாரே, மெத்த மகிழ்ச்சி! 


'மகாராணியாரே, என்னுடைய முடிவை மாற்றிக்‌ 
கொண்டதின்‌ காரணம்‌ தங்களை மகிழ்விக்க அல்ல. அதற்கு 
வேறு ஒரு வேதனையான காரணம்‌ இருக்கிறது. 


“என்ன, என்ன அது? விரைவில்‌ சொல்லுங்கள்‌, 
பிள்ளைகளின்‌ உடல்‌ நலத்திற்கு ஏதாவது. . 7 


“அவர்களுக்கு ஒரு குறையும்‌ இல்லை தாயே. 
அப்படி யானால்‌?” 


“வேறு ஒரு வேதனையான சம்பவம்‌ நடந்து விட்டது. 
சென்ற வாரம்‌ தங்களிடம்‌ நான்‌ கூறியது போல குளத்தூரில்‌ 
என்னுடைய அண்ணார்‌ பொன்னம்பலம்‌ இல்லத்தில்தான்‌ 
அரசகுமாரர்கள்‌ வளருகிறார்கள்‌. என்னுடைய இளவலுக்கும்‌ 
அரச குமாரர்களுடைய வயதிலேயே இரு அண்‌ குழந்தைகள்‌ 
உள்ளன. அக்குழந்தைகளை மூன்று நாட்களுக்கு முன்பு யாரோ 
கடத்திக்‌ கொண்டு போய்‌ விட்டார்கள்‌. 

“என்ன, என்ன? என்‌ செல்வங்களுக்கு வாழ்வளித்த 
அப்புண்ணியவானின்‌ செல்வங்கள்‌ பறிபோய்விட்டனவா? மகா 
மந்திரியாரே, அந்த பெற்றோர்கள்‌ எப்படித்‌ துடிப்பார்கள்‌! 
யாருக்கும்‌ ஒரு தீங்கும்‌ மனதில்‌ நினைக்காத தங்களுடைய 
குடும்பத்திற்கு ஏற்பட்டுள்ள வேதனையை நினைத்தால்‌ 
என்னுடைய நெஞ்சு வெடித்துவிடும்‌ போல்‌ இருக்கிறது. 

“எல்லாம்‌ அவன்‌ செயல்‌. 

'இது எப்படி நேர்ந்தது? 

'குளத்தூரில்‌ எங்களுடைய இல்லத்தை ஒட்டியுள்ள 
பொழில்‌ மிகவும்‌ விசாலமானது. கல்வி கற்கும்‌ நேரத்தைத்‌ தவிர, 
மற்ற நேரத்தில்‌ குழந்தைகள்‌ அங்குதான்‌ இருப்பார்கள்‌. மூன்று 
நாட்களுக்கு முன்னர்‌ ஒரு நாள்‌ மாலையில்‌ அங்கு விளையாடிக்‌ 
கொண்டு இருந்தார்கள்‌. துர்பாக்கிய வசமாக பிள்ளைகள்‌ 
இருவரும்‌ மாயமாக மறைந்து விட்டார்கள்‌. பின்னர்‌ அவர்களைக்‌ 
காணவே யில்லை. எங்கு தேடியும்‌ எங்களுடைய செல்வங்கள்‌ 
கிடைக்கவில்லை. ஆண்டவன்‌ அருளால்‌ அரசகுமாரர்கள்‌ 
அச்சமயம்‌ அங்கு இல்லை. அப்போது அவர்கள்‌ இல்லத்தில்‌ 
ஆசானிடம்‌ கல்வி கற்றுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இன்றேல்‌, 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 219 


அவர்களுடைய கதியும்‌ அதோ கதியாகி இருக்கும்‌! உருக்கத்தோடு 
கூறிய திருச்சிற்றம்பலம்‌ கண்களிலே கண்ணீர்‌ சொரிந்தது. 
அதனைப்‌ பார்த்து இராணியாரும்‌ அழுது கொண்டே பேசினார்‌: 


அமைச்சர்‌ தலைவரே, அதனைச்‌ சொல்லாதீர்கள்‌. என்‌ 
நெஞ்சு நடுங்குகிறது. காணாமல்‌ போன குழந்தைகளைக்‌ 
கண்டுபிடிக்க என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்‌?” 


“வேண்டிய ஏற்பாடுகள்‌ அனைத்தும்‌ செய்திருக்கிறேன்‌. 
பிள்ளைகளைத்‌ தேட ஏராளமான ஒற்றர்களை அனைத்து 
திக்குகளுக்கும்‌ அனுப்பி இருக்கிறேன்‌.” 

அந்த பினாகபாணியின்‌ அருளால்‌ அவர்கள்‌ யாதொரு 
துன்பமும்‌ இன்றி வந்து சேரட்டும்‌. 

தாயே, இச்செயலுக்கு வேறு ஏதோ பின்னணி இருக்க 
வேண்டுமென்று என்னுடைய உள்‌ உணர்வு கூறுகிறது. 


என்ன? 


குழந்தைகளைக்‌ கடத்தியவர்கள்‌ தவறாக நினைத்து 
என்னுடைய சகோதரன்‌ குழந்தைகளைக்‌ கடத்தி இருக்க 
வேண்டும்‌. அதாவது என்னுடைய சகோதரன்‌ குழந்தைகளை 
அரசகுமாரர்கள்‌ என்று தவறாக கருதி கடத்தி இருக்க வேண்டும்‌. 
இன்றேல்‌, என்னுடைய சகோதரனுடைய செல்வங்கள்‌ 
கடத்தப்பட காரணமே இல்லை. இன்று சோழ நாடு உள்ள 
நிலையில்‌ என்னால்‌ இப்படித்தான்‌ யூகிக்க முடிகிறது. 


'சிவ சிவா! இது மேலும்‌ வேதனையான செய்தி. ஊரார்‌ 
பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தால்‌ தம்‌ பிள்ளைகள்‌ தாமே 
வளருமென்பார்களே! ஆனால்‌ என்னுடைய பிள்ளைகளை 
ஊட்டி வளர்த்ததற்காக தங்களுடைய குடும்பத்திற்கு இப்படி. ஒரு 
தண்டனையா? இந்த பாவத்தை நான்‌ எங்கு போய்‌ போக்குவேன்‌?” 
இராணியார்‌ அழுது துடித்தார்‌ திருச்சிற்றம்பலம்‌ 
கண்களிலிருந்தும்‌ நீர்‌ கொட்டியது. அந்த சோகக்‌ காட்சியைக்‌ 
காண இயலாது சித்தனுடைய உள்ளம்‌ துடித்தது. 

“தாயே, வேதனைப்பட்டு ஆவதென்ன? எல்லாம்‌ அந்த 
இராசேசுவரர்‌ மீது பாரத்தைப்‌ போட்டுவிட்டு ஆவன 
செய்வோம்‌, இனி அரச குமாரர்கள்‌ குளத்தூரில்‌ இருப்பது 
ஆபத்து என்பதால்தான்‌ நாளை மறுநாளே அவர்களை இங்கு 
அழைத்து வர எல்லா ஏற்பாடுகளையும்‌ செய்துவிட்டேன்‌. 


220 ஜி. ஏ. வடிவேலு 


இவர்கள்‌ பேச்சின்போது சென்ற வாரத்தில்‌ செய்தது 
போலவே ஒரு உருவம்‌ சாளரத்தின்‌ மேல்‌ தொங்கிய பல்‌ நிறப்‌ 
பட்டுச்‌ சேலைக்கப்பால்‌ ஓளிந்து கொண்டு ஓட்டுக்‌ கேட்டது. 
சேலைக்கப்பால்‌ மங்கலாகத்‌ தெரிந்த அவ்வுருவத்தை சித்தன்‌ 
கவனித்துவிட்டான்‌. தன்னுடைய பார்வையை அப்படியே மகா 
மந்திரியார்மீது திருப்பினான்‌. மகா மந்திரியார்‌ அவன்‌ உணர்த்த 
விரும்பிய செய்தியைப்‌ புரிந்து கொண்டு தலையை அசைத்தார்‌. 
தானும்‌ அதனைக்‌ கவனித்துவிட்டதாகக்‌ குறிப்பால்‌ காட்டினார்‌. 


குறிப்பிட்ட நாள்‌ காலை எவ்விதமான ஆடம்பரமும்‌ 
இல்லாது ஒரு சிவிகை கொண்டு வரப்பட்டு, அரண்மனை 
வாயிலில்‌ இறக்கி வைக்கப்பட்டது. அதில்‌ இருந்து அமைச்சர்‌ 
தலைவர்‌ வெளியே வந்தார்‌. பின்னர்‌ ஐந்து வயது, நான்கு வயது 
நிரம்பிய இரு சிறுவர்களும்‌ வெளியே வந்தார்கள்‌. இரு 
பிள்ளைகளும்‌ தம்முடைய இரு கரங்களையும்‌ பற்றிக்‌ கொண்டு 
இருபுறங்களில்‌ நடக்க, அமைச்சர்‌ தலைவர்‌ மெதுவாக 
அந்தப்புரம்‌ நோக்கி நடந்தார்‌. 

மூன்றாண்டுகள்‌ தம்மைவிட்டுப்‌ பிரிந்திருந்த மகவுகளை 
வரவேற்க மகாராணியார்‌ வெகுநேரத்திற்கு முன்பே அந்தப்புர 
வாயிலுக்கு வந்து காத்திருந்தார்‌. இளவரசன்‌ எதிரிலியும்‌, மற்ற 
இராணியாரும்‌, கோதையும்‌ புடைசூழ புவனமுழுதுடையார்‌ 
வழிமேல்‌ விழி வைத்த வண்ணம்‌ நின்று கொண்டு இருந்தார்‌. 


அம்மா, அதோ வந்துவிட்டார்கள்‌' என்று கோதை 
உற்சாகத்துடன்‌ கூறினாள்‌. வெகு தூரத்தில்‌ பொழிலில்‌ நடந்து 
வந்து கொண்டி ருந்த குழந்தைகளையும்‌ அமைச்சர்‌ தலைவரையும்‌ 
கோதை தன்னுடைய கரம்‌ நீட்டி சுட்டிக்‌ காட்டினாள்‌. 

ஆம்‌, அரச செல்வங்கள்‌ வந்து விட்டார்கள்‌!” என்று கூறிக்‌ 
கொண்டே எதிரிலி அவர்களை நோக்கி ஓடினான்‌, 
எதிர்கொண்டு அழைக்க. அவர்களை நெருங்கிய எதிரிலி இரு 
பிள்ளைகளையும்‌ தூக்கி மார்போடு அணைத்துக்‌ கொண்டான்‌. 
அவர்களை ஏந்திக்‌ கொண்டு மகிழ்வுடன்‌ மகாராணியாரிடம்‌ ஓடி 
வந்தான்‌. அமைச்சர்‌ தலைவர்‌ பின்னால்‌ தொலைவில்‌ நடந்து 
வந்து கொண்டிருந்தார்‌. 

நான்‌ பெற்ற அன்புச்‌ செல்வங்காள்‌! என்று பரபரப்‌ 
போடும்‌, பூரிப்போடும்‌ கூறியவாறு மகாராணியார்‌ அவர்களை 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 221 


வாங்கி மார்போடு அணைத்துக்‌ கொண்டார்‌ பின்னர்‌ 
அவர்களுடைய பால்வழியும்‌ முகங்களைப்‌ பார்த்தார்‌. 


அந்தோ, அந்த நேரத்தில்‌ எதிர்பாராதது நடந்து விட்டது. 
சோழர்‌ குல விளக்கை ஏற்றி வைக்க வந்த புவனமுழுதுடையார்‌, 
மாமன்னர்‌ இரண்டாம்‌ இராசராசரின்‌ அன்பிற்கும்‌, 
அபிமானத்திற்கும்‌ அளான பட்டத்தரசியார்‌ திடீரெனத்‌ தரையில்‌ 
வீழ்ந்தார்‌. இதனைத்‌ தூரத்தில்‌ இருந்து கவனித்த திருச்சிற்றம்பலம்‌ 
பரபரப்போடு விரைந்து நடந்து வந்தார்‌. 

ஆனால்‌, அவர்‌ அங்கு வந்து சேர்வதற்குள்‌ அந்த அன்பு 
அன்னையின்‌ ஆவி சிவபதம்‌ போய்ச்‌ சேர்ந்து விட்டது. 


பொன்னொளி பூத்தது 
பொன்னி வள நாட்டில்‌ 


[.0காராணி புவனமுழுதுடையாரின்‌ எதிர்பாராத முடிவு 
எல்லோருக்கும்‌ அதிர்ச்சி அளித்தது. திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
செய்வதறியாது துடித்தார்‌. மற்ற இராணியாரும்‌, கோதையும்‌ 
எதிரிலிப்‌ பெருமாளும்‌ கண்ணீர்‌ விட்டுப்‌ புலம்பினார்கள்‌. 

இந்த துக்ககரமான செய்தி விரைவிலேயே பழையாறை நகர்‌ 
எங்கும்‌ பரவிவிட்டது. அயிரமாயிரம்‌ மக்கள்‌ கண்ணீர்‌ வடியக்‌ 
கதறிக்‌ கொண்டு ஆயிரம்தளி அரண்மனைக்கு வெளியே 
குழுமிவிட்டார்கள்‌. எங்கும்‌ சோகம்‌, ஏக்கம்‌, பரிதவிப்பு! 


புலிக்கொடி அரைக்கம்பத்தில்‌ சோர்ந்து தொங்கிக்‌ 
கொண்டு இருந்தது. கல்விக்‌ கூடங்கள்‌, கவின்‌ பெரும்‌ நூல்‌ 
நிலையங்கள்‌, அரசாங்க அலுவலகங்கள்‌, அங்காடிகள்‌ 
அத்தனையும்‌ உடனே மூடப்பட்டு விட்டன. 


மலர்களின்‌ நடுவே நெடுந்துயில்‌ கொண்டிருந்த 
அன்னையை மக்கள்‌ வரிசையாக வந்து தரிசித்து, இறுதி வணக்கம்‌ 
செய்துவிட்டு அழுதுக்‌ கொண்டே அப்பால்‌ போனார்கள்‌. 


மகாராணியாரின்‌ சிறப்புகளைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ கூட்டம்‌ 
ஒருபுறம்‌. அவர்‌ செய்த தான தருமங்களைப்‌ போற்றும்‌ கூட்டம்‌ 
ஒருபுறம்‌. அரசரும்‌, அவரும்‌ வாழ்ந்த அன்பு வாழ்வினைச்‌ 
சித்தரிக்கும்‌ கூட்டம்‌ ஒருபுறம்‌. மூன்று ஆண்டுகள்‌ பிரிந்த 
பிள்ளைகளைப்‌ பார்த்த உடனேயே ஏற்பட்ட மனமகிழ்ச்சியைத்‌ 
தாங்க இயலாது உயிர்விட்ட தாயன்பைப்‌ போற்றுவார்‌ ஒருபுறம்‌. 
இவ்வாறு நகரெங்கும்‌, நாடெங்கும்‌ அந்த சோழ மாதேவியின்‌ 
பேச்சாகவே இருந்தது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 223 


மகாராணியாரின்‌ மரணச்‌ செய்தியைத்‌ தாங்கிய திரு 
முகத்தை அமைச்சர்‌ தலைவர்‌ எல்லா சிற்றரசர்களுக்கும்‌, 
நாடுகாவல்‌ அதிகாரிகளுக்கும்‌ முறைப்படி அனுப்பி வைத்தார்‌. 
ஓரிருவரைத்‌ தவிர எல்லோரும்‌ தலைநகரை நோக்கி விரைந்து 
வந்தார்கள்‌. மகாராணியாருக்கு இறுதி வணக்கம்‌ 
செலுத்தினார்கள்‌. பின்னர்‌, அந்த தெய்வத்தாய்‌ பெருவேந்தர்‌ 
இராசராசன்‌ அடக்கம்‌ செய்யப்பட்ட அதே இடத்தில்‌, அவருக்கு 
அண்மையில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. 

மகாராணியார்‌ மரணத்திற்கு வந்த சிற்றரசர்களும்‌, 
நாடுகாவல்‌ அதிகாரிகளும்‌ அமைச்சர்‌ தலைவரிடம்‌ 
பேசவேயில்லை. அவர்கள்‌ தனித்தனியாக கூடி மறைவாகப்‌ பேசிக்‌ 
கொண்டு இருந்தார்கள்‌. மகாராணியாரின்‌ மரணத்திற்கு 
சிற்றம்பலம்தான்‌ காரணம்‌ எனத்‌ தூற்றினார்கள்‌. அவர்‌ 
தம்முடைய உறவினனுக்கு பட்டம்‌ சூட்ட செய்த சூழ்ச்சியின்‌ 
விளைவே இந்த மரணம்‌ என்றார்கள்‌. சோழ வம்ச வழக்கப்படி 
இராசராசனின்‌ மூத்த புதல்வனுக்கு இளவரசு பட்டம்‌ 
கட்டியிருப்பின்‌ நாட்டில்‌ அமளி ஏற்பட்டிராது. மகாராணி 
பிள்ளைகளைப்‌ பிரிய வேண்டி வந்திராது. அவர்களைப்‌ பார்த்து 
இராணியார்‌ உயிர்விட வேண்டியும்‌ வந்திராது. இவ்வாறு 
அவர்கள்‌ வாதிட்டார்கள்‌. சவ அடக்கம்‌ முடிந்தவுடனேயே 
அவர்கள்‌ தங்களுடைய உறைவிடங்களுக்கு போக 
ஆயத்தமானார்கள்‌. 


இதனைத்‌ திருச்சிற்றம்பலம்‌ உணர்ந்தார்‌. அந்த நிலையிலும்‌ 
அவர்‌ ஓவ்வொரு சிற்றரசரும்‌, நாடுகாவல்‌ அதிகாரியும்‌ தங்கி 
இருந்த இடத்திற்குச்‌ சென்றார்‌. நேரில்‌ அவர்களைப்‌ போய்ப்‌ 
பார்த்தார்‌. அரசு நிலையைப்‌ பற்றி சில முக்கியமான தகவல்கள்‌ 
பேச வேண்டிள்ளதால்‌ அன்று பழையாறையிலேயே தங்கும்படி 
வேண்டிக்‌ கொண்டார்‌. அன்று இரவு இரண்டாம்‌ யாமத்தில்‌ 
அரண்மனையில்‌ சபை கூட ஏற்பாடு செய்துள்ளதாகவும்‌, அதில்‌ 
அருள்கூர்ந்து கலந்து கொள்ளுமாறும்‌ வேண்டினார்‌. அமைச்சர்‌ 
தலைவரே தங்களுடைய இடம்‌ தேடி வந்ததால்‌ அவர்களுடைய 
உள்ளங்கள்‌ நெகிழ்ந்தன. சபையில்‌ கலந்து கொள்ள 
இசைந்தார்கள்‌. 

அன்று இரவு குறித்த நேரத்தில்‌ சபை கூடியது. மூன்று 
ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ கூடிய அச்சபையிலே அசாதாரண 
பரபரப்பு நிலவியது. 


224 ஜி. ஏ. வடிவேலு 


முதலமைச்சர்‌ முதலில்‌ அனைவருக்கும்‌ வணக்கம்‌ கூறி 
வரவேற்றார்‌. கூட்டத்தை துவக்கி வைத்துப்‌ பேசினார்‌. தான்‌ 
சோழநாட்டின்‌ காவிரி நீரைப்‌ பருகி வளர்ந்தவன்‌ என்றும்‌, சோழ 
மண்ணின்‌ துரோகி அல்லவென்றும்‌ உருக்கமாக எடுத்துரைத்தார்‌. 
மறைந்ந மாமன்னர்‌ கருத்துக்கு மாறாகத்தான்‌ என்றுமே 
நடந்தவன்‌ அல்ல; அவருடைய கருத்தின்படிதான்‌ எதிரிலி 
பெருமாளுக்கு அவர்‌ முன்னிலையில்‌ இளவரசு பட்டம்‌ 
சூட்டப்பட்டது என வாதிட்டார்‌. 


இதனை அங்கு கூடியிருந்தவர்கள்‌ நம்பவில்லை. அங்கு 
நிலவிய சலசலப்பு அங்கு கூடியவர்களின்‌ உணர்வைப்‌ 
பிரதிபலித்தது. 

“என்னுடைய சொல்லில்‌ உங்களுக்கு நம்பிக்கை 
ஏற்படவில்லை என்று தெரிகிறது. எனக்கு உள்ள ஓரே சாட்சி 
நாம்‌ அனைவரும்‌ இறையாகப்‌ போற்றி வணங்கும்‌ சோழமாதா 
அம்மங்கையாழ்வார்தான்‌. எதிரிலிக்கு இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்ட 
வேண்டும்‌ என்று கருத்து தெரிவித்தவரே அந்த மாதாதான்‌. 
எதிரிலிக்கு இளவரசு பட்டம்‌ சூட்டும்‌ போதும்‌ அந்த 
அன்னையார்‌ உடன்‌ இருந்தார்‌. நீங்கள்‌ விரும்பினால்‌ அவரைப்‌ 
போய்‌ பார்த்து ஐயத்தை அகற்றிக்‌ கொண்டு வாருங்கள்‌, 
சிற்றம்பலம்‌ உருக்கமாகப்‌ பேசினார்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌ ஒரு கரத்தை கோதையின்‌ தோள்‌ மீதும்‌ 
மறு கரத்தை ஒரு இராணியாரின்‌ தோள்‌ மீதும்‌ போட்டுக்‌ 
கொண்டு அம்மங்கையாழ்வார்‌ மெதுவாக நடந்து 
அவ்விடத்திற்கு வந்தார்‌. அனைவரும்‌ எழுந்து நின்று அவரை 
வணங்கி வரவேற்றார்கள்‌. அங்கிருந்த ஓர்‌ அசனத்தின்‌ மீது 
அழ்வார்‌அடிகள்‌ சாய்ந்தார்‌. மூச்சு வாங்க மெதுவான குரலில்‌ 
பேசினார்‌: 


‘சோழ நாட்டின்‌ மீது நீங்காத பற்றும்‌, பக்தியும்‌ 
கொண்டுள்ள என்‌ செல்வங்காள்‌! அமைச்சர்‌ தலைவர்‌ கூறியதைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டுதான்‌ உள்ளே வந்தேன்‌. அவர்‌ கூறியது 
அத்தனையும்‌ உண்மை. இதில்‌ அவருடைய சூழ்ச்சி எதுவுமே 
இல்லை. எல்லோரும்‌ என்றும்போல ஒன்றுபட்டு பிறந்த 
மண்ணின்‌ பேரும்‌ புகழும்‌ நிலைக்க உதவுங்கள்‌ அந்த 
முக்கண்ணன்‌ நம்‌ அனைவரையும்‌ காப்பாற்றுவார்‌ இதனைப்‌ 
பேசும்போது அவருக்கு மூச்சுத்‌ திணறியது. இருமல்‌ வந்தது. 
பேச்சை நிறுத்திக்‌ கொண்டார்‌. கோதை அவரை மெதுவாகச்‌ 
சாய்த்து படுக்க வைத்தாள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 225 


அம்மங்கையாழ்வாரின்‌ சொல்‌ அங்கு கூடியிருந்தோர்‌ 
உள்ளங்களைத்‌ தொட்டது. அவர்‌ நாவில்‌ பொய்‌ வராது. அந்த 
சோழ குல மாதா முதிர்ந்த ஞானி. அவர்‌ நா நல்லதைத்தான்‌ 
பேசும்‌. நமச்சிவாயா என்ற நாமத்தைத்‌ சொல்லிப்‌ பழகிய அந்த 
நா தீமையானவற்றை ஒருக்காலும்‌ உச்சரிக்காது. இதனை 
அவர்கள்‌ அறிவார்கள்‌. எனவே அவர்கள்‌ பொறுமையோடு 
அழ்வார்‌அடிகள்‌ கூறியதைச்‌ சிந்தித்தார்கள்‌. அமைதி நிலவியது. 

செங்கை மாவட்ட நாடுகாவல்‌ அதிகாரி இராச நாராயண 
சம்புவராயன்‌ எழுந்து நின்று கேட்டார்‌: 


‘சோழர்‌ குல தெய்வத்தாய்‌ பெருமாட்டி ஆழ்வார்‌ 
அடிகளார்‌ சொல்லுவதை நாங்கள்‌ நம்பாமல்‌ இருக்க முடியாது. 
அனால்‌ ஒன்று. மாமன்னருடைய விருப்பம்‌ கங்கைகொண்ட 
சோழபுரம்‌ நெறியுடை பெருமாளுடைய புதல்வன்‌ எதிரிலி 
பெருமாளுக்கு இளவரசு பட்டம்‌ சூட்ட வேண்டும்‌ என்பது. 
இதனை ஒத்துக்‌ கொள்ளுகிறீர்களா அமைச்சர்‌ தலைவரே? 

அம்‌, அது தான்‌ மன்னர்‌ விருப்பம்‌. இது முதலமைச்சரின்‌ 
மறுமொழி. 

அனால்‌ அரசர்‌ விருப்பப்படி எதிரிலிப்‌ பெருமாளுக்கு 
இளவரசு பட்டம்‌ சூட்டாமல்‌ வேறு ஒருவருக்கு இளவரசு 
பட்டம்‌ சூட்டக்‌ காரணம்‌? 

மன்னர்‌ விரும்பிய அதே எதிரிலிக்குத்தான்‌ இளவரசு 
பட்டம்‌ சூட்டப்பட்டது? 

அப்படியாயின்‌ இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டப்பட்ட அதே 
நாளில்‌ கங்கைகொண்ட சோழபுரத்திலிருந்து ஒருவன்‌ சிவிகையில்‌ 
கொண்டு வரப்பட்டானே அவன்‌?” 


“மறைந்த மன்னர்‌ இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்ட எதிரிலியை 
அழைத்து வருமாறு என்னைப்‌ பணித்தார்‌. அன்றைய நிலை 
குழப்பத்தில்‌ இருந்தது. எதிரிலியை பகிரங்கமாக அழைத்து 
வந்திருப்பின்‌ அவரை நீங்கள்‌ அரண்மனைக்கு உள்ளே 
விட்டிருக்க மாட்டீர்கள்‌. எனவே அவரை வேறு வழியில்‌ 
அழைத்து வந்தேன்‌: 

'சிவிகையைப்‌ பற்றியும்‌, அதில்‌ வந்தவனைப்‌ பற்றியும்‌ 
எதுவும்‌ சொல்லாமல்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ மறைப்பது 
என்னவோ? குத்தலாகக்‌ கேட்டார்‌, நித்த வினோத சம்புவராயர்‌. 


226 ஜி. ஏ. வடிவேலு 


'சம்புவராயரே, இங்குதான்‌ குழப்பமே பிறந்தது. உங்களை 
ஏமாற்றவும்‌ உங்கள்‌ அனைவரின்‌ கவனத்தை வேறு பக்கம்‌ 
திருப்பவும்‌ வெற்றுச்‌ சிவிகை ஒன்றை அரண்மனையை நோக்கிச்‌ 
சுமநது வர ஏற்பாடு செய்தேன்‌. ஆனால்‌ அதற்கு உள்ளே ஒருவன்‌ 
இருந்ததுதான்‌ என்னையும்‌ ஏமாற்றிவிட்ட மர்மமாக இருக்கிறது. 

அப்படியா, அவன்‌ யார்‌? 

நிச்சயமாக அவன்‌ எதிரிலிப்‌ பெருமாள்‌ கிடையாது. 
தற்பொழுது இதே அரண்மனையில்தான்‌ அவன்‌ இருக்கிறான்‌! 

'இங்கு அவன்‌ இருக்கிறானா? அச்சிறுப்பாக்கம்‌ சிறையில்‌ 
அடைக்கப்பட்டவன்‌ இங்கு எப்படி வந்தான்‌?” 


'நான்‌ கொண்டு வரச்‌ செய்த வெற்றுச்‌ சிவிகையில்‌ 
உண்மையிலேயே ஒருவன்‌ இருந்தான்‌ என்பதை ஒற்றர்‌ மூலம்‌ 
அறிந்தேன்‌. அது ஏதோ பயங்கர சதி என்று கருதினேன்‌. எனவே 
சிவிகையில்‌ இருந்தவனைத்‌ தேடிப்‌ பிடிக்க பல ஏற்பாடுகளைச்‌ 
செய்தேன்‌. பயன்‌ இல்லை. இறுதியாக இறைவன்‌ அருளால்‌ 
எதிர்பாராத வகையில்‌ அவன்‌ கிடைத்து விட்டான்‌. அதோ அங்கு 
நிற்கிறானே, அவன்‌ ஓரு சமணன்‌. பெயர்‌ சித்தன்‌. 
அச்சிறுப்பாக்கம்‌ சிறையிலிருந்த எதிரிவியை மீட்பித்து 
என்னிடம்‌ கொண்டு வந்து சேர்த்தவன்‌. அந்த வீராதி வீரன்தான்‌. 


தங்களுடைய பேச்சு புதுமையாக இருக்கிறது. ஒரு கற்பனை 
நாடகம்‌ போலத்‌ தென்படுகிறது. அதிருக்கட்டும்‌, யார்‌ அவன்‌? 
எப்படி, எதற்காக சிவிகைக்குள்‌ ஏறி வந்தான்‌? 


“இந்த வினாக்களைப்‌ பல நூறு தடவைகள்‌ அவனிடம்‌ 
நயமாகவும்‌, பயமுறுத்தியும்‌, துன்புறுத்தியும்‌ கேட்டுவிட்டேன்‌. 
அனால்‌ அவனிடம்‌ தக்க மறுமொழி பெற முடியவில்லை. 

தொலைவில்‌ வாயிற்படி அருகில்‌ நின்றிருந்த சித்தன்‌ 
ஒருவனை அழைத்துக்‌ கொண்டு மகா மந்திரியாரை நெருங்கி 
வந்தான்‌. வந்தவனை அங்குக்‌ கூடியிருந்தவா்கள்‌ கண்டார்கள்‌. 
நாம்‌ அச்சிறுபாக்கம்‌ சிறையில்‌ அடைத்தவன்‌ இவனே” என்றார்‌ 
சம்புவராயர்‌. அதனை மற்றும்‌ சிலர்‌ ஆமோதித்தார்கள்‌. வேதம்‌ 
மிடுக்குடன்‌ சித்தன்‌ அருகில்‌ நின்றிருந்தான்‌. அவன்‌ யாரையும்‌ 
பொருட்படுத்தவில்லை. 

சித்தா, அவனை அப்பால்‌ அழைத்துக்‌ கொண்டு போ' 
சிற்றம்பலம்‌ சித்தனுக்கு ஆணையிட்டார்‌. அவன்‌ வேதத்தை 
அழைத்துக்‌ கொண்டு வெளியே சென்று விட்டான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 227 


'இவன்‌ குற்றவாளி என்று நன்கு தெரிகிறது. அப்படி 
யிருந்தும்‌ இவனைச்‌ சிறையில்‌ அடைக்காது வெளியில்‌ விட்டு 
வைத்திருப்பதின்‌ நோக்கம்‌?” இது சம்புவராயரின்‌ வினா. 


“அவனை வெளியில்‌ விட்டு அவனுடைய 
நடவடிக்கைகளைக்‌ கண்காணிக்க ஏற்பாடுகள்‌ செய்திருக்கிறேன்‌. 
அதனால்‌ உண்மை தெரிய வாய்ப்பு ஏற்படலாம்‌ அல்லவா?” 


சபையில்‌ ஐயமும்‌, குழப்பமும்‌ குறைந்தபாடில்லை. 
அமைச்சர்‌ தலைவர்‌ புகன்றதெல்லாம்‌ ஒரு கதை போலத்‌ தான்‌ 
மற்றவர்களுக்குத்‌ தென்பட்டது. அதனை அவர்கள்‌ நம்பவில்லை. 
நம்பாமல்‌ இருக்கவும்‌ இயலவில்லை. ஒவ்வொருவரும்‌ அருகில்‌ 
இருந்தவர்களுடன்‌ அதனைப்‌ பற்றி விவாதிக்க ஆரம்பித்தார்கள்‌. 
சபையில்‌ பேச்சு அரவம்‌ மேலோங்கி நின்றது. அவர்கள்‌ மனம்‌ 
விட்டு பேசட்டும்‌ என அமைச்சர்‌ தலைவர்‌ காத்திருந்தார்‌. 


நீண்ட நேரம்‌ கழிந்தது. இராசவங்கார முத்தரையன்‌ என்ற 
குறுநில மன்னர்‌ எழுந்து நின்றார்‌. சபையில்‌ அமைதி நிலவியது. 
அனைவரும்‌ அவரையே உற்றுப்‌ பார்த்தார்கள்‌. 

'சபையோர்களே! அமைச்சர்‌ தலைவர்‌ கூற்றை 
உண்மையென்றே வைத்துக்‌ கொள்வோம்‌. மகாராணியார்‌ பிரிந்த 
சோகம்‌ நம்முடைய மனங்களை விட்டு நீங்காத இந்நிலையில்‌ 
இச்சபையைக்‌ கூட்டியதின்‌ காரணம்‌?' இந்த வினா தொடுத்த 
முத்தரையர்தான்‌ ஏதோ மிகவும்‌ சாமர்த்தியமாக வினா 
தொடுத்துவிட்டதாக நினைத்துக்‌ கொண்டு பெருமையோடு 
சபையைப்‌ பார்த்தார்‌. அதற்கு முதலமைச்சர்‌ அளித்த மறுமொழி: 


'முத்தரையரே, அதற்கு காரணம்‌ இருக்கிறது. இன்றைக்கு 
சோழ நாட்டை பேராபத்து சூழ்ந்துள்ளது. அதனைப்‌ பற்றி 
உங்களுக்கு எடுத்துக்‌ கூறுவது இந்நாட்டின்‌ முதலமைச்சர்‌ என்ற 
முறையில்‌ என்னுடைய கடமையாகும்‌. உங்கள்‌ அனைவரின்‌ 
ஒத்துழைப்போடு அதனை எதிர்த்து நிற்பது அடியேன்‌ பொறுப்பு. 
எனவே உங்களுடைய பரிபூரண ஒத்துழைப்பை வேண்டவே 
இச்சபையைக்‌ கூட்டினேன்‌. 


சோழ நாட்டிற்கு ஆபத்தா? யார்‌ மூலமாக, எங்கிருந்து 
வந்திருக்கிறது? எங்களைத்‌ திசை திருப்ப தாங்கள்‌ சொல்லும்‌ 
சொல்‌ இது என்பதை நாங்கள்‌ அறியாததல்ல. புசபல வீரன்‌ 
அகோரமல்லன்‌ குத்தலாகக்‌ கூறினார்‌. மற்றவர்கள்‌ கொல்‌ என்று 
சிரித்து விட்டார்கள்‌. 


228 ஜி. ஏ. வடிவேலு 


சிற்றரசர்களே, நாடு காவல்‌ தலைவர்களே! வேதனை 
நிரம்பிய இதயத்தோடு பேசுகிறேன்‌, அருள்கூர்ந்து ஏளனம்‌ 
செய்ய வேண்டாம்‌. சோழ நாடு இன்று சிரிக்கும்‌ நிலையில்‌ 
இல்லை. அழுது கதறும்‌ நிலையில்‌ இருக்கிறது. ஈழ சேனாதிபதி 
பாண்டிய நாட்டை விழுங்கி விட்டான்‌. சோழ நாட்டின்மீது பாய 
ஆயத்தமாக இருக்கிறான்‌. தற்போது நிலவும்‌ போக்கு இனியும்‌ 
நீடித்தால்‌ வெகு விரைவில்‌ பாண்டி நாட்டைப்போல சோழ 
நாடும்‌ ஈழத்தின்‌ குடியிருப்பாக மாறிவிடும்‌. 

முதலமைச்சரின்‌ சொற்களில்‌ தென்பட்ட வேதனை 
அங்கிருந்தவர்கள்‌ உள்ளத்தைத்‌ தொட்டது. அனைவரும்‌ 
வாயடைத்து வாளாயிருந்தார்கள்‌ மெளனம்‌ நிலவியது. 
அவரையே உற்றுப்‌ பார்த்தார்கள்‌. அவர்‌ நா தழு தழுக்கப்‌ 
பேசினார்‌: 


'அருள்கூர்ந்து இந்த ஓலையைப்‌ படியுங்கள்‌. இது ஈழ 
வேந்தன்‌ பராக்கிரமபாகு மதுரை மன்னன்‌ பராக்கிரம 
பாண்டியனுக்கு அனுப்பியது. அமைச்சர்‌ தலைவர்‌ தாம்‌ மறைத்து 
வைத்திருந்த ஒரு ஓலையை எடுத்து அண்மையில்‌ 
அமர்ந்திருந்தவரிடம்‌ நீட்டினார்‌. அதனை வாங்கியவர்‌ 
படித்துவிட்டு தமக்கு அண்மையில்‌ இருந்தவரிடம்‌ கொடுத்தார்‌. 
ஒவ்வொருவராக அதனைப்‌ படித்து முடித்தார்கள்‌. அதனைப்‌ 
படித்த அச்சபையிலிருந்த ஒவ்வொருவரின்‌ மீசையும்‌ துடித்தது. 
முகம்‌ இரத்தமானது. அவர்கள்‌ நிமிர்ந்து அமர்ந்தார்கள்‌. சோழ 
நாட்டின்மீது ஈழ நாடு படையெடுக்கப்‌ போகிறதா? 

பின்னர்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ அந்த ஓலையைத்‌ தான்‌ 
கைப்பற்றிய விதத்தைப்‌ பற்றி விவரமாகக்‌ கூறினார்‌. தாம்‌ ஒரு 
மாற்று ஓலையைத்‌ தயாரித்து அந்த ஓலைக்குப்‌ பதிலாக 
அனுப்பியதையும்‌ எடுத்துரைத்தார்‌ அதனால்‌ ஏற்பட்ட 
விளைவுகளையெல்லாம்‌ விளக்கமாகவே பேசினார்‌, மேலும்‌ 
தொடர்ந்தார்‌: 


'எனதருமைச்‌ சகாக்களே! தொன்மையான இந்த சோழ 
அரசுக்கு சோதனை வந்துள்ளது. விஜயாலய சோழர்‌ நிறுவிய 
புனித அரசுக்கு எதிரில்‌ இன்று வாழ்வா, சாவா என்ற வினா 
பூதாகாரமாக நிற்றெது. அதற்கு நாம்‌ அளிக்கப்‌ போகும்‌ விடை 
என்ன? நாம்‌ ஒன்றுபட்டு நாட்டை இந்த ஆபத்திலிருந்து 
காப்பாற்றப்‌ போகிறோமா அல்லது ஒருவரையொருவர்‌ பழித்துக்‌ 
கொண்டும்‌, இழித்துக்‌ கொண்டும்‌, ஐயப்பட்டுக்‌ கொண்டும்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 229 


இருந்துவிட்டு இந்நாட்டை ஈழத்தின்‌ அடிமையாக்கப்‌ 
போகிறோமா? இதுதான்‌ இன்று நம்முன்‌ உள்ள வினா, தனி 
மனிதனுடைய விருப்பு வெறுப்பு பெரிதல்ல, நம்மைப்‌ 
பெற்றெடுத்த தாய்நாடு பெரிது. 


“அப்படித்தான்‌ இங்கு என்ன தவறு நடந்துவிட்டது? 
இளவரசன்‌ முடிசூடும்‌ நிலையில்‌ இல்லாதிருப்பின்‌ உறவினருக்கு 
முடிசூட்டுவது சோழ வரலாற்றில்‌ புதியதல்ல. இன்றைக்கு சுமார்‌ 
நூறு ஆண்டுகளுக்கு முன்னால்‌ சோழ சக்கரவர்த்தி 
வீரராஜேந்திரரும்‌ அவருடைய புதல்வரும்‌ நோயினால்‌ 
பீடிக்கப்பட்டார்கள்‌. தம்முடைய புதல்வன்‌ நாட்டை ஆள 
இயலாது என வீரராஜேந்திரன்‌ கருதினார்‌. எனவே தம்முடைய 
சகோதரியின்‌ புதல்வனான முதலாம்‌ குலோத்துங்கனுக்கு இந்த 
சோழ சிம்மாதனத்தை அளித்தார்‌. இது வரலாறு; நீங்கள்‌ 
அறியாதது அல்ல. 

நான்‌ கூறியதையே மீண்டும்‌ கூறுகிறேன்‌. நான்‌ எந்தத்‌ 
தவறும்‌ செய்யவில்லை. உங்களைவிட இந்த நாட்டின்‌ மீதோ 
அல்லது இந்த அரசின்‌ மீதோ நான்‌ பற்றில்‌ குறைந்தவனல்ல. 
என்னை நம்புங்கள்‌. இன்னும்‌ சொல்லப்‌ போனால்‌ உங்களைப்‌ 
போலவே நானும்‌ வழி வழியாக வந்த இந்த சோழ மணிமுடியை 
அரச குமாரர்களுக்குத்தான்‌ சூட்ட விரும்புகிறேன்‌. இப்பொழுது 
செய்துள்ளது தேவையை முன்னிட்டு செய்யப்பட்ட ஒரு 
இடைக்கால ஏற்பாடு. எதிரிலிக்குப்‌ பின்னர்‌ அவனுடைய 
வாரிசுக்கு சோழ அரசை ஆளும்‌ உரிமையை அளிக்க மாட்டோம்‌. 
இராசராசரின்‌ மூத்த புதல்வனுக்கே முறைப்படி பட்டம்‌ 
சூட்டப்படும்‌; இது உறுதி! 

இதனை மகா மந்திரியார்‌ கூறும்போது அனைவரும்‌ 
கைகளைத்‌ தட்டி ஒலி எழுப்பினார்கள்‌. திருச்சிற்றம்பலமுடை 
யாரின்‌ நாட்டுப்‌ பற்றையும்‌ உள்ளத்தின்‌ தூய்மையையும்‌ அவர்கள்‌ 
உணரத்‌ தொடங்கினார்கள்‌. தாங்கள்‌ அத்தகைய மேலானவரைப்‌ 
பற்றி ஐயப்பட்டதற்காக மனதில்‌ வேதனைப்பட்டனர்‌. 
சிலைகளைப்‌ போல ஆடாது, அசையாது அவரைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே இருந்தனர்‌. திருச்சிற்றம்பலம்‌ மேலும்‌ தொடர்ந்தார்‌: 


'இதுவரை நாட்டின்‌ நிலைமையைப்‌ பற்றிக்‌ கூறி விட்டேன்‌. 
உங்களுடைய தோற்றத்திலிருந்து உங்களுடைய மனதில்‌ மாற்றம்‌ 
ஏற்பட்டு உள்ளதாக நினைக்கிறேன்‌. ஓரளவிற்கு என்‌ மீது 
உங்களுடைய உள்ளத்தில்‌ ஏற்பட்டிருந்த மாசைப்‌ 
போக்கிவிட்டதாகவே நினைக்கிறேன்‌. 


280 ஜி. ஏ. வடிவேலு 


அவர்‌ பேசும்போது அனைவரும்‌ ஏககாலத்தில்‌ எழுந்து 
நின்றார்கள்‌. “எங்களை மன்னிக்க வேண்டும்‌. தெரியாது நாங்கள்‌ 
தங்களை ஓயப்பட்டுவிட்டோம்‌' என்று அவர்கள்‌ பேசத்‌ 
தொடங்கினார்கள்‌. யார்‌ என்ன சொல்கிறார்கள்‌ என்று புரியாத 
குழப்பநிலை அங்கு சிறிது நேரம்‌ நீடித்தது. “அருள்கூர்ந்து 
அனைவரும்‌ அமருங்கள்‌' என்று முதலமைச்சர்‌ கரம்‌ கூப்பவே 
மீண்டும்‌ அமர்ந்தார்கள்‌. 

நான்‌ சொல்ல வேண்டியது இன்னும்‌ இருக்கிறது. என்‌ 
மீதுள்ள மாசைத்‌ துடைத்துக்‌ கொள்ளவே இதுவரை நீங்கள்‌ 
விரும்பாதிருந்தும்‌ இப்பதவியில்‌ ஒட்டிக்‌ கொண்டு இருந்தேன்‌. 
தற்பொழுது அந்த மாசைப்‌ போக்கிவிட்டதாக நினைக்கிறேன்‌. 
என்னால்‌ இயன்றதை நாட்டிற்குச்‌ செய்து விட்டேன்‌. எனக்கும்‌ 
வயதாகி விட்டது. இனி எனக்கு ஓய்வு தேவை. எனவே அருள்‌ 
கூர்ந்து அரசு பொறுப்புகளிலிருந்து விடுபட எனக்கு அனுமதி 
தாருங்கள்‌. அடுத்த முதலமைச்சராகவும்‌, படைத்‌ தலைவராகவும்‌ 
யாரை நியமிக்கலாம்‌ என நீங்களே சொல்லுங்கள்‌. நீங்கள்‌ 
சொல்பவரிடம்‌ பொறுப்புகளை ஒப்படைக்கிறேன்‌. மேலும்‌. 


முதலமைச்சர்‌ தம்முடைய உரையை முடிப்பதற்குள்‌ 
அனைவரும்‌ எழுந்து விட்டார்கள்‌ அவர்‌ அமர்ந்திருந்த 
இடத்திற்கு நான்‌, நீ என முந்திக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 'முடியாது: 
தங்களுக்கு பொறுப்புகளிலிருந்து விடுதலை அளிக்க முடியாது. 
தங்களைப்‌ பற்றி நாங்கள்‌ தவறாக கணித்ததற்கு மன்னிக்க 
வேண்டும்‌. தாங்கள்‌ தொடர்ந்து தலைமை தாங்கி சோழ அரசைக்‌ 
காப்பாற்ற வேண்டும்‌. ஒரு மனதாக அவர்கள்‌ பேசினார்கள்‌. சிலர்‌ 
அவருடைய கரத்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டு அழுதார்கள்‌. அங்கு 
ஒரு பெரிய சோக நாடகமே அரங்கேறியது. அனைவரையும்‌ 
மீண்டும்‌ அமருமாறு திருச்சிற்றம்பலமுடையார்‌ சைகை செய்தார்‌. 
அவர்கள்‌ அமர்ந்தார்கள்‌. பல்லவராயர்‌ ஆசனத்திலிருந்து எழுந்து 
நின்றார்‌. அவர்‌ என்ன சொல்லப்‌ போகிறாரோ என்று 
ஆவலோடும்‌, ஏக்கத்தோடும்‌ அங்கிருந்தவர்கள்‌ அவருடைய 
முகத்தையே பார்த்தார்கள்‌. 


“என்னுடைய அன்பு சகாக்களே, எனக்கென்று எந்த தனி 
உணர்வும்‌ கிடையாது. அவற்றையெல்லாம்‌ நாட்டின்‌ 
நலனுக்காகப்‌ பலியிட்டு பல அண்டுகள்‌ அகிவிட்டன. நாட்டின்‌ 
நலனே என்னுடைய நலன்‌. உங்கள்‌ விருப்பமே என்னுடைய 
விருப்பம்‌. உங்களுடைய கட்டளையைச்‌ சிரமேற்கொண்டு 


இப்பதவியில்‌ தொடர்கிறேன்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 231 


இச்சமயம்‌ பெருத்த மகிழ்ச்சி ஒலிகள்‌ எழுந்தன. 
அனைவரும்‌ கரங்களைப்‌ பலமாகத்‌ தட்டித்‌ தங்கள்‌ ஒப்புதலை 
வெளியிட்டார்கள்‌. 


'திருச்சிற்றம்பலமுடையார்‌ வாழ்க, சோழ அரசு வெல்க!” 
என்ற குரல்கள்‌ நடுநிசியில்‌ அந்நகரமெங்கும்‌ கேட்கும்படி பலமாக 
ஒலித்தன. அவை ஒருவாறு அடங்கிய பின்னர்‌ பல்லவராயர்‌ 
மேலும்‌ தொடர்ந்தார்‌: 


'சோழ மண்டல சிற்றரசர்களே, காவல்‌ தலைவர்களே! இந்த 
நேரம்‌ புனிதமான நேரம்‌. நமக்குள்‌ இருந்த ஐயங்கள்‌ அகன்றன. 
இதற்காக யாருமே வருந்த வேண்டியதில்லை. நம்மில்‌ யாருமே 
நாட்டு நலனுக்கு மாறாக எதுவுமே செய்து விடவில்லை. 
இதுதான்‌ நாட்டிற்கு நல்லது என்ற நம்பிக்கையில்‌ நமக்கு தெரிந்த 
வழியில்‌ நாம்‌ செயல்பட்டோம்‌. உங்கள்‌ நிலையில்‌ நான்‌ 
இருந்திருப்பின்‌ நீங்கள்‌ செய்ததைதான்‌ நானும்‌ செய்திருப்பேன்‌. 
சென்றது சென்றதாகவே இருக்கட்டும்‌. இனி நடக்க வேண்டியதை 
கவனிப்போம்‌. எந்த நேரத்திலும்‌ ஈழப்படைகளும்‌, பாண்டிய 
நாட்டுப்‌ படைகளும்‌ சோழ எல்லைக்குள்‌ புகலாம்‌. அதனைச்‌ 
சமாளிக்க நம்முடைய படைகளை பலப்படுத்த வேண்டியதுதான்‌. 
நம்முடைய முழுமுதற்‌ பணியாகும்‌. நமக்குள்‌ நிலவிய குழப்பத்தின்‌ 
விளைவாகச்‌ சென்ற மூன்று அண்டு காலமாக நாடு அரசன்‌ 
இல்லாமல்‌ இருக்கிறது. எனவே நாட்டை நடத்திச்‌ செல்ல 
உடனே இளவரசன்‌ எதிரிலிப்‌ பெருமாளுக்கு அரசு முடி சூட்ட 
வேண்டும்‌” 


அதுவே ஏற்றது. உடனே செய்ய வேண்டும்‌. எதிரிலிக்கு 
முடி சூட்ட வேண்டும்‌. சிற்றரசர்கள்‌ ஏக மனதாகக்‌ கூறினார்கள்‌. 
அங்கு பகைமை மறைந்தது. அன்பு மலர்ந்தது. ஐயம்‌ அழிந்தது. 
நம்பிக்கை ஒளி வீசியது. இருள்‌ அகல, ஒளி பிறந்தது. 


அந்நேரத்திலே சித்தன்‌ இளவரசன்‌ எதிரிலியை அழைத்து 
வந்தான்‌. அமைச்சர்‌ தலைவர்‌ அவனை சபைக்கு 
அறிமுகப்படுத்தினார்‌. அனைவரும்‌ எழுந்து நின்று இளவரசருக்கு 
மரியாதை செலுத்தினார்கள்‌. அதுவரை அவனை சிற்றரசர்கள்‌ 
முன்னர்‌ தலைகாட்ட விடவில்லை அமைச்சர்‌ தலைவர்‌. 
இளவரசன்‌ எதிரிலி அமைச்சர்‌ தலைவருக்கு அருகில்‌ இருந்த 
அசனத்தில்‌ அமர்ந்தான்‌. அதன்‌ பின்னரே மற்றவர்கள்‌ 
அமர்ந்தார்கள்‌. 


232 ஜி. ஏ. வடிவேலு 


அந்நேரத்தில்‌ அரண்மனை சோதிடர்‌ அழைக்கப்பட்டார்‌. 
முடி சூட்டு விழாவிற்கு நாள்‌ குறித்துக்‌ கொடுக்குமாறு அமைச்சர்‌ 
தலைவர்‌ பணித்தார்‌. சோதிடர்‌ ஓலைகளைப்‌ புரட்டினார்‌. 
இறுதியில்‌ ஒரு நல்ல நாளைக்‌ குறித்துக்‌ கொடுத்தார்‌. ஒரு வார 
காலம்‌ மகாராணியார்‌ மரணத்திற்கு துக்கம்‌ கொண்டாடுவது 
என்றும்‌, அதன்‌ பின்னர்‌ சோதிடர்‌ குறித்துக்‌ கொடுத்த நாளிலே 
மணிமுடி சூட்டு விழா நடத்துவது என்றும்‌ முடிவாயிற்று. சபை 
குதூகலத்துடன்‌ கலைந்தது. 

மன்னர்‌ முடி சூட்டுவிழாச்‌ செய்தி நாடெங்கும்‌ பறை 
அடித்து அறிவிக்கப்பட்டது. குறித்த நாளுக்கு இரண்டு 
நாட்களுக்கு முன்பே தலைநகருக்குள்‌ மக்கள்‌ கடல்‌ புகுந்து 
விட்டது. சோழ நாட்டைப்‌ பீடித்திருந்த அச்சம்‌ அகன்றது, 
குழப்பம்‌ ஒழிந்தது என்பதால்‌ மக்களுடைய மகிழ்ச்சிக்கு 
எல்லையே இல்லை. எங்கும்‌ இன்பநாதம்‌ ஒலித்தது. 


முடி சூடும்‌ புனித நாளிலே உதயத்துக்கு முன்னர்‌ எதிரிலிப்‌ 
பெருமாள்‌ சோழ மண்ணிற்கு வாழ்வும்‌, வளமும்‌ அளிக்கும்‌ 
பொன்னியின்‌ புது வெள்ளத்தில்‌ நீராடி வந்தான்‌. 
மூன்றாண்டுகளுக்கு முன்னர்‌ அமைச்சர்‌ தலைவருடன்‌ 
சென்றதைப்‌ போலவே அன்றும்‌ இராசராசேசரமுடையார்‌ 
திருக்கோயிலுக்கு அமைச்சர்‌ தலைவருடன்‌ சென்று 
ஓராவதேசுவரரை மனமுருக வணங்கினான்‌. பின்னர்‌ 
அரண்மனைக்கு வந்து மறைந்த மாமன்னர்‌ இரண்டாம்‌ 
இராசராசர்‌, மகாராணியார்‌ புவனமுழுதுடையார்‌ 
திருவுருவங்களுக்கு முன்னர்‌ தண்டனிட்டு விழுந்து வணங்கினான்‌. 


அரண்மனையை ஓட்டிய பரந்தவெளியில்‌ எங்கும்‌ மக்கள்‌ 
கடல்‌. அவர்களின்‌ மத்தியில்‌ புலிக்கொடி புத்தொளி பெற்று 
பட்டொளி வீசிப்‌ பறந்தது. 

மங்கள நேரத்திலேயே எதிரிலிப்‌ பெருமாள்‌ மனைமீது 
அமர்த்தப்பட்டான்‌. அவனுக்கு அத்தி மாலை சூட்டினார்கள்‌. 
மலர்‌ மாரி அவன்‌ மீது பொழிந்தார்கள்‌. 

ஐவகை துந்துபிகள்‌ ஒலிக்க, மங்கள நாதம்‌ எங்கும்‌ பொங்கி 
எழ, மறைகள்‌ முழங்க, மக்கள்‌ உள்ளமெல்லாம்‌ மலர சோழப்‌ 
பேரரசின்‌ புராதன திருமுடியை அம்மங்கை ஆழ்வார்‌ பக்தியோடு 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 233 


எடுத்து அமைச்சர்‌ தலைவர்‌ திருச்சிற்றம்பலமுடையாரிடம்‌ 
கொடுத்தார்‌. அவர்‌ தலை தாழ்த்தி மணிமுடியை வாங்கி, அதனை 
எதிரிலியின்‌ சென்னியில்‌ சூட்டினார்‌. 

'இராசகேசரி இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ வாழ்க! என்ற 
குரல்‌ அரண்மனையை அதிரடித்தது. விண்ணை முட்டி 
எதிரொலித்தது. 

கி.பி. 1166- அம்‌ ஆண்டில்‌ எதிரிலிப்‌ பெருமாள்‌ மணிமுடி 
தரித்து இராசகேசரி இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ என்ற பட்டப்‌ 
பெயருடன்‌ சோழப்‌ பேரரசின்‌ மன்னரானார்‌. 


(முதல்‌ பாகம்‌ நிறைவு பெறுகிறது.) 


இரண்டாம்‌ பாகம்‌ 


மணிகள்‌ மறைந்தன 


இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ முடிசூட்டு விழா இனிது 
முடிவுற்றது. சில நாட்கள்‌ ஒடி விட்டன. சிற்றரசர்கள்‌ அனைவரும்‌ 
தங்களுடைய பகுதிகளுக்குச்‌ சென்று விட்டார்கள்‌. நாடுகாவல்‌ 
அதிகாரிகளும்‌ மனநிறைவுடன்‌ சென்றுவிட்டார்கள்‌ 
அவர்களுடைய மனத்திலிருந்த பகைமை ஒழிந்தது. சோழ 
அரசுக்கு முழு மனதுடன்‌ ஒத்துழைப்பு நல்கினார்கள்‌. 

சோழ மன்னர்‌ இராசாதிராசன்‌ தம்முடைய முதல்‌ பணியாக 
குழப்பத்தின்‌ விளைவாக ஏற்பட்டிருந்த சீர்கேடுகளைப்‌ போக்கி 
நாட்டை செம்மைப்‌ படுத்துவதில்‌ ஈடுபட்டார்‌. அங்காங்கு 
சட்டத்தையும்‌ ஒழுங்கையும்‌ நிலை நிறுத்த அரும்பாடுபட்டார்‌. 
சோழ நாடு எங்கும்‌ சுற்றுப்‌ பயணம்‌ செய்து முகாமிட்டு 
குடிகளின்‌ குறைகளைக்‌ கேட்டறிந்தார்‌. அவற்றைக்‌ களைய 
ஆவன செய்தார்‌. 


மன்னருக்கு ஆர்வம்‌ இருந்த அளவிற்கு அனுபவம்‌ இல்லை. 
எனவே பல்லவராயர்‌ அவருக்குத்‌ தக்கதொரு வழிகாட்டி யாகச்‌ 
செயல்பட்டார்‌. படை பலத்தை பெருக்கினார்‌. நாட்டில்‌ அமைதி 


நிலவியது. 


அனால்‌ சோழ நாட்டிற்குத்‌ தற்காலிகமாக ஏற்பட்டிருந்த 
துன்பங்களைப்‌ போக்கி, அதனை மகோன்னத நிலைக்குக்‌ 
கொண்டுவர காரணமாக இருந்த சேனாதிபதி சிற்றம்பல 
முடையார்‌ மட்டும்‌ மகிழ்வற்று இருந்தார்‌. சதா சர்வகாலமும்‌ 


236 ஜி. ஏ. வடிவேலு 


அவருடைய உள்ளத்தை வேதனை அரித்துக்‌ கொண்டு இருந்தது. 
அடிக்கடி பெருமூச்சு விடுவார்‌. தனிமையில்‌ அமர்ந்து காலம்‌ 
போவது தெரியாது எதையோ நினைத்து ஏங்கிக்‌ கொண்டு 
இருப்பார்‌. 

அவருடைய மனத்துயரை மன்னரால்‌ உணர முடிந்தது. 
ஆனால்‌ அந்தப்‌ பெரியவரே அதனைப்‌ பற்றி சொல்லாதபோது 
தாம்‌ வலியக்‌ கேட்பது பண்பல்ல என அவர்‌ வாளாவிருந்தார்‌. 
அமைச்சர்‌ தலைவர்‌ படும்‌ துயரைப்‌ பார்த்து மன்னர்‌ மனம்‌ 
கலங்கினார்‌. மாமன்னர்‌ இராசராசர்‌ மறைவுக்குப்‌ பின்னர்‌ 
தம்முடைய மனப்‌ போராட்டங்களைப்‌ பற்றி மறைந்த மகாராணி 
புவனமுழுதுடையாருடன்தான்‌ திருச்சிற்றம்பலம்‌ பேசுவது 
வழக்கம்‌. அந்த அரசமாதாவும்‌ மன்னரைப்‌ பின்பற்றி 
போய்விட்டார்‌. 


இப்பொழுதெல்லாம்‌ பல்லவராயர்‌ தம்முடைய மனதில்‌ 
இருப்பதை ஓரளவேனும்‌ யாருடனாவது சொல்லுகிறாரென்றால்‌, 
அது சித்தனுடன்தான்‌. அவன்‌ அவர்‌ சொல்லுவதைக்‌ கேட்பான்‌. 
செயல்படுவான்‌, அத்துடன்‌ சரி! தானாகவே எதையும்‌ கேட்டறிய 
முயலவே மாட்டான்‌. அதற்கான துணிவு அவனுக்கு இல்லை. 
மேலும்‌ அவர்‌ மீது அவன்‌ வைத்திருந்த மரியாதை கேள்வி 
கேட்காமல்‌ தடுத்தது. இந்த சூழ்நிலையில்‌ பல்லவராயரின்‌ 
இதயமலர்‌ மொட்டை கவலைகள்‌ என்னும்‌ வண்டுகள்‌ அரித்துக்‌ 
கொண்டு இருந்தன. 

ஒரு நாள்‌ இரவு பழையாறை நகரம்‌ இருள்‌ என்ற கரிய 
போர்வையை மூடிப்‌ போர்த்தி உறங்கிக்‌ கொண்டு இருந்தது. 
எங்கும்‌ எல்லையில்லா அமைதி நிலவியது. நகரக்‌ காவலர்கள்‌ 
தங்களுடைய கடமையைச்‌ செவ்வனே செய்வதற்கு அறிகுறியாக 
அவ்வப்போது எழுப்பிய ஓலிகளைத்‌ தவிர, வேறு எதுவும்‌ 
கேட்கவில்லை. அந்தப்‌ பெரிய நகரில்‌ பகலில்‌ இருந்த கலகலப்பும்‌, 
வேகமும்‌ எங்கு மறைந்ததோ! 

சோழ மாளிகையும்‌ அமைதியாகவே உறங்கிக்‌ 
கொண்டிருந்தது. அதில்‌ ஒரு பிரதான பள்ளி அறை. அந்த 
அறையின்‌ பளிங்குத்‌ தரையில்‌ ஆங்காங்கு இரத்தினங்கள்‌ 
பதிக்கப்பட்ட பட்டுக்‌ கம்பளங்கள்‌ விரிக்கப்பட்டிருந்தன. 
கூடத்தில்‌ பல கலைப்‌ பொருட்களும்‌, 'மர பொம்மைகளும்‌ 
வரிசை வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. சாளரங்களில்‌ பல 
நிறங்களைக்‌ கொண்ட பட்டாடைகள்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தன. அவை காற்று வீசுவதற்கு ஏற்ப அசைந்து ஆடிக்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 237 


கொண்டி ருந்தன. உள்ளே துயில்‌ கொள்பவர்களுக்கு சாமரம்‌ 
வீசுவதைப்‌ போல இருந்தது அது. 


இருண்ட அந்தப்‌ பள்ளி அறையில்‌ ஒரே ஒரு விளக்கு 
மட்டும்‌ எரிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்கும்‌ மிகவும்‌ 
மங்கலாகவே ஒஓளிர்விட்டது. அவ்வறையின்‌ மூலைகளில்‌ 
வைக்கப்பட்டிருந்த செப்புச்‌ சிலைகளின்‌ கரங்களில்‌ 
பொருத்தப்பட்டி ரந்த தங்கக்‌ கலசங்களில்‌ அகில்‌, சந்தனப்‌ புகை 
எழுந்து அறை எங்கும்‌ பரவி வாசனை வீசிக்‌ கொண்டிருந்தது. 
இது இன்பபோதை ஏற்படுத்தியது. 

அந்த எழில்மிகு சயனக்‌ கூடத்தின்‌ மத்தியிலே ஒரு 
எழிலார்ந்த தங்கக்‌ கட்டில்‌. இரத்தினங்கள்‌ பதிக்கப்பட்ட 
அக்கட்டிலின்‌ கால்கள்‌ மங்கிய ஒளியிலும்‌ சுடர்விட்டுப்‌ 
பிரகாசித்தன. 

அந்தக்‌ கட்டிலின்‌ மீது விரிக்கப்பட்டிருந்த பூம்பட்டு 
மெத்தையின்‌ மேல்‌ இரு குழந்தைகள்‌ தங்களை மறந்து உறங்கிக்‌ 
கொண்டிருந்தன. உறக்கத்திலும்‌ அக்குழந்தைகளின்‌ முகத்தில்‌ 
தென்பட்ட சிரிப்புக்குப்‌ போட்டியாக எந்த இரத்தினமும்‌ 
ஒளிர்விடவில்லை. குழந்தைகளின்‌ இருபுறங்களிலும்‌ அன்னைமார்‌ 
படுத்து துயில்‌ கொண்டிருந்தார்கள்‌. அவர்களைப்‌ பெற்ற 
அன்னை புவனமுழுதுடையார்‌ சிவலோகம்‌ சேர்ந்துவிட்டார்‌. 
இனி அவர்களை அளாக்குவது தங்களுடைய பொறுப்பு 
என்பதை உணர்ந்த மற்ற அன்னையர்கள்‌ குழந்தைகளைப்‌ பெற்ற 
தாயினும்‌ மேலாக அவர்களை வளர்த்தார்கள்‌. அல்லும்‌ பகலும்‌ 
அவர்களைப்‌ பிரிவதே கிடையாது. எனவே இரவில்‌ கூட 
அவர்களை ஒரு விசாலமான மஞ்சத்தில்‌ படுக்க வைத்து 
இருபுறமும்‌ படுத்திருந்தனர்‌, காலஞ்சென்ற மன்னரின்‌ மற்ற 
இல்லக்கிழத்திகளான தரணிமுழுதுடையாரும்‌, தென்னவன்‌ 
கிழானடியும்‌, அவனிமுழுதுடையாளும்‌. இம்மூவரில்‌ இரு 
அன்னையர்‌ இரு குழந்தைகளையும்‌ அணைத்தபடி யே துயிலில்‌ 
ஆழ்ந்து இருந்தார்கள்‌ அறையின்‌ கதவுகளை மூடி 
உள்தாழ்ப்பாள்‌ போட்டி ருந்தார்கள்‌. 

மூன்றாம்‌ யாமத்தின்‌ துவக்க நேரம்‌, அந்த அறையோடு 
இணைக்கப்பட்டிருந்த சுரங்கப்‌ பாதையின்‌ கதவு மெதுவாகத்‌ 
திறந்தது. எவ்வித ஓசையும்‌ ஏற்படுத்தாத அளவிற்கு அது 
மெதுவாக நகர்ந்தது. பின்னர்‌ உச்சி முதல்‌ பாதம்வரை கரிய 


238 ஜி. ஏ. வடிவேலு 


போர்வையால்‌ போர்த்தப்பட்ட ஒரு உருவம்‌ அப்பாதையிலிருந்து 
மேலே வந்தது. அது அறைக்குள்‌ மெதுவாக அடியெடுத்து 
வைத்து உள்ளே வந்தது. ஒரு நோட்டம்‌ வீசி பள்ளியறை 
முழுவதையும்‌ பார்த்தது. பின்னர்‌ மஞ்சத்தை நோக்கி மெதுவாக 
அடிமேல்‌ அடியெடுத்து வைத்தது. மஞ்சத்தை நெருங்கியதும்‌ 
அதில்‌ உறங்கிக்‌ கொண்டிருந்த குழந்தைகளையும்‌ 
இராணியரையும்‌ கண்டது. 

அவ்வுருவம்‌ திட்டமிட்டே கையில்‌ ஒரு கசக்கிய 
இலையைக்‌ கொண்டு வந்திருந்தது. முதலில்‌ மெதுவாக 
தரணிமுழுதுடையாள்‌ நாசிக்கு அருகில்‌ காட்டியது. பின்னா்‌ 
அவனிமுழுதுடையாள்‌ நாசிக்கு அருகிலும்‌, தென்னவன்‌ 
கிழானடி நாசிக்கு அருகிலும்‌ காட்டியது. அதைப்போல இரு 
பிள்ளைகளின்‌ நாசிகளுக்கு நேராகக்‌ கொண்டு போய்க்‌ 
காட்டியது. கொஞ்ச நேரம்‌ அவர்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டே 
நின்றது. சிறிது நேரத்தில்‌ உறக்கத்திலும்‌ புன்னகை தவழும்‌ 
உதடுகள்‌ இறுகின. அவர்களுடைய முகங்கள்‌ கறுத்தன. உடல்கள்‌ 
விரைத்தன. இம்மாறுதல்களை அவ்வுருவம்‌ கவனித்தது. மன 
நிறைவு கொண்டது. 


குழந்தைகளை அணைத்திருந்த அரசியரின்‌ கரங்களை 
மெதுவாக எடுத்து அப்பால்‌ வைத்தது. குழந்தைகளைத்‌ தூக்கி 
தன்னுடைய இரு தோள்கள்‌ மீதும்‌ கிடத்திக்‌ கொண்டது. பின்னர்‌ 
தன்னுடைய கரிய போர்வையால்‌ போர்த்திக்‌ கொண்டது. 
மெதுவாக மீண்டும்‌ சுரங்க வழியில்‌ இறங்கியது. இறங்கிய பின்னர்‌ 
உள்ளே இருந்துகொண்டே சுரங்கக்‌ கதவை தள்ளி வழியை 
மறைத்துவிட்டது. 


இந்த சுரங்கப்பாதை நமக்கு ஏற்கனவே தெரிந்தது தான்‌. 
இந்தப்‌ பாதை வழியாகத்தான்‌ முன்னர்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
எதிரிலியை இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்ட அழைத்து வந்தார்‌. 


அரண்மனை மதில்‌ ஓரம்‌ நெடிது ஓங்கி வளர்ந்த ஒரு 
ஆலமரம்‌. அதன்‌ அடியில்‌ இருந்த புதரின்‌ இடையே 
பொருத்தப்பட்டிருந்த ஒரு கல்‌ மெதுவாக அசைந்தது. அது 
திறந்து ஒரு மனிதன்‌ போகக்கூடிய அளவிற்கு வழி ஏற்படுத்தியது. 
குழந்தைகளை ஏந்திவந்த உருவம்‌ அவ்வழியிலிருந்து வெளியே 
வந்தது. பரபரப்புடன்‌ வெளியே வந்த அவ்வுருவம்‌ ஒரு பெருமூச்சு 
விட்டுக்‌ கொண்டே சுற்றுப்புறம்‌ பார்வையை செலுத்தியது. 
யாரும்‌ தென்படவில்லை. அகழியிலிருந்த முதலைகள்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 239 


போரிட்டுக்‌ கொண்டு, எழுப்பிய ஒலிகள்‌ பயங்கரமாக ஒலித்தன. 
மரங்களில்‌ இருந்த பறவைகள்‌ அங்காங்கு தாறுமாறாகக்‌ கூவி 
அமைதியைக்‌ கலைத்துக்‌ கொண்டிருந்தன. 


தன்னை யாருமே கவனிக்கவில்லை என்பதை அறிந்த 
அவ்வுருவம்‌ குழந்தைகளைத்‌ தரையின்‌ மீது கடத்தியது. மீண்டும்‌ 
அந்த சதுரமான கல்லைத்‌ தள்ளி சுரங்கப்‌ பாதையை 
மூடிவிட்டது. பின்னர்‌ குழந்தைகளை எடுத்து மார்போடு 
அணைத்தவாறு அந்த கரிய போர்வையால்‌ போர்த்திக்‌ கொண்டு 
அவ்விடத்தைவிட்டு அகழியின்‌ விளிம்பிற்கு வந்தது. அங்கு ஒரு 
படகு கயிற்றினால்‌ ஒரு மரத்தோடு சேர்த்து கட்டப்பட்டி ருந்தது. 
அவ்வுருவம்‌ குழந்தைகளுடன்‌ அப்படகில்‌ ஏறியது. குழந்தைகளை 
படகுக்குள்‌ கிடத்திவிட்டு, கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து 
படகைச்‌ செலுத்தி மறுகரையை அடைந்தது. 


அந்த இரவில்‌ அப்படியொரு நிகழ்ச்சி நடைபெறும்‌ என 
எதிர்பார்த்தோ என்னவே அல்லது வழக்கப்படி உளவு வேலை 
செய்ய இரவுகளில்‌ உறக்கமற்று அலைவதின்‌ விளைவோ 
என்னவே அகழிக்கு வெளியில்‌ உலவிக்‌ கொண்டிருந்த சித்தன்‌ 
அவவுருவத்தைப்‌ பார்த்து விட்டான்‌. உடனே அவன்‌ ஓடி அருகில்‌ 
தென்பட்ட பெரிய வேங்கை மரத்தை ஒட்டிப்‌ பதுங்கிக்‌ 
கொண்டான்‌. மரத்தைச்‌ சூழ்ந்திருந்த புதர்‌ அவனை நன்கு 
மறைத்துக்‌ கொண்டது. 


சித்தன்‌ இருப்பதை அந்த கரிய உருவம்‌ அறிய 
நியாயமில்லை. அந்த பயங்கர இருளில்‌ சித்தன்‌ தூரத்திலிருந்து 
ஒரு கரிய உருவம்‌ நகருவதைத்தான்‌ காண முடிந்தது. வேறு 
எதுவும்‌ அவனால்‌ அறியமுடியவில்லை. அவ்வுருவம்‌ தாங்கி 
இருந்த குழந்தைகள்‌ போர்வைக்கு உள்ளே இருந்ததாலும்‌ மேலும்‌ 
அது தொலைவிலிருந்ததாலும்‌ குழந்தைகளை அவன்‌ பார்க்க 
இயலவில்லை. 


குழந்தைகளை ஏந்திச்‌ சென்ற உருவத்திற்கு எதிரில்‌ வேறு 
ஒரு கரிய உருவம்‌ வந்தது. அதுவும்‌ உரு தெரியாதபடி நன்கு 
போர்த்தி இருந்தது. குழந்தைகள்‌ கைமாறின. 

இதனை சித்தன்‌ கவனித்தான்‌ ஏதோ பொருள்‌ 
கைமாறுகிறது என்றுதான்‌ அவன்‌ நினைத்தான்‌. அது 
அரண்மனையில்‌ களவாடப்பட்ட பொருளாக இருக்கும்‌ என 
நினைத்தான்‌. குழந்தைகள்‌ என நினைக்க நியாயமில்லை. 
அவனுக்கு எதுவுமே இருளில்‌ தெளிவாகத்‌ தெரியவில்லை. 


240 ஜி. ஏ. வடிவேலு 


ஏதோ ஒரு பெரிய விபரீதம்‌ நடந்து கொண்டு இருக்கிறது 
என்பதை மட்டும்‌ அவன்‌ உணர்ந்து கொண்டான்‌. அவன்‌ விரும்பி 
இருப்பின்‌ விரைந்து போய்‌ அவ்வுருவங்களைத்‌ தடுத்து 
இருக்கலாம்‌. காவலர்களை குரல்‌ கொடுத்து அழைத்து 
இருக்கலாம்‌. இவற்றை யெல்லாம்‌ செய்யாது அவன்‌ உணர்வற்று 
மரம்போல நின்று கொண்டே இருந்தான்‌. அவன்‌ அப்படி 
ஏதாவது செய்திருப்பின்‌ அங்கேயே பிணமாகி இருப்பான்‌. 
எதிரியினுடைய குறுவாள்‌ அந்த சமணனுடைய உடலைத்‌ தழுவி 
யிருக்கும்‌. சமணனான அவன்‌ எந்த நிலையிலும்‌ ஆயுதம்‌ ஏந்துவது 
இல்லை. நின்று கொண்டே இருந்தான்‌. கண்களைக்‌ கசக்கிக்‌ 
கொண்டு பார்த்தான்‌. அப்பொழுது அங்கு ஒரு உருவம்தான்‌ 
தென்பட்டது. மற்றொரு உருவம்‌ எப்படி அங்கு வந்தது, எப்படி 
மாயமாக மறைந்தது என்பதை அறியாது விழித்தான்‌. அந்த 
ஒற்றனுக்கே அது பேரதிர்ச்சியாக இருந்தது. தன்‌ கண்ணெதிரில்‌ 
இருந்த ஒரு உருவம்‌ சென்ற திக்கை அறிய அவனால்‌ 
இயலவில்லை. அதற்காக தன்னையே மிகவும்‌ நொந்து 
கொண்டான்‌. 


சுரங்கப்பாதையின்‌ மூலம்‌ வெளிப்பட்ட உருவம்‌ 
அவ்விடத்தைவிட்டு நடந்தது. சித்தன்‌ பதுங்கிப்‌ பதுங்கி அதனைப்‌ 
பின்‌ தொடர்ந்தான்‌. அந்த உருவம்‌ எங்கு இருளில்‌ 
மறைந்துவிடுமோ என்ற அச்சத்தால்‌ அவன்‌ இருதயம்‌ வேகமாக 
அடித்துக்‌ கொண்டது. அனால்‌ அப்படியொன்றும்‌ 
நடக்கவில்லை. இன்னும்‌ சொல்லப்‌ போனால்‌ தற்பொழுது 
அதனுடைய நடையில்‌ ஒரு மிடுக்கு தென்பட்டது. அது யாரையும்‌ 
பொருட்படுத்துவதாகத்‌ தெரியவில்லை. எதற்கும்‌ அஞ்சுவதாகத்‌ 
தெரியவில்லை. அதன்‌ வேலைதான்‌ முடிந்துவிட்டதே! சித்தன்‌ 
அதனைத்‌ தொடர்ந்தான்‌. அவ்வுருவம்‌ அங்கிருந்த அத்தனை 
இடங்களையும்‌ வழிகளையும்‌ நன்கு தெரிந்திருந்தது போலவே 
தென்பட்டது, இருளில்‌ அது சென்ற வேகத்தைப்‌ பார்த்தால்‌. 

அந்த பரந்த வெளியிலே அங்காங்கு பல மாளிகைகள்‌ 
இருந்தன. அரசு உயர்பதவிகளில்‌ இருந்த பல அதிகாரிகளுக்கு 
தனித்தனியாக மாளிகைகள்‌ இருந்தன. அவை அவர்கள்‌ வகிக்கும்‌ 
பதவிக்கு ஏற்ப சிறியதாகவும்‌, பெரியதாகவும்‌ இருந்தன. 
அவைகளையெல்லாம்‌ கடந்து அக்கரிய உருவம்‌ அப்பால்‌ 
நடந்தது. மேலும்‌ சற்று தூரம்‌ தள்ளிப்‌ போனது. சித்தன்‌ 
கவனமாகத்‌ தொடர்ந்தான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 241 


மரங்கள்‌ அடர்ந்த ஒரு பகுதி. அங்கு காட்டு மரங்கள்‌ 
தாறுமாறாக வளர்ந்திருந்தன. அவை அந்த இரவின்‌ இருளைக்‌ 
கூட்டின. அவைகளின்‌ இடையே ஒரு சிறிய மாளிகை. 


கரிய உருவம்‌ அம்மாளிகையின்‌ முன்னால்‌ சென்று நின்றது. 
பிரதான வாயிற்கதவை மெதுவாகத்‌ தட்டியது. 
திறக்கப்படவில்லை. சற்று ஓங்கித்‌ தட்டியது. சிறிது நேரத்தில்‌ 
வாயில்‌ திறந்தது. உள்ளே இருந்துவந்த வெளிச்சத்தில்‌ கதவு 
திறந்தவரை தொலைவில்‌ பதுங்கி நின்று கொண்டிருந்த சித்தன்‌ 


அடையாளம்‌ கண்டு கொண்டான்‌. 


சித்தனுடைய இரத்தம்‌ உறைந்தது. அந்த மனிதன்‌ சித்தனால்‌ 
கனவிலும்‌ எதிர்பார்க்காதவன்‌. 

“இந்த பயங்கரச்‌ சதியில்‌ சீவல்லபனும்‌ உடந்தையா? என்று 
சித்தனுடைய வாய்‌ அவனையும்‌ மீறி நடுக்கத்தில்‌ உளறிவிட்டது. 


ஒரு அம்பில்‌ பல பறவைகள்‌ 


சீவல்லபன்‌! பெயருக்கு ஏற்ப வல்லமை பொருந்திய 
அம்மாவீரனைப்‌ பற்றித்‌ தற்பொழுது நாம்‌ அறிந்துகொள்ள 
வேண்டிய தேவை வந்துள்ளது. ஈழத்தில்‌ பிறந்தாலும்‌ தமிழக 
வரலாற்றில்‌ நிலையான இடத்தைப்‌ பெற்றுவிட்ட அவனுடைய 
வரலாற்றைப்‌ பார்ப்போம்‌. 


ஈழவேந்தன்‌ பராக்கிரமபாகு தோல்வியே காணாத ஒரு 
மாபெரும்‌ வீரன்‌ என்பதை முன்பே பார்த்தோம்‌. அவனுக்கு ஒரு 
சகோதரி உண்டு. அந்த அரசகுமாரியின்‌ பெயர்‌ மித்ரா. 
மானாபரணன்‌ என்ற வீரனை அவள்‌ திருமணம்‌ செய்து 
கொண்டாள்‌. இவ்விருவருக்கும்‌ பிறந்த செல்லப்‌ பிள்ளையே 


சீவல்லபன்‌. 


சீவல்லபன்‌ தாய்வழி மூலமாக ஈழ அரசில்‌ தனக்கு பாதி 
உரிமை உண்டு எனக்‌ கருதினான்‌. ஈழத்தை இருகூறாக்கி தனக்கு 
ஒரு பகுதியை அளிக்க வேண்டும்‌ என்று மாமனை வேண்டினான்‌. 
பராக்கிரமபாகு இவனுடைய கோரிக்கையை ஏற்கத்‌ தயாராக 
இல்லை. இதனால்‌ அவன்‌ பராக்கிரமபாகுவிற்கு எதிரியானான்‌. 


ஈழவேந்தனுக்கு எதிராக சீவல்லபன்‌ ஈழமக்களை ஒன்று 
திரட்டினான்‌. பராக்கிரமபாகுவின்‌ ஆட்சியில்‌ மக்களுக்குப்‌ பல 
அநீதிகள்‌ இழைக்கப்பட்டன. அவன்‌ நாட்டு மாந்தரை 
ஆட்டுமந்தைகளாகக்‌ கருதி வதைத்தான்‌. அச்செயல்கள்‌ 
சீவல்லபனுக்கு உதவியாக இருந்தன. பராக்கிரமபாகுவின்‌ 
கொடுங்கோல்‌ ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும்‌ என்ற 
ஆர்வத்தில்‌ சீவல்லபனுக்கு மக்கள்‌ ஆதரவு அளித்தார்கள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 243 


அதனால்‌ சீவல்லபன்‌ குறுகிய காலத்திலேயே மக்களின்‌ 
மாபெரும்‌ தலைவனாகி விட்டான்‌. அவன்‌ பின்னர்‌ ஆயிரமாயிரம்‌ 
ஈழமக்கள்‌ அணி திரண்டார்கள்‌. முதலில்‌ அதனைப்‌ 
பராக்கிரமபாகு பொருட்படுத்த வில்லை. அச்செயல்‌ தன்னுடைய 
மணிமுடிக்கே அபத்து அளிக்கக்‌ கூடியது என்பதைப்‌ பின்னரே 
அவன்‌ உணர்ந்தான்‌. இனியும்‌ சீவல்லபனை வெளியில்‌ விட்டு 
வைக்கக்‌ கூடாது. அவனை அடக்க வேண்டும்‌, அவனைக்‌ கைது 
செய்து சிறைக்குள்‌ தள்ள வேண்டும்‌. இவ்வகையில்‌ 
பராக்கிரமபாகுவின்‌ சிந்தனை ஓட்டம்‌ வேலை செய்தது. 


பராக்கிரமபாகு என்ன, எந்த சர்வாதிகாரியும்‌ இதுவரை 
மக்கள்‌ எழுச்சியை அடக்கக்‌ கையாண்ட வழிமுறைதான்‌ அது. 
ஆனால்‌ வெளிப்படையாக சீவல்லபனைக்‌ கைது செய்ய 
பராக்கிரமபாகு பயந்தான்‌. அதனால்‌ மக்கள்‌ கொதித்து 
எழுவார்கள்‌. நாட்டில்‌ புரட்சி வெடிக்கலாம்‌. உள்நாட்டுக்‌ 
கலவரம்‌ ஏற்படலாம்‌. நாடு உள்ள நிலையில்‌ அத்ற்கு இடம்‌ 
கொடுக்கக்‌ கூடாது. எனவே சீவல்லபனை வெளியில்‌ தெரியாமல்‌ 
கைது செய்து சிறையில்‌ தள்ளிவிட வேண்டும்‌. இதுதான்‌ 
பராக்ரெம பாகுவின்‌ திட்டம்‌. அதற்கான வாய்ப்பை அவன்‌ 
எதிர்பார்த்துக்‌ கொண்டு இருந்தான்‌. 

ஈழ மன்னனுடைய உள்ளப்போக்கை சீவல்லபன்‌ அறிந்து 
கொண்டான்‌. அவனுக்கு அரசாங்கத்தில்‌ பல ஓற்றர்கள்‌ 
இருந்தார்கள்‌. வெகுவிரைவில்‌ அவன்‌ கைது செய்யப்படலாம்‌. 
பாதாளச்‌ சிறையில்‌ அடைக்கப்படலாம்‌; ஏன்‌ வெளியுலகிற்குத்‌ 
தெரியாமல்‌ கொல்லப்பட்டாலும்‌ வியப்பில்லை! இந்நிலையில்‌ 
செய்ய வேண்டியது என்ன? தண்டனையை ஏற்க வேண்டும்‌ 
அல்லது மக்களைத்‌ திரட்டி புரட்சி செய்ய வேண்டும்‌. 
தண்டனையை ஏற்க இயலாது. மக்களைத்‌ திரட்டி புரட்சி செய்ய 
வேண்டும்‌. அது உடனே இயலுமா? இயலாது. மக்கள்‌ அதரவு 
போதாது. ஏதோ அங்கும்‌ இங்கும்‌ சிதறியுள்ள கட்டுப்பாடற்ற 
கூட்டத்தின்‌ அதரவை நம்பி ஒரு புரட்சி துவக்குவது என்பது 
ஏற்றது அல்ல. மேலும்‌ ஆயுதமற்ற கூட்டத்தை பராக்கிரமபாகு 
சுலபத்தில்‌ நசுக்கிவிடுவான்‌. இன்னும்‌ பெரும்‌ கூட்டம்‌ வேண்டும்‌. 
அவர்களை ஆயுதப்‌ புரட்சிக்கு தயார்ப்படுத்த வேண்டும்‌ 
அவர்கள்‌ கையில்‌ அயுதங்களைக்‌ கொடுக்க வேண்டும்‌. போதிய 
ஆயுத பலமும்‌ சேகரிக்க வேண்டும்‌. அதற்கு என்ன வழி? 


244 ஜி. ஏ. வடிவேலு 


ஒரு அயல்‌ நாட்டின்‌ உதவி வேண்டும்‌. அப்பொழுது தான்‌ 
பராக்கிரமபாகுவை அடக்க முடியும்‌. யாருடைய உதவியை 
நாடலாம்‌? பாண்டியநாடு வலிமையற்று இருக்கிறது. அது 
உள்நாட்டு கலவரங்களின்‌ உறைவிடமாக இருக்கிறது. மேலும்‌ 
அது பராக்கிரமபாகுவுடன்‌ தோழமை கொண்டு உள்ளது. 
பராக்கிரமபாகு பாண்டி நாட்டிற்கு பல உதவிகளைச்‌ செய்கிறான்‌. 
ஈழப்படைகள்‌ பாண்டி நாட்டில்‌ நிறுத்தப்பட்டு இருக்கின்றன. 
இந்நிலையில்‌ பாண்டியன்‌ நிச்சயமாகச்‌ சீவல்லபனுக்கு உதவ 
முன்வர மாட்டான்‌. 


சோழ நாடு! அதுதான்‌ ஈழ மன்னனுக்கு எதிராக இருக்கிறது. 
பாண்டி நாட்டிற்கு பராக்கிரமபாகு உதவுவதால்‌ சோழர்களுக்கு 
ஈழ மன்னர்‌ மீது கோபம்‌. இந்த சூழ்நிலையை ஏன்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளக்கூடாது? அதுதான்‌ ஏற்றது. இவ்வாறு சிந்தித்த 
சீவல்லபன்‌ ஒரு முடிவிற்கு வந்தான்‌. 


ஒரு நாள்‌ இரவு மாதோட்டத்திலிருந்து படகு ஏறி 
ஈழத்திலிருந்து தப்பினான்‌. தமிழ்‌ மண்‌ மீது அடியெடுத்து 
வைத்தான்‌. சோழ நாட்டிற்கு வந்து சேர்ந்தான்‌. 

சோழ மன்னர்‌ இராசாதிராசனைக்‌ கண்டான்‌. தன்னுடைய 
வரலாற்றைக்‌ கூறினான்‌. தனக்கு மக்களிடம்‌ உள்ள அதரவை 
எடுத்துரைத்தான்‌. ஈழ வேந்தனுக்கும்‌ பாண்டி மன்னனுக்கும்‌ 
ஏற்பட்டுள்ள மறைமுக உறவுகளைப்‌ பற்றி விவரித்தான்‌. அவற்றில்‌ 
சில அன்றுவரை சோழ அரசருக்கே தெரியாது. பராக்கிரம 
பாகுவை அடக்க தனக்கு படைகளைக்‌ கொடுத்து உதவுமாறு 
அவன்‌ சோழ மன்னனை வேண்டினான்‌. தான்‌ ஈழத்தின்‌ 
மன்னரான பின்னர்‌ என்றென்றும்‌ சோழ நாட்டுடன்‌ நட்பாக 
இருப்பதாக உறுதியளித்தான்‌. 

இந்த வேண்டுகோளைப்பற்றி மன்னரும்‌ மகா மந்திரி 
யாரும்‌ தனியே கூடிக்‌ கலந்து அலோசித்தார்கள்‌. சீவல்லபனைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளத்‌ திட்டமிட்டார்கள்‌. அனால்‌ நாடு உள்ள 
நிலையில்‌ படைகளில்‌ ஒரு பகுதியை சீவல்லபனுக்குத்‌ துணையாக 
ஈழத்திற்கு அனுப்ப இயலுமா? எந்த நேரத்திலும்‌ பாண்டி 
நாட்டிலுள்ள ஈழப்படைகள்‌ சோழநாட்டின்‌ மீது பாய 
ஆயத்தமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில்‌ படைகளைப்‌ 
பிரிப்பதா? வலியப்‌ போய்‌ யுத்தத்தை வரவழைப்பதா? அடுத்த 
நாள்‌ என்ன நடக்கும்‌ எனத்‌ தெரியவில்லை. எனவே எதற்கும்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 245 


ண 


ஆயத்தமாக படைகள்‌ அனைத்தையும்‌ தயார்‌ நிலையில்‌ 
வைத்திருப்பதே அறிவுடைமையாகும்‌. சோழ மன்னரும்‌, 
அமைச்சர்‌ தலைவரும்‌ இவ்வாறு முடிவு செய்தார்கள்‌. 


சீவல்லபனுக்கு வேண்டிய உதவிகள்‌ செய்வதாக 
வாக்களித்தார்‌ சோழ மன்னர்‌. ஆனால்‌ உடனே எந்த உதவியும்‌ 
செய்ய இயலாது, கொஞ்ச காலம்‌ பொறுத்தால்‌ தக்க தருணம்‌ 
வரும்போது உதவுவதாகக்‌ கூறினார்‌. அதுவரை ஒரு நாட்டு 
அரசனுக்கு உரிய மரியாதைகளுடன்‌ அவன்‌ சோழ மாளிகையில்‌ 
தங்கி இருக்கலாம்‌ என அறிவித்தார்‌. சீவல்லபன்‌ அரசருடைய 
கூற்றில்‌ இருந்த நியாயத்தைப்‌ புரிந்து கொண்டான்‌. அவர்‌ கூறிய 
திட்டத்தை ஏற்றுக்‌ கொண்டான்‌. 

அரண்மனைத்‌ தோட்டத்திற்குள்‌ தனியாக அமைந்திருந்த 
ஒரு மாளிகைக்கு சீவல்லபன்‌ குடியேறினான்‌. அவன்‌ சோழ 
அரண்மனையில்‌ ஒரு அயல்நாட்டு மன்னருக்குரிய சகல 
மரியாதைகளுடன்‌ வாழ்ந்து வந்தான்‌. 


அந்நிலையில்தான்‌ ஒரு நாள்‌ இரவு கரிய உருவம்‌ ஒன்று 
அவனுடைய மாளிகைக்‌ கதவைத்‌ தட்டியது. அச்சம்‌ என்பது 
தன்னுடைய வாழ்நாளில்‌ அறியாத மாவீரன்‌ அவன்‌. 
அவவுருவத்தைப்‌ பார்த்ததும்‌ அவனுக்கு அச்சம்‌ ஏற்படவில்லை. 
அனால்‌ அது யார்‌ என்ற ஐயம்‌ ஏற்பட்டது. அவன்‌ கதவைத்‌ 
திறந்தவுடன்‌ அவ்வுருவம்‌ மிகவும்‌ உரிமையோடு அவன்‌ 
மாளிகைக்குள்‌ புகுந்தது. தான்‌ போர்த்தி இருந்த கரியநிறப்‌ 
போர்வையை எடுத்து அப்பால்‌ வீசி எறிந்தது. வெளிச்சத்தில்‌ 
அவ்வுருவம்‌ நன்கு தெரிந்தது. 

யார்‌ அது? 

அதனைக்‌ கண்ட சீவல்லபன்‌ செயலற்று நின்றான்‌. 
அதனைப்‌ பின்தொடர்ந்து வந்த சித்தன்‌ சிலையாகி விட்டான்‌! 


வானுலக தேவதை வழிதப்பி பூமிக்கு இறங்கி வந்து 
நிற்கிறதா? இல்லை; பாதங்கள்‌ தரையில்‌ படுகிறதே! இந்திரபுரியின்‌ 
சுந்தர இரம்பையா? இல்லை, இல்லை; கண்கள்‌ 
இமைக்கின்றனவே? எழிலரசி இரதிதேவியா? நிச்சயமாக இல்லை. 
இரதிதேவி இங்கு நிற்பவளின்‌ கால்‌ தூசுக்கு நிகராக மாட்டாள்‌. 
இத்தகைய கற்பனைகளில்‌ மூழ்கிவிட்டான்‌ சீவல்லபன்‌. 


ஈழபூபதி, என்னைத்‌ தெரியவில்லையா?” 


246 ஜி. ஏ. வடிவேலு 


அந்தப்‌ பெண்ணின்‌ பவளச்‌ செவ்வாய்‌ திறந்தது. ஏதோ 
ஒலித்தது. அது என்ன, கந்தருவ யாழின்‌ கானாமிர்த ஓசையா? 
இல்லை, மரகதக்‌ குழலிலிருந்து எழுந்த மானாந்த இன்பநாதமா? 
அதுவும்‌ இல்லை. அவைகளுக்கு எல்லாம்‌ சிந்தனை சக்தி ஏது? 
அவற்றிலும்‌ மிகமிக இனிய அந்தக்‌ குரல்‌ சீவல்லபனுடைய 
செவிகளில்‌ தேனாகப்‌ பாய்ந்தது. அவன்‌ திக்குமுக்காடினான்‌. 


“அரசே, ஏன்‌ அப்படி பார்க்கிறீர்கள்‌? என்னை மறந்து 
விட்டீர்களா?” 


என்ன சொன்னாய்‌ கோதை? உன்னை மறந்து விட்டேனா 
என்றா கேட்டாய்‌? உன்னைத்‌ தெரிய வில்லையா என்றா 
கேட்டாய்‌? உன்னைத்‌ தவிர வேறு எதுவும்‌ தெரியவில்லைதான்‌. 
உன்னை நான்‌ இப்பொழுதா பார்க்கிறேன்‌. இரவும்‌ பகலும்‌ 
உன்னைப்‌ பார்த்துக்‌ கொண்டே இருக்கிறேன்‌. இது கனவு 
இல்லையே? யாரை நினைத்து இரவும்‌ பகலும்‌ ஊனும்‌ 
உறக்கமுமின்றித்‌ தவிக்கிறேனோ, அந்தப்‌ பேரழகி நீ! யாருக்காக 
என்னுடைய இதயத்தில்‌ கோயில்‌ கட்டி எல்லா நேரங்களிலும்‌ 
வழி படுகிறேனோ அந்த தேவதை நீ! எதிர்பாராது என்‌ எதிரில்‌ 
வந்து நிற்பதால்‌ என்னையே மறந்துவிட்டேன்‌. எங்கு கண்‌ 
இமைத்தால்‌ என்‌ கனவுக்‌ கன்னி போய்‌ விடுவாளோ என்று தான்‌ 
கண்‌ இமைக்காமல்‌ பார்க்கிறேன்‌. நான்‌ கனவு காணவில்லையே 
கோதை? 


'தங்கசூடைய உடலைக்‌ கிள்ளிப்‌ பாருங்கள்‌ தெரியும்‌. 

உம்‌. நான்‌ கிள்ளினால்‌ வலிக்கும்‌. நீயே வந்து கிள்ளி விடு. 
அது ஆனந்தமளிக்கும்‌!' 

நான்‌ தொட்டால்‌ தாங்கள்‌ சிலையாகிவிட்டால்‌ என்‌ கதி! 


“கோதை என்னுடைய உள்ளம்‌ உனக்குப்‌ புரிந்து விட்டதா? 
அது போதும்‌ எனக்கு. இனி எனக்கு அரசு வேண்டாம்‌; ஊரும்‌ 
வேண்டாம்‌, உறவும்‌ வேண்டாம்‌, சோழனின்‌ தயவும்‌ வேண்டாம்‌. 
ஈழத்தின்‌ அழிவும்‌ வேண்டாம்‌. நீ வந்து விட்டாய்‌. அதுபோதும்‌ 
எனக்கு. வா இப்போழுதே போகலாம்‌. உலகில்‌ தனிமையான 
இடம்‌ எதுவோ அங்கு போகலாம்‌. ஈழத்தைச்‌ சூழ்ந்து எண்ணற்ற 
தீவுகள்‌ உள்ளன. மனிதனே இதுவரை அடி எடுத்து வைக்காத 
தீவுகளும்‌ இருக்கின்றன. அத்தகைய ஒரு தீவுக்குப்‌ போய்‌ அங்கு 
வாழ்நாளெல்லாம்‌ ஈருடல்‌ ஓருயிராக வாழலாம்‌. எனக்கு நீ, 
உனக்கு நான்‌, இடையே யாரும்‌ கூடாது! 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 247 


“அரசே, தங்களுக்கு ஆசை மிகவும்‌ அதிகம்‌! 

“இல்லை கோதை, உன்னுடைய அன்புக்கு முன்னர்‌ 
என்னுடைய அன்பு மிக மிக அற்பமானது. இல்லாவிட்டால்‌ ஓர்‌ 
அண்‌ மகனான நான்‌ அல்லவா, உன்னுடைய மாளிகைக்கு வந்து 
பாடிக்‌ கொண்டே கதவைத்‌ தட்டியிருக்க வேண்டும்‌. 


பாடிக்‌ கொண்டே கதவைத்‌ தட்டுவீர்களா? விந்தையாக 
இருக்கிறதே! அப்படி என்ன பாடுவீர்கள்‌? காமி சத்ய பாமா 
கதவைத்‌ திறவாய்‌, திறவாய்‌, திறவாய்‌ என்றா?” 

உம்‌, இல்லை, 

கலவிக்‌ களியின்‌ மயக்கத்தே 

கலை போய்‌ அகல, கலை மதியின்‌ 

நிலவை துகில்‌ என்று எடுத்து உடுப்பீர்‌! 

நின்‌ பொற்‌ கபாடம்‌ திறமினோ! 
என்று பாடுவேன்‌. 

தமிழ்நாட்டிற்கு வந்து சில தினங்கள்‌ கூட கழிய வில்லை. 
அதற்குள்‌ கலிங்கத்துப்‌ பரணியைக்‌ கரைத்துக்‌ குடித்து 
விட்டீர்களே! நல்ல பாட்டு பாடினார்‌ ஜெயங்கொண்டார்‌? 

அடடா, உன்னை நிற்க வைத்துவிட்டு நான்‌ ஏதேதோ 
உளறிக்‌ கொண்டு இருக்கிறேனே! இந்த பக்தன்‌ மீது எப்படித்தான்‌ 
உன்னுடைய கருணைக்கண்‌ பார்வை விழுந்ததோ? அறியலாமா, 
அன்பே?” 

£ மன்னவா, உறங்க விரும்பித்தான்‌ படுத்தேன்‌. உறக்கம்‌ 
வந்தால்தானே! பாலும்‌ கசந்தது, படுக்கை நொந்தது! 
அரண்மனைச்‌ சிறையை விட்டு சுதந்திரமாக நந்தவனத்தில்‌ 
படுத்துறங்கலாமென்று மனதில்‌ ஓர்‌ அசை பிறந்தது. வந்தேன்‌” 

“இதுவும்‌ ஒரு மாளிகைதானே, நந்தவனம்‌ இல்லையே! 

“அது இருக்கட்டும்‌. எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா?” 


“என்ன உதவி கோதை? விண்ணை இடிக்க வேண்டுமா? 
இமயத்தைப்‌ பெயர்க்க வேண்டுமா? கடலைக்‌ கலக்க வேண்டுமா? 
உலகில்‌ உள்ள நெருப்பு முழுவதையும்‌ அணைக்க வேண்டுமா? 
என்ன செய்ய வேண்டும்‌ சொல்‌. 

“வேண்டாம்‌, வேண்டாம்‌. அத்தகைய துன்பம்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்தால்‌ என்னுடைய உள்ளம்‌ தாளாது. என்ன இருந்தாலும்‌ 


248 ஜி. ஏ. வடிவேலு 


தாங்கள்‌ இலங்காபுரியைச்‌ சேர்ந்தவரல்லவா? இராவணனைப்‌ 
போலவே பேசுகிறீர்கள்‌.* உதவி. உதவி. 

'சொல்‌ கோதை, தயங்காதே. 

'குழந்தைகள்‌.' 

“என்ன குழந்தைகளா?' அனந்த பரவசத்துடன்‌ கூறிக்‌ 
கொண்டே அவளை அணைக்க அவன்‌ ஓடினான்‌. அவனுடைய 
உச்சி குளிர்ந்து விட்டது. மோகவெறி தலைக்கேறிவிட்டது. அவள்‌ 
ஓதுங்கிக்‌ கொண்டாள்‌. 

சற்றுப்‌ பொறுங்கள்‌. இது கிணற்று நீர்‌. இதனை ஆற்று 
வெள்ளம்‌ கொண்டு போய்‌ விடாது. விளக்கு கண்களைக்‌ கூச 
வைக்கிறது. அப்பப்பா! 


புரிகிறது கோதை, புரிகிறது. நீ இருக்கும்‌ போது இங்கு 
ஒரு ஒளி விளக்கு எதற்கு? தேவையில்லைதான்‌. உன்னை விடவா 
இந்த விளக்கு அதிக ஒளி வீச முடியும்‌? 

இவ்வார்த்தைகளைக்‌ கூறிக்‌ கொண்டே போய்‌ விளக்கை 
ஊதி அணைத்தான்‌ சீவல்லபன்‌. பின்னர்‌ காமவெறி தலைக்கேறிய 
அவன்‌ ஏதேதோ உளறிக்‌ கொட்டினான்‌. அதற்கு மறுமொழி 
எதுவும்‌ வரவில்லை. 


கரிய உருவம்‌ பெரிய சதியில்‌ ஈடுபட்டு இருக்கிறது. அந்தக்‌ 
கரிய போர்வைக்குள்‌ உள்ள மனிதன்‌ அற்றல்‌ மிக்கவனாக இருக்க 
வேண்டும்‌. அரண்மனை சுரங்கப்‌ பாதையை நன்கு தெரிந்தவனாக 
இருக்க வேண்டும்‌. அதனைத்‌ தன்னுடைய சதிக்குத்‌ திறமையாக 
பயன்படுத்தி இருக்கிறான்‌. அவன்‌ யார்‌ தெரியவில்லையே, எப்படி 
அறிவது? சித்தன்‌ குழம்பிக்‌ கொண்டிருந்தான்‌. 

சீவல்லபனைச்‌ சந்தித்தவுடன்‌ அவ்வுருவம்‌ தன்‌ மீது 
போர்த்தியிருந்த கரிய போர்வையை அப்பால்‌ எறிந்து விட்டது 
அல்லவா. அப்பொழுது சித்தன்‌ உண்மையிலேயே சிலையாக 
நின்றான்‌. அவன்‌ உடலில்‌ இரத்த ஓட்டம்‌ உறைந்து விட்டது. 
மூச்சு நின்று விட்டது. கண்கள்‌ அப்படியே இமையாது நின்றன. 
அவன்‌ எதிர்பார்க்க வில்லை, அந்தக்‌ கரியப்போர்வைக்குள்‌ ஒரு 
நளினமான பெண்‌ இருப்பாள்‌ என்று! சிறிது நேரத்தில்‌ அவன்‌ 
உணர்வு பெற்றான்‌. 

கம்பராமாயணத்தில்‌ இராவணன்‌ சீதையிடம்‌ உரையாடும்‌ கவிதையின்‌ 

பொருள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 249 


திருக்கோவிலூர்‌ மன்னன்‌ மகளல்லவா, இவள்‌? அரச 
அரண்மனையில்‌ பெண்டிரோடு தங்க வந்தவளல்லவா? உலகம்‌ 
அறியாத அந்தச்‌ சிறு பெண்ணா சதியில்‌ ஈடுபட்டு இருக்கிறாள்‌? 
அந்த இளம்பெண்ணுக்கு சுரங்கப்‌ பாதையின்‌ மூலம்‌ சதி 
திட்டத்தை நிறைவேற்றும்‌ சக்தி எப்படி வந்தது? ஒரு திறமைமிக்க 
மாவீரன்‌ கூட செய்ய இயலாத செயலை அவளால்‌ எப்படி செய்ய 
முடிந்தது? 

அவள்‌ அந்த சதியில்‌ ஈடுபட என்ன காரணம்‌? அதற்குப்‌ 
பின்னணி என்ன? சித்தன்‌ மேலும்‌ குழம்பினான்‌. 


சீவல்லபன்‌ ஒரு மாவீரன்‌ மட்டுமல்ல, கண்டவரை மயக்கும்‌ 
கட்டழகன்‌. அவன்‌ மீது அப்பெண்ணுக்கு மோகம்‌ ஏற்படுவது 
இயற்கையின்‌ நியதியே. அனால்‌ இன்னொரு கரிய உருவம்‌ 
அவளைச்‌ சந்தித்துவிட்டு மறைந்ததே அது யார்‌? காதல்புரிய 
சுரங்கப்‌ பாதை மூலமாக வரவேண்டுமா? காதல்‌ புரிவதுதான்‌ 
கோதை வந்த நோக்கமா? இல்லை. வேறு காரணம்‌ இருக்கும்‌. 
காதல்‌ வலிமையானதாக இருக்கலாம்‌. ஆனால்‌ காதல்‌ கொண்ட 
குமரருக்கு மண்ணில்‌ மாமலையும்‌ ஒரு கடுகு என்ற உண்மையை 
அந்த சமணத்துறவி அறிய முடியாதுதான்‌! 

ஆனால்‌ சீவல்லபன்‌? அவன்‌ உத்தமமானவன்‌ என சோழ 
அரசரும்‌, அமைச்சரும்‌ நம்புகிறார்கள்‌. காம வெறியின்‌ 
விளைவாக அவன்‌ சதிக்‌ கும்பலின்‌ கையாள்‌ அகிவிட்டானா? 


கோதையின்‌ சதிச்‌ செயல்களைக்‌ கண்டு பிடித்து விட்டதில்‌ 
சித்தனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அதனை விடப்‌ பெரிய மகிழ்ச்சி 
சீவல்லபனைப்‌ புரிந்து கொண்டான்‌. இதனையெல்லாம்‌ மகா 
மந்திரியாரிடம்‌ சொல்ல வேண்டும்‌. அவர்‌ அச்செய்தியைக்‌ 
கேட்டு இத்தகைய சதியை கண்டு பிடித்த தன்னை பாராட்டுவார்‌. 
தன்னுடைய அற்றலை அறிந்து, புகழ்ந்தும்‌ பேசுவார்‌ என்று 
சித்தன்‌ பூரிப்பில்‌ அழ்ந்தான்‌. 

ஆனால்‌ உண்மையில்‌ சித்தன்‌ தோற்று விட்டான்‌. வெற்றி 
கண்டது கோதைதான்‌. ஒரு நிலையில்‌ சித்தன்‌ தன்னைத்‌ 
தொடர்வதை அவள்‌ அறிந்து கொண்டாள்‌. சீவல்லபன்‌ 
மாளிகையில்‌ அவனுடன்‌ அவள்‌ உரையாடுவதை சித்தன்‌ ஒட்டுக்‌ 
கேட்டான்‌. அதனை அவள்‌ பார்த்து விட்டாள்‌. 


எனவேதான்‌ குழந்தை என்ற வார்த்தைகளை யெல்லாம்‌ 
பேசி சித்தனைக்‌ குழப்பினாள்‌. அதற்கு வேறு காரணமும்‌ உண்டு. 


250 ஜி. ஏ. வடி வேலு 


விளக்கை அணைத்து விட்டவுடன்‌ சீவல்லபன்‌ 
கோதையைக்‌ கட்டி அணைக்க ஓடினான்‌. சொர்க்கத்தின்‌ 
எல்லைக்கே அவன்‌ போய்‌ விட்டான்‌. கோதையோடு கொஞ்சிப்‌ 
பேசினான்‌. கட்டி அணைக்க ஓடியவனுக்கு அவள்‌ உடல்‌ 
தட்டுப்படவில்லை. அவளுடைய கொஞ்சும்‌ குரலும்‌ 
கேட்கவில்லை. 


எனவே அவனுக்கு ஐயம்‌ வந்து விட்டது. வேகமாக 
மீண்டும்‌ விளக்கை ஏற்றினான்‌. அங்கு கோதை தென்பட வில்லை. 
மாளிகை எங்கும்‌ தேடினான்‌, அவள்‌ தன்னுடன்‌ 
விளையாடுகிறாள்‌ என்ற எண்ணத்தில்‌! அவள்‌ எங்குமே இல்லை. 
பின்புறக்‌ கதவைத்‌ திறந்தான்‌. அனால்‌ அது வெளியில்‌ 
தாழிடப்பட்டு இருந்தது. பிரதான வாயில்‌ வெளியில்‌ வந்து 
அவளைத்‌ தேட கதவைத்‌ திறந்தான்‌. ஏற்கனவே சித்தன்‌ 
அக்கதவின்‌ நாதாங்கியை மாட்டி விட்டிருந்தான்‌. உள்ளே 
சீவல்லவன்‌ பட்டபாட்டை சாளரத்தின்‌ வழியாக சித்தன்‌ பார்த்து 
விட்டான்‌. கோதை உள்ளே இல்லை என்பதைப்‌ புரிந்து 
கொண்டான்‌. அவள்‌ எங்கு போனாள்‌? எப்படிப்‌ போனாள்‌? 
சீவல்லபன்‌ மட்டுமல்ல, சித்தனும்‌ திடுக்கிட்டான்‌. 

தன்னுடைய ஆற்றலைத்‌ தானே பாராட்டிக்‌ கொண்டிருந்த 
சித்தன்‌ தோற்று விட்டான்‌. அரிசிலாற்றின்‌ கரையில்‌ எங்கோ 
தொலைவில்‌ ஊளையிட்டுக்‌ கொண்டிருந்த குள்ள நரிகளின்‌ குரல்‌ 
தன்னைக்‌ கேலி செய்வதாக அந்த ஒற்றனுக்குப்‌ பட்டது. 


சீவல்லபனுடைய மனது குழம்பிப்‌ போய்‌ இருந்தது. 
அவனுடைய மாளிகைக்கு கோதை வந்ததும்‌, மறைந்ததும்‌ ஒரு 
கனவா அல்லது உண்மைதானா என்று அவனுக்கு ஐயம்‌ 
வந்துவிட்டது. மஞ்சத்தின்மீது படுத்தான்‌. உறக்கம்‌ வரவில்லை. 
கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல்‌ போய்விட்டது. 
கோதையைப்‌ பற்றிய சிந்தனையிலேயே அழ்ந்திருந்தான்‌. இரவு 
முழுவதும்‌ கண்ணிமைகள்‌ மூடவில்லை. 

காலையில்‌ எழுந்தான்‌. யாதொரு பணியும்‌ செய்ய மனம்‌ 
ஓடவில்லை. சிந்தனையிலேயே மூழ்கிவிட்டான்‌. சீவல்லபன்‌ 
உண்மையிலேயே உத்தமமானவன்‌. குறையற்றவன்‌. 
கண்டவர்களைக்‌ கதிகலங்க வைக்கும்‌ ஆற்றலுடையது 
கோதையின்‌ எழில்‌. அதனைக்‌ கண்டு பித்தம்‌ பிடிக்காதவர்கள்‌ 
யாருமே இல்லையென்றால்‌ வாலிபனான சீவல்லபன்‌ எம்மட்டு? 
அவன்‌ என்ன முற்றும்‌ துறந்த ஞானியா? எனவே முதன்‌ முதலில்‌ 
அவளை அரண்மனையில்‌ கண்ட நாளிலேயே அவனுடைய 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 251 


உள்ளம்‌ கிறுகிறுத்தது. அவளையே நினைத்து ஏங்கினான்‌. 
அவனுடைய மேலான பண்பாடு இதுவரை அவளை அடைய 
எந்த தவறான வழியிலும்‌ இறங்காமல்‌ அவனைத்‌ தடுத்தது. 
அவளே நேரில்‌, அதுவும்‌ இரவில்‌ தனிமையில்‌ வந்து காதல்‌ 
காவியம்‌ பாடியதால்‌ அவன்‌ மயங்கியது இயல்பே” 


காலை நேரம்‌. சீவல்லபனுடைய மாளிகைக்கு சித்தன்‌ 
வந்தான்‌. அவனைப்‌ பார்த்தவுடன்‌ சீவல்லபனுக்கு திகீர்‌ என்றது. 
“ஐயா! தங்களை மகா மந்திரியார்‌ அழைக்கிறார்‌' என்று சித்தன்‌ 
மொழிந்தான்‌. இதனைக்‌ கேட்டு சீவல்லபன்‌ அதிர்ச்சி 
அடைந்தான்‌. இரவு இங்கு கோதை வந்ததற்கும்‌, இந்த 
அழைப்பிற்கும்‌ தொடர்பு உண்டோ? நடப்பது நடக்கட்டும்‌ என்ற 
சிந்தனையில்‌ அவன்‌ மாற்றுடை அணிந்து கொண்டு சித்தனுடன்‌ 
புறப்பட்டான்‌. 

பல்லவராயர்‌ தம்முடைய மாளிகையில்‌ ஒரு அந்தரங்க 
அறையில்‌ அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில்‌ இருந்தார்‌. 
அங்கு சீவல்லபன்‌ சென்றான்‌. வழக்கப்படி. அவருக்கு வணக்கம்‌ 
செய்தான்‌. அமைச்சர்‌ தலைவர்‌ பதில்‌ வணக்கம்‌ செய்யவில்லை. 
உம்‌ என கனைத்தார்‌. அவனை அமருமாறும்‌ கூறவில்லை. 
இதெல்லாம்‌ ஏதோ ஒரு விபரீதத்திற்கு முன்னறிவிப்புஎன அவன்‌ 
உணர்ந்தான்‌. பின்னர்‌ சிற்றம்பலமுடையார்‌ ஒரு கோபப்‌ 
பார்வையுடன்‌ அவனை ஏறிட்டுப்‌ பார்த்தார்‌ அவன்‌ 
மெளனமாகத்‌ தலை குனிந்து கொண்டு நின்றான்‌. 
சிற்றம்பலமுடையார்‌ மனதில்‌ உள்ளதை அடக்கிக்‌ கொண்டு 
முதலில்‌ எப்பொழுதும்‌ பேசுவதைப்‌ போலவே கேட்டார்‌: 


'சீவல்லபரே, என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்‌. 
நலம்தானே? இரவு உறக்கம்‌ இல்லையா? கண்கள்‌ சிவந்துள்ளன? 


“அமைச்சர்‌ பெருமானே, எனக்கு இங்கு ஒரு குறையும்‌ 
இல்லை. அவன்‌ கம்மிய குரலில்‌ மறுமொழி பகன்றான்‌. 

அப்படித்‌ தெரியவில்லையே, கண்களைப்‌ பார்த்தால்‌ 
நேற்று இரவு இங்கு ஏதோ ஒரு குறை ஏற்பட்டு விட்டதாகத்‌ 
தெரிகிறதே! 

சீவல்லபன்‌ தலை குனிந்து கொண்டான்‌. திருச்சிற்றம்‌ 
பலமுடையார்‌ அவர்களின்‌ பேச்சின்‌ போக்கை உணர்ந்து 
கொண்டான்‌. அவனுடைய வாய்‌ அடைத்து விட்டது. மீண்டும்‌ 
அமைச்சர்‌ தலைவரே தொடர்ந்தார்‌: 


252 ஜி. ஏ. வடிவேலு 


'சீவல்லபா, எங்கே என்னை நிமிர்ந்து பார்‌! தலை 
சாய்க்காதே. நேரடியாகப்‌ பிரச்சினைக்கே வருகிறேன்‌. உன்னை 
நான்‌ எவ்வளவோ மதித்தேன்‌. உனக்கு துணைப்‌ படை அனுப்ப 
விரும்பினேன்‌. ஈழத்தை வென்று அந்நாட்டின்‌ மன்னனாக 
உனக்கு மணிமுடி சூட்ட விரும்பினேன்‌. அதற்கான தருணம்‌ 
பார்த்துக்‌ கொண்டு இருந்தேன்‌. அனால்‌ வெறும்‌ காம வெறியின்‌ 
விளைவாக நீ அரசியல்‌ சூழ்ச்சிக்கு பலியாகி விட்டாய்‌. 


“அரசியல்‌ சூழ்ச்சியா? நான்‌ சூழ்ச்சியில்‌ ஈடுபட்டேனா?' 
பதைபதைத்துக்‌ கொண்டு சீவல்லபன்‌ கேட்டான்‌. அந்தக்‌ 
குரலிலே சீற்றம்‌ தெறித்தது. 

அம்‌, நீ செய்தது அரசியல்‌ சூழ்ச்சிதான்‌.' 

மகா மந்திரியாரே, தங்களுடைய உதவியை நான்‌ நாடி 
வந்தது உண்மைதான்‌. எனக்கு உதவுவதும்‌, மறுப்பதும்‌ 
தங்களுடைய விருப்பம்‌. எனக்கு உதவ இயலாது எனின்‌ 
நேரடியாகச்‌ சொல்லி விடுங்கள்‌. இன்றே இவ்விடத்தை விட்டுப்‌ 
போய்‌ விடுகிறேன்‌. அனால்‌ என்‌ மீது வீண்‌ பழி சுமத்த 
வேண்டாம்‌. நான்‌ சுத்த வீரன்‌. என்றுமே குறுக்கு வழியில்‌ சென்று 
அதாயம்‌ பெற விரும்பியவன்‌ அல்ல. நான்‌ எதற்காக சூழ்ச்சி 
செய்ய வேண்டும்‌? 


'சூழ்ச்சி என்று குறிப்பிட்டது உனக்குப்‌ பிடிக்க வில்லையா? 
ஆகட்டும்‌, நேரடியாகக்‌ கேட்கிறேன்‌. நேற்று இரவு உன்னுடைய 
மாளிகையில்‌ நடந்த நிகழ்ச்சியை சூழ்ச்சி என்று சொல்லாமல்‌ 
வேறு எந்த வார்த்தைகளில்‌ குறிப்பிடலாம்‌? நீயே சொல்‌. 


அப்படி என்ன நடந்து விட்டது? உலகில்‌ நடக்காத எதுவும்‌ 
நடந்துவிடவில்லை. ஒரு பெண்‌ என்னைத்‌ தேடிக்‌ கொண்டு 
என்னுடைய இடத்திற்கே வந்தாள்‌. காதல்‌ மொழி பேசினாள்‌. 
அந்த நொடியில்‌ அவளிடம்‌ நான்‌ மயங்கியதென்னவோ 
உண்மைதான்‌. அனால்‌ எந்த காரணத்தாலோ அவள்‌ என்னை 
ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டாள்‌. அவளை மனதால்‌ நினைத்ததைத்‌ 
தவிர இதில்‌ நான்‌ செய்த குற்றமென்ன?' 


நன்றாகத்தான்‌ பேசுகிறாய்‌. அப்படியானால்‌ அந்தப்‌ பெண்‌ 
எங்கே? அவளை எங்கு மறைத்து வைத்திருக்கிறாய்‌?” 

அவள்தான்‌ என்னை ஏமாற்றிவிட்டுப்‌ போய்‌ விட்டாள்‌ 
என்று முன்பே சொல்லி இருக்கிறேனே? 


'அநீதக்‌ குழந்தைகள்‌?” 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 253 


'எந்தக்‌ குழந்தைகள்‌?” 

அந்தப்‌ பெண்‌ உன்னிடம்‌ கொண்டு வந்தாளே அந்தக்‌ 
குழந்தைகள்‌!” 

அமைச்சர்‌ தலைவரே, எல்லாம்‌ மர்மமாக இருக்கின்றன. 
தங்கள்‌ அரச அரண்மனையில்‌ வளரும்‌ திருக்கோவிலூர்‌ 
மன்னனின்‌ மகள்‌ கோதை என்ற பெண்ணைப்‌ பற்றித்தானே 
குறிப்பிடுகிறீர்கள்‌? நேற்று இரவு அவள்‌ என்னுடைய மாளிகைக்கு 
வந்தது உண்மை தான்‌. அவள்‌ குழந்தைகளுக்குத்‌ தாயா? 
அவர்களையும்‌ கொண்டு வந்தாளா? இதுவரை அவளுக்குத்‌ 
திருமணம்‌ நடக்கவில்லை என்று நினைத்தேன்‌. 

“அவள்‌ ஒரு தாய்‌ என்று நான்‌ சொல்லவில்லையே! அவள்‌ 
நேற்று இரவு கள்ளத்தனமாக இரு குழந்தைகளை கவர்ந்து 
எடுத்துக்‌ கொண்டு உன்னிடம்‌ வந்தாளே, அந்தக்‌ குழந்தைகளைப்‌ 
பற்றிக்‌ கேட்கிறேன்‌. 

“அவள்‌ குழந்தைகளை எப்படிக்‌ கவர்ந்தாளோ, என்ன 
செய்தாளோ எனக்குத்‌ தெரியாது. என்னிடம்‌ வந்தபோது 
அவளிடம்‌ எந்தக்‌ குழந்தையும்‌ இல்லை. அவள்‌ குழந்தைகளைக்‌ 
கவர்ந்ததும்‌ நான்‌ அறியேன்‌. 

'குழந்தைகளைப்‌ பற்றிப்‌ பேசினீர்களா, இல்லையா?” 


சீவல்லபன்‌ சிறிது நேரம்‌ யோசித்தான்‌. பின்னர்‌ மறுமொழி 
கூறினான்‌: 


“குழந்தையைப்‌ பற்றிப்‌ பேசினோம்‌. என்னிடம்‌ குழந்தைக்கு 
யாசித்தாள்‌. இது காதல்‌ விளையாட்டுப்‌ பேச்சு என்று நான்‌ 
கருதினேன்‌. இதைத்‌ தவிர குறிப்பாக எந்தக்‌ குழந்தையைப்‌ 
பற்றியும்‌ பேசவில்லை. 

நான்‌ உன்னுடைய பேச்சை நம்பத்‌ தயாராய்‌ இல்லை. 
கோதை அரச மாளிகையிலிருந்து குழந்தைகளைக்‌ கவர்ந்து 
கொண்டு போனதற்கும்‌ உனக்கும்‌ தொடர்பு இருக்கிறது. 
இன்றேல்‌, ஒரு பெண்‌ துணிவாக மாபெரும்‌ களவு செய்து விட்டு, 
வழியில்‌ தென்பட்ட மாளிகையின்‌ கதவைத்‌ தட்டி, வெளியில்‌ 
வந்தவரிடம்‌ காதல்‌ காவியம்‌ படித்துக்‌ கொண்டு இருக்க 
மாட்டாள்‌. 


254 ஜி. ஏ. வடிவேலு 


“ஆம்‌. இவையெல்லாம்‌ எனக்கும்‌ வியப்பாகவே 
இருக்கின்றன? 

‘உன்னுடன்‌ இனி வார்த்தையாட விரும்பவில்லை. 
உன்னுடைய பேச்சை நம்பவும்‌ தயாராக இல்லை. உனக்கு ஒரு 
நாட்டு அரசனுக்குரிய மரியாதை கொடுத்தேன்‌. ஆனால்‌ நீ இருக்க 
வேண்டிய இடம்‌ அரச மாளிகை அல்ல, அரச பாதாளச்‌ சிறை 
என்பதைக்‌ காட்டி விட்டாய்‌. உனக்கு ஏற்ற இடத்திற்கே உன்னை 
அனுப்புகிறேன்‌. என்று உண்மையை ஓப்புக்‌ கொள்கிறாயோ, 
அன்று வரை நீ ஆதவனைக்‌ காண இயலாது. 

சீவல்லபன்‌ பாதாளச்‌ சிறை தண்டனையைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்படவில்லை. அமைச்சர்‌ தலைவரைப்‌ பொருட்‌ படுத்தாது 
மிடுக்குடன்‌ அவ்விடத்தைவிட்டு அகன்றான்‌. இருபுறமும்‌ 
காவலர்கள்‌ அவனைச்‌ சூழ்ந்து கொண்டு பாதாளச்‌ சிறைக்கு 
அழைத்துக்‌ கொண்டு சென்றார்கள்‌. 


கோதையின்‌ வயது குறைவுதான்‌. அனால்‌ அவள்‌ மிகப்‌ 
பெரும்‌ அரசியல்‌ சூழ்ச்சிகளில்‌ திறமைபெற்று விட்டாள்‌. சிறந்த 
ஒற்றனான சித்தனும்‌, முதிர்ந்த அரசியல்‌ ஞானியான 
பல்லவராயரும்‌ அவளிடம்‌ தோற்று விட்டார்கள்‌. ஒரே கல்லில்‌ 
பல காய்களை அடித்து விட்டாள்‌. மகா மந்திரியாரை வெட்கித்‌ 
தலைகுனியும்படி செய்து விட்டாள்‌. அரச குழந்தைகளைக்‌ 
கவர்ந்தாள்‌. சித்தன்‌ கவனிப்பதை உணர்ந்தாள்‌. குழந்தைகளைக்‌ 
கைமாற்றி விட்டாள்‌. அதுமட்டுமல்ல, சோழர்களுக்கு பெரிய 
துணையாக இருந்த வீராதிவீரனான சீவல்லபனை அவர்களை 
விட்டுப்‌ பிரித்து விட்டாள்‌. அவனைப்‌ பாதாளச்‌ சிறையில்‌ 
அடைக்கச்‌ செய்து விட்டாள்‌. 


சீவல்லபன்‌ மாளிகைக்குச்‌ சென்றாள்‌. வேண்டுமென்றே 
காதல்‌ மொழி பேசினாள்‌. திட்டமிட்டே குழந்தை என்ற 
வார்த்தையை உச்சரித்தாள்‌. அந்த வார்த்தையைத்‌ தன்னை 
கவனிக்கும்‌ சித்தன்‌ கேட்க வேண்டுமென்றே பலமாகப்‌ பேசினாள்‌. 


மகா மந்திரியாரிடம்‌ இரவு நடந்ததைச்‌ சித்தன்‌ கூறினான்‌. 
அதே இரவில்‌ குழந்தைகள்‌ கடத்தப்பட்டன. கோதை 
சீவல்லபனிடம்‌ குழந்தையைப்‌ பற்றி பேசி இருக்கிறாள்‌. 
இவைகளையெல்லாம்‌ மகா மந்திரியார்‌ கூட்டிச்‌ சேர்த்துப்‌ 
பார்த்தார்‌. குழந்தைகளைக்‌ கடத்திய சூழ்ச்சியில்‌ கோதையுடன்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 255 


சீவல்லபனும்‌ ஈடுபட்டவன்‌ என முடிவு செய்தார்‌. அவனுக்கு 
தண்டனை அளித்தார்‌. மாபெரும்‌ அரசியல்‌ ஞானியான 
அமைச்சர்‌ தலைவரை கோதை அறிவிலியாக ஆக்கிவிட்டாள்‌. 


குளத்தூரில்‌ வளர்ந்த இளவல்களைக்‌ கவர ஏற்பாடு 
செய்தவளும்‌ கோதைதான்‌. அவர்கள்‌ சோழ குமாரர்கள்‌ என 
நம்பிக்‌ கடத்தி விட்டாள்‌. அரண்மனையில்‌ அரச மாதாவும்‌ 
அமைச்சர்‌ தலைவரும்‌ பேசியதை மறைந்திருந்து ஒட்டுக்‌ 
கேட்டாள்‌. அதிலிருந்து குளத்தூரில்‌ கடத்தப்‌ பட்டவர்கள்‌ 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ சகோதரருடைய பிள்ளைகள்‌ எனத்‌ 
தெரிந்து கொண்டாள்‌. எனவே இப்பொழுது அரண்மனையில்‌ 
வளர்ந்த சோழ இளவல்களைச்‌ சுரங்கப்பாதை மூலம்‌ கவர்ந்து 
கொண்டு தப்பி விட்டாள்‌. 


அரண்மனையை விட்டு கோதை மாயமாக மறைந்து 
விட்டாள்‌. அடுத்த நாள்‌ காலை அனைவரும்‌ கதறிக்‌ கொண்டு 
அவளைத்‌ தேடினார்கள்‌. மகா மந்திரியார்‌ இரவு நடந்தது எதுவும்‌ 
வெளியில்‌ யாருக்கும்‌ சொல்லவில்லை. இது சம்பந்தமாகத்‌ 
தங்களுக்கு எதுவும்‌ தெரியாதது போலவே திருச்சிற்றம்பலமும்‌ 
சித்தனும்‌ நடித்தார்கள்‌. அமைச்சர்‌ தலைவர்‌ திருக்கோவிலூர்‌ 
மன்னன்‌ மகளைத்‌ தேட ஏற்பாடு செய்தார்‌. அனால்‌ அரச 
இளவல்கள்‌ கடத்தப்பட்ட செய்தியை அவர்‌ வெளியிடவே 
இல்லை. அரண்மனையில்‌ குழந்தைகளுக்கு அபத்து இருக்கிறது 
என்று தென்படுகிறது. எனவே கொஞ்ச காலம்‌ அவர்கள்‌ 
வேறிடத்தில்‌ இரகசியமாக வளர ஏற்பாடு செய்திருப்பதாக 
அறிவித்து விட்டார்‌. 

அன்புக்‌ காதலி கோதை காணாமல்‌ போனதற்காக மன்னர்‌ 
இராசாதிராசன்‌ பட்ட துன்பம்‌ கொஞ்சநஞ்சமல்ல. வெளியில்‌ 
சொல்லாமல்‌ ஊமைக்‌ காயத்துடன்‌ துடித்துக்‌ கொண்டிருந்தார்‌ 


சோழ பூபதி. 


தலைகள்‌ தப்பின 


“செம்மா கமலம்‌ செழுநீர்‌ மிசைக்கண்‌ மலரும்‌ 
திருக்குடந்தை' என்று பக்தர்களால்‌ பாடப்பட்ட சிறப்பு மிக்க 
நகரம்‌ குடந்தை என்று சொல்லப்படும்‌ குடமூக்கு. “மனிதர்கள்‌ 
செய்யும்‌ பாவங்கள்‌ புண்ணிய தலங்களில்‌ நீராடினால்‌ விலகும்‌. 
புண்ணிய தலங்களில்‌ வாழ்ந்து வருவோர்‌ செய்த பாவங்கள்‌ 
காசியில்‌ நீராடினால்‌ விலகும்‌. காசியில்‌ வசிப்போர்‌ செய்த 
பாவங்கள்‌ கும்பகோணத்தில்‌ விலகும்‌. ஆனால்‌ கும்பகோணத்தில்‌ 
வாழ்வோர்‌ செய்யும்‌ பாவங்கள்‌ கும்பகோணத்தில்‌ மட்டுமே 
விலகும்‌.” இது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தின்‌ பொருளாகும்‌. 


அத்தகைய தனக்கு நிகர்‌ தானேயான, இன்றைக்கு 
கும்பகோணம்‌ என அமைக்கப்படும்‌ குடந்தைக்கு அரைக்‌ காத 
தொலைவில்‌ மன்னியாற்றின்‌ வடகரையில்‌ உள்ளது 
திருப்புறம்பியம்‌. இங்கு இன்றும்‌ ஒரு பள்ளிப்படைக்‌ கோயில்‌ 
இருக்கிறது. அந்தக்‌ கோயிலை பயங்கரமான முட்புதர்‌ 
சூழ்ந்திருக்கிற து. 

அமாவாசை இரவு, மூன்றாம்‌ யாமம்‌ அடியெடுத்து 
வைத்துக்‌ கொண்டிருந்த நேரம்‌ அக்கோயில்‌ இருளில்‌ மூழ்கி 
இருந்தது. அதனை சூழ்ந்திருந்த காட்டுப்புதர்‌ பயங்கரமாகத்‌ 
தோற்றம்‌ அளித்தது. வேகமாக வீசிய காற்றில்‌ மரங்களின்‌ 
இலைகள்‌ சலசல என ஓலி செய்துக்‌ கொண்டிருந்தன. ஓவென்ற 
காற்றின்‌ ஓலம்‌ பல பேய்கள்‌ கூக்குரலிட்டு அலறுவதைப்‌ போல 
ஒலித்தது. எங்கோ ஒரு ஆந்தை விட்டுவிட்டு அலறிக்‌ கொண்டு 
இருந்தது. ஒரு மலைப்பாம்பு அருகில்‌ வந்துவிட்டதால்‌ மரத்தில்‌ 
இருந்த கூண்டில்‌ வசித்த பறவைகள்‌ கிளப்பிய ஒலி நெஞ்சைத்‌ 
திகில்‌ அடையச்‌ செய்தது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 257 


அந்த பயங்கர இருளிலே, காற்றினால்‌ தாக்கப்பட்டு 
ஆங்காங்கு மரக்கிளைகள்‌ முறிந்து சடசடவென வீழ்ந்து 
கொண்டு இருந்தன. ஒரு புரவியின்‌ மீது கரிய உருவம்‌ ஒன்று 
இயற்கையின்‌ சீற்றத்தை எல்லாம்‌ பொருட்படுத்தாது வேகமாக 
வந்துகொண்டு இருந்தது. பள்ளிப்‌ படையை நெருங்கும்போது 
புரவியின்‌ வேகம்‌ குறைந்தது. அக்கோயிலின்‌ எதிரில்‌ வந்தவுடன்‌ 
அவ்வுருவம்‌ குதிரையை விட்டுக்‌ கீழே இறங்கியது. 

பாழ்பட்ட அக்கோயிலை மூடியிருந்த புதருக்கு அப்பால்‌ 
இருந்த ஒருவன்‌ குளம்பொலியைக்‌ கேட்டு விரைந்து வந்தான்‌. 
தொலைவிலிருந்தே வந்தது யார்‌ என அவன்‌ அறிந்து கொண்டு 
விட்டான்‌. எனவே விரைந்து வந்து அக்குதிரையின்‌ கடிவாளத்தை 
வாங்கிக்‌ கொண்டான்‌. அக்குதிரையிலிருந்து மிடுக்குடன்‌ 
இறங்கிய கோதை கேட்டாள்‌: 


மதுரை வீரா, நல்லபடி வந்து சேர்ந்தாயா? பலிகள்‌ எங்கே? 


“(இந்த பாழடைந்த கோயிலுக்குள்‌ வைத்திருக்கிறேன்‌ தாயே. 
இன்னும்‌ மயக்கம்‌ தெளியவில்லை. 


எங்கே, அந்த நாகப்பாம்பு குட்டிகளைக்‌ காட்டு. கோதை 
பள்ளிப்படையை நோக்கி நடந்தாள்‌. அவளுக்கு முன்னால்‌ 
மதுரை வீரன்‌ வேகமாக நடந்தான்‌. 


குபீரென்று துர்நாற்றம்‌ வீசிய அந்த பாழ்‌ மண்டபத்தின்‌ 
உள்ளே கோதை புகுந்தாள்‌. ஒரு மூலையில்‌ பந்தம்‌ எரிந்து 
கொண்டு இருந்தது. எண்ணையற்ற அது உயிருக்கு ஊசலாடிக்‌ 
கொண்டு இருந்தது. அது ஒளியை விட புகையைத்தான்‌ அதிகம்‌ 
வெளியிட்டது. அதன்‌ மங்கிய ஒளியிலே இரு குழந்தைகள்‌ 
தரையின்மீது நீட்டி படுக்க வைக்கப்பட்டிருந்தன. அவை 
விறைத்துக்‌ கொண்டு இருந்தன. அந்த குழந்தைகளைக்‌ கோதை 
பார்த்தாள்‌. அவளுடைய உள்ளத்தில்‌ கொழுந்துவிட்டு எரிந்து 
கொண்டிருந்த வெறி வீறு கொண்டது. உடல்‌ கிடுகிடுவென 
நடுங்கியது. முகத்தில்‌ தென்பட்ட எழில்‌ எங்கோ மறைந்தது. 
அவள்‌ பயங்கர பிசாசு போல மாறினாள்‌. வெறிகொண்டு 
கத்தினாள்‌: 


மதுரை வீரா, இன்று நல்ல நாள்‌. என்னுடைய இலட்சிய 
இலக்கின்‌ முதல்‌ கட்டம்‌ வெற்றி காணும்‌ நாள்‌. இதோ 
என்னுடைய குறுவாளால்‌ இப்பொழுதே இவர்களுடைய 
கதையை முடித்து விடுகிறேன்‌. இங்கு இவர்களைக்‌ 
கொல்லுவதில்தான்‌ பெரும்‌ சிறப்பே இருக்கிறது! 


258 ஜி. ஏ. வடிவேலு 


தாயே, இவர்களை இங்கு கொல்வதில்‌ மட்டும்‌ என்ன 
தனிச்சிறப்பு இருக்கிறது? எங்கு கொன்றாலும்‌ உயிர்‌ 
போகத்தானே செய்கிற து! 


அதுதான்‌ இல்லை. இந்த இடத்திற்கு தனிப்பெரும்‌ சிறப்பு 


உண்டு. 
புரியவில்லையே தாயே! 


“சொல்லுகிறேன்‌ யாருடனாவது பேசினால்தான்‌ 
என்னுடைய வெறியும்‌ தனியும்‌. முதலில்‌ வரலாற்றைச்‌ 
சொல்லிவிட்டு கதையை முடிக்கிறேன்‌, கேள்‌ மதுரைவீரா! 


சுமார்‌ இரண்டே முக்கால்‌ நூற்றாண்டுகளுக்கு முன்னர்‌ 
சோழர்கள்‌ அழிந்து ஒழிந்து கொண்டிருந்தார்கள்‌. 
இவர்களுடைய நாடு உள்ளங்கை அளவிற்கு வந்துவிட்டது. 
இந்நாட்டிற்கு தெற்கே பாண்டியர்களும்‌, வடக்கே பல்லவர்களும்‌ 
வலிமையுடன்‌ இருந்தார்கள்‌. கோழைகளான சோழர்கள்‌ 
இடையில்‌ சிக்கிவிட்டார்கள்‌. அண்டை நாடுகள்‌ நெருக்கியே 
இவர்களை அழித்து வந்தன. எதிரிகளை எதிர்த்து நிற்க 
வலிமையற்று இக்கோழைகள்‌ உறையூரைவிட்டு ஓட்டம்‌ 
பிடித்தார்கள்‌ இதோ அண்மையில்‌ இருக்கிறதே இந்தப்‌ 
பழையாறைக்கு ஓடிவந்து விட்டார்கள்‌. 

“வலிமை மிக்க பாண்டியர்களுக்கும்‌ பல்லவர்களுக்கும்‌ 
அடிக்கடி போர்‌ நடக்கும்‌. அப்போர்கள்‌ இரு நாடுகளுக்கும்‌ 
இடையே இருந்த சோழ மண்ணில்தான்‌ நடக்கும்‌. அத்தகைய 
போர்‌ ஒன்று இதே இடத்தில்‌ இருந்த திருப்புறம்பியம்‌ கிராமத்தில்‌ 
நடைபெற்றது. பல்லவ மன்னன்‌ அபராஜிதவர்மனுக்குத்‌ 
துணையாக கங்கநாட்டு மன்னன்‌ பிரதிவிபதி வந்திருந்தான்‌. 
கோழைகளான சோழர்களின்‌ வழக்கமே வலிமை 
மிக்கவர்களுடன்‌ சேர்ந்து கொள்வதுதான்‌. அதன்படி 
இப்பகுதியை அப்பொழுது அண்ட அதித்த சோழன்‌ என்பவன்‌ 
பல்லவர்‌ பக்கம்‌ சேர்ந்து கொண்டான்‌. 

மூன்று நாட்டு அரசர்களும்‌ ஒன்றுபட்டு பாண்டிய நாட்டு 
மன்னன்‌ இரண்டாம்‌ வரகுண பாண்டியனுடன்‌ போரிட்டார்கள்‌. 
வரகுண பாண்டியன்‌ தன்னை எதிர்த்து நின்ற மூவரும்‌ அஞ்சி 
நடுங்கும்படி வீரசாகசங்களைப்‌ புரிந்தான்‌. மூன்று எதிரிகளும்‌ 
அவனுடன்‌ போரிட முடியாமல்‌ திணறினார்கள்‌. மிக 
பயங்கரமான யுத்தம்‌ நீடித்தது. இரத்த அறு ஓடியது. யானைத்‌ 
தலைகளும்‌ குதிரை உடல்களும்‌ இரத்த ஆற்றிலே மிதந்து 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 259 


கொண்டு ஓடின. பல்லவர்கள்‌ அணியில்‌ பெரும்‌ சேதம்‌ 
ஏற்பட்டது. பிணக்குவியல்கள்‌ மலையாகக்‌ குவிந்தன. 
திருப்புறம்பியம்‌ கிராமமே அழிந்துவிட்டது. 

அபராஜிதவர்மனும்‌, அதித்த சோழனும்‌, பிரதிவிபதியும்‌ 
ஆகிய மூவரும்‌ மூன்றாவது நாள்‌ கொள்ளிடத்தின்‌ வடகரையை 
நோக்கி புறமுதுகு காட்டி ஓட்டம்‌ பிடித்தார்கள்‌. பாண்டியர்கள்‌ 
வெற்றிக்கொடி உயர்த்தினார்கள்‌. 

ஆனால்‌ அச்சமயம்‌ யாரும்‌ எதிர்பாராத வகையில்‌ வயது 
முதிர்ந்தவனும்‌, தொண்ணூற்றாறு புண்பட்டவனுமான 
விஜயாலய சோழன்‌* யுத்த களத்திற்கு எப்படியோ வந்து 
சேர்ந்தான்‌. இரு வீரர்கள்‌ அவனைத்‌ தங்களுடைய 
தோள்களின்மீது தாங்கிக்‌ கொண்டார்கள்‌. அச்சோழன்‌ இரு 
கைகளிலும்‌ இரு வாள்களை எடுத்துக்‌ கொண்டான்‌ 
எதிரிகளிடையே புகுந்தான்‌. அவர்களுடைய படைகளைக்‌ 


கொன்று குவித்தான்‌. 


'இதனைக்‌ கண்டு பின்வாங்கி ஓடிய சோழ, பல்லவ கங்க 
நாட்டுப்‌ படைகள்‌ உற்சாகமடைந்தார்கள்‌ திரும்ப வந்து 
போரிட்டார்கள்‌. இதனால்‌ திடீரென எதிர்பாராத வகையில்‌ 
வெற்றி தேவதை, சோழ, பல்லவர்‌ பக்கம்‌ திரும்பினாள்‌. பாவம்‌, 
கங்கநாட்டு மன்னன்‌ பிரதிவிபதி சூழ்ச்சிக்காரனான சோழனால்‌ 
முன்னால்‌ நிறுத்தப்‌ பட்டான்‌. அதனால்‌ அவன்‌ பலியாகிவிட்டான்‌. 
அவனுடைய நினைவாக எடுக்கப்பட்ட துதான்‌ இப்பொழுது நாம்‌ 
நின்றுகொண்டிருக்கும்‌ இந்தப்‌ பள்ளிப்படைக்‌ கோயில்‌. 

மதுரை வீரா! இந்த போர்‌ தமிழக வரலாற்றில்‌ மிகவும்‌ 
முக்யெமானது. இந்த போர்தான்‌ கொடியவர்களான சோழர்கள்‌ 
மீண்டும்‌ தலைதூக்க ஆதாரமாக அமைந்துவிட்டது. அந்த 
விஜயாலய சோழனே பிற்காலச்‌ சோழர்களின்‌ ஆட்சிக்கு 
அடிகோலியவன்‌. 


“அன்று விஜயாலய சோழன்‌ இதே திருப்புறம்பியம்‌ 
மண்ணில்‌ சோழ அரசைத்‌ தோற்றுவித்தான்‌. இன்று இந்த 
கோதை இதே திருப்புறம்பியம்‌ மண்ணில்‌ சோழ அரசை 
முடித்துவைப்பாள்‌' கோதை இச்சொற்களைக்‌ கூறிக்‌ கொண்டே 
இடுப்பில்‌ தொங்கிய உறையிலிருந்த குறுவாளை வேகத்துடன்‌ 
எடுத்தாள்‌. மயக்கத்தில்‌ இருந்த குழந்தைகளைக்‌ குத்த ஓங்கினாள்‌. 


“எண்கொண்ட தொண்ணுற்றின்‌ மேலும்‌ இருமூன்று புண்கொண்ட 
வெற்றிப்‌ புரவலன்‌' என பாராட்டப்பட்டவன்‌. 


260 ஜி. ஏ. வடிவேலு 


அப்பொழுது மதுரை வீரன்‌ கையை அசைத்து, 'தாயே, சற்றுப்‌ 
பொறுங்கள்‌. என்னால்‌ தங்களுடைய செயலைப்‌ புரிந்து கொள்ள 
இயலவில்லை' என்று கூறினான்‌. 


'உனக்கு என்ன ஐயம்‌ வந்துவிட்டது? ஏன்‌ பொறுக்க 
வேண்டும்‌” கோதை அவனைப்‌ பார்த்துக்‌ கேட்டாள்‌. ஓங்கிய 
குறுவாள்‌ தாழ்ந்தது. 

'இப்பொழுதுதான்‌ என்னுடைய ஆள்‌ இடும்பன்‌ இங்கு 
வந்துவிட்டுப்‌ போனான்‌. தங்களுடைய ஆணைப்படி இன்று 
இரவு வெள்ளாற்றங்கரையில்‌ சோழ குமாரர்களை பலியிடப்‌ 
போவதாக சொல்லிவிட்டுப்‌ போனான்‌. அவன்‌ இன்று பலியிடப்‌ 
போவது சோழ குமாரர்கள்தானே? அப்படியிருக்க இங்கு நாம்‌ 
கடத்தி வந்தவர்களும்‌ சோழ குமாரர்கள்‌ என்கிறீர்களே! சோழ 
குமாரர்கள்‌ எத்தனைப்‌ பேர்‌? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை 
தாயே! 


இதனைக்‌ கேட்ட கோதையின்‌ கரத்தில்‌ ஏந்தி இருந்த வாள்‌ 
அப்படியே நழுவி கீழே விழுந்தது. அவள்‌ முகத்தில்‌ தென்பட்ட 
வெறி எங்கோ போய்விட்டது. சோகம்‌ ததும்பிய முகத்தினளாய்‌ 
அமைதியான குரலில்‌ பேசினாள்‌: 


மதுரை வீரா, நல்ல நேரத்தில்‌ நினைவு படுத்தினாய்‌. 
என்னுடைய உள்ளம்‌ குழம்பி விட்டது. மறதி அதிகமாக வந்து 
விட்டது. நான்‌ என்ன செய்வேன்‌? என்னுடைய 
அறியாமையினால்‌ இன்று ஒரு பெரிய தவறு நடக்காமல்‌ அந்த 
நாராயணன்தான்‌ காப்பாற்ற வேண்டும்‌. இங்கு தரையில்‌ கிடக்கும்‌ 
இவர்கள்தான்‌ உண்மையான சோழ குமாரர்கள்‌. இவர்களைப்‌ 
பின்னர்‌ முடிக்கலாம்‌. அதனை விட அவசர அவசியமானது இரு 
நிரபராதிக்‌ குழந்தைகளைக்‌ காப்பாற்றுவது. இன்று பலியிடப்‌ 
போவதாக இடும்பன்‌ கூறினானே, அவர்கள்‌ அரச குமாரர்கள்‌ 
அல்ல. திருச்சிற்றம்பலமுடையாரின்‌ சகோதரனுடைய 
பிள்ளைகள்‌. அவர்களை அரச குமாரர்கள்‌ என்று தவறாக 
நினைத்து நாம்‌ கடத்தி வந்து விட்டோம்‌. பின்னர்‌ தான்‌ 
அரண்மனையில்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ புவன 
முழுதுடையாருடன்‌ பேசியபோது ஓட்டுக்‌ கேட்டேன்‌. 
உண்மையை உணர்ந்தேன்‌. கொல்லப்பட வேண்டிய நச்சுப்‌ பாம்பு 
குட்டிகள்‌ இங்கிருக்கிறார்கள்‌. ஒரு பாபமும்‌ அறியாத அங்கு 
உள்ள இரு குழந்தைகள்‌ பலியாக நான்‌ விடமாட்டேன்‌. விரைந்து 
போய்‌ அவர்களைக்‌ காப்பாற்றியே தீருவேன்‌. தில்லைத்‌ திருமாலே, 
குற்றமற்றவர்களைக்‌ கொல்லும்‌ பாபத்திற்கு அடியாளை 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 261 


அளாக்காமல்‌ அருள்புரி ஐயனே! கோதை இரு கரங்களும்‌ கூப்பி 
இறைவனை வணங்கினாள்‌. 


அவள்‌ இயற்கையாகவே நல்லவள்தான்‌. சீரும்‌ சிறப்பும்‌ 
மிக்க குலத்தில்‌ பிறந்தவள்தான்‌. அவளுக்கு இருந்த 
மதப்பற்றினாலும்‌, நாற்றத்துழாய்முடி, நாரணன்‌ மேல்‌ கொண்ட 
பக்தியினாலும்தான்‌ கொடுமைக்காரியாக மாறினாள்‌ 
அவளுடைய பகைமை எல்லாம்‌ சோழ குலத்தின்மீதுதான்‌. வேறு 
யார்மீதும்‌ அல்ல. அவள்‌ மனிதாபிமானம்‌ குறைந்தவள்‌ அல்ல. 
எனவே அப்பாவிக்‌ குழந்தைகளைக்‌ காப்பாற்றத்‌ துடித்தாள்‌. 
விரைந்து சென்று புரவியின்‌ மீது அமர்ந்தாள்‌ 
வெள்ளாற்றங்கரையை நோக்கிப்‌ பறந்தாள்‌. போகும்போது 
அங்கிருந்த குழந்தைகளைப்‌ பத்திரமாக தன்னுடைய பொறுப்பில்‌ 
வைத்திருக்கும்படி மதுரை வீரனிடம்‌ சொல்லிவிட்டுப்‌ போனாள்‌. 


இரவு கடைசி யாமம்‌ நடக்கிறது. வெள்ளாற்றங்கரைக்கு 
சற்று உள்ளே தள்ளி அடர்ந்த காட்டில்‌ ஒரு பாழடைந்த கோயில்‌. 
அந்தக்‌ கோயிலின்‌ அருகில்‌ பந்தங்களைச்‌ சிலர்‌ ஏந்திக்‌ கொண்டு 
நின்றார்கள்‌. பலர்‌ தாறுமாறாக அங்கும்‌ இங்கும்‌ நடந்து 
கொண்டும்‌, ஏதோ இரைச்சல்‌ செய்து கொண்டும்‌ இருந்தார்கள்‌. 
பந்தங்களின்‌ மங்கிய ஒளியிலே தென்பட்ட அந்தக்‌ கூட்டம்‌ ஏதோ 
ஒரு பேய்க்‌ கூட்டம்‌ போலக்‌ காணப்பட்டது. அதில்‌ சிலர்‌ 
ஆட்டம்‌ ஆடினார்கள்‌. சிலர்‌ பாட்டு பாடினார்கள்‌. உடுக்கை ஓலி 
பலமாகக்‌ கேட்டது. அவர்களின்‌ இடையே ஓரு தடித்த மனிதன்‌ 
இடுப்பில்‌ ஒரு துண்டை மட்டும்‌ இடுப்பில்‌ சுற்றிக்‌ கொண்டு 
வலது கரத்தில்‌ ஒரு வாளுடன்‌ நின்று கொண்டிருந்தான்‌. 
அவனுடைய நெற்றியில்‌ அப்பிக்‌ கொண்டிருந்த குங்குமம்‌ 
பந்தங்களின்‌ ஒளியில்‌ இரத்தம்‌ போல ஒளிவிட்டது. அவனுடைய 
உடல்‌ முழுதும்‌ சாம்பல்‌ பூசப்பட்டு இருந்தது. கழுத்தில்‌ வேப்ப 
மாலைத்‌ தொங்கியது. 

அவன்‌ மருள்‌ வந்தவனைப்‌ போல அடினான்‌, பாடினான்‌. 
தன்னுடைய கரத்தில்‌ ஏந்தியிருந்த வாளை வலது சாரியும்‌, இடது 
சாரியுமாக வீசினான்‌. ஏதோ கூச்சலிட்டுக்‌ கொண்டே தான்‌ 
நின்றிருந்த மேடை மேலிருந்து தரையின்மீது குதித்தான்‌. 


அவனுக்கு எதிரில்‌ இரு குழந்தைகள்‌ அமர்ந்திருந்தன. 
எழுந்து நிற்காமல்‌ அப்படியே இருக்கச்‌ செய்ய பின்புறமிருந்து 
இரு முரட்டு மனிதர்கள்‌ குழந்தைகளுடைய தோள்களை 
அழுத்திப்‌ பிடித்திருந்தார்கள்‌. குழந்தைகள்‌ பலமாக அழுது 
துடித்துக்‌ கொண்டிருந்தன. அம்மா, அம்மா எனக்‌ கதறிக்‌ 
கொண்டு இருந்தன. 


262 ஜி. ஏ. வடிவேலு 


ஆடலையும்‌, பாடலையும்‌ ஒருவாறு முடித்த பின்னர்‌ பூசாரி 


ஒருநிலைக்கு வந்தான்‌. ஏதோ மந்திரம்‌ முணுமுணுத்துக்‌ 
கொண்டே அக்குழந்தைகளைக்‌ கொல்ல வாளை ஓங்கினான்‌. 


'நிறுத்துங்கள்‌, நிறுத்துங்கள்‌' என்ற குரல்‌ ஓங்கிக்‌ கேட்டது. 
அவர்கள்‌ போட்ட இரைச்சலையும்‌ மீறி அக்குரல்‌ கேட்டது. 
அங்கிருந்த அனைவரும்‌ திடுக்கிட்டு திரும்பிப்‌ பார்த்தார்கள்‌. 
கோதை ஒரு புரவியின்மீது அமர்ந்திருந்தாள்‌. குதிரை மேல்மூச்சு, 
கீழ்மூச்சு வாங்கியது. அதன்‌ வாயிலிருந்து நுரை தள்ளியது. 

கோதையைப்‌ பார்த்த உடனே அனைவரும்‌ பய பக்தியோடு 
செயலற்று நின்று விட்டார்கள்‌. பூசாரியின்‌ ஓங்கிய வாள்‌ 
தளர்ந்தது. அக்குழந்தைகளை அழுத்திப்‌ பிடித்துக்‌ 
கொண்டி ருந்தவர்களும்‌ எழுந்து நின்றுவிட்டார்கள்‌. குழந்தைகள்‌ 
அமுது கொண்டே நின்றன. 

கோதை புரவியை விட்டுக்‌ கீழே இறங்கினாள்‌. குழந்தைகள்‌ 
ஓடி கோதையினுடைய கால்களை அணைத்துக்‌ கொண்டு 
அம்மா, அம்மா என அழுதன. “என்னுடைய செல்வங்காள்‌!' 
என்று கூறி இரு குழந்தைகளையும்‌ தூக்கி கோதை மார்போடு 
அணைத்துக்‌ கொண்டாள்‌. தங்கள்பால்‌ அனுதாபம்‌ காட்டும்‌ ஒரு 
தாய்‌ தென்பட்டதால்‌ குழந்தைகள்‌ மேலும்‌ உரத்த குரலில்‌ விக்கி 
விக்கி அழுதார்கள்‌. “அழாதீர்கள்‌, அழாதீர்கள்‌, நீங்கள்‌ அஞ்ச 
வேண்டாம்‌' என்று கோதை அக்குழந்தைகளுக்கு ஆறுதல்‌ 
கூறினாள்‌. அவை யார்‌ பெற்ற பிள்ளைகளோ! அவர்களுடன்‌ 
அவளுக்கு எவ்விதமான ஓட்டும்‌ இல்லை, உறவும்‌ இல்லை. 
அனால்‌ அறியாமையின்‌ விளைவாகப்‌ பெற்றோர்களிடமிருந்து 
அவர்களைப்‌ பிரித்து விட்டாள்‌. அவள்‌ போட்ட தப்புக்‌ 
கணக்கின்‌ விளைவாக அந்த இரு உயிர்கள்‌ பலியாக இருந்தன. 
இன்னும்‌ ஒரு நொடிப்‌ பொழுது அவள்‌ தாமதமாக 
வந்திருந்தாலும்‌ அவர்கள்‌ உயிர்‌ பிரிந்திருக்கும்‌. நல்ல காலம்‌, அந்த 
தவறு நிகழாமல்‌ அவள்‌ தடுத்து விட்டாள்‌. 

அந்த குழந்தைகளைக்‌ கொண்டு போய்‌ மீண்டும்‌ 
குளத்தூரில்‌ பெற்றோரிடம்‌ சேர்ப்பித்து விடவேண்டும்‌. 
இவ்வாறுதான்‌ அவள்‌ முதலில்‌, நினைத்தாள்‌ ஆனால்‌ 
அவர்களுடைய பால்வழியும்‌ முகங்களைப்‌ பார்க்க, பார்க்க 
ஒருவித பாசம்‌ அவளுடைய உள்ளத்தில்‌ சுரந்தது. அவர்களை 
மாறிமாறி முத்தமிட்டாள்‌. அவர்களைப்பிரிய அவளால்‌ 
இயலவில்லை. கொஞ்ச நாட்கள்‌ அவர்கள்‌ தன்னுடைய 
பொறுப்பிலே இருக்கட்டும்‌. பின்னர்‌ வேண்டுமானால்‌ சேர்க்க 
வேண்டிய இடத்தில்‌ சேர்த்து விடலாம்‌ என்று முடிவு செய்தாள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 263 


அங்கு நின்றிருந்த கூட்டத்திற்கு ஒன்றுமே விளங்கவில்லை. 
பிள்ளைகளைக்‌ கொல்லுமாறு ஆணையிட்ட வள்‌ கோதைதான்‌. 
ஆனால்‌ அதே பலிகளை தூக்கிக்‌ கொண்டு கொஞ்சுவதும்‌ 
அவளே! அவளுக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா? அவர்கள்‌ 
எதுவுமே புரியாது அவளையே உற்றுப்‌ பார்த்தார்கள்‌. 


“ஒரு பெரிய தவறு நடந்து விட்டது. பலியிட 
வேண்டியவர்கள்‌ இக்குழந்தைகள்‌ அல்ல. அவர்கள்‌ வேறு. 
அவர்கள்‌ இப்பொழுது நம்‌ பொறுப்பில்தான்‌ இருக்கிறார்கள்‌. 
விரைவில்‌ வேலையை முடித்து விடலாம்‌. நீங்கள்‌ புறப்படுங்கள்‌. 
இவ்வார்த்தைகளைக்‌ கூறிவிட்டு கோதை குழந்தைகளுடன்‌ 
சென்று புரவியின்மீது அமர்ந்தாள்‌. குழந்தைகளைத்‌ தனக்கு 
முன்னால்‌ அமர்த்திக்‌ கொண்டாள்‌. தான்‌ செய்ய இருந்த 
அப்பெரிய பாவத்திலிருந்து தன்னைக்‌ காப்பாற்றிய 
நாராயணனுடைய சிறப்புகளை நினைத்துக்‌ கொண்டே 
அவ்விடத்தை விட்டுப்‌ பறந்தாள்‌. 

பரத கண்டத்தின்‌ மகோன்னத ஏழு புண்ணிய தலங்களில்‌ 
காஞ்சி மாநகர்‌ ஒன்றாகும்‌. 'புஷ்பங்களில்‌ சிறந்தது பாரிஜாதம்‌, 
புருடர்களில்‌ அழகு மிக்கவர்‌ மகாவிஷ்ணு, பெண்களில்‌ அழகு 
மிக்கவள்‌ இரம்பை, நகரங்களில்‌ அழகு மிக்கது காஞ்சி' என 
வடமொழியாளர்கள்‌ எழுதியுள்ளார்கள்‌. அத்தகைய புண்ணிய 
பூமியான காஞ்சியை நோக்கிக்‌ கோதை பறந்தாள்‌. 


காஞ்சியின்‌ சிறப்புமிக்க வரதராசப்‌ பெருமானின்‌ 
திருக்கோயிலில்‌ மாலை வழிபாடு நடக்கிறது. ஒரு பெரியவர்‌ 
இறைவன்‌ எதிரில்‌ நின்று கொண்டு கண்களை மூடிய வண்ணம்‌ 
கரங்களை கூப்பியவாறு உருக்கமாகப்‌ பாடிக்‌ கொண்டிருக்கிறார்‌: 


மூவுலகம்‌ ஈரடியால்‌ முறை நிரம்பா வகை முடியத்‌ 

தாவிய சேவடி சேப்பத்‌ தம்பியொடும்‌ கான்போந்து 

சோ அரணும்‌ போர்‌ மடியத்‌ தொல்‌ இலங்கை 
கட்டழித்த 

சேவகன்‌ சீர்‌ கேளாத செவி என்ன செவியோ 

திருமால்‌ சீர்‌ கேளாத செவி என்ன செவியோ!* 


இந்த உருக்கமான பாடலைச்‌ செவியாரக்‌ கேட்டுக்‌ 
கொண்டே இரு கரங்களிலும்‌ இரு குழந்தைகளின்‌ கரங்களைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு அவர்களோடு மெதுவாக நடந்து அங்கு 


* சிலப்பதிகாரம்‌ 


264 ஜி. ஏ. வடிவேலு 


வந்தாள்‌ கோதை. இறைவனின்‌ முன்னர்‌ கரங்கூப்பி வணங்கிக்‌ 
கொண்டு தன்னை மறந்து நின்றாள்‌. பிள்ளைகளும்‌ வணங்கிக்‌ 
கொண்டு நின்றார்கள்‌. 

பாடல்‌ பாடி முடித்த பின்னர்‌ பெரியவருடைய கண்கள்‌ 
திறந்தன. அப்பொழுது தமக்கு அருகில்‌ ஒரு பெண்‌ கண்களை 
மூடிக்‌ கொண்டு கரம்கூப்பி இறைவனை வணங்கிக்‌ கொண்டு 
இருப்பதைக்‌ கண்டார்‌. அவளை ஒட்டி இரு பச்சிளம்‌ பாலகர்கள்‌ 
கூப்பிய கரத்தினராய்‌ நிற்பதையும்‌ கண்டார்‌. 

பெரியவர்‌ அந்தப்‌ பெண்ணையே உற்றுப்‌ பார்த்தார்‌. 
அவருடைய மனதில்‌ ஏதோ ஒரு குழப்பம்‌ நிலவியதை முகம்‌ 
பளிச்செனக்‌ காட்டியது. அச்சமயம்‌ அவள்‌ கண்களைத்‌ திறந்தாள்‌. 
அவளுடைய பார்வையை நேருக்கு நேராகச்‌ சந்தித்த 
அப்பெரியவர்‌ கேட்டார்‌: 


நான்‌ காண்பது கனவா? தாங்கள்‌, தாங்கள்‌ திருக்கோவிலூர்‌ 
இளவரசிதானே?' 


அம்‌ பட்டரே! தங்களை நான்‌ அறிவேன்‌. தங்களுக்கும்‌ 
என்னுடைய தந்தையாருக்கும்‌ உள்ள தொடர்பை நான்‌ நன்றாக 
அறிவேன்‌. தங்களைக்‌ காணத்தான்‌ இப்பொழுது வந்திருக்கிறேன்‌. 
முன்பு ஒரு முறை என்னுடைய பெற்றோர்களோடு வந்து தங்கள்‌ 
இல்லத்தில்‌ தங்கி இருக்கிறேன்‌. நினைவு இருக்கிறதா பட்டரே? 

அம்‌, அதனை அடியேன்‌ மறக்க இயலுமா தாயே! 

தங்களுடைய இல்லத்திற்குச்‌ சென்றேன்‌. தாங்கள்‌ 
கோயிலுக்குச்‌ சென்றிருப்பதாகக்‌ கூறினார்கள்‌. இங்கு வந்தேன்‌. 
வரதராசப்‌ பெருமாளின்‌ தரிசனமும்‌ அடியாளுக்குக்‌ கிடைத்தது. 

தாங்கள்‌ அடியேனை மதித்து நாடி வந்தது நான்‌ செய்த 
புண்ணியம்‌. தங்களுக்குத்‌ திருமணம்‌ ஆனது எனக்குத்‌ தெரியாதே! 

பட்டர்‌ கூற்றைக்‌ கேட்ட கோதை சிரித்துக்‌ கொண்டே 
கூறினாள்‌: 'தங்களுக்குத்‌ தெரியாமல்‌ எனக்குத்‌ திருமணம்‌ 
நடக்காது. கட்டாயம்‌ அழைப்பு அனுப்புவோம்‌. 

பட்டர்‌ குழந்தைகளைப்‌ பார்த்தார்‌. அவர்‌ மனதில்‌ ஓடும்‌ 
எண்ண ஓட்டத்தை கோதை புரிந்து கொண்டாள்‌. 

'பட்டரே, இவர்கள்‌ அடியாளுடைய குழந்தைகள்‌ அல்ல. 
எனக்கு மிகவும்‌ நெருங்கியவர்களின்‌ குழந்தைகளாகும்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 265 


'அகட்டும்‌ அம்மா. எந்த புண்ணியவதி பெற்றெடுத்த 
செல்வங்களோ! பார்த்தால்‌ கண்ணைப்‌ பறிக்கிறது. பலராமன்‌, 
கண்ணனைப்‌ போலக்‌ காட்சி அளிக்கிறார்கள்‌. வெண்ணெய்‌ 
உண்ட அந்த கொண்டல்‌ வண்ணன்‌ தோற்றம்‌ போலவே 
இவர்களுடைய தோற்றம்‌ இருக்கிறது. அது இருக்கட்டும்‌, 
அடியேனின்‌ குடிலுக்குப்‌ போகலாமா தாயே?” 


“போகலாம்‌, ஐயா?! 


கோதை ஒரு குழந்தையையும்‌, பட்டர்‌ மறு குழந்தையையும்‌ 
தூக்கிக்‌ கொண்டார்கள்‌ மார்போடு அணைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. பட்டர்‌ முன்‌ செல்ல கோதை பின்‌ நடந்தாள்‌. 
வரதராசர்‌ கோயிலுக்கு அருகில்‌ சன்னதி தெருவில்‌ பட்டர்‌ அகம்‌ 
இருந்தது. அங்கு போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. அந்தப்‌ பழமையான 
வீட்டில்‌ தொங்கிய ஊஞ்சலின்‌ மீது கோதை அமர்ந்தாள்‌. 
அவளுடைய இரு புறங்களிலும்‌ இரு குழந்தைகள்‌ 
அமர்ந்திருந்தார்கள்‌. அவர்களுடைய தோள்களின்மீது கோதை 
இரு கரங்களையும்‌ போட்டுக்‌ கொண்டாள்‌. எதிரே இருந்த 
அசனத்தில்‌ பட்டர்‌ அமர்ந்து கொண்டு பேசினார்‌. 


அம்மா, இளவரசி! தாங்கள்‌ இரண்டாவது முறையாக இந்த 
அடியேன்‌ குடிலுக்கு வருகை தந்தது நான்‌ செய்த பாக்கியம்‌. 
தங்களுடைய மாதா, பிதா நலம்தானே?” 

'எல்லோரும்‌ வரதராசப்‌ பெருமாள்‌ அருளால்‌ நலமாகவே 
இருக்கிறார்கள்‌. பட்டரே தாங்கள்‌ எனக்கு ஒரு உதவி 
செய்வீர்களா?” 


'ஆணையிடுங்கள்‌ தாயே! அடியேன்‌ செய்யக்‌ 
கடமைப்பட்டிருக்கிறேன்‌. இன்றைக்கு வைணவத்தை தமிழ்‌ 
மண்ணில்‌ பரப்பும்‌ பெரியோர்களுக்கு எல்லாம்‌ அதரவாகத்‌ 
திகழும்‌ நரசிங்க மிலாடுடையாரின்‌ புதல்வியின்‌ அணையைச்‌ 
சிரமேற்கொண்டு செயல்பட அடியேன்‌ காத்திருக்கிறேன்‌” 


“இந்தக்‌ குழந்தைகள்‌ எனக்கு மிகவும்‌ வேண்டியவர்‌ 
களுடைய குழந்தைகள்‌ என்பதை முன்பே கூறியிருக்கிறேன்‌. சில 
காரணங்களால்‌ இவர்களை இப்பொழுது தங்களுடைய 
பொறுப்பில்‌ விட்டுப்போக விரும்புகிறேன்‌. தாங்கள்‌ இவர்களை 
வளர்க்க இயலுமா?” 

“அம்மா, இதென்ன வினா? இந்த பலராமனையும்‌, 
கண்ணனையும்‌ வளர்க்கும்‌ பேறுகிடைக்க முற்பிறவியில்‌ நான்‌ 
ஏதோ பெரிய புண்ணிய காரியம்‌ செய்திருக்க வேண்டும்‌. 


266 ஜி. ஏ. வடிவேலு 


என்னைக்‌ கைப்பிடித்தவளும்‌ பூவும்‌ பொட்டுமாகப்‌ 
போய்விட்டாள்‌. இப்பொழுது நான்‌ ஒண்டிக்‌ கட்டை. இறைவன்‌ 
எனக்கு அளித்த ஊன்று கோலாக இவர்களைப்‌ பற்றிக்‌ கொள்ள 
மனம்‌ துடிக்கிறது. வாசுதேவனின்‌ பிள்ளை கண்ணனை 
ஆயர்பாடியில்‌ யசோதை வளர்த்ததுபோல இவர்களை நான்‌ 
வளர்ப்பேன்‌ என்னுடைய கண்ணின்‌ மணிகளாக 
காப்பாற்றுவேன்‌. அந்தக்‌ கவலை உங்களுக்கு வேண்டாம்‌ தாயே 


'மெத்த மகிழ்ச்சி பட்டரே! அனால்‌ இவர்களை தங்கள்‌ 
உறவினருடைய பிள்ளைகள்‌ என்று கேட்போருக்குச்‌ சொல்ல 
வேண்டும்‌. எனக்கு இதில்‌ தொடர்பு இருப்பதாக யாருக்கும்‌ 
கட்டாயம்‌ தெரியக்‌ கூடாது. இது மிகவும்‌ இரகசியமாக இருக்க 
வேண்டும்‌, புரிகிறதா?” 


'அகட்டும்‌ தாயே! 


நான்‌ புறப்படுகிறேன்‌. அவசரமாகச்‌ செல்ல வேண்டும்‌. 
பின்னர்‌ வருகிறேன்‌. இவ்வாறு கூறிய கோதை குழந்தைகளைப்‌ 
பார்த்து, “என்‌ செல்வங்காள்‌, நான்‌ போய்‌ விரைவில்‌ வருகிறேன்‌' 
என்றாள்‌. அவர்கள்‌ அவள்‌ கூறியதைப்‌ புரிந்து கொண்டார்கள்‌. 
தாங்களும்‌ அவளுடன்‌ வருவதாகக்‌ கூறி அழுதார்கள்‌. அவர்கள்‌ 
அவளை அணைத்துக்‌ கொண்டார்கள்‌. அவள்‌ அவர்களை தனித்‌ 
தனியாக தூக்கி அன்போடு முத்தமிட்டாள்‌ குறுகிய 
காலத்திலேயே அவளுடன்‌ அவர்கள்‌ நன்கு ஓட்டிக்‌ 
கொண்டார்கள்‌. 


பின்னர்‌ பட்டர்‌ இரு குழந்தைகளையும்‌ இழுத்துப்‌ 
பிடித்துக்‌ கொண்டார்‌. அவர்கள்‌ கோதையுடன்‌ போக துடித்து 
கண்ணீர்விட்டு அழுதார்கள்‌. அவள்‌ அவர்களை ஒரு முறை 
பார்த்துவிட்டு வேகமாக வெளியேறினாள்‌. அண்மையில்‌ 
கட்டப்பட்டிருந்த குதிரையை அவிழ்த்து விட்டு அதன்‌ மீது 
பாய்ந்து ஏறினாள்‌. அதன்‌ வயிற்றின்‌ மீது ஓங்கி மிதிக்கவே அது 
நாலுகால்‌ பாய்ச்சலில்‌ அவவிடத்தைவிட்டுப்‌ பறந்தது. 


வந்தது வசந்தம்‌ 


தூாரயை இழந்த தம்முடைய பெண்‌ திலகவதியின்‌ மீது 
சோழ மண்டல முதலமைச்சர்‌ அன்பைப்‌ பொழிந்து வளர்த்தார்‌. 
அவளுக்கு இவ்வுலகமே தெரியாது வளர்த்து விட்டார்‌. மேலும்‌ 
அவளுக்கு இவ்வுலகத்தைக்‌ காட்ட அவருக்கு நேரமில்லை. 
எப்பொழுது பார்த்தாலும்‌ அவருக்கு அரசுப்‌ பணிகள்‌ தலைக்கு 
மேல்‌ இருந்தன. தம்முடைய புதல்வியினுடைய எதிர்காலத்தைப்‌ 
பற்றி நினைக்கவே அவருக்குப்‌ பொழுது இல்லை. அந்த இயந்திர 
வாழ்வுக்கு திலகவதியும்‌ நன்கு பழகிவிட்டாள்‌. பொதுவாக 
தன்னுடைய அறையை விட்டுக்கூட அவள்‌ வெளியில்‌ வருவது 
அரிது. 


ஆனால்‌ களங்கமற்று இருந்த அவளுடைய பளிங்கு 
உள்ளத்திலே முதல்முதலாக ஒரு பொறி பட்டுவிட்டது, வேதத்தை 
சந்தித்த நொடியிலிருந்து. முதலமைச்சரைப்‌ பார்க்க அங்கு 
எத்தனையோ பெரியவர்களும்‌, இளைஞர்களும்‌ தினமும்‌ 
வருகிறார்கள்‌, போகிறார்கள்‌. வேதத்தை விட எழில்மிக்க 
இளைஞர்கள்‌ அங்கு வராது இல்லை. திலகவதி அவர்களைக்‌ 
கண்டாலும்‌ அந்த நொடியிலேயே மறந்து விடுவாள்‌. வேதம்‌ 
அவர்களுடைய இல்லத்திற்கு இதற்கு முன்‌ பன்முறை 
வந்திருக்கிறான்‌. அப்பொழுது அவனைக்‌ காணும்‌ வாய்ப்பு 
ஏற்படவேயில்லை. 

தோட்டத்தில்‌ சந்தித்த வேதம்‌ மட்டும்‌ அவள்‌ உள்ளத்தில்‌ 
நிலைத்து விட்டான்‌. அவனை சந்திக்கும்‌ வரை மொட்டாக 
இருந்த அவளுடைய இதயத்‌ தாமரை மலராகி, விரிந்து மலர்ந்தது. 
அவளுடைய இதய மொட்டு திடீரென மலரக்‌ காரணம்‌ என்ன? 
அது என்ன அன்பா, காதலா? இல்லை என்றுதான்‌ அவள்‌ 
நினைத்தாள்‌. அப்படியாயின்‌ வேதம்‌ அவளுடைய உள்ளத்தில்‌ 
புகுந்து இரவும்‌ பகலும்‌ அவளை உலுக்க என்ன காரணம்‌? 


268 ஜி. ஏ. வடிவேலு 


இதற்கெல்லாம்‌ காரணம்‌ வேண்டுமோ! வேண்டும்‌ என்றால்‌ 
இதோ இருக்கிறது! வேதம்‌ மனதறிய அவள்‌ கூந்தலில்‌ சூடியிருந்த 
மலரைப்‌ பறிக்கவில்லை. கொடியில்‌ மலர்ந்து இருந்த 
மலர்க்கொத்து எனக்‌ கருதி தெரியாது அதனைத்‌ 
தொட்டுவிட்டான்‌. அதற்காக அவள்‌ அவனுடைய கன்னத்தில்‌ 
அறைந்துவிட்டாள்‌ தவறு செய்யாதவருக்கு தண்டனை 
கொடுத்துவிட்டாள்‌ தவறு செய்யாதவருக்கு தண்டனை 
கொடுப்பவன்‌ நீதிபதியா? இல்லை. அவன்‌ ஒரு குற்றவாளி 
பாண்டிய மன்னன்‌ நெடுஞ்செழியனைப்‌ போல. தான்‌ செய்த 
குற்றத்தின்‌ விளைவாகத்‌ தன்னுடைய மனதில்‌ குடிகொண்ட குற்ற 
உணர்வுதான்‌ தன்னுடைய ஏக்கத்திற்கு காரணம்‌ என்று அவள்‌ 
நம்பினாள்‌. அதற்காக வருந்தவும்‌ செய்தாள்‌. 


அனால்‌ உண்மை அதுதானா? அப்படியாயின்‌ தான்‌ செய்த 
தவறை உணர்ந்து உளமார வருந்தியப்‌ பின்னர்‌ அவனை 
மறந்துவிட்டி ருக்கலாம்‌. அனால்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ அவனுடைய 
மலர்ந்த முகம்‌, இனிய குரல்‌ நினைவில்‌ வருவது ஏன்‌? அவனை 
நினைக்கும்போது அவளுடைய உள்ளத்திலே இனம்‌ புரியாத 
இன்ப உணர்ச்சி ஏற்படுவது ஏன்‌? அச்சம்‌, நாணம்‌, மடம்‌, 
பயிர்ப்பு என்னும்‌ இயல்புகளைத்‌ தன்னுடைய உடன்பிறந்த 
செல்வங்களாகக்‌ கொண்டி ருந்த அவளுக்கு அவனை நினைப்பதே 
கூச்சமாக இருந்தது. அவனை நினைக்கக்‌ கூடாது என்று ஒரு 
நாளைக்கு ஆயிரம்முறை உறுதி பூண்டாள்‌. மறந்தால்தானே 
மீண்டும்‌ நினைப்பதற்கு? மறக்கவே இயலவில்லையே! அனால்‌ 
அவளுடைய உள்ளத்திலே கட்டுப்பாட்டையும்‌ மீறி அவனுடைய 
நினைவுகள்‌ சிறகடிப்பதேன்‌? 

இந்த வினாக்களுக்கெல்லாம்‌ அவளிடம்‌ சமாதானம்‌ 
தயாராக இருந்தது. “என்னுடைய தவறுகளுக்கு நான்‌ வருந்துவது 
போதாது. அவரிடம்‌ மன்னிப்பு கேட்பதே நியாயம்‌. அவரை நான்‌ 
மறக்கவே விரும்புகிறேன்‌. ஆனால்‌ அவரிடம்‌ நான்‌ மன்னிப்பு 
கேட்காததால்‌ அவரை மறக்க மனம்‌ மறுக்கிறது. அவரைப்‌ 
பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும்‌. அவரும்‌ மன்னிப்பார்‌. 
பின்னர்‌ எல்லாம்‌ செம்மையாகிவிடும்‌. அதன்‌ பின்னர்‌ அவர்‌ 
யாரோ, நான்‌ யாரோ! அவள்‌ தனக்குத்தானே சமாதானம்‌ கூறிக்‌ 
கொண்டாள்‌. 

ஆம்‌, மன்னிப்பு கேட்க வேண்டும்‌. இதுவே ஏற்றது. அனால்‌ 
இதனைத்‌ தோழிகளிடம்‌ சொன்னால்‌ சும்மா இருப்பார்களா? 
அதற்கு காது, மூக்கு வைப்பார்கள்‌. கற்பனைக்‌ கதை கட்டுவார்கள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 269 


அவளை வாட்டி வதைத்து விடுவார்கள்‌. எனவே யாருக்கும்‌ 
சொல்லாமல்‌ தனியாக அவரிடம்‌ போய்‌ மன்னிப்பு கேட்க 
வேண்டும்‌. அண்களைப்‌ பார்க்கவே கூடாது. அது தப்பு. 
மன்னிப்பு கேட்டவுடன்‌ ஓட்டமாக ஓடி வந்துவிட வேண்டும்‌. 
அவளுடைய உள்ளம்‌ இந்த திசையில்‌ ஓடியது. 

அது நல்லதுதான்‌. அனால்‌ அவரைப்‌ பார்த்தால்தானே 
மன்னிப்பு கேட்க முடியும்‌? அவரை எங்கு போய்‌ பார்ப்பது, 
எப்படிப்‌ பார்ப்பது? இந்த சிந்தனைகள்‌ அவளை முன்னுக்குத்‌ 
தள்ள ஒரு நாள்‌ மாலை பூங்காவில்‌ நடந்து கொண்டிருந்தாள்‌. 
ஒவ்வொரு அடியிலும்‌ அவளுடைய சோகம்‌ எதிரொலித்தது. 
அவள்‌ தன்னுடைய மலரடிகளைச்‌ சோகத்தோடு அழுத்தி எடுத்து 
வைத்து நடந்தாள்‌. கீழே உலர்ந்து கிடந்த இலைச்‌ சருகுகள்‌ 
பொடியாகி மண்ணுடன்‌ கலந்தன. 


அப்பொழுது பகலின்‌ கடைசி யாமம்‌ முடியும்‌ நேரம்‌. மேல்‌ 
திசையில்‌ பகலவன்‌ மலைவாயிலில்‌ வீழ்ந்து கொண்டிருந்தான்‌. 
உலகநாயகியைப்‌ பிரிய இயலாமல்‌ வேதனைப்பட்டுக்‌ கொண்டு 
பிரியாவிடை பெற்றவாறே மெதுவாக நடைபோட்டான்‌. 


அடர்ந்த அந்த அரண்மனையின்‌ சோலைக்குப்‌ பின்னால்‌ 
சூரியன்‌ சரிந்தது. சோலையின்‌ இருட்டில்‌ பொன்கிரணம்‌ 
பாய்ந்தது. அந்த தோப்பு எங்கோ தீப்பற்றிக்‌ கொண்டு எரிவது 
போல தோற்றமளித்தது. அதனைப்‌ பார்த்துக்‌ கொண்டே அவள்‌ 
மேலே நடந்தாள்‌. 


அதோ அடர்ந்த சோலையின்‌ இடையே ஒரு பளிங்கு 
மேடை. அதன்மீது யாரோ அமர்ந்திருப்பதாகத்‌ தெரிகிறதே! அது 
அவராகத்தான்‌ இருக்குமோ? அவள்‌ நடையின்‌ வேகம்‌ மேலும்‌ 
குறைந்தது. நடக்க முடி யாமல்‌ மெதுவாகச்‌ சமாளித்துக்‌ கொண்டு 
நடந்தாள்‌. 

அது அவர்தானா? தலையிலிருந்து இறக்கி வெட்டப்‌ 
பட்டிருந்த சுருட்டை முடி சூழ்ந்த சுந்தர வதனம்‌, கவர்ச்சியும்‌ 
கம்பீரமும்‌ மின்னும்‌ மோகனப்‌ புன்னகை, மேல்‌ உதட்டின்மேல்‌ 
இலேசாக முளைத்திருக்கும்‌ அரும்பு மீசை, அண்மையையும்‌, மன 
உறுதியையும்‌ காட்டும்‌ கருணைக்‌ கண்கள்‌, கூர்மையும்‌, 
பளபளப்பும்‌ ஒளிர்விடும்‌ அந்தப்‌ பார்வை! இத்தனையும்‌ தாங்கிக்‌ 
கொண்டு அங்கு அமர்ந்திருப்பவர்‌ இவராகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. இத்தனையும்‌ கொண்ட எழில்‌ குமாரன்‌ உலகிலேயே 
யாரும்‌ இல்லையே! அவள்‌ மன ஓட்டம்‌ அவனைச்‌ சுற்றி, சுற்றி 
வட்டமிட்டது. 


270 ஜி. ஏ. வடிவேலு 


அந்த மேடையின்மீது அமர்ந்திருந்த இளைஞன்‌ ஏதோ 
சிந்தனையில்‌ ஆழ்ந்திருந்தான்‌. இலைகளின்‌ சலசலப்புச்‌ சத்தம்‌ 
கேட்டது. அவன்‌ தாழ்ந்திருந்த தன்னுடைய தலையை உயர்த்தி 
மேலே பார்த்தான்‌. அதோ அவனுக்கு எதிரில்‌ ஏதோ நகர்ந்து 
வருகிறதே! 


பன்னீர்‌ செம்பு போன்ற பளபளப்பான நீண்ட சுந்தர சந்தன 
முகம்‌; சுருண்டு நெளியும்‌ சிற்றலை போன்ற சண்பக மலர்‌ 
புனைந்த கரிய கூந்தல்‌; செவ்வாழைத்‌ தண்டு கழுத்து; மூங்கில்‌ 
தோள்கள்‌; சுட்ட செம்மண்‌ செம்பு போன்ற மொக்கு 
நெஞ்சகங்கள்‌; சரிந்து துவளும்‌ மாதவிக்‌ கொடியிடை; உருண்டு 
திரண்ட கால்கள்‌; யானை மருப்பு போன்ற வழவழப்பான கைகள்‌. 
இத்தனையும்‌ ஒருங்கே தாங்கிய தேவகன்னிகை அவனைப்‌ 
பார்த்தவுடன்‌ அப்படியே நின்று விட்டாள்‌. தேவ கன்னிகையா 
அவள்‌? இல்லை. மானிடப்‌ பெண்‌. பாதங்கள்‌ தரையில்‌ பட்டு 
நிற்கின்றனவே/ 


வட்டமதி வான்முகட்டி விருந்து இறங்கி வருகிறதா? அது 
ஏன்‌ வழியில்‌ நின்று விட்டது? வெண்முகில்‌ தடுத்து விட்டதா? 
விண்மீன்கள்‌ வழிவிட மறுக்கின்றனவா? நாணற்‌ பூ காற்றில்‌ 
நடுங்குவது போல அவள்‌ உடல்‌ நடுங்கியது. நாணற்‌ பூ வதனம்‌ 
குங்கும வதனமாக மாறி விட்டது. அவளுடைய கண்‌ இமைகள்‌ 
படபடத்தன. பட்டாம்பூச்சியின்‌ இறகுகளைப்‌ போல. 


நான்கு விழிகளும்‌ சந்தித்தன. நான்கு இரண்டாயின. அந்த 
இரண்டும்‌ இமைக்கும்‌ தொழிலையே மறந்து விட்டன. 


சிறிது நேரம்‌ பொறுத்து அவன்‌ உணர்வு பெற்றான்‌. எழுந்து 
நின்றான்‌ சில அடிகளை எடுத்து வைத்து அவளை 
நெருங்கினான்‌. அதன்‌ பின்னர்‌ நடக்க இயலவில்லை. அவளுக்கு 
அருகில்‌ மெளனியாக நின்றான்‌. பேச முயன்றான்‌. வார்த்தைகள்‌ 
வெளியில்‌ வரவில்லை. அப்பெண்ணின்‌ பவள வாய்தான்‌ முதலில்‌ 
திறந்தது. ஏதோ ஒலி ஒலித்தது. 

'ஐயா, நான்‌ யார்‌ என்று தெரிகிறதா? 

என்னது, அப்பெண்ணின்‌ குரலா? இல்லை. கந்தர்வ யாழின்‌ 
கானாம்ருத ஓசையா? அல்லது மகரக்குழலிலிருந்து எழுந்த 
மங்கள இன்பநாதமா? அவனுடைய செவிகளில்‌ தேன்‌ வந்து 
பாய்ந்தது. அவன்‌ திக்குமுக்காடி விட்டான்‌. வைத்த கண்‌ 
வாங்காமல்‌ மலரொத்த அவளுடைய மதி முகத்தைப்‌ 
பார்த்தபடி யே நின்றான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 271 


உலகமே இயக்கத்தை விட்டுவிட்டு அப்படியே நின்று 
விட்டதா? அண்மையில்‌ ஓடிய அற்றின்‌ இரைச்சலைக்‌ காணோம்‌. 
அதன்‌ ஓட்டம்‌ அப்படியே நிற்கிறது. நீருடன்‌ சேர்ந்து ஓடிய 
மலர்க்‌ குப்பையும்‌, மரங்களும்‌, கொடிகளும்‌, செடிகளும்‌ 
அப்படியே சலனமற்று நிற்கின்றன. பறவைகள்‌ பறந்த நிலையில்‌ 
அப்படியே நிற்கின்றன. அசையாது நின்ற அவன்‌ வாய்‌ 
அசைந்தது. அது திறந்தது. அனால்‌ நா அசையவில்லை. ஒலி 
பிறக்கவில்லை! 


ஐயா, என்னுடைய வினாவிற்கு பதில்‌ இல்லையே, நான்‌ 
யார்‌ என்று தெரிகிறதா என்று கேட்டேன்‌. 


இந்த வினா அவனுடைய உள்ளத்தில்‌ போய்‌ குத்தியது. 
அவன்‌ உணர்வு பெற்றுவிட்டான்‌ சலனமற்று இருந்த 
அவனுடைய இரத்தம்‌ ஓடி உடலெங்கும்‌ வியாபித்தது. வாய்‌ 
திறந்தான்‌. நா வளைந்து கொடுத்தது. 

“பெண்ணே, .இது என்ன வினா? கடலுக்கு விண்‌ மதியைத்‌ 
தெரியுமா என்று கேட்கலாமா? மேகத்திற்கு மின்னலைத்‌ 
தெரியுமா என்று கேட்கலாமா? வண்டுக்கு மலரைத்‌ தெரியாமல்‌ 
போகுமா? வேதம்‌ பதில்‌ அளித்தான்‌. 


“ஓயா, இதென்ன எனக்குப்‌ புரியாதது எல்லாம்‌ 
பேசுகிறீர்கள்‌! நான்‌ வந்தது. 


வந்தது?” என்று கூறிவிட்டு சிரித்துக்‌ கொண்டே அவன்‌ 
தன்னுடைய வலது கன்னத்தைத்‌ தடவினான்‌. அதனை அவள்‌ 
புரிந்து கொண்டாள்‌. அவள்‌ விழிகளிலிருந்து நீர்‌ உருண்டோடி 
வந்து கன்னத்தை தடவிவிட்டு தரையில்‌ வீழ்ந்தது. மேன்மேலும்‌ 
இரு கண்களிலிருந்தும்‌ நீர்‌ நதிபோலக்‌ கொட்டிக்‌ 
கொண்டிருந்தது. அவள்‌ கம்மிய குரலில்‌ பேசினாள்‌: 


“ஐயா, நான்‌ தெரியாமல்‌ செய்துவிட்ட பிழைக்கு 
தங்களுடைய மன்னிப்பை கேட்கவே வந்தேன்‌. இந்த பேதைப்‌ 
பெண்ணை மன்னிப்பீர்களா?' 


அவளுக்கு அழுகை பீரிட்டுக்‌ கொண்டு வந்தது. அதனைப்‌ 
பார்த்து அவன்‌ துடித்து விட்டான்‌ அவன்‌ உள்ளம்‌ 
தாங்கவில்லை. அவள்‌ கரத்தைப்‌ பிடித்து அருகில்‌ இருந்த பளிங்கு 
அசனத்தின்மீது அவளை அமர்த்தினான்‌. தானும்‌ ஒரு ஓரத்தில்‌ 
அமர்ந்து கொண்டான்‌. பின்னர்‌ பேசினான்‌: 


272 ஜி. ஏ. வடிவேலு 


'பெண்ணே, என்னிடம்‌ மன்னிப்பு கேட்கத்தான்‌ வந்தாயா? 
வேறு . வேலையாக வரவில்லையா? என்னைப்‌ பார்க்க 
வேண்டுமென்று உனக்குத்‌ தோன்றவில்லையா?' இந்த 
வினாக்களுக்கு பதில்‌ இல்லை. அவளை உற்றுப்‌ பார்த்தான்‌. 
அவளுடைய தலை நிமிரவேயில்லை. அவன்‌ பேச்சைத்‌ 
தொடர்ந்தான்‌: 

‘இதில்‌ மன்னிக்க என்ன இருக்கிறது? உன்னுடைய 
நிலைமையில்‌ யார்‌ இருந்திருந்தாலும்‌ நீ செய்ததைத்தான்‌ 
செய்திருப்பார்கள்‌. கற்புடைய மாதரின்‌ இயற்கை உணர்வு அது. 
உண்மையில்‌ தவறு செய்தது நான்தான்‌. மன்னிப்பு கேட்க 
வேண்டியவனும்‌ நான்தான்‌! 


அப்படியா? 


'மேலைநாடுகளில்‌ புதிதாக ஒரு மதம்‌ பரவி வருகிறதாம்‌. 
அந்த மதத்தைத்‌ தோற்றுவித்த ஏசு கிறிஸ்து என்பவர்‌ 
சொல்லுகிறாராம்‌, ஒரு கன்னத்தில்‌ அடித்தால்‌ மறு கன்னத்தைக்‌ 
காட்டு என்று! இதோ என்னுடைய மறு கன்னம்‌! உம்‌. இப்படி 
கூறிக்‌ கொண்டே வேதம்‌ தன்னுடைய கன்னத்தை அவளுக்கு 
நேராகக்‌ கொண்டு போய்‌ காட்டினான்‌. அவனுடைய 
சொல்லையும்‌, செயலையும்‌ கவனித்த திலகவதி கலகலவெனச்‌ 
சிரித்து விட்டாள்‌. மேலும்‌ சிரித்துக்‌ கொண்டே பேசினாள்‌: 


'தாங்கள்‌ சைவர்‌ என்றுதான்‌ இதுவரை நினைத்து கொண்டு 
இருந்தேன்‌. மதம்‌ மாறி விட்டீர்களா? இது வரை எனக்குத்‌ 
தெரியாது. 

ஒரு மதம்‌ என்ன, ஒரு நாளைக்கு ஒன்பது மதங்களுக்கு 
மாறலாம்‌, இப்படியொரு அழகான கையில்‌ அறை வாங்கும்‌ 
பாக்கியம்‌ கிடைக்குமானால்‌! 


மீண்டும்‌ அவள்‌ நகைத்துக்‌ கொண்டே கேட்டாள்‌: 


'நான்‌ இந்து மதத்தினள்‌. எங்களுடைய மதத்தைச்‌ சேர்ந்த 
பொற்கை பாண்டியன்‌ தவறுதலாக ஒரு வீட்டின்‌ கதவைத்‌ தட்டி 
விட்டார்‌. அந்த தவறுக்காக தன்னுடைய கரத்தையே துண்டித்துக்‌ 
கொண்டார்‌. 


“ஐயையோ, அப்படி செய்துவிட வேண்டாம்‌. 


'ஏன்‌, எனக்கு பொற்கை வருவது தங்களுக்குப்‌ 
பிடிக்கவில்லையா?” 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 273 


தற்பொழுது உள்ள தங்களுடைய கரங்களே பொற்‌ 
கரங்கள்தானே, குமாரி” 


“அப்படியா? இந்த அரண்மனையைச்‌ சேர்ந்த ஒரு 
சேடியான என்னுடைய கரங்களையே பொற்கரங்கள்‌ என 
வர்ணிக்கிறீர்களே, இன்னும்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ புதல்வியைப்‌ 
பார்த்தால்‌ எப்படி வர்ணிப்பீர்களோ! உண்மையிலேயே 
தங்களுக்கு என்னை பிடிக்கிறதா?” அவள்‌ தன்னுடைய வலது 
பாதத்தின்‌ பெரு விரலைப்‌ பார்த்துக்‌ கொண்டே கேட்டாள்‌. 


“இதென்ன கேள்வி? சந்திரனைப்‌ பிடிக்காத கடல்‌ உண்டா? 
கடலுக்கு சந்திரனைப்‌ பிடிக்காது எனின்‌ அது ஏன்‌ தன்னுடைய 
ஆயிரமாயிரம்‌ கரங்களை நீட்டி பூர்ண சந்திரனைப்‌ பிடிக்கத்‌ 
தாவுகிறது? நீலவானத்திற்கு பூமாதேவியை பிடிக்காமல்‌ போகுமா? 
பிடிக்காவிட்டால்‌ நீலவானம்‌ ஏன்‌ இரவு எல்லாம்‌ ஆயிரமாயிரம்‌ 
நட்சத்திரக்‌ கண்களைச்‌ சிமிட்டி பூமாதேவியிடம்‌ காதல்‌ காவியம்‌ 
பாடுகிறது? மேகத்திற்கு மின்னலைப்‌ பிடிக்காமல்‌ போகுமா? 
பிடிக்காவிட்டால்‌ அது ஏன்‌ தன்னைப்‌ பிளந்து கொண்டு 
பாய்ந்தோடும்‌ மின்னலை மார்போடு இறுக்கித்‌ தழுவி 
அணைத்துக்‌ கொள்கிறது? வண்டுக்கு மலரைப்‌ பிடிக்காமல்‌ 
போகுமா? இல்லை எனில்‌ அது ஏன்‌ ஓயாமல்‌ மலரைச்‌ சுற்றிச்‌ 
சுற்றி வட்டமிட்டு மயங்கிக்‌ கிடக்கிறது” 


போதும்‌, போதும்‌ வர்ணனை, கல்வியில்‌ பெரியவரான 
கம்பனைத்‌ தோற்கடிக்க வேண்டாம்‌. பாவம்‌ அவர்‌! இன்று 
என்னைப்‌ பார்த்ததும்‌ இத்தனை வர்ணனைகள்‌ பீரிட்டுக்‌ 
கொண்டு வந்து விட்டனவே! 

தவறு பெண்ணே, தவறு. இன்று உன்னைப்‌ பார்த்தவுடன்‌ 
மனதில்‌ எழுந்த வர்ணனையா இது? என்று உன்னைப்‌ 
பார்த்தேனோ, அன்றிலிருந்தே நான்‌ பித்தனாகி விட்டேன்‌. 
இப்படி ஏதேதோ உளறிக்‌ கொண்டு திரிகிறேன்‌. 


அப்படியானால்‌ கவிஞனாகி விட்டேன்‌ என்று 
சொல்லுங்கள்‌! 


அப்படியே வைத்துக்‌ கொள்‌. நீ ஒரு சோழ நாட்டு 
கவிச்சக்கரவர்த்தி கம்பநாடனைக்‌ குறிப்பிட்டாய்‌. நானும்‌ 
மற்றொரு சோழ நாட்டுக்‌ கவிச்சக்கரவர்த்தி ஜெயங்‌ கொண்டார்‌ 
எழுதிய தரணிபுகழ்‌ கலிங்கத்துப்‌ பரணி கவிதை ஒன்றை 
உன்னைப்‌ பார்த்த நாளிலிருந்து ஒரு நாளைக்கு ஓராயிரம்‌ முறை 
சொல்லிக்‌ கொண்டே இருக்கிறேன்‌. 


274 ஜி. ஏ. வடிவேலு 


அத்தகைய சிறந்த கவிதை என்னவோ?” 


முலை மீது கொழுநர்‌ கைந்நகம்‌ மேவு குறியை 
முன்‌ செல்வம்‌ இல்லாத அவர்‌ பெற்ற நிதிபோல்‌ 
கலைமீது எடா, ஆரும்‌ இல்லாத இடத்தே 
கண்ணுற்று நெஞ்சம்‌ களிப்பீர்‌ திறமின்‌!' 
போதும்‌, போதும்‌! இதற்குப்‌ பொருள்‌ சொல்ல 
வேண்டாம்‌!” 


“பெண்ணே, கலிங்கத்துப்‌ பரணி பாடும்‌ அந்த பெண்ணைப்‌ 
போல நான்‌ தனியாக இருக்கும்‌ போதெல்லாம்‌ உன்னுடைய 
கரத்தினால்‌ அறையப்பட்ட கன்னத்தைத்‌ தடவிப்‌ பார்த்து 
ஆனந்தப்பட்டுக்‌ கொண்டு இருக்கிறேன்‌. வறிஞன்‌ பெற்ற 
செல்வமாக அதனை நினைத்து, நினைத்து பூரித்துக்‌ கொண்டு 
இருக்கிறேன்‌!” 

இதனைக்‌ கேட்ட திலகவதி பூரித்துப்‌ போனாள்‌. அவன்‌ 
அப்படியே தூக்கிக்‌ கொண்டு போய்‌ தன்னை தேவலோகத்தில்‌ 
வைத்து விட்டதாகக்‌ கற்பனை செய்தாள்‌. கற்பக விருட்ச மலர்கள்‌ 
அவளுடைய சென்னியின்‌ மீது இடைவிடாது சொரிந்தன. 
தேவலோக கிண்கிணி வாத்தியங்கள்‌ இன்பதேேங்கள்‌ எழுப்பின. 
ஏன்‌, அவனுடைய நரம்புகளே யாழின்‌ நரம்புகளாக மாறி 
தேவகானம்‌ இசைத்தன. அவனுடைய சொற்கள்‌ அளித்த போதை 
அது. 

'உம்‌' என்ற இடியோசை ஒன்று கேட்டது. பரபரப்பு 
அடைந்த இந்த இளம்‌ காதல்‌ பறவைகள்‌ திரும்பிப்‌ பார்த்தன. 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ இவர்களைப்‌ பார்க்காதவர்‌ போல 
தம்முடைய மாளிகையை நோக்கி மிடுக்காக நடந்து 
கொண்டிருந்தார்‌. திலகவதி அவரைப்‌ பார்த்து அஞ்சி நடுங்கி 
விட்டாள்‌. வேதத்துடன்‌ சொல்லாதுகூட அமைச்சர்‌ தலைவர்‌ 
பின்னால்‌ ஓடினாள்‌. வேதம்‌ செய்வதறியாது மரங்களோடு 
மரமாக நின்று விட்டான்‌. 


கண்ணீரின்‌ கதை 


திருச்சிற்றம்பலமுடையார்‌ அன்றுவரை தம்முடைய 
புதல்வி திலகவதியின்‌ திருமணத்தைப்‌ பற்றி தீவிரமாக சிந்தித்தது 
இல்லை. அதற்கு நேரமும்‌ இல்லை. எப்பொழுதாவது 
திலகவதியின்‌ திருமணத்தைப்‌ பற்றி நினைவு வரும்‌. “எல்லாம்‌ 
அவன்‌ செயல்‌, அவன்‌ விட்டபடி நடக்கும்‌' என்று சமாதானம்‌ 
சொல்லிக்‌ கொள்வார்‌. மேலும்‌ எல்லா பெற்றோர்களைப்‌ 
போலவே தம்முடைய மகள்‌ சிறியவள்‌. உலகம்‌ அறியாதவள்‌ 
என்றே அவரும்‌ நம்பினார்‌ அன்று திலகவதி வேதத்தின்‌ 
கன்னத்தில்‌ அறைந்த கதையைக்‌ கேட்டு அவருக்கு சிரிப்பு 
பொத்துக்‌ கொண்டு வந்தது. நல்ல வழக்கு இது என்று மீண்டும்‌, 
மீண்டும்‌ நினைத்துச்‌ சிரித்தார்‌. இருவரும்‌ பொருத்தமான ஜோடி 
என்று ஒரு கணம்‌ நினைத்தார்‌. அதனை அன்றே மறந்து 
விட்டார்‌. 

பிறிதொருநாள்‌ அரச அரண்மனையிலிருந்து தம்முடைய 
மாளிகைக்கு நடந்து போய்க்‌ கொண்டிருந்தார்‌. அரண்மனை 
பூங்காவில்‌ வேதமும்‌, திலகமும்‌ ஓரே பளிங்கு மேடையின்‌ மீது 
அமர்ந்திருந்தார்கள்‌. அப்பொழுது அவர்கள்‌ சிரித்தவாறே ஏதோ 
பேசிக்‌ கொண்டு இருந்தார்கள்‌. அதனைத்‌ திருச்சிற்றம்பலம்‌ 
பார்த்து விட்டார்‌. அவருடைய நெஞ்சில்‌ சுரீர்‌ என்று ஒரு முள்‌ 
தைத்தது. 

அது இப்படியும்‌ இருக்குமா? பஞ்சும்‌ நெருப்பும்‌ சேர்ந்தால்‌ 
பற்றிக்‌ கொள்ளாதா? ஏன்‌, நாமே பற்ற வைத்தால்தான்‌ என்ன? 
முடியாது, முடியவே முடியாது. திலகவதி சோழ மண்டலத்து 
பிரதம அமைச்சரின்‌ ஏக புதல்வி. ஆனால்‌ அந்த இளைஞன்‌ யார்‌? 
வேதம்‌ என்பது தான்‌ அவனுடைய உண்மையான பெயரா? 
அதுவும்‌ பொய்யாக இருக்கலாம்‌. அவனுடைய ஊரும்‌ தெரிய 
வில்லை, உண்மையான பெபயரும்‌ தெரியவில்லை. குலமும்‌ 


276 ஜி. ஏ. வடிவேலு 


தெரியவில்லை, கோத்திரமும்‌ தெரியவில்லை. அவனுடைய 
குணாதிசயங்களையும்‌ புரிந்து கொள்ள முடியவில்லை. 
அத்தகையவனுக்கு சோழ நாட்டு தலைமை அமைச்சரின்‌ 
பெண்ணை மணம்‌ முடிப்பதா? ஊரும்‌ உலகமும்‌ எள்ளி 
நகையாடாதா? ஊரும்‌, உலகமும்‌ ஒரு புறமிருக்கட்டும்‌, என்‌ மனம்‌ 
அதற்கு நிச்சயமாக ஓஒப்பாது. நான்‌ அதனை ஏற்கவே மாட்டேன்‌. 
இவர்கள்‌ தொடர்பை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும்‌. 
இத்தகைய சிந்தனைகளுடன்‌ அன்று இரவு உணவு முடிந்த 
பின்னர்‌ மாளிகையின்‌ நடுமுற்றத்தில்‌ தொங்கிய ஊஞ்சல்‌ 
பலகையின்‌ மீது அமர்ந்தார்‌ முதலமைச்சர்‌. தம்முடைய புதல்வி 
திலகவதியை அழைத்து அருகில்‌ அமர்த்திக்‌ கொண்டார்‌. 
தம்முடைய வலது கரத்தால்‌ அவளுடைய தோள்‌ மீது அன்போடு 
வருடிக்‌ கொண்டே பேச்சைத்‌ துவக்கினார்‌: 


“அம்மா, திலகம்‌! அன்று தக்க முறையில்‌ கன்னத்தில்‌ 
கொடுத்து அனுப்பினாயே, இன்று அவனை மீண்டும்‌ ஏன்‌ 
சந்தித்தாய்‌? அவனுடன்‌ நீ சரிசமமாக மேடையில்‌ அமர்ந்து 
கொண்டு பேசலாமா? அவன்‌ யார்‌? நாம்‌ யார்‌? இதுகூட உனக்கு 
தெரியவில்லையா?' அவளுடைய முகத்தைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே தீர்க்கமான குரலில்‌ பல்லவராயர்‌ பேசினார்‌. 


'அப்பா' என்று கூறிய அவள்‌ கேவிக்கேவி அழுதாள்‌. 


“என்ன திலகம்‌, நினைத்ததைச்‌ சொல்‌, அழாதே. 
என்னுடைய இதயம்‌ தாங்காது' என்று கூறிக்‌ கொண்டே 
பல்லவராயர்‌ தம்முடைய புதல்வியின்‌ கன்னத்தில்‌ வழிந்த நீரை 
வலது கரத்தின்‌ அள்காட்டி விரலால்‌ துடைத்தார்‌. அவள்‌ பதில்‌ 
பேசாது அழுதுக்‌ கொண்டே இருந்தாள்‌. அவர்‌ அவளை இழுத்து 
தன்னுடைய மார்போடு அணைத்துக்‌ கொண்டார்‌. அவருடைய 
மனம்‌ உருகி விட்டது. கண்களில்‌ நீர்‌ சுரந்தது. 


அதற்கு மேல்‌ அவளிடம்‌ அவர்‌ எதுவும்‌ பேசவில்லை. 
அவளுடைய மனதைப்‌ புண்படுத்த அவர்‌ விரும்பவில்லை. 'நீ 
போய்‌ படுத்து உறங்கு திலகம்‌' என்று கூறி அவளை 
அனுப்பிவிட்டார்‌. அவர்‌ அந்த ஊஞ்சல்‌ பலகையின்‌ மீது 
அப்படியே நீட்டிப்‌ படுத்து விட்டார்‌. இரவெல்லாம்‌ அவர்‌ 
உறங்கவேயில்லை. அவர்‌ தம்முடைய கடமையை காலாகாலத்தில்‌ 
செய்யத்‌ தவறிவிட்டார்‌. அதனை அவள்‌ தன்னுடைய செயலின்‌ 
மூலம்‌ உணர்த்தி விட்டாள்‌. அவளுடைய திருமணத்திற்கான 
ஏற்பாடுகள்‌ விரைவில்‌ செய்ய வேண்டும்‌ என்று முடி வெடுத்துக்‌ 
கொண்டார்‌. மாப்பிள்ளை யார்‌? எங்கே போய்‌ தேடுவது? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 277 


அவளுக்காக இனி புதிதாக யாரும்‌ பிறக்கப்‌ போவது இல்லை. 
எங்கோ ஒரு வரன்‌ பிறந்துதான்‌ இருக்கிறான்‌. அவன்‌ எங்கு 
இருக்கிறான்‌? எப்படி, இருக்கிறான்‌? அவனை விரைவில்‌ தேடிப்‌ 
பிடிக்க வேண்டும்‌. சிந்தித்துக்‌ கொண்டே அவர்‌ முழு இரவையும்‌ 
ஓட்டிவிட்டார்‌. 

மறுநாள்‌ காலை தம்மை வந்து பார்க்கும்படி வேதத்திற்கு 
தகவல்‌ சொல்லி அனுப்பினார்‌. வேதம்‌ வந்தான்‌. அமைச்சர்‌ 
தலைவருக்கு முன்னர்‌ தயங்கித்‌ தயங்கி தலை குனிந்து கொண்டு 
நின்றான்‌. அவருக்கு நெருக்கமாக வந்து நிற்பது அவனுக்கு 
வழக்கம்‌. ஆனால்‌ அன்று தொலைவிலேயே நின்றான்‌. 
எப்பொழுதும்‌ மிடுக்குடன்‌ தலைதூக்கி நிற்பான்‌. அன்று 
கூனிக்குறுகி நின்றான்‌. வழக்கமாக அவனுடைய வதனத்தில்‌ 
தென்படும்‌ அலட்சிய புன்முறுவல்‌ அன்று தென்படவில்லை. 
இவையெல்லாம்‌ அவனுடைய உள்ளத்தில்‌ கள்ளம்‌ 
புகுந்துவிட்ட தின்‌ அடையாளங்கள்‌ என பல்லவராயர்‌ உணர்ந்து 
விட்டார்‌. 

வேதம்‌ 

அவன்‌ பதிலுக்கு ஏன்‌ என்றுகூடக்‌ கேட்கவில்லை. தலை 
நிமிர்ந்து அவரைப்‌ பார்த்தான்‌. அவருடைய முகத்திலே அனல்‌ 
தெறித்தது. அதனுடைய வெப்பத்தை தாங்க அவனால்‌ 
இயலவில்லை. மீண்டும்‌ தலை கவிழ்ந்தது. அவருடைய எதிரில்‌ 
நிற்கவே அவனுடைய கால்கள்‌ வலுவிழந்தன. சமாளித்துக்‌ 
கொண்டு நின்றான்‌. மீண்டும்‌ வேதம்‌ என அழைத்தார்‌. அவன்‌ 
அப்பொழுதும்‌ எவ்வித பதிலும்‌ அளிக்கவில்லை. இது 
அவருடைய சினத்தை மேலும்‌ யெருக்கியது. கனமான, 
கண்டிப்பான குரலில்‌ பேசினார்‌: 


“வேதம்‌, என்ன வாய்‌ அடைத்துவிட்டதா, பேச நா 
வரவில்லையா? நேற்று மாலை நான்‌ கண்ட காட்சி கனவு 
அல்லவே? நீ என்னுடன்‌ விளையாடிக்‌ கொண்டே போகிறாய்‌. 
அந்த விளையாட்டிற்கு ஒரு எல்லை இன்று வந்துவிட்டது. 
மிகப்பெரிய அரசு குற்றம்‌ புரிந்தாய்‌. மன்னித்து விட்டேன்‌. அரசுப்‌ 
பணியைச்‌ செய்யத்‌ தவறினாய்‌, அதனையும்‌ பொறுத்தேன்‌. 
குற்றவாளியான உனக்கு விடுதலை அளிக்க முன்‌ வந்தேன்‌. 
ஆனால்‌ அரண்மனையை விட்டு வெளியேற மறுத்து விட்டாய்‌. 
ஏதோ சாதனை புரிந்து காட்டிவிட்டுப்‌ போவதாகக்‌ கூறினாய்‌. நீ 
யார்‌, உன்னுடைய குலமென்ன என்று எத்தனையோ முறை 
கேட்டு விட்டேன்‌. அவ்வினாக்களுக்கு இன்று வரை பதிலளிக்க 


278 ஜி. ஏ. வடிவேலு 


மறுக்கிறாய்‌. போனால்‌ போகட்டும்‌ என அதனையும்‌ 
பொறுத்தேன்‌. அனால்‌ இன்று? நான்‌ உயிருக்கு உயிராக 
நேசிக்கும்‌ என்னுடைய ஓரே ஒரு செல்வ மகளுடைய 
உள்ளத்தைக்‌ கெடுக்க முற்பட்டுவிட்டாய்‌. இதுதான்‌ நீ 
புரியப்போவதாகச்‌ சொன்ன சாதனையா? இதற்காகத்தான்‌ 
உன்னை அரண்மனை மாளிகையில்‌ அமர்த்திக்‌ கொண்டு, ஊட்டி 
வளர்த்துக்‌ கொண்டு இருக்க வேண்டுமா?” இதற்கு மேல்‌ அவரால்‌ 
பேச முடியவில்லை. முகம்‌ தீப்பிழம்பாக ஒளிர்விட்டது. உடல்‌ 
இறுகியது. நெற்றி நரம்புகள்‌ புடைத்தன. பற்களை நறநறவெனக்‌ 
கடித்தார்‌. அவன்‌ அந்த ஒலியைக்‌ கேட்டு திடுக்கிட்டான்‌. அம்பு 
பட்டவனைப்‌ போல துள்ளி விழுந்தான்‌. அவனுடைய தலை 
நிமிர்ந்தது. அவரைப்‌ பார்த்துப்‌ பேசினான்‌. அந்த பேச்சிலே 
தயக்கம்‌ தென்படவில்லை. 


அமைச்சர்‌ தலைவரே, மீண்டும்‌ ஒரு முறை தங்களுடைய 
உள்ளம்‌ நோகச்‌ செய்ததற்காக மன்னிப்பு வேண்டுகிறேன்‌. ஆனால்‌ 
உண்மையை தாங்கள்‌ விரும்பினாலும்‌, விரும்பாவிடினும்‌ 
சொல்லுவது என்னுடைய கடமை. என்னுடைய உள்ளமறிய 
நான்‌ எந்தத்‌ தவறும்‌ செய்யவில்லை. அந்தப்‌ பெண்மணியே 
நேற்று மாலை தாமாகவே என்னிடம்‌ வந்தார்‌. அவரை நாடிக்‌ 
கொண்டு நான்‌ போகவில்லை. நான்‌ அவரை நெருங்கவும்‌ 
இல்லை. அவர்‌ அன்று உண்மை புரியாமல்‌ என்னுடைய 
கன்னத்தில்‌ அறைந்ததற்காக வருத்தம்‌ தெரிவித்தார்‌. என்னுடைய 
மனம்‌ நொடிப்பொழுது சபலத்திற்கு ஆட்பட்டது உண்மைதான்‌. 
அனால்‌ அந்தப்‌ பெண்மணி ஒரு பொய்யைச்‌ சொல்லிவிட்டார்‌. 
தாம்‌ முதலமைச்சருடைய மாளிகையில்‌ பணிபுரியும்‌ ஒரு 
பணிப்பெண்‌ என்று கூறி இருந்தார்‌. தங்களுடைய அருமைப்‌ 
புதல்விதான்‌ அவர்‌ என்று எனக்கு இப்பொழுது தாங்கள்‌ 
கூறத்தான்‌ தெரியும்‌. அந்த உண்மை மட்டும்‌ எனக்குத்‌ 
தெரிந்திருந்தால்‌ அவர்‌ என்னை நெருங்கி வந்திருப்பினும்‌ நான்‌ 
ஓட்டம்‌ பிடித்திருப்பேன்‌!” 

அப்பொழுது அவனுடைய கண்களில்‌ நீர்‌ கொட்டியது. 
பல்லவராயரும்‌ கலங்கிவிட்டார்‌. அவன்‌ சொல்வது 
உண்மையாகவே இருக்கலாம்‌ என்று அவருக்கு பட்டது. 
அவன்மீது எந்தவிதமான தவறும்‌ காணோம்‌. அவரும்‌ 
கலங்கிவிட்டார்‌. அப்பொழுது அவருடைய உள்ளம்‌ நினைத்தது, 
இவனுக்கு என்ன குறை என்று! 

'வேதம்‌, அப்பெண்மணி என்னுடைய புதல்வி என உனக்குத்‌ 
தெரியாமல்‌ போய்விட்டது என்று சொல்லுகிறாய்‌. உன்னுடைய 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 279 


சொல்லை நம்புகிறேன்‌. நான்‌ மகள்‌ மீது உள்ள அன்பால்‌ 
உன்னுடைய மனம்‌ நோகும்படி பேசிவிட்டேன்‌. அதனை மனதில்‌ 
வைத்துக்‌ கொள்ளாதே. இனி அவளாக உன்னை நாடி வந்தாலும்‌ 
நீ அப்பால்‌ போய்விடு, புரிகிறதா? இனி நீ போகலாம்‌' 
பல்லவராயர்‌ அவனை அனுப்பி விட்டார்‌. 


நாட்கள்‌ ஓடின. திலகவதி அவனை சந்திக்கத்‌ துடித்தாள்‌. 
ஆனால்‌ அவன்‌ பல்லவராயர்‌ மாளிகையின்‌ பக்கமோ அல்லது 
அந்த நந்தவனத்தின்‌ பக்கமோ கால்‌ எடுத்து வைக்கவில்லை. 
அவனைக்‌ காணாததால்‌ அவளுடைய வேதனை மேலும்‌ 
அதிகமாகி விட்ட து. அவன்‌ அந்த அரண்மனையில்‌ இருக்கிறானா 
அல்லது அவனை ஊரைவிட்டே முதலமைச்சர்‌ துரத்திவிட்டாரா 
என நினைத்து ஏங்கினாள்‌. ஒருக்கால்‌ அவனை தன்னைக்‌ 
காதலித்த குற்றத்திற்காக சிறையில்‌ தள்ளிவிட்டாரோ என 
நினைத்துப்‌ பதறினாள்‌. யாரையும்‌ கேட்கத்‌ துணியவில்லை. 
எதையோ பறிகொடுத்தவளைப்‌ போல ஏங்கினாள்‌. 
முன்பெல்லாம்‌ அவளுடைய முகத்தில்‌ குடிகொண்டிருந்த 
மோகனப்‌ புன்னகை எங்கோ மறைந்தது. அவளுடைய கலகலப்பு 
எங்கோ போய்விட்டது. அவளுடைய இதயக்‌ கமலத்தை ஏக்கம்‌ 
என்னும்‌ வண்டு அல்லும்‌, பகலும்‌ குடைந்த வண்ணம்‌ இருந்தது. 

பல்லவராயர்‌ தம்முடைய புதல்வி படும்பாட்டை உணராது 
இல்லை. அதற்காக வேதனைப்பட்டார்‌. திருமணம்‌ ஆகிவிட்டால்‌ 
எல்லாம்‌ சரியாகிவிடும்‌ என்று நம்பினார்‌. வரனைப்‌ பற்றி 
சிந்தித்தார்‌. அனால்‌ வரனை தேடிப்‌ பிடிக்க நேரம்தான்‌ 
கிட்டவில்லை. அரசியல்‌ பிரச்சினைகள்‌ நாளுக்கு ஒன்றாக 
முளைத்தன. அவைகள்‌ அவரை ஆட்டிப்‌ படைத்தன. 
அவைகளைச்‌ சமாளிப்பதிலேயே அவர்‌ நேரம்‌ முழுதும்‌ 
செலவிட்டார்‌. வரன்‌ தேடும்‌ வேலை நாளைக்கு வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்று ஒவ்வொரு நாளும்‌ ஒத்திப்‌ போட்டுக்‌ 
கொண்டே போனார்‌. 


அரசாங்க அலுவலாக ஒருநாள்‌ கங்கைகொண்ட 
சோழபுரத்திற்கு போக வேண்டிவந்தது. வேதனையில்‌ 
ஆழ்ந்திருக்கும்‌ புதல்வியை தனியாக விட்டுச்‌ செல்ல அவர்‌ மனம்‌ 
தயங்கியது. ஒருக்கால்‌ இடமாற்றம்‌ அவளுக்கு ஆறுதலும்‌ 
அளிக்கலாம்‌. எனவே அவளையும்‌ தன்னோடு கங்கைகொண்ட 
சோழபுரத்திற்கு அழைத்துக்‌ கொண்டு சென்றார்‌ 

கங்கைகொண்ட சோழபுரத்தில்‌ சோழகேரளன்‌ ஏன்ற அரச 
அரண்மனையில்‌ புதல்வியோடு தங்கினார்‌. சோழகங்கத்தை 


260 ஜி. ஏ. வடிவேலு 


அடுத்து வானளாவிய மரங்கள்‌ சூழ்ந்த தோட்டத்தின்‌ இடையே 
கம்பீரமாக நிற்கும்‌ அந்த சோழ அரண்மனையின்‌ அழகே அழகு! 
அதற்கு நிகரான அழகுடையது முடிகொண்டசோழன்‌ என்ற 
மற்றொரு அரசு அரண்மனையாகும்‌. 

கங்கைகொண்ட சோழபுரத்திற்குச்‌ சென்ற பல்லவராயர்‌ 
இரவு புதல்வியோடு தங்கினார்‌. அடுத்த நாள்‌ அதிகாலை அரசு 
அலுவல்‌ சம்பந்தமாக அண்மையில்‌ இருந்த ஒரு சிற்றூருக்குச்‌ 
செல்ல வேண்டி இருந்தது. விரைவில்‌ வந்துவிடுவதாக 
புதல்வியிடம்‌ கூறிவிட்டு அவர்‌ சென்றுவிட்டார்‌. 


அரண்மனையில்‌ தனிமையில்‌ விடப்பட்ட திலகவதியின்‌ 
செவிகளில்‌ சோழ கங்கத்து அலைகளின்‌ இரைச்சல்‌ கேட்டது. 
அந்த ஏரியைப்‌ பார்க்கும்‌ ஆவலில்‌ அங்கு சென்றாள்‌. 
அதனையொட்டி நானாவித மரங்கள்‌ மண்டிக்‌ கிடந்தன. 
அவற்றின்‌ அடியில்‌ போடப்பட்டிருந்த ஆசனத்தில்‌ திலகம்‌ 
அமர்ந்தாள்‌. ஏரியைப்‌ பார்த்துக்‌ கொண்டே வெகுநேரம்‌ 
அமர்ந்திருந்தாள்‌. 

இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படும்‌ சோழ கங்கம்‌ 
சோழர்களுடைய வரலாற்றில்‌ மகோன்னத இடம்‌ பெற்ற 
ஏரியாகும்‌. முதல்‌ இராசேந்திர சோழன்‌ வட புலத்தை நோக்கிப்‌ 
படையெடுத்தான்‌. எதிர்த்து நின்ற மன்னர்களை 
ஏவலாளர்களாக்கிக்‌ கொண்டான்‌. நூற்றொரு குடங்களில்‌ கங்கை 
நீரை எடுத்து நூற்றொரு மன்னர்கள்‌ அதனைச்‌ சுமந்து வரச்‌ 
செய்தான்‌. சக்ரக்‌ கோட்டம்‌, ஒட்டரதேசம்‌, கோசலம்‌, 
தண்டபுத்தி, தக்கனவாடம்‌, உத்திரவாடம்‌ முதலிய நாட்டு 
மன்னர்கள்‌ அவனை எதிர்த்தார்கள்‌. பெரும்‌ போர்கள்‌ நடந்தன. 
அனைவரையும்‌ எளிதில்‌ வென்றான்‌ இராசேந்திர சோழன்‌. 
அவர்களுடைய சிரங்களின்மீது கங்கை நீரைச்‌ சுமந்து கொண்டு 
கங்கைகொண்ட சோழபுரத்திற்கு வரச்‌ செய்தான்‌. 
வடபுலமெங்கும்‌ வெற்றிக்‌ கொடி நாட்டிய அம்மன்னன்‌ 
தென்னகத்திற்கு வந்தவுடன்‌ தனக்கு என புதியதோர்‌ தலைநகரை 
நிர்மாணித்தான்‌. அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம்‌ என்று 
பெயரிட்டான்‌. அந்நகரிலே முருகப்‌ பெருமானுக்கு மாபெரும்‌ 
கோயிலை எழுப்பினான்‌. அக்கோயிலுக்கு கங்கை நீரால்‌ 
கும்பாபிஷேகம்‌ செய்தான்‌. 

நகருக்கு அண்மையில்‌ ஒரு பெரிய ஏரியை வெட்டினான்‌. 
கும்பாபிஷேகம்‌ செய்தது போக, குடங்களில்‌ எஞ்சி இருந்த 
கங்கை நீரை அந்த ஏரியில்‌ கொட்டினான்‌. அன்று முதல்‌ சோழ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 281 


கங்கம்‌ என்று பெயர்‌ பெற்று வரலாற்றில்‌ இடம்பெற்ற மாபெரும்‌ 
கடலை யொத்த அந்த ஏரியின்‌ சிறப்புகளை திலகவதி ஒரு கணம்‌ 
சிந்தித்தாள்‌. 

அப்பொழுது ஏரியில்‌ நீர்‌ நிரம்பி வழிந்தது. அலைகள்‌ 
ஏரியை உடைத்து விடுமோ என அஞ்சும்‌ வகையில்‌ அவைகள்‌ 
அவை அங்கும்‌, இங்கும்‌ மோதிக்‌ கொண்டிருந்தன. அதன்‌ 
கரையோரமாக அல்லியும்‌, தாமரையும்‌, செங்கமுநீரும்‌, 
நீலோத்பலமும்‌ அடர்ந்து தழைத்திருந்தன. சிற்சில இடங்களில்‌ 
தாமரை, அல்லி முதலியவற்றின்‌ இலைகளும்‌, பல்வேறு 
பாசிகளும்‌ நீரை மூடிக்கொண்டு இருந்தன. 

இந்த எழில்‌ எல்லாம்‌ திலகவதியைக்‌ கவரவில்லை. அவள்‌ 
எங்கோ பார்த்துக்‌ கொண்டு இருந்தாள்‌. சோகமே உருவான ஒரு 
பதுமையை பளிங்கு மேடைமீது வைத்திருந்ததைப்‌ போல அவள்‌ 
தென்பட்டாள்‌. பனிக்‌ காலத்து தாமரையைப்‌ போல பார்ப்பதற்கு 
பரிதாபமாகத்‌ தோன்றினாள்‌. அவளுடைய கண்கள்‌ சிவந்து வீங்கி 
இருந்தன. அடிக்கடி. பெருமூச்சு விட்டாள்‌. அதனால்‌ உதடுகள்‌ 
வெடித்து வாடியிருந்தன. தலைமுடி. அவிழ்ந்து தொங்கி மறைக்க, 
முகத்தை வலது கையால்‌ தாங்கிய வண்ணம்‌ மனம்‌ நொந்து 
அமர்ந்திருந்தாள்‌. 

மரங்களை ஊடுருவிக்‌ கொண்டு வந்த காலை நேர 
கதிரவனின்‌ இரண்டொரு கதிர்கள்‌ அவளுடைய கண்ணைக்‌ 
கூசச்‌ செய்தன. கண்களை மூடினாள்‌. கண்‌ கூச்சம்‌ நீங்கவே 
மீண்டும்‌ இமைகளைத்‌ திறந்தாள்‌. 

என்ன வியப்பு? காண்பது உண்மையா அல்லது கனவா? 
பகலிலேயே உட்கார்ந்த நிலையில்‌ உறங்கிக்‌ கொண்டு கனவு 
காண்கிறாளா? கதிரவனின்‌ கதிர்களை மறைத்துக்‌ கொண்டு 
அவளுக்கு எதிரில்‌ நின்றிருந்தான்‌ ஒரு கட்டழகன்‌. 

நான்‌ காண்பது கனவா?” ஜலதரங்க ஒலியை மீட்டிக்‌ 
கொண்டே மருண்ட மானாக அவள்‌ நின்றாள்‌. அவளுடைய 
குரலின்‌ ஒலி அந்நேரத்தில்‌ அங்கு ஆட்சி புரிந்த பறவைகளின்‌ 
நானாவித ஒலிகளுக்கும்‌ போட்டி யிட்டது. செவ்வரி படர்ந்த 
அவளுடைய கண்கள்‌ வேகமாக சுற்றிச்‌ சுழன்றன. அவை காலைப்‌ 
பணித்துளிகளுடன்‌ ஒளிர்ந்து, மலர்ந்த செந்தாமரையாயின. 
இதழ்களில்‌ புன்னகை விரிந்தது. இருண்ட வானிலே எண்ணற்ற 
நட்சத்திரப்‌ பூக்கள்‌ குபீரென மலர்ந்தன. குவளை மலர்க்‌ 
கண்களால்‌ உற்றுப்‌ பார்த்தாள்‌. அடுத்த நொடியில்‌ தலை 
தாழ்ந்தது. தரையைப்‌ பார்த்தாள்‌. 


282 ஜி. ஏ. வடிவேலு 


அந்நேரத்தில்‌ அங்கு வந்த வேதம்‌ அவளை எதிர்‌ 
பார்க்கவேயில்லை. எதிர்பாராது அவளைப்‌ பார்த்தவுடன்‌ 
திகைத்துத்‌ திணறி விட்டான்‌. 

ஒரு முக்கியமான அரசுச்‌ செய்தி முதலமைச்சருக்கு உடனே 
தெரிவிக்க வேண்டி வந்தது. அதனைத்‌ தாங்கிய ஓலையை சித்தன்‌ 
வேதம்‌ மூலமாக முதலமைச்சருக்கு அனுப்பினான்‌. அந்த 
ஓலையுடன்‌ வேதம்‌ பழையாறையிலிருந்து கங்கை கொண்ட 
சோழபுரத்திற்கு வந்தான்‌. சோழ அரண்மனையில்‌ அமைச்சர்‌ 
தலைவரைக்‌ காணவில்லை. வெகுநேரம்‌ காத்தான்‌. அவர்‌ 
அண்மையிலிருந்த கிராமத்திற்குச்‌ சென்றிருப்பதாகக்‌ 
கூறினார்கள்‌. எப்படியும்‌ அவர்‌ வரத்‌ தாமதம்‌ அகும்‌. எனவே 
அதற்குள்‌ பிரசித்தி பெற்ற சோழ கங்கத்தை பார்க்கலாம்‌ என்ற 
ஆவலில்‌ அந்த ஏரியின்‌ அருகில்‌ சென்றான்‌. அங்குதான்‌ அவன்‌ 
எதிர்பாராத விதமாக திலகவதியைக்‌ கண்டு விட்டான்‌. 

அவளைக்‌ கண்டவுடன்‌ அவன்‌ அயர்ந்து நின்று விட்டான்‌. 
இதயத்தில்‌ ஊறிய அன்பு பீறிட்டுக்‌ கொண்டு வந்தது 
உண்மைதான்‌. அனால்‌ அவளை நெருங்க அடி எடுத்து வைக்க 
அவனுடைய கால்களுக்கு சக்தி இல்லை. அமைச்சர்‌ 
தலைவருடைய எச்சரிக்கை சாட்டையடி போல அவன்‌ 
நெஞ்சைத்‌ தாக்கியது. அதற்கும்‌ மேலாக திலகவதி மீது அவனுக்கு 
கோபம்‌ வந்தது. அவள்‌ தன்னை ஒரு தோழிப்‌ பெண்‌ என்று 
கூறிவிட்டாள்‌. வேண்டுமென்றே முதலமைச்சருடைய புதல்வி 
என்று கூறவில்லை. திட்ட மிட்டு அவனை ஏமாற்றி விட்டாள்‌. 
அத்தகையவளுடைய முகத்தில்‌ விழிப்பதா? அவளைப்‌ பார்ப்பதே 
பாவம்‌! 


எனவே அவன்‌ திரும்பி நடந்தான்‌. அரண்மனைத்‌ 
தோட்டத்தில்‌ உதிர்ந்திருந்த உலர்ந்த இலைகளின்மீது அவன்‌ 
நடந்தான்‌. இலைகள்‌ சரக்‌ சரக்‌ என ஓலி எழுப்பின. அந்த 
ஓலியைக்‌ கேட்டு அவள்‌ தன்னுடைய தலையை உயர்த்திப்‌ 
பார்த்தாள்‌. அவன்‌ அப்பால்‌ போய்க்கொண்டு இருந்தான்‌. 

அவன்‌ செல்வதைக்‌ கண்ட அவள்‌ திடுக்கிட்டாள்‌. அவன்‌ 
திரும்பிப்‌ போவான்‌ என்று அவள்‌ எதிர்பார்க்கவில்லை. 
அவளுக்கு ஒரு துணிவு பிறந்தது. தன்னையும்‌ மீறி நில்லுங்கள்‌ 
என்று கத்தி விட்டாள்‌. அவன்‌ கோபத்தோடு அவளைத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தான்‌. அவள்‌ வேதனையோடு அவனை நோக்கினாள்‌. 
நான்கு கண்களும்‌ சந்தித்தன. இது ஒரு நொடிப்‌ பொழுதுதான்‌. 
அவன்‌ மீண்டும்‌ திரும்பி வேகமாக நடைபோட்டான்‌. அவள்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 283 


அலறிக்‌ கொண்டு ஓடி. அவனுக்கு எதிரில்‌ போய்‌ நின்றாள்‌. இரு 
கைகளையும்‌ நீட்டிக்‌ கொண்டு வழியை மறைத்துக்‌ கொண்டு 
நின்றாள்‌. அவளுடைய செயல்‌ அவனுக்கு மேலும்‌ அதிக கோபம்‌ 
அளித்தது. 

அமைச்சர்‌ தலைவருடைய அருமைப்‌ புதல்வியாரே, 
அருள்கூர்ந்து வழியை விடுங்கள்‌. தங்களுக்கும்‌ எனக்கும்‌ என்ன 
தொடர்பு? அமைச்சர்‌ தலைவர்‌ மாளிகையைச்‌ சேர்ந்த ஒரு 
தோழியைத்தான்‌ எனக்குத்‌ தெரியும்‌. தங்களை எனக்குத்‌ 
தெரியாது. அருள்கூர்ந்து அப்பால்‌ செல்லுங்கள்‌' அவன்‌ 
அவளைப்‌ பார்த்துக்‌ கையெடுத்துக்‌ கும்பிட்டான்‌. 

சற்று நில்லுங்கள்‌. 

நான்‌ ஏன்‌ நிற்க வேண்டும்‌? அமைச்சர்‌ தலைவருடைய 
அருமைக்‌ குமாரி ஒரு தோழியாக நடித்து என்னை ஏமாற்றுவாள்‌ 
என்று நான்‌ கற்பனையிலும்கூட நினைக்கவில்லை. நான்‌ மிகவும்‌ 
சாதாரணமானவன்‌. தங்கள்‌ எதிரில்‌ நிற்கவே அருகதையற்றவன்‌. 
அப்பால்‌ செல்லுங்கள்‌' மரியாதை கலந்த வார்த்தைகளால்‌ அவன்‌ 
பொறிந்து தள்ளினான்‌. 


“ஐயா, நான்‌ சிறுபிள்ளைத்தனமாகத்‌ தங்களுடன்‌ 
விளையாடிவிட்டேன்‌ என்னை மன்னித்துவிடுங்கள்‌' 
இவ்வார்த்தைகளைக்‌ கூறிக்‌ கொண்டே அவள்‌ அவனுடைய 
காலில்‌ விழப்‌ போனாள்‌. அவன்‌ அவளைத்‌ தாங்கி நிறுத்தினான்‌. 
அவளுடைய கண்களில்‌ நீர்‌ கொட்டியது. அதனைக்‌ கண்ட 
அவன்‌ பாகாக உருகி விட்டான்‌. அவனுக்கு ஏற்பட்டிருந்த 
கோபம்‌ எங்கோ பறந்து விட்டது. அவள்‌ மெதுவாகக்‌ கூறினாள்‌: 

'இன்றேனும்‌ இந்தப்‌ பேதைப்‌ பெண்ணைப்‌ பார்க்க மனம்‌ 
வந்ததே! 

“திலகம்‌, நான்‌ உண்மையில்‌ இங்கு உன்னைப்‌ பார்க்க 
வரவில்லை. உன்னைப்‌ பார்க்கவே கூடாது என்பது அமைச்சர்‌ 
தலைவருடைய கட்டளை அவருடைய ஆணையை 
சிரமேற்கொள்ள நான்‌ கடமைப்பட்டி ருக்கிறேன்‌. அவரைப்‌ 
பார்க்க வந்த இடத்தில்‌ எதிர்பாராத வகையில்‌ உன்னைப்‌ 
பார்க்கும்‌ வாய்ப்பு ஏற்பட்டது. நீ இங்கு இருப்பாய்‌ எனத்‌ 
தெரிந்திருந்தால்‌ இந்தப்‌ பக்கமே நான்‌ வந்திருக்க மாட்டேன்‌. 
நான்‌ உன்னை மனதார நேசித்தது உண்மைதான்‌. ஆனால்‌ நான்‌ 
நேசித்தது ஒரு பணிப்பெண்ணை, சோழ மண்டல 
முதலமைச்சரின்‌ ஏக புதல்வியை அல்ல. 


284 ஜி. ஏ. வடிவேலு 


“எனக்கு மன்னிப்பே கிடையாதா? 


“திலகம்‌, மன்னிக்க வேண்டியது நீதான்‌. எதிர்பாராத 
வகையில்‌ உன்னுடைய களங்கமற்ற இதயத்தை கலக்கி விட்ட 
என்னை மன்னித்துவிடு, நீ உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு சிறந்த 
வரனைப்‌ பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும்‌. அதுவே என்‌ 
அசை, ஆசி! நான்‌ வருகிறேன்‌!' அவன்‌ நடந்தான்‌. அவள்‌ 
அவனைத்‌ தொடரவில்லை. பெருமூச்சு கேட்டது. விம்மும்‌ ஒலி 
கேட்டது. திரும்பிப்‌ பார்த்தான்‌. அவள்‌ தரையில்‌ உலர்ந்த 
இலைகளின்‌ மீது அமர்ந்து கண்ணீர்‌ விட்டு அழுது கொண்டு 
இருந்தாள்‌. அவன்‌ தலையைத்‌ திருப்பிக்‌ கொண்டு நடந்தான்‌. 
நடை தளர்ந்தது. மேலே போக இயலவில்லை. மீண்டும்‌ திரும்பி 
அவளிடமே வந்தான்‌. பேசினான்‌: 


'திலகம்‌, இத்தனை சொல்லியும்‌ நீ கண்‌ கலங்கலாமா?' 


ஐயா, நான்‌ என்ன செய்வேன்‌? என்னுடைய கண்களில்‌ 
இருப்பது கண்மணிகள்‌ அல்ல. அவை இரண்டும்‌ சந்திரகாந்த 
மணிகள்‌. சந்திர கிரகணம்‌ சந்திரகாந்த மணிகளின்மீது பட்டது. 
அவை உருகுகின்றன. இது இயல்புதானே? 

இந்த பட்டப்பகலில்‌ சந்திரக்‌ கிரகணமா?' 

அம்‌, என்‌ எதிரில்‌ பூர்ணசந்திரன்‌ பொலிவுடன்‌ ஒளிவீசி 
நிற்கிறதே?” அவள்‌ அவனை உற்றுப்‌ பார்த்தாள்‌. இருவர்‌ 
கண்களும்‌ மீண்டும்‌ சந்தித்தன. அவளுடைய சோக மயமான 
முகத்தில்‌ ஒரு புன்னகை தோன்றி மறைந்தது, மேகத்தில்‌ மின்னல்‌ 
தோன்றி மறைவதைப்‌ போல! 


கிறிஸ்துவர்கள்‌ மத்தியிலே ஒரு கதை உண்டு. கர்த்தர்‌ 
முதலில்‌ படைத்த மனிதன்‌ ஆதாம்‌. இறைவன்‌ ஆதாமை 
தனியாகவே பூமிக்கு அனுப்பினார்‌. பூமிக்கு வந்த ஆதாம்‌ 
தனிமையில்‌ வாடித்‌ தவித்தான்‌. அவன்‌ இறைவன்‌ 
கொடுத்தனுப்பிய பழங்களை உண்ணவில்லை. நீரைப்‌ 
பருகவில்லை. 


இறைவன்‌ ஆதாம்‌ நிலையைப்‌ பார்த்தார்‌. அவனுக்கு ஒரு 
துணையை ஏற்படுத்திக்‌ கொடுக்க ஒரு பெண்ணைப்‌ படைத்தார்‌. 
பூமிக்குப்‌ போய்‌ அதாமைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ளுமாறு 
அப்பெண்ணைப்‌ பணித்தார்‌. 

அதாம்‌ என்னை மணந்து கொள்ள மறுத்து விட்டால்‌? 
இறைவனைப்‌ பார்த்துக்‌ கேட்டாள்‌ அந்தப்‌ பெண்‌ ஏவாள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 285 


'இந்தா, இந்த எட்டு மூட்டைகளை எடுத்துக்‌ கொண்டு 
போ. இவற்றில்‌ ஏதாவது ஒன்று கட்டாயம்‌ உனக்கு உதவும்‌' எனக்‌ 
கூறி மூட்டைகளை அவளிடம்‌ கொடுத்தார்‌ இறைவன்‌. 
அவற்றைப்‌ பயன்படுத்தும்‌ முறையையும்‌ சொல்லி அனுப்பினார்‌. 
அதன்படியே ஏவாள்‌ பூவுலகிற்கு வந்தாள்‌ ஆதாமை 
நெருங்கினாள்‌. அவன்‌ அவளைப்‌ பொருட்‌ படுத்தவில்லை. 

ஏவாள்‌ இறைவன்‌ கொடுத்தனுப்பிய முதல்‌ மூட்டையைத்‌ 
திறந்தாள்‌. அதிலிருந்து குளிர்‌ வெளிப்பட்டது. அவனைப்‌ போய்த்‌ 
தாக்கியது. குளிரின்‌ விளைவாகத்‌ தன்னை அணைக்க அவன்‌ ஓடி. 
வருவான்‌ என்று அவள்‌ நம்பினாள்‌. அனால்‌ அவளை நெருங்க 
வில்லை அவன்‌. அதற்கு பதிலாக நெருப்பை உண்டாக்கி குளிர்‌ 
காய்ந்தான்‌. 

அவள்‌ வெய்யிலைத்‌ திறந்து விட்டாள்‌. அவன்‌ அதனைச்‌ 
சமாளிக்க மரத்தின்‌ நிழலுக்கு ஓடிவிட்டான்‌. 

அவள்‌ தாகத்தை அவிழ்த்து விட்டாள்‌. அவன்‌ தன்னிடம்‌ 
வைத்திருந்த நீரைக்‌ குடித்து தாகத்தைப்‌ போக்கிக்‌ கொண்டான்‌. 

அவள்‌ பசியை அவிழ்த்து விட்டாள்‌. அவன்‌ பழங்களைப்‌ 
பருகினான்‌. 


அவள்‌ கொசுக்களைத்‌ திறந்து விட்டாள்‌. அவன்‌ பனை 
ஒலையில்‌ விசிறி கொசுக்களை துரத்தினான்‌. 


அவள்‌ நமைச்சலை அவிழ்த்து விட்டாள்‌. அவன்‌ 
மரங்களில்‌ தன்னுடைய உடலைத்‌ தேய்த்துக்‌ கொண்டான்‌. 


கடைசியாகச்‌ சிரிப்பை அவிழ்த்து விட்டாள்‌. பெண்ணின்‌ 
சிரிப்பில்‌ மயங்காத ஆணே கிடையாது. இதனைக்‌ கடைசி 
ஆயுதமாக வைத்துக்‌ கொள்‌. இதற்கு அவன்‌ பணிந்தே தீருவான்‌ 
என்று இறைவன்‌ அவளிடம்‌ மிகவும்‌ உறுதியாகச்‌ சொல்லி 
அனுப்பி இருந்தார்‌. 

ஆனால்‌ அவனோ கண்களை மூடிக்கொண்டான்‌ 
விரல்களால்‌ காதுகளை அடைத்துக்‌ கொண்டு தூங்கப்‌ போய்‌ 
விட்டான்‌. 

இறைவன்‌ கணக்கும்‌ தப்பாகிவிட்டது. இனி பயன்‌ படுத்த 
அவளிடம்‌ எந்தவிதமான ஆயுதமும்‌ இல்லை. அவனை 
எப்படித்தான்‌ நெருங்குவது? அவள்‌ கீழே அமர்ந்து 
வேதனையோடு அழ அரம்பித்து விட்டாள்‌. 


286 ஜி. ஏ. வடிவேலு 


அதாம்‌ பார்த்தான்‌. ஒரு பெண்‌ கண்ணீர்‌ விடுவது என்பது 
அவனுக்குப்‌ புதியது. பெண்‌ கண்ணீர்‌ விடுவதை இதற்கு முன்‌ 
அவன்‌ பார்த்ததே இல்லை. ஒரு பெண்ணுக்கு எப்படி அழுகை 
வரும்‌ என்று பார்க்க அவளின்‌ அருகில்‌ சென்றான்‌. கெட்டது! 
கண்ணீரின்‌ கதை கல்யாணத்தில்‌ கொண்டுபோய்‌ விட்டு விட்டது! 


இங்கும்‌ அதே கதைதான்‌. பெண்ணின்‌ கண்ணீரை கண்ட 
வேதம்‌ உள்ளம்‌ பதறினான்‌. அழாதே, அழாதே திலகம்‌' என்று 
கூறிக்கொண்டே அவளை நெருங்கினான்‌. அவளுடைய மலர்க்‌ 
கன்னத்தை வருடினான்‌. அவளுடைய கண்களிலிருந்து வழிந்த 
கண்ணீரைத்‌ தன்னுடைய விரல்களால்‌ துடைத்தான்‌. பின்னர்‌ 
அவளுடைய உடலை இரு முரட்டுக்‌ கரங்கள்‌ இழுத்தன. அந்த 
இரும்புக்‌ கரங்கள்‌ அப்பெண்ணின்‌ பூவுடலை வளைத்துக்‌ 
கொண்டன. 


அண்மையில்‌ இருந்த செடிகளில்‌ பூத்துக்‌ குலுங்கிய 
வெண்மலர்கள்‌ பல்‌ இளித்து அவர்களைப்‌ பரிகசித்தன. 
மரக்கிளைகளில்‌ இருந்த மைனாக்களுக்கு ஒரே கொண்டாட்டம்‌! 
மஞ்சள்‌ நிற மூக்குகளைப்‌ பெற்றிருந்த அவை கீழே நடப்பதை 
உற்றுப்‌ பார்த்தன. 

இருவரும்‌ செயல்‌ இழந்தனர்‌, பார்வை இழந்தனர்‌, 
ஒருவராயினர்‌. ஒரு முறை அவள்‌ கண்களைத்‌ திறந்தாள்‌. வெட்கம்‌ 
மேலிட்டு அவற்றை இறுக்கி மூடிக்கொண்டாள்‌. அவன்‌ 
அவளுடைய முகத்தை உற்று நோக்கினான்‌. மெல்லத்‌ தன்னுடைய 
கரங்களை விடுவித்துக்‌ கொண்டான்‌. ஆனால்‌ அவள்‌ 
விடவில்லை. அவளை விட்டு நீங்கிய அவனுடைய கரங்களை 
எடுத்து மீண்டும்‌ தன்னுடைய உடல்மீது அணைத்துக்‌ 
கொண்டாள்‌. 


வேதம்‌ சமயத்தில்‌ உணர்வு பெற்று விட்டான்‌. அவனுடைய 
உணர்ச்சி குன்றியது. அறிவு ஓங்கியது. தன்னை மறந்து செய்ய 
இருந்த தவற்றிலிருந்து விடுபட்டு விட்டான்‌. அவள்‌ மீது 
படர்ந்திருந்த தன்னுடைய கரங்களை வேகமாக இழுத்துக்‌ 
கொண்டான்‌. தனி காடு; தருண வயதுள்ள இருவர்‌; தடுக்க யாரும்‌ 
இல்லை. பஞ்சும்‌ நெருப்பும்‌ சேர்ந்தன. நல்ல வேளையாக பற்றிக்‌ 
கொள்ளவில்லை. உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு அவன்‌ 


பேசினான்‌: 


திலகம்‌ நான்‌ சுத்த வீரன்‌. எனக்குக்‌ கிடைத்த வாய்ப்பைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டு உன்னுடைய உணர்ச்சிகளைத்‌ தூண்ட 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 287 


மாட்டேன்‌. தவறான முறையில்‌ உன்னை அடைய முற்பட 
மாட்டேன்‌. என்னுடைய உள்ளம்‌ ஒரு நொடிப்‌ பொழுதில்‌ நிலை 
குலைந்தது உண்மைதான்‌. அனால்‌ அந்த முருகப்‌ பெருமான்‌ 
அருளால்‌ தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு விட்டேன்‌. என்னை 
அளாக்கியவர்‌ அமைச்சர்‌ தலைவர்‌. அவருடைய கருத்துக்கு 
மாறாக நான்‌ நடக்க மாட்டேன்‌. அனால்‌ என்னை நம்பு. மகா 
மந்திரியாருக்கு என்னுடைய ஆற்றலைக்‌ காட்டுவேன்‌. ஒரு 
நாளைக்கு அவருடைய ஆசியுடன்‌ உன்னுடைய கரம்‌ பிடிப்பேன்‌. 
அப்படி இயலாமல்‌ போனால்‌ இந்தப்‌ பிறவியில்‌ என்னுடைய 
சிந்தையில்‌ வேறொரு பெண்ணை நினைக்கவே மாட்டேன்‌. இது 
சத்தியம்‌. நான்‌ வருகிறேன்‌. 


அவன்‌ இதனைக்‌ கூறிவிட்டு மிடுக்குடன்‌ திரும்பினான்‌. 
நடையும்‌, ஓட்டமுமாக அவன்‌ அவ்விடத்தை விட்டு அப்பாற்‌ 
சென்றான்‌, மறுமுறை எங்கு தன்னுடைய மனம்‌ சலனப்பட்டு 
விடுமோ என்ற அச்சத்தில்‌. 


அவன்‌ போவதை அவள்‌ பார்த்துக்‌ கொண்டே நின்றாள்‌. 
அவளால்‌ நீண்ட நேரம்‌ பார்க்க இயலவில்லை. கண்களைக்‌ 
கண்ணீர்த்‌ திரை மறைத்தது. வேகமாகச்‌ செல்லும்‌ அவனுடைய 
உருவம்‌ மங்கிக்‌ கொண்டே வந்தது. பின்னர்‌ அடியோடு 
அவளுடைய விழிகளை விட்டு அகன்று விட்டது. 

இந்த புனிதமான காதல்‌ நாடகத்தை மரங்களிலிருந்த 
பறவை இனங்கள்‌ மட்டுமே பார்த்தன என எண்ண வேண்டாம்‌. 
அங்கு வானோங்கி நின்றிருந்த பருத்த கருத்த மரத்தின்‌ அப்பால்‌ 
நின்றிருந்த திருச்சிற்றம்பலமுடையாரும்‌ பார்க்கத்‌ தவறவில்லை! 


வெற்றிகரமான ஒட்டம்‌ 


வரலாறு தன்னுடைய பணியை என்றும்‌ போல செய்து 
கொண்டு இருந்தது. காலச்சக்கரம்‌ யாருக்காகவும்‌ எப்பொழுதும்‌ 
ஓய்வதில்லை. அது தன்னுடைய கடமையை செய்தவண்ணமே 
இருக்கிறது. 


ஈழ சேனாதிபதி இலங்காபுரி தென்பாண்டி நாட்டிலேயே 
நிலைத்து விட்டான்‌ பாண்டிய நாட்டு ஆட்சியை 
வீரபாண்டியனுக்கு அளித்ததின்‌ பின்னர்‌ அவனை இலங்காபுரி 
நினைத்தபடி. ஆட்டி வைத்தான்‌. அவன்‌ ஆட்வெதைப்‌ போல 
பாண்டியன்‌ ஆடினான்‌. இயன்ற அளவு இருவருமே சேர்ந்து 
மக்களை வாட்டி வதைத்தார்கள்‌. வழிப்பறி செய்வதுபோல 
மக்களிடம்‌ கொள்ளையடித்தார்கள்‌. நிர்வாகம்‌ சீர்குலைந்தது. தடி. 
எடுத்தவன்‌ எல்லாம்‌ தண்டல்காரனானான்‌. இலங்காபுரி 
கொற்கை முத்துக்களை ஈழத்திற்கு படகுகளில்‌ அனுப்பிய 
வண்ணம்‌ இருந்தான்‌. ஈழம்‌ கொழுத்தது. அந்நாட்டின்‌ செல்வம்‌ 
பெருகியது. ஈழ மன்னன்‌ இன்புற்றான்‌. இலங்காபுரியை அவன்‌ 


பாராட்டினான்‌. 


அதே நேரத்தில்‌ தமிழகம்‌ தாழ்ந்து கொண்டு வந்தது. 
பாண்டி நாட்டு நிலைமை பரிதாபத்திற்கு ஆளாகி விட்டது. 
பெயருக்கு அரசனாக இருந்தான்‌ வீரபாண்டியன்‌. அவனை 
மக்கள்‌ வெறுத்தார்கள்‌. தாங்கள்‌ படும்‌ துன்பங்களுக்‌ கெல்லாம்‌ 
வீரபாண்டியனே காரணம்‌ எனச்‌ சபித்தார்கள்‌. 

அனால்‌ வீரபாண்டியன்‌ மக்களுடைய எதிர்ப்பை எல்லாம்‌ 
பொருட்படுத்தவில்லை. எதனைப்‌ பற்றியும்‌ கவலைப்படாது 
இன்பத்தில்‌ ஆழ்ந்திருந்தான்‌. அவனுடைய இன்பத்திற்கு 
வேண்டுவன அத்தனையும்‌ செய்து கொடுத்தான்‌ இலங்காபுரி. 
மது, மங்கை முதலான இன்பங்களில்‌ வீரபாண்டியனை 
மூழ்கடித்தான்‌ அவன்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 289 


போரில்‌ படுதோல்வி கண்ட குலசேகர பாண்டியன்‌ 
நம்பிக்கை இழக்கவில்லை. மீண்டும்‌ இழந்த அரசை மீட்பதில்‌ 
நாட்டம்‌ கொண்டான்‌. எனவே அவன்‌ வாளா விருக்கவில்லை. 
மீண்டும்‌ ஆட்சியைப்‌ பிடிப்பதற்கான திட்டங்களைத்‌ தீட்டினான்‌. 
தலைமறைவாக பாண்டிய நாடெங்கும்‌ சுற்றுப்‌ பயணம்‌ 
செய்தான்‌. தன்னுடைய அஆதரவாளர்களைச்‌ சந்தித்தான்‌. 
அவர்களை ஒன்று திரட்டினான்‌. பற்பல ஆசைகளைக்‌ காட்டி 
படைகளைத்‌ திரட்டினான்‌, காடுகளில்‌ படைகளுக்குப்‌ பயிற்சி 
அளிக்கப்பட்டது. அவற்றிற்கு மறைந்திருந்து எதிரியைத்‌ தாக்கும்‌ 
முறைகள்‌ போதிக்கப்பட்டன. 

கீழைமங்களம்‌, மேலைமங்களம்‌ முதலிய ஊர்களுக்கு 
தேவமழவராயனை சிற்றரசனாக இலங்காபுரி நியமித்தான்‌. 
தொண்டி, கருத்தங்குடி, திருவேகம்பம்‌ முதலிய ஊர்களுக்கு மழவ 
சக்கரவர்த்தியை சிற்றரசனாக நியமித்தான்‌. இது முன்பே நாம்‌ 
அறிந்ததுதான்‌. அவ்விருவர்களையும்‌ சரிகட்ட இலங்காபுரி 
கையாண்ட அரசியல்‌ தந்திரம்‌ அது. அச்செயல்‌ பாண்டி 
அரசுக்குப்‌ பெரிதும்‌ உதவியாக இருந்தது. அக்காலத்தில்‌ பாண்டி 
நாட்டில்‌ மிகவும்‌ செல்வாக்கு பெற்றவர்கள்‌ இவ்விருவர்களும்‌. 

ஆனால்‌ வீரபாண்டியன்‌ அந்த சிற்றரசர்களை மதிக்க 
வில்லை. வேண்டுமென்றே அவர்களை அவமதித்து வந்தான்‌. 
அவர்கள்‌ சுதந்திர உணர்வு கொண்டவர்கள்‌. பதவியில்‌ 
நீடிப்பதற்காக இழி செயல்‌ செய்யாதவர்கள்‌ 
அத்தகையோர்களைத்‌ தனக்கு பெரும்‌ தொகை கப்பம்‌ கட்ட 
வேண்டுமென வீரபாண்டியன்‌ கட்டளையிட்டான்‌. தவறினால்‌ 
அவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊர்கள்‌ பறிக்கப்படும்‌, அவர்கள்‌ 
பதவி பறிபோகும்‌ என்றும்‌ அறிவித்தான்‌. இதனால்‌ 
அவ்விருவர்களும்‌ கொதித்துக்‌ கொண்டு இருந்தார்கள்‌ 
வீரபாண்டியனை வீழ்த்துவதற்கு அவர்கள்‌ திட்டமிட்டார்கள்‌. 

இதனைக்‌ குலசேகர பாண்டியன்‌ அறிந்து கொண்டான்‌. 
அவ்விருவரையும்‌ போய்ச்‌ சந்தித்தான்‌. அவர்களுடைய 
வீரப்பிரதாபங்களைப்‌ புகழ்ந்தான்‌. அவர்கள்‌ உச்சி குளிர்ந்தன. 
தன்னுடன்‌ சேர்ந்து வீர பாண்டியனுடன்‌ போரிட வருமாறு 
அழைத்தான்‌. தான்‌ வென்ற பின்னர்‌ அவர்களுக்கு மேலும்‌ சில 
ஊர்களை அளிப்பதாக வாக்களித்தான்‌. அவர்களிடம்‌ என்றும்‌ 
கப்பம்‌ கேட்க மாட்டேன்‌ என உறுதியளித்தான்‌. வாய்ப்பை எதிர்‌ 
பார்த்துக்‌ காத்திருந்த அவர்கள்‌ குலசேகரப்‌ பாண்டியனுடன்‌ 
சேர்ந்து விட்டார்கள்‌. 


290 ஜி. ஏ. வடிவேலு 


இதனையெல்லாம்‌ வீரபாண்டியன்‌ ஓரளவு அறியாமல்‌ 
இல்லை. ஆனால்‌ இலங்காபுரி உள்ளவரை யாரும்‌ தன்னை 
அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையில்‌ இருந்தான்‌. இன்ப 
போதையில்‌ மூழ்கி அழ்ந்து விட்டி ருந்தான்‌. 

காலப்போக்கில்‌ குலசேகரன்‌ போதிய வலிமை பெற்று 
விட்டான்‌. அவன்‌ திட்டமிட்டபடியே படைகளும்‌, பக்க பலமும்‌, 
ஆயுதங்களும்‌ சேர்ந்து விட்டன. தக்க துணையும்‌ சேர்ந்து 
விட்டது. இலங்காபுரியும்‌ மதுரையில்‌ இல்லை. வெகு தூரத்தில்‌ 
நெட்டூரில்‌ இருக்கிறான்‌. இதுவே மதுரையைத்‌ தாக்க தருணம்‌ 
என குணசேகரன்‌ முடிவு செய்தான்‌. 

ஒரு நாள்‌ இரவு யாருமே எதிர்பாராத வகையில்‌ 
குலசேகரனுடைய படைகள்‌ மதுரையை முற்றுகையிட்டு 
விட்டன. குலசேகரன்‌ படைகள்‌ மட்டுமல்லாது, தேவ மழவராயன்‌ 
படைகளும்‌, மழவசக்கரவர்த்தி படைகளும்‌ போரில்‌ ஈடுபட்டன. 
மும்முனைகளிலும்‌ முப்படைகளும்‌ தாக்கின. 

நடுநிசியில்‌ ஆனந்தக்‌ களிப்பில்‌ ஆழ்ந்திருந்த 
வீரபாண்டியனுக்கு இச்செய்தி எட்டியது. இலங்காபுரி எங்கே 
எனக்‌ கேட்டான்‌. அவன்‌ நெட்டூரில்‌ இருப்பதாக விடை 
கிடைத்தது. எதிர்பாராத படையெடுப்பைக்‌ கண்டு நடுநடுங்கி 
விட்டான்‌. 

எப்படி எதிரியைத்‌ தாக்கலாமென அவன்‌ அறிவு வேலை 
செய்யவில்லை. அதற்குப்‌ பதிலாக எப்படித்‌ தப்பி ஓடலாம்‌ என 
சிந்தித்தான்‌. உயிர்‌ பிழைப்பதையே குறிக்கோளாகக்‌ கொண்டான்‌. 


வீரபாண்டியன்‌ படைகள்‌ செய்வதறியாது துடித்தன. 
நகரைச்‌ சுற்றிலும்‌ எதிரிப்படைகள்‌ முற்றுகையிட்டுள்ளன. 
படைத்‌ தலைவர்கள்‌ போரிட மன்னனுடைய அணையைப்‌ பெற 
அவனிடம்‌ ஓடினார்கள்‌. அனால்‌ மன்னரைக்‌ காணவில்லை. 
படைகளுக்குத்‌ தலைமை தாங்கி எதிரிகளை வெட்டி வீழ்த்த 
வேண்டியவன்‌ அரசன்‌. அனால்‌ வீரபாண்டியனோ முற்றுகை 
என்ற சொல்லை முற்றிலும்‌ கேள்விப்படாத முன்பே எங்கோ 
ஓட்டம்‌ பிடித்து விட்டான்‌. உயிருக்கு பயந்து ஊரைவிட்டே ஓடி 
விட்டான்‌. இது அவனுக்கு புதிதல்ல. முன்பே ஒரு முறை ஓடிய 
பயிற்சி அவனுக்கு உண்டு! 

எதிர்த்து நிற்க எவருமேயில்லை. மதுரை மாநகரில்‌ 
இந்நிலை நிலவும்‌ என்று குலசேகரன்‌ எதிர்பார்க்கவில்லை. வெகு 
எளிதில்‌ வென்று விட்டான்‌. அதே இரவில்‌ மதுரையைக்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 291 


கைப்பற்றி விட்டான்‌. புகழாபரணம்‌ அரண்மனையில்‌ மதுரை 
மன்னனாக முடி சூட்டிக்‌ கொண்டான்‌. 


தேவமழவராயனும்‌, மழவசக்கரவர்த்தியும்‌ மன்னனுக்கு (இரு 
கரங்களாகச்‌ செயல்பட்டார்கள்‌ குலசேகரன்‌ தான்‌ 
வாக்களித்தபடி யே அவ்விருவர்களுக்கும்‌ மேலும்‌ சில ஊர்களை 
அளித்தான்‌. 

நெட்டிரில்‌ வீற்றிருந்த இலங்காபுரி தண்டநாயகன்‌ 
மதுரையில்‌ ஏற்பட்ட மாற்றத்தை அறிந்தான்‌. அவனுடைய முகம்‌ 
தீப்பிழம்பானது. மீசை துடித்தது. கண்களில்‌ அனல்‌ பறந்தது. 
வல்லமை மிக்க அந்த வீராதி வீர தண்டநாயகன்‌ தமிழக 
மண்ணில்தான்‌ இருந்தான்‌. அவனுக்கே தெரியாமல்‌ தோல்வி 
அவனைக்‌ கட்டித்‌ தழுவிக்‌ கொண்டது. அடிபட்ட புலியானான்‌ 
அவன்‌. உடனே மதுரையைத்‌ தாக்கி குலசேகரப்‌ பாண்டியனைத்‌ 
துண்டு துண்டாக வெட்ட முடிவு செய்தான்‌. 


அனால்‌ சிறிது நேரம்‌ சென்ற பின்னர்‌ அவனுடைய 
உணர்ச்சி அடங்கியது. அறிவிற்கு வேலை கொடுத்தான்‌. அவன்‌ 
ஆதரித்த மன்னர்‌ வீரபாண்டியன்‌ ஓட்டம்‌ பிடித்து விட்டான்‌. 
அவன்‌ அப்பொழுது இல்லை. மக்களுக்கு வீரபாண்டியன்‌ மீது 
மிகவும்‌ வெறுப்பு. அன்னிய நாட்டிலிருந்து வந்து தங்களைச்‌ 
சுரண்டும்‌ ஈழப்படைகளின்‌ மீதும்‌ மக்களுக்கு வெறுப்பு. 
இந்நிலையில்‌ போரில்‌ மக்கள்‌ குலசேகரன்‌ பக்கம்தான்‌ அதரவு 
காட்டுவார்கள்‌. மக்கள்‌ அதரவு இல்லாத நிலையில்‌ போரிடத்‌ 
தம்மிடம்‌ அதிக படைகள்‌ வேண்டும்‌. இருக்கும்‌ படைகள்‌ 
போதாது. போரில்‌ தோல்வி கண்டுவிட்டால்‌ ஈழம்‌ தமிழகத்தின்‌ 
பக்கமே தலைகாட்ட முடியாது. அதுமட்டுமல்ல, ஈழ மன்னன்‌ 
தன்னை வெட்டி வீழ்த்தி விடுவான்‌, தோற்றுப்போய்‌ எதிரில்‌ 
நின்றால்‌! என்ன செய்வது இந்த நிலையில்‌? 


இவற்றை எல்லாம்‌ சிந்தித்த இலங்காபுரி உடனே போரிடும்‌ 
திட்டத்தை மாற்றிக்‌ கொண்டான்‌. ஈழ மன்னனுக்கு ஓலை 
தயாரித்தான்‌. பாண்டிய நாட்டு நிலைமை மோசமாக உள்ளது. 
தாயாதிகள்‌ போரில்‌ வீரபாண்டியன்‌ தோற்று ஓடிவிட்டான்‌. 
தற்பொழுது வீரபாண்டியனின்‌ படைகளும்‌ குலசேகர 
பாண்டியனின்‌ படைகளுடன்‌ சேர்ந்து விட்டன. அவற்றை 
எதிர்க்க தம்மிடமுள்ள படைகள்‌ போதாது. மேலும்‌ 
துணைப்படை அனுப்ப வேண்டும்‌. இந்த கருத்தில்‌ இலங்காபுரி 
ஓலை அனுப்பினான்‌. ஓலை அன்றே ஈழத்திற்குப்‌ பறந்தது. 

வீராதி வீரனான இலங்காபுரி ஈழப்படைகள்‌ வரட்டும்‌ 
என்று காத்திருக்கவில்லை. தன்னுடைய படை பலத்தை அதே 


292 ஜி. ஏ. வடிவேலு 


நேரத்தில்‌ பெருக்கினான்‌. போர்க்கருவிகளைச்‌ செய்து குவித்தான்‌. 
வீரபாண்டியனைத்‌ தேட எல்லா திக்குகளுக்கும்‌ ஆட்களை 
அனுப்பினான்‌. வீரபாண்டியன்‌ கிடைத்து விட்டான்‌. அவனுக்கு 
அறுதல்‌ கூறினான்‌. 'எதற்கும்‌ அஞ்ச வேண்டாம்‌. மீண்டும்‌ 
குலசேகரனுடன்‌ போரிட்டு வெற்றி தேடித்‌ தருகிறேன்‌, 
மதுரையின்‌ மணிமுடியை மீண்டும்‌ சூட்டுகிறேன்‌' என்று 
வீரபாண்டியனுக்கு வாக்களித்தான்‌. 


வீரபாண்டியன்‌ உற்சாகம்‌ பெற்றான்‌. அவனுக்குத்‌ 
தன்னம்பிக்கை பிறந்தது. எனவே அவன்‌ ஆங்காங்கு சுற்றுப்‌ 
பயணம்‌. செய்தான்‌. எதிரியோடு சேராமல்‌ சிதறிக்‌ கிடந்த 
தன்னுடைய படைகளை ஒன்று திரட்டினான்‌. 


ஈழவேந்தன்‌ இலங்காபுரியின்‌ ஓலையைக்‌ கண்டான்‌. அவன்‌ 
தமிழகத்தின்‌ இரத்தத்தைச்‌ சுவைத்து ருசி கண்டவன்‌ அல்லவா, 
அதனை தலைமுமுக விரும்புவானா? எண்ணற்ற வீரர்களைக்‌ 
கொண்ட மிகப்பெரும்‌ படையை மீண்டும்‌ தமிழகத்திற்கு 
அனுப்பினான்‌. 


ஒரு நாள்‌ இரவு ஈழப்படைகள்‌ மரக்கலங்களில்‌ அணி, 
அணியாக வந்து தமிழ்‌ மண்ணில்‌ இறங்கின. இலங்காபுரி 
எதிர்பார்த்ததைவிட மிகவும்‌ அதிகமாக படைகள்‌ வந்தன. அவன்‌ 
அவர்களைக்‌ கண்டு பூரித்தான்‌. மகிழ்வோடு வரவேற்றான்‌. 


அதுமட்டுமல்ல, அப்போது வந்த படைகளுக்கு தலைமை 
தாங்கிவந்த தளபதி சகத்விஜய தண்டநாயகனை அவன்‌ 
எதிர்பார்க்கவேயில்லை. அவன்‌ சூராதி சூரன்‌. நிகரற்ற வீராதி 
வீரன்‌ போர்முனைகளில்‌ மனிதர்களின்‌ தலைகளை வெட்டி 
எறிவது அவனுக்கு ஒரு விளையாட்டு! வாழ்நாளெல்லாம்‌ போர்‌ 
முனைகளிலேயே வாழ்க்கை நடத்தியவன்‌. மனிதத்‌ தன்மை 
என்றால்‌ என்ன விலை என்று கேட்பவன்‌. பல ஆயிரம்‌ மக்களைக்‌ 
கொன்று குவித்து இன்பம்‌ கண்ட கொடியவன்‌. பல ஊர்களைத்‌ 
தீயிட்டுப்‌ பொசுக்கியவன்‌. எரியும்‌ தீயிலே பச்சிளம்‌ பாலகர்களைத்‌ 
தூக்கி வீசி, அவர்கள்‌ துடிதுடித்துச்‌ சாவதைப்‌ பார்ப்பது 
அவனுக்கு ஒரு பொழுது போக்கு. மாதர்களைக்‌ கற்பழிப்பதில்‌ 
மன்னன்‌. கொடுமைகளைப்‌ புரிவதில்‌ அவனுக்கு நிகர்‌ அவன்தான்‌. 
ஒருக்கால்‌ இராமாயண காலத்தில்‌ அதே ஈழத்தில்‌ வாழ்ந்த 
இரக்கமில்லா அரக்கர்களில்‌ யாராவது அவனுக்கு நிகராக 
இருந்திருக்கலாம்‌. தனக்கு நிகரான தளபதி சகத்விஜய 
தண்டநாயகனை வரவேற்று கட்டி அணைத்துக்‌ கொண்டான்‌ 
இலங்காபுரி தண்டநாயகன்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 293 


இரு மாமிச மலைகளும்‌ கொற்கை கூடாரத்தில்‌ கூடின. 
படைபலங்களைப்‌ பரிசீலித்தன. மறுநாள்‌ காலை மதுரையை 
நோக்கி ஈழப்படை நடைபோட்டது. அவர்கள்‌ சென்ற வழியில்‌ 
தென்பட்ட ஊர்களெல்லாம்‌ சூறையாடப்‌ பட்டன. பாதை 
எங்கும்‌ மனிதப்‌ பிணங்கள்‌ மலை மலையாகக்‌ குவிந்தன. 
கிராமங்கள்‌ பற்றி எரிந்தன. 


மதுரை மன்னன்‌ குலசேகர பாண்டியன்‌ இதனைக்‌ 
கேள்விப்பட்டான்‌. மதுரை மாநகருக்கு உள்ளே இருப்பின்‌ 
சுலபத்தில்‌ முற்றுகையிட்டு மடக்கப்பட்டு விடுவோம்‌ என்பதை 
அவன்‌ உணர்ந்தான்‌. எனவே ஈழப்படைகளை எதிர்க்க 
தன்னுடைய படைகளை அவசர அவசரமாக திரட்டினான்‌. 
அவனே தலைமை தாங்கினான்‌. தன்னுடைய படைகளுடன்‌ 
தலைநகரை விட்டு வெளியே வந்தான்‌. 


இரு தரப்பு படைகளும்‌ ரஜினா என்ற இடத்தில்‌ நேருக்கு 
நேர்‌ சந்தித்தன. போர்‌ மூண்டது. குலசேகரன்‌ ஈழப்படைகளைப்‌ 
பார்த்து அயர்ந்து விட்டான்‌. இத்தகைய பெரும்படையாக அது 
இருக்கும்‌ என அவன்‌ கற்பனை செய்ததுகூட இல்லை. அவன்‌ 
மாவீரன்தான்‌. அனால்‌ தன்னுடைய சிறிய படையைக்‌ கொண்டு 
எதிரியை வெல்ல முடியும்‌ என்ற நம்பிக்கையை இழந்து 
விட்டான்‌. அயினும்‌ போரிட்டு சமாளித்துப்‌ பார்த்தான்‌. 

போரில்‌ வெற்றி அல்லது வீர மரணம்‌ என்பதெல்லாம்‌ 
அன்றைய பாண்டியர்களுக்கு பழைய கதை. முடிந்தவரை 
சமாளிப்பது, முடியாவிட்டால்‌ ஓட்டம்‌ பிடிப்பது என்பது 
அன்றைய நடைமுறையாகி விட்டிருந்தது. வெற்றிக்கு 
வாய்ப்பில்லாவிட்டால்‌ தப்பித்து ஓடி, பின்னர்‌ வலிமையுடன்‌ 
வந்து மீண்டும்‌ போரிடுவதே சிறந்தது என்ற எண்ணங்கள்தான்‌ 
பாண்டிய நாட்டிலே நிலவி வந்தன. அதற்கு ஏற்பவே 
குலசேகரனும்‌ செயல்பட்டான்‌. போரில்‌ அவனுடைய தோல்வி 
உறுதியாகி விட்டது. எதிரிகள்‌ ஏமாறும்‌ நேரத்தை 
எதிர்பார்த்தான்‌. விட்டது தொல்லை என நெல்லையை நோக்கி 
ஓட்டம்‌ பிடித்தான்‌. 

ஈழ சேனாதிபதிகள்‌ இருவரும்‌ மிக எளிதில்‌ வெற்றி கண்டு 
விட்டார்கள்‌. மதுரை மாநகரை பிடித்து விட்டார்கள்‌ 
தங்களுடன்‌ இருந்த கைப்பாவையான வீரபாண்டியனை மீண்டும்‌ 
அரியணையில்‌ அமர்த்தி விட்டார்கள்‌.” 


* அதாரம்‌ மகாவம்சம்‌ 


நாகம்‌ நலிந்தது 


மாலை வேளை, பகலவன்‌ மலை வாயிலில்‌ விழும்‌ நேரம்‌. 
விண்ணெங்கும்‌ பற்றி எரிந்து கொண்டி ருந்தது. பகலவனின்‌ 
ஒளிபட்ட மேகங்கள்‌ எரிமலைகளாக ஒளிர்‌ விட்டன. 
அந்நேரத்தில்‌ பழையாறை அரண்மனை நந்தவனம்‌ இருண்டு 
கொண்டு வந்தது. விசாலமான அந்தப்‌ பரந்த நந்தவனத்திலே ஒரு 
மரத்தின்‌ அடியில்‌ பளிங்கு மேடை. அந்த மேடையின்‌ மீது 
ஒருவன்‌ அமர்ந்திருந்தான்‌. அவன்‌ மேடையின்‌ மூலையில்‌ ஒடுங்கி 
உட்கார்ந்திருந்தான்‌. 

அவனுடைய முகம்‌ சோர்ந்திருந்தது. கண்கள்‌ குழி விழுந்து, 
ஒளியிழந்து இருந்தன. தீப்பிழம்பாக ஒளிர்‌ விட்ட வானத்தை 
அடிக்கடி பார்த்துப்‌ பெருமூச்சு விட்டான்‌. அவனுக்கு சுய 
உணர்வு இருப்பதாகவே தெரியவில்லை. 


கோதை சோழ அரண்மனையிலிருந்து அரசகுமாரர்களைக்‌ 
கடத்திக்‌ கொண்டு தப்பித்து விட்டாள்‌. சித்தன்‌ மூலமாக 
இச்செய்தியைப்‌ பல்லவராயர்‌ அறிவார்‌. ஆனால்‌ அவர்‌ இதை 
எக்காரணத்தாலோ மன்னருக்குக்‌ கூடச்‌ சொல்லவில்லை. 
மன்னரிடம்‌ மனதறியப்‌ பொய்‌ பேசினார்‌. அதற்கு தக்க 
காரணங்கள்‌ இருக்கலாம்‌ மற்றவர்களைப்‌ போலவே கோதை 
காணாமல்‌ போன போது தாமும்‌ அதிர்ச்சியுற்றது போல்‌ 
நடித்தார்‌ மகா மந்திரியார்‌. 


சோழ இளவல்கள்‌ கடத்தப்பட்ட செய்தியும்‌ அவர்‌ 
திறமையாக மறைத்தார்‌. அக்குழந்தைகளுக்கு அரண்மனையில்‌ 
அபத்து சூழ்ந்துள்ளது என ஒற்றர்‌ மூலம்‌ தெரிய வந்தது. எனவே 
முன்போலவே அவர்களை வேறு இடத்தில்‌ வளர 
விட்டி ர௬ுப்பதாக அவர்‌ அறிவித்து விட்டார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 295 


மகா மந்திரியார்‌ எது செய்தாலும்‌ அது நல்லதாகவே 
இருக்கும்‌. இத்தகைய அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்‌ மீது 
மன்னருக்கு உண்டு. எனவே இதிலெல்லாம்‌ மன்னர்‌ தலையிட 
விரும்பவில்லை. மேலும்‌ அவருடைய மனம்‌ இவற்றிலெல்லாம்‌ 
நாட்டம்‌ கொள்ளாது வேறு வகையில்‌ தவித்துக்‌ கொண்டு 
இருந்தது. 

ஆருயிர்‌ காதலி கோதை காணாமல்‌ போய்விட்டாள்‌. 
இச்செய்தி மன்னருடைய காதில்‌ இடியென ஒலித்தது. அவர்‌ 
சித்தத்தை கலங்க வைத்தது. அதனைக்‌ கேட்டதிலிருந்து 
இராசாதிராசன்‌ தம்முடைய அரசை மறந்தார்‌. மக்களை மறந்தார்‌. 
அவளுடைய தேனினும்‌ இனிய சொற்கள்‌ அவர்‌ செவிகளில்‌ 
இசைபாடின. அவளுடைய எழில்‌ வதனம்‌ எதிரில்‌ 
நிற்பதுபோலவே தோன்றியது. அவளை நினைத்து 
ஏங்கியவண்ணம்‌ இருந்தார்‌. 

மன்னர்‌ திருக்கோவிலூருக்கு தூதுவனை அனுப்பினார்‌. 
கோதை அங்கும்‌ செல்லவில்லை எனத்‌ தெரிந்தது. அருமைப்‌ 
புதல்வி காணாமல்‌ போன செய்தி கேட்டு திருக்கோவிலூர்‌ அரச 
தம்பதிகள்‌ துடிதுடித்து விட்டார்கள்‌. சோழப்‌ பேரரசு 
படைகளும்‌, திருக்கோவிலூர்‌ மன்னருடைய படைகளும்‌ 
அவளைத்‌ தேடாத இடமேயில்லை. அவளைப்‌ பற்றிய செய்தி 
எதுவுமே கிட்டவில்லை. அவள்‌ தானாக எங்கும்‌ போகக்‌ 
காரணமில்லை. அவளை யாராவது கடத்திக்‌ கொண்டு தான்‌ 
போய்‌ இருப்பார்கள்‌ என்று சோழ நாட்டு மன்னர்‌ கருதினார்‌. 
அவளுடைய நினைவாகவே பித்தரானார்‌. ஊனும்‌ உறக்கமும்‌ 
மறந்தார்‌. அல்லும்‌, பகலும்‌ அவளை நினைத்தே ஏங்கினார்‌. 

முன்னர்‌ குறிப்பிட்டதுபோல நந்தவனத்தில்‌ தனிமையில்‌ 
அமர்ந்திருந்த சோழ மன்னர்‌ இராசாதிராசன்‌ அங்கு ஓங்கி 
வளர்ந்து இருந்த சந்தன மரத்தைக்‌ கண்டார்‌. அதிலே கோதையின்‌ 
சந்தன சந்திர வதனம்‌ சிரித்தது. வாழைப்‌ பூவைக்‌ கண்டார்‌. 
அதிலே அவளுடைய வாழைப்பூ பாதங்கள்‌ தோன்றின 
செங்கதலி தண்டைக்‌ கண்டார்‌. அதிலே அவளுடைய சீரிய 
தொடையைக்‌ கண்டார்‌. சாயாத செங்கமல மொக்குகளைக்‌ 
கண்டார்‌. அவளுடைய நிமிர்ந்த நெஞ்சகங்கள்‌ நேரில்‌ நின்றன. 
மாதவிக்‌ கொடியிலே அவளுடைய இடையைக்‌ கண்டார்‌ 
விண்ணிலே அவளுடைய கரிய கூந்தலைக்‌ கண்டார்‌. நிலாத்‌ 
துண்டிலே அவளுடைய நெற்றியைக்‌ கண்டார்‌. சீதக்‌ கமலத்திலே 
அவளுடைய செவிதடவும்‌ கண்மலர்களைக்‌ கண்டார்‌ 


296 ஜி. ஏ. வடி வேலு 


செம்மாதுளையிலே அவளுடைய சிரித்த இதழ்‌ அதரங்களைக்‌ 
கண்டார்‌. நெட்டிலிங்க மரத்திலே அவளுடைய செம்பஞ்சு 
பாதங்களைக்‌ கண்டார்‌. ஆம்‌, எங்கு நோக்கினும்‌ அவளே! 
எதிலும்‌ அவளே! எல்லாம்‌ அவனே! 


மன்னர்‌ இராசாதிராசன்‌ ஒரு மங்கைக்காக பித்தன்‌ 
அகிவிட்டார்‌. அவருடைய பார்வை அந்த மாலை நேரத்தில்‌ 
எங்கோ லயித்திருந்தது. நிராசை என்னும்‌ கானல்நீர்‌ கூடக்‌ 
காணப்படாத இடத்திலே, நிழலின்றி காயும்‌ வெய்யிலிலே எங்கு 
மீண்டும்‌ மீண்டும்‌ சூன்யம்‌ நிலவுகிறதோ, அங்கே! 

அச்சமயம்‌ அவருக்கு எதிரில்‌ ஒரு மனிதன்‌ வந்தான்‌. அவன்‌ 
பயபக்தியுடன்‌ மன்னரை வணங்கிவிட்டு கைகட்டி நின்றான்‌. 
மன்னர்‌ அவனைப்‌ பார்த்தார்‌. அவன்‌ பேசாது வாளாவிருந்தான்‌. 
மன்னருடைய கண்கள்‌ வேலை செய்தன. ஆனால்‌ அறிவு வேலை 
செய்ய மறுத்தது. அவனை வெறிக்க, வெறிக்கப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே இருந்தார்‌. அவன்‌ மெதுவாகப்‌ பேசினான்‌: 

' மன்னர்‌ மன்னவா”? 

மறுமொழி வரவில்லை. மன்னர்‌ அவனை உற்றுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு வாய்திறவாமல்‌ வாளாவிருந்தார்‌. மீண்டும்‌ அவனே 
பேசினான்‌: 

மன்னர்‌ மன்னவா! தங்களுடைய தனிமையை 
கலைத்ததற்காக மன்னித்து அருள வேண்டும்‌. 


இப்பொழுதுதான்‌ இராசாதிராசன்‌ இவ்வுலகிற்கு வந்தார்‌. 

யார்‌ அது? உனக்கு என்ன வேண்டும்‌?” 

மன்னர்‌ மன்னவா, ஒரு செய்தி. 

'அதனையெல்லாம்‌ நான்‌ இப்பொழுது கேட்க 
விரும்பவில்லை. நாளை அவையில்‌ வந்து சொல்‌. 

அரசே தங்களுடைய வார்த்தைகளை மீறி பேசுவதற்காக 
மன்னிப்பு வேண்டுகிறேன்‌. என்னுடைய கடமை உணர்வு 
தங்களுடைய அணையை மீறச்‌ செய்கிறது. 

“என்ன உளறுகிறாய்‌? 

'பிரபு, நான்‌ ஒரு போர்‌ வீரன்‌. திருக்கோவிலூர்‌ மன்னரின்‌ 
படையைச்‌ சேர்ந்தவன்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 297 


“என்ன, நீ திருக்கோவிலூரா? மலையமான்‌ மகள்‌ 
கோதையைப்‌ பற்றி ஏதாவது செய்தியைக்‌ கொண்டு வந்தாயா? 
சொல்‌ சீக்கிரம்‌. இப்பொழுது மன்னனுடைய பேச்சில்‌ சீற்றம்‌ 
இல்லை. அவலும்‌, செய்தியை அறியும்‌ வேகமும்‌ அவருடைய 
குரவிலே ஒலித்தது. முகம்‌ கலவரத்தைக்‌ காட்டியது. 

'அம்‌ மன்னவா, நான்‌ திருமாலிருஞ்சோலையைக்‌ கண்டு 
சேவிக்க பாண்டி நாட்டிற்குச்‌ சென்றேன்‌. 


‘உன்னுடைய சுயசரிதையை நான்‌ கேட்கவில்லை. 
கோதையைப்‌ பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரிந்தால்‌ 
சொல்‌. 


‘தெரியும்‌ பிரபு. 


என்ன, கோதை பற்றி தெரியுமா? அவள்‌ எங்கு 
இருக்கிறாள்‌? நலமாக இருக்கிறாள்‌ அல்லவா! சொல்‌ சீக்கிரம்‌. 
காலம்‌ தாழ்த்தினால்‌. . .” பதட்டமடைந்த அவர்‌ போர்வீரனுடைய 
தாமதத்திற்கு கோபமும்‌ கொண்டார்‌. அவன்‌ மீது அத்திரமாக 
வந்தது. தம்முடய உடைவாளை வலது கையால்‌ தடவினார்‌. 
இதனைப்‌ போர்‌ வீரன்‌ கவனிக்காது இல்லை. 


‘சொல்லுகிறேன்‌ அரசே! அருள்கூர்ந்து நான்‌ 
சொல்லுவதைப்‌ பொறுமையாகக்‌ கேளுங்கள்‌. இதோ ஓலை. 
அச்சேவகன்‌ தன்னுடைய கச்சத்தில்‌ சுருட்டி வைத்திருந்த ஒரு 
ஓலையை எடுத்து மன்னரிடம்‌ நீட்டினான்‌. 


அரசர்‌ அதனை மேல்வாரியாகப்‌ பார்த்தார்‌. பின்னர்‌ 
ஆழ்ந்து படித்தார்‌. அது கோதை அரசருக்கு எழுதியிருந்த 
ஓலைதான்‌. அழகி கோதை அழகான முத்து முத்தான 
எழுத்துக்களில்‌ எழுதியிருந்தாள்‌. அவளுடைய இதயத்தையே 
வடித்துக்‌ கொட்டியிருந்தாள்‌. 

“என்‌ உள்ளம்‌ கவார்‌ கள்வா! 

இவ்வாறு விளித்து இந்த. திருமுகத்தை துவக்குவதற்காக 
முதலில்‌ தங்களுடைய மன்னிப்பு வேண்டுகிறேன்‌. தங்களுடைய 
பொற்பாத கமலங்களில்‌ தண்டனிட்டு பணிந்து இதனைத்‌ 
தீட்டுகிறேன்‌. 

இப்புவனம்‌ ஆளும்‌ சக்கரவர்த்தியான தாங்கள்‌ எங்கே, 
தங்களுடைய நிழலில்‌ ஒரு உள்ளங்கை அளவு நாட்டை ஆளும்‌ 
குறுநில மன்னர்‌ ஒருவரின்‌ புதல்வியான நான்‌ எங்கே? தங்களுக்கு 


298 ஜி. ஏ. வடிவேலு 


ஓலை வரையும்‌ தகுதி எனக்கு இல்லை என்பதை நான்‌ அறிவேன்‌. 
எனவே துணிந்து ஓலை அனுப்பியதற்காக முதலில்‌ என்னுடைய 
சிரம்‌ தாழ்த்தி கரம்‌ கூப்பி மன்னிக்குமாறு இறைஞ்சுகிறேன்‌. 


நான்‌ பெரும்‌ தவறு செய்து விட்டேன்‌. மனம்‌ ஒரு குரங்கு 
என்று பெரியோர்கள்‌ சொல்லுவார்கள்‌. குரங்கு மரத்திற்கு மரம்‌ 
தாவலாம்‌. ஆனால்‌ மனித மனம்‌ சக்திக்கும்‌ மீறித்‌ தாவலாமா? 
ஏன்‌ குரங்குகூட தாவி விண்ணில்‌ பவனி வரும்‌ நிலவைத்‌ தொட 
விரும்பினால்‌ அது முடியுமா? மகாபலசாலியான ஆஞ்சநேயரே 
சூரியனைப்‌ பறிக்க தாவி அடிபட்டார்‌ என்றால்‌ நான்‌ 
எம்மாத்திரம்‌? 


வானத்தில்‌ மின்னும்‌ மதியின்மிது அன்றில்‌ பறவை காதல்‌ 
கொள்ளலாம்‌. ஆனால்‌ அந்த தண்மதிக்கு அன்றில்‌ பறவை ஒன்று 
இருப்பதே தெரியாது! 

என்னுடைய நிலைமையும்‌ அப்படியே. சோழ 
அரண்மனையில்‌ எத்தனையோ சேடிகள்‌! எத்தனையோ 
பெண்கள்‌ அங்கு வருகிறார்கள்‌, போகிறார்கள்‌! ஒரு நாள்‌ 
அரண்மனைக்கு வரும்‌ பேறு இந்த அடியாளும்‌ பெற்றேன்‌. சில 
நாட்கள்‌ அங்கு இருந்தேன்‌. இப்பொழுது வெகு தொலைவில்‌ 
இருக்கிறேன்‌. தாங்கள்‌ இந்த பேதைப்‌ பெண்ணை என்றோ மறந்து 
விட்டிருப்பீர்கள்‌. அதில்‌ வியப்பில்லைதான்‌. என்னைத்‌ தங்களுக்கு 
நினைவு இருந்தால்தான்‌ வியப்படைய வேண்டும்‌. 


என்னை அருள்கூர்ந்து நினைவுபடுத்த முயற்சிக்க முடியுமா? 
நான்‌ தங்களுடைய அரண்மனையில்‌ சிறிது காலம்‌ வளர்ந்தவள்‌, 
இல்லை தவறு. தங்களுடைய அரண்மனையில்‌ அண்ட வந்தவள்‌. 
நான்‌ திருக்கோவிலூர்‌ சிற்றரசர்‌ நரசிங்க மிலாடுடையார்‌ புதல்வி. 
என்னுடைய பெயர்‌ கோதை. தங்களுடைய திருநாமத்தைப்‌ பற்றி 
விளையாட்டாக தங்கள்‌ எதிரிலேயே பேசிவிட்ட பேதைப்‌ பெண்‌. 
நினைவு இருக்கிறதா பிரபு? 

ஏதோ உணர்ச்சி வேகத்தில்‌ எழுதக்‌ கூடாததை எல்லாம்‌ 
எழுதி விட்டேன்‌. என்னுடைய மனதில்‌ தோன்றிய உணர்வுகளை 
வடித்து விட்டேன்‌. என்னுடைய மனதைத்‌ திறந்து 
காட்டிவிட்டதற்காக மன்னிக்க வேண்டுகிறேன்‌. 


அருள்கூர்ந்து என்னுடைய நிலையைச்‌ சற்று கேட்டு அருள 
வேண்டுகிறேன்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 299 


நான்‌ ஒரு வைணவப்‌ பெண்‌ என்பதைத்‌ தாங்கள்‌ 
அறிவீர்கள்‌. எனக்கு நெடுங்காலமாக ஒரு அசை உண்டு. 
திருவரங்கத்திற்கும்‌, திருவேங்கடத்திற்கும்‌ அடுத்தபடியாக புகழ்‌ 
மண்டிக்‌ கிடப்பது, 'தேசமெல்லாம்‌ வணங்கும்‌ திருமாலிருஞ்‌ 
சோலை' என திருமங்கை ஆழ்வாரால்‌ பாடப்பட்ட புனிதத்‌ 
தலமான அழகர்மலை. அந்த மலையில்‌ உறையும்‌ மாயனைச்‌ 
சேவிக்க வெகுகாலமாக என்னுடைய மனம்‌ ஏங்கியது. 


அதற்கு தக்கதோர்‌ தருணம்‌ வந்ததாக நினைத்தேன்‌. 
சுந்தரராசனைக்‌ காண வாய்ப்பு வந்து நின்றது. என்னைப்‌ பார்க்க 
திருக்கோவிலூரிலிருந்து என்னுடைய உறவினர்‌ ஒருவர்‌ சோழ 
மாளிகைக்கு வந்தார்‌. என்னைப்‌ பார்த்து விட்டு அவர்‌ அப்படியே 
திருமாலிருஞ்சோலைக்கு செல்வதாகக்‌ கூறினார்‌. அதனைக்‌ 
கேட்டு என்னுடைய மனம்‌ உருகியது. சுந்தரராசன்மீது நான்‌ 
கொண்டி ருந்த பக்தி பின்னால்‌ ஏற்படும்‌ விளைவுகளைப்‌ பற்றி 
அராய விடவில்லை. அரண்மனையில்‌ சொல்லிவிட்டுப்‌ போக 
வேண்டும்‌ என்று கூடத்‌ தோன்றவில்லை. நானாகவே முடிவுக்கு 
வந்து விட்டேன்‌. உறவினரோடு திருமாலிருஞ்‌ சோலைக்கு 
புறப்பட்டு விட்டேன்‌. அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை 
இன்று உணருகிறேன்‌. அந்த உறவினருடன்‌ திருமாலிருஞ்‌ 
சோலைக்கு நலமாகவே சென்று அடைந்தேன்‌. 

பாண்டி நாட்டுத்‌ தலைநகரான மதுராபுரிக்கு வடமேற்கில்‌ 
ஒன்றேகால்‌ காத தொலைவில்‌ உள்ளது அழகர்மலை. 
அம்மலையின்‌ அடிவாரத்தில்‌ கோயில்‌ கொண்டுள்ள என்னை 
ஆட்கொண்ட ஐயனை, மெய்யனை, கல்லழகனை கண்களும்‌, 


அகமும்‌ குளிர சேவித்தேன்‌. 


பின்னர்‌, 'குளமலை, கோளமலை, குளிர்மாமலை, 
கொற்றமலை, நீலமலை, நீண்டமலை' என்றெல்லாம்‌ 
பெரியாழ்வார்‌ பரவசப்பட்டு பாடும்‌ அழகர்மலையின்‌ மீது 
ஏறினேன்‌, நூபுரகங்கை என்னும்‌ சிலம்பாற்றில்‌* நீராடி 
புண்ணியம்‌ பெற வேண்டும்‌ என்ற அசையினால்‌. பண்டைய 
நூல்கள்‌ தேனாறு என்று சிறப்பிக்கும்‌ இந்த தீர்த்தம்‌ கல்லழகர்‌ 
* சிலம்பாறு:- இதனைப்‌ பற்றி சிலப்பதிகாரமும்‌, வாமன புராணமும்‌ சிறப்பாக 
பாடுகின்றன. திருமால்‌ வாமன அவதாரம்‌ எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியின்‌ 
தலைமீது வைக்க பாதத்தை தூக்கியபோது பிரம்மா அப்பாதத்தை 
தம்முடைய கமண்டல நீரினால்‌ பூசித்தபோது திருவிக்கிரம மூர்த்தியின்‌ 
பாதத்திலிருந்த பொற்சிலம்பு அசைந்து அதிலிருந்து நீர்த்துளிகள்‌ மலைமீது 
விழுந்து ஆறாயிற்று. அது சிலம்பிலிருந்து வந்ததால்‌ சிலம்பாறு என்றும்‌ 
நூபுரகங்கை என்றும்‌ பெயர்‌ பெற்றது. 


300 ஜி. ஏ. வடிவேலு 


பதிக்கு கால்‌ காத தொலைவில்‌ மலை மீது தோன்றி கீழே இறங்கி 
வந்து சுந்தரராசனுடைய பாதங்களை அலம்பிக்‌ கொண்டு கீழே 
செல்கிறது. 


இத்தகைய சிலம்பாற்றின்‌ சிறப்புகளை சிந்தித்தவாறு அதன்‌ 
கரைமீது மரங்களின்‌ அடர்ந்த நிழலில்‌ அதன்‌ தோற்று வாயை 
நோக்கி நடந்து கொண்டி ருந்தேன்‌. 


அம்மலையைச்‌ சூழ்ந்து இசை பாடியவண்ணம்‌ சுழன்று 
ஓடிய சுனைகள்‌; அவைகளில்‌ பூத்துக்‌ குலுங்கும்‌ நீலோற்பல 
மலர்கள்‌; சுனைகளின்‌ கரைகளிலே நெடிது ஓங்கி வளர்ந்து நின்ற 
பசுமையான அசோக மரங்கள்‌; அவைகளை அடுத்து விண்ணை 
முட்டி நின்ற வேங்கை மரங்கள்‌! எத்தனையெத்தனை 
மலர்க்கொடிகள்‌! அந்த சோலைமலை நீணிலம்‌ கடந்த நெடுமுடி 
அண்ணலாகிய சியாமளவண்ணன்‌ எதிரில்‌ நிற்பது போல 
எனக்குத்‌ தோன்றியது. அந்த மாயவனை மனதில்‌ துதித்தவாறு 
மகிழ்வுடன்‌ நடந்து கொண்டி ருந்தேன்‌. 

அச்சமயம்‌ என்னுடைய தோள்மீது ஒரு கரம்‌ பட்டது 
போல இருந்தது. அது என்ன நாகமா, நான்‌ பதறி விட்டேன்‌. 
அப்பால்‌ நகர்ந்து கொண்டேன்‌. என்‌ உடன்‌ வந்த உறவினர்‌ 
அச்சமயம்‌ அங்கு இல்லை. அச்சத்தோடு திரும்பிப்‌ பார்த்தேன்‌. 
எனக்கு பின்னால்‌ ஒரு மனிதன்‌ நின்றான்‌. அவனைப்‌ பார்த்து 
அஞ்சி மனம்‌ கலங்கினேன்‌. மேலும்‌ அப்பால்‌ விலகி நின்றேன்‌. 
அவனுடைய பார்வை எனக்கு பீதியை அளித்தது. கூக்குரலிட்டு 
கத்த மனம்‌ நினைத்தது. அனால்‌ வாயிலிருந்து ஒலி வரவில்லை. 
நா செயல்படவில்லை. ஓடத்‌ துடித்தேன்‌. கால்களில்‌ சக்தியில்லை. 


அந்த மனிதன்‌ தன்னுடைய .வலது கரத்தால்‌ மீசையைத்‌ 
தடவிக்‌ கொண்டே என்னை முறைத்துப்‌ பார்த்தான்‌. அவன்‌ 
கனமான குரலில்‌ கேட்டான்‌: 

“பெண்ணே நீ யார்‌?” 

நான்‌ வாய்‌ திறக்கவில்லை. அவனையே பீதியுடன்‌ 
பார்த்தேன்‌. அவன்‌ மீண்டும்‌ கேட்டான்‌: 

“என்னுடைய வினாவிற்கு விடை கூற மாட்டாயா? உனக்கு 
என்ன துணிவு? இரண்டு குற்றங்களைச்‌ செய்த குற்றவாளியான 
உன்னை என்ன செய்கிறேன்‌ பார்‌.” அவன்‌ பற்களை நறநறவெனக்‌ 
கடித்தான்‌. நான்‌ மெதுவாகக்‌ கேட்டேன்‌: 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 301 


“நான்‌ இரண்டு குற்றங்கள்‌ செய்து விட்டேனா? 

“அம்‌. இரண்டு குற்றங்கள்‌ செய்திருக்கிறாய்‌. நான்‌ உன்னை 
விரும்பி உன்னுடைய தோள்மீது கரம்‌ வைத்த போது அதனை 
உதறித்‌ தள்ளியது முதல்‌ குற்றம்‌. நீ ஊமையாக இல்லாதிருந்தும்‌ 
யார்‌ என்று கேட்ட வினாவிற்கு மறுமொழி சொல்லாதது 
இரண்டாவது குற்றம்‌. 

எனக்கு அவன்‌ மீது கோபமாக வந்தது. ஆனால்‌ அச்சம்‌ 
கோபத்தை அடக்கி விட்டது. உடல்‌ கிடுகிடுவென நடுங்கியது. 
துணிந்து கேட்டுவிட்டேன்‌: 


யார்‌ நீ? தனிமையில்‌ உள்ள ஒரு பெண்ணிடம்‌ இப்படி 
கேவலமாக நடந்துக்‌ கொள்ள உனக்கு என்ன துணிவு? இதோ 
கூக்குரலிட்டு ஆட்களை அழைக்கட்டுமா? அல்லது அப்பால்‌ 
ஓடுகிறாயா?' நான்‌ சூடாகவே கேட்டு விட்டேன்‌. 
அவ்வார்த்தைகளைக்‌ கேட்டு அவன்‌ அஞ்சவில்லை. அப்பாலும்‌ 
ஓடவில்லை. அதற்கு பதிலாக பேய்‌ சிரிப்பு சிரித்தான்‌. சிரித்துக்‌ 
கொண்டே பேசினான்‌: 

“பெண்ணே, உன்னுடைய கோபம்‌ உன்‌ எழிலுக்கு மெருகு 
ஏற்றுகிறது. நீ உண்மையிலேயே ஒரு பேரழகிதான்‌.' 

£உன்னுடைய நற்சான்றிதழ்‌ எனக்கு வேண்டியதில்லை. 
அமாம்‌ நீ யார்‌? இப்படி ஏன்‌ இங்கு வந்து வம்பு செய்கிறாய்‌?” 

'என்னை யார்‌ என்று கேட்டாயா? இந்த பரந்த பாண்டி 
நாட்டிலுள்ள அழகுமிக்க பொருட்களுக்கெல்லாம்‌ 
சொந்தக்காரன்‌ நான்‌. 


ஓ! நீ என்ன பாண்டி நாட்டு மன்னன்‌ என்ற நினைப்பா?” 


அம்‌, அதே நினைப்புதான்‌. 

“உனக்கு என்ன சித்தப்பிரமையா? உன்னுடைய பெயர்‌? 

என்‌ பெயரா? வீரபாண்டியன்‌. இந்த நாட்டின்‌ மன்னன்‌. 

இந்த பதிலை நான்‌ எதிர்பார்க்கவில்லை. இத்தரையே 
வெடித்து என்னை விழுங்குவதுபோலத்‌ தோன்றியது. 
அழகர்மலையில்‌ பூகம்பம்‌ வெடித்து தீக்குழம்பு வந்து என்‌ 
தலைமீது கொட்டுவது போல தகித்தது. மயக்கம்‌ போடும்‌ நிலை. 


எப்படியோ சமாளித்து நின்றிருந்தேன்‌. அந்த நிலையிலும்‌ 
தப்பிக்க வாய்ப்பு ஏற்படுமா என ஒரு நப்பாசை. எனவே 


302 ஜி. ஏ. வடிவேலு 


பணிவோடு அழுது கொண்டே இரு கரங்களையும்‌ கூப்பி 


பாண்டி மன்னனிடம்‌ வேண்டினேன்‌. 


'பாண்டிநாட்டு பூபதி, நான்‌ சோழ அரண்மனையில்‌ 
வளரும்‌ ஒரு பெண்‌. நான்‌ அழகர்மலையில்‌ வீற்றிருக்கும்‌ 
சுந்தரராசனைக்‌ கண்டு சேவிக்க வந்தேன்‌. தயவுசெய்து நான்‌ 
அப்பால்‌ போக அனுமதி கொடுங்கள்‌, தங்களைக்‌ கையெடுத்து 
கும்பிடுகிறேன்‌' அழுதுகொண்டே இரு கரம்‌ கூப்பி அவரைக்‌ 
கும்பிட்டேன்‌. அதற்கு அவன்‌ அளித்த பதில்‌: 

'பெண்ணே, உன்னைப்‌ போகும்படி விட்டுவிடுவதா? 
உன்னைப்‌ போன்ற அழகியைக்‌ கண்ணால்‌ கண்டுவிட்ட பின்னர்‌ 
நான்‌ கைகட்டிக்‌ கொண்டு அப்பால்‌ போவதா? நல்ல 
விளையாட்டு! வேடிக்கையாகப்‌ பேசுகிறாய்‌. இத்தகைய பச்சைக்‌ 
கிளிகளை அடைய இயலாவிட்டால்‌ நான்‌ ஏன்‌ இந்த நாட்டின்‌ 
அரசனாக இருக்க வேண்டும்‌?” 


அரசே! என்‌ உள்ளத்தில்‌ வேறு ஒருவர்‌ இடம்‌ பெற்று 
விட்டார்‌. என்னை மன்னித்து அருளுங்கள்‌? 


உன்னுடைய உள்ளத்தைக்‌ கொள்ளைகொண்ட அந்த 
சுந்தர புருஷன்‌ யார்‌? 
‘சோழ மண்டலத்தின்‌ சக்கரவர்த்தி இராசாதிராசன்‌!' 


அ! என்ன சொன்னாய்‌? சோழ மன்னனுடைய சொத்தா 
நீ? மெத்த மகிழ்ச்சி! மாற்றானுடைய பொருளை அனுபவிப்பது 
என்றாலேயே எனக்கு ஒரு தனி ஆசை. மாற்றான்‌ தோட்டத்து 
மலருக்குத்தான்‌ மணமே அதிகம்‌. மேலும்‌ சோழன்‌ என்னுடைய 
எதிரி. அழகான பெண்‌. எதிரியின்‌ காதலி. இரண்டும்‌ சேர்ந்த 
உன்னை அனுபவிப்பதில்‌ உண்மையிலேயே எனக்கு இரட்டை 
மகிழ்ச்சி. காதலுக்குக்‌ காதல்‌, பகைக்குப்‌ பகை! இரு வெற்றிகள்‌ 
இதில்‌ அடங்கியுள்ளன சுந்தரி!” 


'இவ்வார்த்தைகளை உளறிக்‌ கொண்டே வீரபாண்டியன்‌ 
என்னை நெருங்கினான்‌. நான்‌ அழுதேன்‌, கதறினேன்‌, துடித்தேன்‌. 
அப்பால்‌ ஓட முயன்றேன்‌ யாருமே எனக்கு உதவ 
முன்வரவில்லை. அதற்குப்‌ பதிலாக அங்கு அரசு படை வீரர்களின்‌ 
கூட்டமே வந்து விட்டது. அவர்கள்‌ அரசனுடைய ஆணையை 
எதிர்பார்த்து நின்றார்கள்‌. கெளரவர்‌ சபையில்‌ நின்ற 
திரெளபதியாகத்‌ துடித்தேன்‌. பாண்டி மன்னன்‌ தனக்கு பின்னால்‌ 
வந்த படை வீரர்களைப்‌ பார்த்து என்னை அழகர்மலையைச்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 303 


சேர்ந்த கழுகு மலைக்குன்றின்‌ உச்சியில்‌ உள்ள பஞ்ச பாண்டவர்‌ 
படுக்கைக்கு* கொண்டு செல்லுமாறு பணித்தான்‌. காவலர்கள்‌ 
என்னை அரைக்கல்‌ தொலைவில்‌ இருந்த அக்குகைக்கு தூக்கிக்‌ 
கொண்டு சென்றார்கள்‌. செங்குத்தாக இருந்த அக்குகைக்கு 
என்னை மிகவும்‌ துன்புறுத்தி தூக்கிக்‌ கொண்டு போனார்கள்‌. 
பின்னர்‌ என்னை அதில்‌ அடைத்துவிட்டார்கள்‌. 

'இன்று நான்‌ பாண்டியனின்‌ கைதி. வீரபாண்டியன்‌ 
தினமும்‌ குகை சிறைக்கு வருகிறான்‌. காதல்‌ மொழிகளை 
அள்ளியள்ளி கொட்டுகிறான்‌. அவனுக்குத்‌ திருமணமே 
ஆகவில்லையாம்‌. அவனை மணந்து கொண்டால்‌ என்னை 
பட்டத்தரசியாக்குகிறானாம்‌. இவ்வாறு பல தடவைகள்‌ 
உளறிவிட்டான்‌. 


“இறைவன்‌ அருளால்‌ அவன்‌ இதுவரை என்னைக்‌ 
கெடுக்கவில்லை. நான்‌ ஏதேதோ பசப்பு வார்த்தைகளைப்‌ பேசி 
காலம்‌ கடத்தி வருகிறேன்‌. அவனும்‌ இதுவரை என்னுடைய 
வார்த்தைகளை நம்பினான்‌. 


'அனால்‌ இன்று இறுதியாக நாள்‌ குறிப்பிட்டு விட்டான்‌. 
இன்னும்‌ ஐந்து நாட்களுக்குள்‌ சம்மதம்‌ தெரிவிக்க வேண்டுமாம்‌. 
இன்றேல்‌ ஆறாம்‌ நாள்‌ காலை கட்டாயத்‌ திருமணம்‌ 
இச்சிறையிலேயே நடக்குமாம்‌. இவ்வாறு பாண்டியன்‌ 
சூளுரைத்துவிட்டுச்‌ சென்று விட்டான்‌ இன்னும்‌ அந்து 
நாட்களுக்குப்‌ பின்னர்‌ என்னுடைய கதி என்னவாகுமோ, 
இறைவனே அறிவார்‌! 

தற்கொலை ஒன்றுதான்‌ என்னைப்‌ போன்ற அபலை 
களுக்கு உள்ள ஒரே வழி. அந்த ஆயுதத்தைக்‌ கையாள 
எத்தனையோ முறைகள்‌ முயன்றேன்‌. ஆனால்‌ அதற்கும்‌ வாய்ப்பு 
இல்லை. கட்டுக்காவல்‌ இரவும்‌ பகலும்‌ இடைவிடாது 
இருக்கிறது. ஆட்கள்‌ என்னை கவனித்த வண்ணம்‌ உள்ளார்கள்‌. 
என்ன செய்வேன்‌ நான்‌? 


“அன்று மாலை இறைவன்‌ ஒரு சிறிய வழி காட்டினான்‌. 
இந்த சிறைக்கு காவல்‌ இருக்கும்‌ ஒரு போர்‌ வீரன்‌ 


* பஞ்சபாண்டவர்‌ படுக்கை: இது சமண முனிவர்கள்‌ உண்டாக்கிய குகை. 
இதற்கு ஆதாரமாக இன்றும்‌ இதில்‌ சமண முனிவருடைய உருவச்‌ சிலையும்‌, 
கற்படுக்கைகளும்‌ உள்ளன. அனால்‌ இதற்கு எப்படியோ பஞ்சபாண்டவர்‌ 
படுக்கை என பெயர்‌ வந்துவிட்டது. தருமபுத்திரர்‌ தீர்த்த யாத்திரையின்போது 
இங்கு வந்ததாக மகாபாரதம்‌ கூறுகிறது. எனவே அதனை ஓட்டி இங்கு 
தருமபுத்திரர்‌ தூங்கியதால்‌ இப்பெயர்‌ ஏற்பட்டி ருக்கலாம்‌. 


304 ஜி. ஏ. வடிவேலு 


திருக்கோவிலூர்‌ படைவீரன்‌ ஒருவனுக்கு உறவினனாம்‌. அந்த 
உறவினன்‌ இங்குள்ள காவலன்‌ இல்லத்திற்கு விருந்தாளியாக 
வந்திருக்கிறான்‌. அவ்விடம்‌ இங்கு இருக்கும்‌ காவல்‌ வீரன்‌ 
திருக்கோவிலூரைச்‌ சேர்ந்த நான்‌ சிறை வைக்கப்பட்டுள்ள 
தகவலைக்‌ கூறி இருக்கிறான்‌. வந்தவனுக்கு என்னைப்‌ பார்க்க 
வேண்டுமென ஏனோ எண்ணம்‌ வந்திருக்கிறது. அவன்‌ 
உறவினனுடன்‌ இன்று மாலை இங்கு வந்தான்‌. என்னைக்‌ கண்டு 
பேசினான்‌. என்னுடைய கதையைக்‌ கூறினேன்‌, அழுதேன்‌. 
எனக்காக அவன்‌ மனம்‌ இரங்கிவிட்டான்‌. எனக்காக ஒரு உதவி 
செய்ய முடியுமா என வேண்டினேன்‌. அவன்‌ அதற்கு ஓப்புக்‌ 
கொண்டான்‌. அவசர அவசரமாக இந்த திருமுகம்‌ எழுதி அவன்‌ 
மூலமாக அனுப்புகிறேன்‌. இது தங்களுக்கு வந்து சேரும்‌ என்ற 
நம்பிக்கையில்‌ அனுப்புகிறேன்‌. 

மன்னர்‌ மன்னவா, தாங்கள்‌ என்னைக்‌ காதலி என்று 
கருதாவிடினும்‌ விடுங்கள்‌. அதற்கு நான்‌ அருகதை உள்ளவள்‌ 
அல்ல என்பதை அறிவேன்‌. தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட 
பூமியில்‌ வசிக்கும்‌ ஒரு பெண்‌ என்ற முறையில்‌ வேண்டுகிறேன்‌. 
என்னுடைய கற்பைக்‌ காப்பாற்றுங்கள்‌. இந்த சிறையிலிருந்து 
என்னை விடுதலை செய்யுங்கள்‌. ஓரிரு நாட்கள்‌ 
தாமதமாயினும்கூட என்ன நடக்குமோ, இறைவனே அறிவார்‌! 


மற்றொரு வேண்டுகோள்‌ நான்‌ மிலாடுடையார்‌ 
நரசிம்மவர்மனின்‌ கொள்ளுப்பேத்தி. அவர்‌ வழியில்‌ வந்த நான்‌ 
எனக்காக ஒரு யுத்தம்‌ நடப்பதை வெறுக்கிறேன்‌. என்‌ காரணமாக 
மனித உயிர்கள்‌ பலியாவதை நான்‌ விரும்பவில்லை. என்‌ 
பொருட்டு எண்ணற்ற உயிர்கள்‌ அழிவதைவிட நான்‌ அழிவது 
எவ்வளவோ மேல்‌. எனவே என்னைக்‌ காரணமாக வைத்து 
எந்தவிதமான போரும்‌ துவக்கக்‌ கூடாது. 


'கொடிய அரக்கன்‌ இராவணன்‌ சீதாபிராட்டியைக்‌ 
கள்ளத்தனமாகக்‌ கவர்ந்து கொண்டு போய்‌ அசோக வனத்தில்‌ 
சிறை வைத்தான்‌. இதனை இராகவன்‌ அறிந்தான்‌. சுத்த வீரனான 
அந்த சுந்தரராமன்‌ அயோத்திக்கு சென்று படைகளை அழைத்து 
வந்து இலங்கைமீது போர்‌ தொடுக்கவில்லை. வழியில்‌ தென்பட்ட 
வானரங்களுடனேயே சென்று போரிட்டான்‌. சீதையை மீட்டான்‌. 


'தசரத ராமனுக்கு நிகரான சுத்த வீரர்‌ என்னுடைய காதலர்‌ 
என்பதை நான்‌ அறிவேன்‌. என்னுடைய காதலர்‌ இராகவனைப்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 305 


போல செயலாற்ற வேண்டுமென்பதே என்னுடைய ஆசை. 
தனித்து வந்து போரிட்டு என்னை மீட்க வேண்டுமென்பது 
என்னுடைய அவல்‌, பிரபு! இந்த ஏழையின்‌ மீது கருணை 
பிறக்குமா? தங்களையே நினைத்து அல்லும்‌ பகலும்‌ கண்ணீர்‌ 
விடும்‌ இந்த பேதைப்‌ பெண்ணின்‌ கற்பைக்‌ காப்பாற்றுவீர்களா? 
வழிமேல்‌ விழி வைத்து எதிர்பார்த்துக்‌ கொண்டு இருக்கட்டுமா?” 


கோதை தீட்டியிருந்த மடலைப்‌ படிக்கப்‌ படிக்க 
இராசாதிராசன்‌ எரிமலையானார்‌. அவருடைய உடல்‌ இறுகியது. 
அது கிடுகிடுவென நடுங்கியது. முகம்‌ தீயென ஓஒளிர்விட்டது. 
மீசை துடித்தது. பற்களை நறநறவெனக்‌ கடித்தார்‌. வலது கரம்‌ 
உறையிலிருந்த வாளை வெளியே உருவியது. வெறி கொண்டு 
எழுந்தார்‌. 

“ஐயோ கோதாய்‌/!” என்று அலறினார்‌ அந்தக்‌ குரல்‌ 
கல்லையும்‌ கரைப்பதாக ஒலித்தது. 


பூமி பிளந்தது 


அன்று இரவு இரண்டாம்‌ யாமத்தின்‌ இறுதி நேரம்‌. சோழ 
மாளிகை ஆழ்ந்து உறங்கிக்‌ கொண்டு இருந்தது. 

வெளியிலோ வானமே இடிந்து பூமியின்மீது விழுவதைப்‌ 
போல மழை கொட்டிக்‌ கொண்டிருந்தது. வாயு பகவான்‌ 
பயங்கரமான ஓலமிட்டுக்‌ கொண்டு நர்த்தனம்‌ புரிந்து கொண்டு 
இருந்தான்‌. அந்த நந்தவனத்தில்‌ இருந்த மரங்கள்‌ பட்டபாட்டை 
சொல்ல முடியாது. காற்று பேயாட்டம்‌ ஆடியது. மோதி, மோதி 
அடித்தது. மரங்கள்‌ வளைந்தும்‌, சாய்ந்தும்‌ காற்றின்‌ போக்கிற்கு 
ஏற்ப ஆடின. சில வலுவற்ற மரங்கள்‌ சடசடவென முறிந்து 
விழுந்தன. சில வேரோடு சாய்ந்தன. அப்போது அம்மரங்களின்‌ 
அடைக்கலம்‌ புகுந்திருந்த பறவைகள்‌ க&ீச்சிட்டு அலறி அடித்துக்‌ 
கொண்டு நாலாதிசைகளுக்கும்‌ பறந்தோடின. அவற்றின்‌ கூடுகள்‌ 
பிய்த்துக்‌ கொண்டு காற்றில்‌ பறந்தன. அண்ட சராசரங்கள்‌ 
அதிர்ந்தன. இடி முழக்கங்கள்‌ நடுநடுங்கச்‌ செய்தன. மேகங்களின்‌ 
வயிற்றைக்‌ கிழித்துக்‌ கொண்டு மின்னல்‌ வில்கள்‌ வானிலே 
அங்கும்‌ இங்கும்‌ ஓடின. 

மின்னல்‌ ஒளியிலே, கொட்டும்‌ மழையிலேயே, மோதும்‌ 
காற்றிலே ஒரு உயர்சாதி புரவி சோழ அரண்மனை குதிரை 
லாயத்திலிருந்து ஓடிக்‌ கொண்டிருந்தது. ஒரு வீரனைச்‌ சுமந்து 
சென்ற அந்தப்‌ புரவி வேகத்தில்‌ மின்னலுக்கு போட்டியிட்டுக்‌ 
கொண்டு பறந்து கொண்டிருந்தது. 

மற்றொரு புரவி கொஞ்சம்‌ இடைவெளி விட்டு முன்‌ 
சென்ற புரவியைத்‌ துரத்திக்‌ கொண்டு ஓடியது. அதன்‌ மீதும்‌ 
ஒருவன்‌ அமர்ந்திருந்தான்‌. பின்னவன்‌ தொடர்வது 
முன்னவனுக்குத்‌ தெரியாது. இரு புரவிகளும்‌ கொட்டும்‌ 
மழையையும்‌ பயங்கரமான சூறாவளியையும்‌ பொருட்படுத்தாது 
ஓடிய வண்ணம்‌ இருந்தன. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 307 


பாதையின்‌ ஓரத்தில்‌ இருந்த மரங்கள்‌ முறிந்து வீழ்ந்தன. 
சில இடங்களில்‌ வேரோடு பெயர்ந்து சாய்ந்த மரங்கள்‌ பாதையை 
அடைத்துக்‌ கொண்டு இருந்தன. அப்பொழுது அவற்றைத்‌ 
தாண்டிச்‌ செல்லுவது பெரும்‌ பாடாக இருந்தது. முன்னர்‌ சென்ற 
குதிரையின்மீது சென்ற வீரனுக்கு இந்த இடுக்கண்களெல்லாம்‌ 
ஒரு பொருட்டாகவே படவில்லை. பாதையிலும்‌, பாதையை 
ஒட்டிய வயல்களிலுமாக குதிரையைச்‌ செலுத்தினான்‌. 
வீழ்ந்திருந்த மரங்கள்‌ பாதையை அடைத்துக்‌ கொண்டிருந்த 
இடங்களில்‌ வயல்களில்‌ குதிரையை ஓட்டினான்‌. பின்னர்‌ 
மீண்டும்‌ பாதைக்கு வந்து ஓட்டினான்‌. அந்த உயர்ஜாதிப்‌ புரவி 
இந்த இடுக்கண்களை யெல்லாம்‌ பொருட்படுத்தாது எவ்வளவோ 
வேகமாக ஓடியது. ஆனால்‌ அந்த வேகம்‌ அவனுக்குப்‌ 
போதவில்லை. அவனுடைய மனோவேகத்திற்கு அந்தப்‌ புரவியின்‌ 
வேகம்‌ ஒத்துவரவில்லை. எனவே அதனுடைய வயிற்றின்மீது 
உதைத்தும்‌ துரத்தினான்‌. சினம்‌ கொண்ட அக்குதிரை மேலும்‌ 
வேகமாக நாலுகால்‌ பாய்ச்சலில்‌ ஓடியது. 


அடுத்த நாள்‌ உதயத்திற்கு முன்னர்‌ அவ்வீரன்‌ தென்‌ 
வெள்ளாற்றங்கரையைத்‌ தாண்டினான்‌. இரவு முழுவதும்‌ 
கொட்டிய கனத்த மழையின்‌ காரணமாக அங்காங்கு வெள்ளம்‌ 
ஓடிக்‌ கொண்டிருந்தது. கண்ணுக்கு எட்டிய தூரத்திற்கு கழனிகள்‌ 
ஒரே வெள்ளக்காடாக இருந்தன. பொய்கைகள்‌ நிரம்பி வழிந்தன. 
அவற்றில்‌ தாமரை, நெய்தல்‌, அம்பல்‌, அல்லி முதலியன பூத்துக்‌ 
குலுங்கின. நீர்‌ நிலைகளில்‌ வலைஞர்கள்‌ வெகு உற்சாகத்தோடு 
மீன்‌ பிடித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

அங்காங்கு ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்த கரும்புகளை 
வெட்டிக்‌ கொண்டு இருந்தார்கள்‌. புது வெல்லம்‌ 
காய்ச்சப்படுவதால்‌ உண்டான மணம்‌ மூக்கைத்‌ துளைத்தது. 
வயல்களில்‌ உழும்‌ உழவர்கள்‌ செய்யும்‌ இரைச்சல்‌; “களிறு 
மாய்க்குங்‌ கதிர்கழனி' என்று மதுரைக்‌ காஞ்சி பாண்டி நாட்டின்‌ 
வளத்தினைக்‌ கூறும்‌. அங்கு உள்ள வயல்களில்‌ விளைந்துள்ள 
நெற்பயிர்கள்‌ யானைகளையும்‌ மறைக்கும்‌ அளவிற்கு ஒங்கி 
உயர்ந்து வளர்ந்துள்ளதாம்‌! சில வயல்களில்‌ நெற்பயிர்களை நீரில்‌ 
நின்றவாறே உழவர்கள்‌ அறுவடை செய்து கொண்டு 
இருந்தார்கள்‌. பரண்‌ மீது அமர்ந்து காவல்‌ காக்கும்‌ மகளிரின்‌ 
ஆடல்‌, பாடல்‌! இத்தனையும்‌ கவனியாது அவன்‌ குதிரையைத்‌ 
தட்டி விட்டு ஓடிக்‌ கொண்டி ருந்தான்‌. 


308 ஜி. ஏ. வடிவேலு 


வழியெங்கும்‌ மாவும்‌, பலாவும்‌, கழுகும்‌, தெங்கும்‌ 
மரங்களில்‌ தொங்கிக்‌ கொண்டு இருந்தன. வெகு தூரத்திற்கு 
வெகுதூரம்‌ மஞ்சளும்‌, கரும்பும்‌, வாழையும்‌ வளமையுடன்‌ 
நின்றன. மகா ரசிகனான அவ்வீரன்‌ அப்பொழுது இருந்த 
மனநிலையில்‌ அவற்றையெல்லாம்‌ ஏறெடுத்தும்‌ பார்க்காது பறந்து 
கொண்டிருந்தான்‌. 


அவனுடைய உள்ளத்திலே ஒரு கற்பனை அரசு உருவானது. 
அதனுடைய பாத்திரங்களை அவனுடைய மனநிலைக்கு ஏற்ப 
உருவகப்படுத்தினான்‌ வழியில்‌ அடர்ந்து படர்ந்திருந்த 
பிரியாங்குக்‌ கொடிகளைப்‌ பார்த்தான்‌. அவற்றிலே கோதையின்‌ 
மெலிந்த உடல்‌ தென்பட்டது. வழியில்‌ காட்டுப்‌ புதர்கள்‌ மண்டிக்‌ 
கிடந்த இடங்களில்‌ மான்கள்‌ துள்ளி ஓடின. மருண்ட மான்‌ 
விழிகளைப்‌ பார்த்தான்‌, கோதையின்‌ கடைக்கண்‌ பார்வை 
நினைவுக்கு வந்தது. கழ்‌ திசையில்‌ மேகங்களால்‌ மூடப்பட்டு ஒளி 
மங்கித்‌ தெரிந்த கதிரவனைக்‌ கண்டான்‌. அதிலே அவளுடைய 
பொலிவிழந்த முகத்தைக்‌ கண்டான்‌. தோகை விரித்தாடும்‌ 
மயில்களைக்‌ கண்டான்‌. அவளுடைய அடர்ந்த கூந்தலை அதில்‌ 
கண்டான்‌. மரங்களின்‌ இலைகளிலிருந்து கொட்டிய 
மழைத்துளிகளைக்‌ கண்டான்‌. அவளுடைய கண்ணீரை 
நினைத்தான்‌. அவன்‌ எங்கு நோக்கினும்‌ அங்கு கோதையைக்‌ 
கண்டான்‌. எதை நோக்கினும்‌ அதனுள்‌ அவள்‌ இருந்தாள்‌. 

இவ்வண்ணம்‌ வேதனைப்பட்டுக்‌ கொண்டே விரைந்து 
சென்ற அவன்‌ மதுரைக்கு அடுத்திருந்த திருமாலிருஞ்சோலை 
வந்தடைந்தான்‌. 


எல்லா இடத்திலும்‌ எங்கும்‌ 

பரந்து பல்லாண்‌(டு) ஒலி 

செல்லா நிற்கும்‌ சீர்த்தென்திரு 

மாலிருஞ்‌ சோலையே! 

இத்தகைய சிறப்பு மிக்க பாடலை பெரியாழ்வாரிட மிருந்து 
பெற்ற வைணவத்தலம்‌ திருமாலிருஞ்சோலை” அந்த மலையைப்‌ 
பார்த்து அவன்‌ அயர்ந்து நின்று விட்டான்‌ புரவியை 
நிறுத்தினான்‌ அதன்மீது அமர்ந்தவாறே அம்மலையை 
பார்த்தான்‌. 

* கந்தபுராணம்‌ இம்மலையை பழமுதிர்‌ சோலை என்று குறிப்பிடுகிறது. 
சைவர்கள்‌ இங்கு முருகனை வைத்து இதனை ஆறுபடை வீடுகளில்‌ 
ஒன்றாக்கிவிட்டார்கள்‌. திருமுருகாற்றுப்‌ படையும்‌ இதனை பழமுதிர்‌ சோலை 
என்றே குறிப்பிடுகிறது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 309 


சியாமள வண்ணம்‌ போர்த்து, நெடுதுயர்ந்து நின்றது 
அம்மலை. பச்சை பசுமையான போர்வையைப்‌ போர்த்தி 
யிருந்தது அது. கொண்டலோடு கொண்டலென உயர்ந்து 
விண்ணை முட்டி நின்றது. அம்மலையைச்‌ சூழ்ந்து அசோக 
மரங்கள்‌ பசுமையுடன்‌ தழைத்தோங்கி நின்றன. அதனால்தான்‌ 
அந்த மலையைப்‌ பற்றி ' வளர்‌ இளம்‌ பொழில்‌ சூழ்‌ 
மாலிருஞ்சோலை' என ஒரு காலத்தில்‌ நம்மாழ்வார்‌ பாடியுள்ளார்‌. 
அந்த எழில்‌ அன்று போலவே அப்படியே காட்சியளிக்கிறது. 

இம்மலைக்கு இடபகிரி என்றும்‌ ஒரு பெயருண்டு. 
பண்டைய காலத்தில்‌ இது ஒரு சமணர்‌ தலமாக இருந்தது. 
சமணர்கள்‌ மதுரையை அழிக்கும்படி ஒரு மாயப்‌ பசுவை 
ஏவினார்கள்‌. ஏகலிங்கமாம்‌ மதுரை சொக்கலிங்கன்‌ தம்முடைய 
வாகனமான இடபத்தை ஏவி மாயப்‌ பசுவை அழித்தார்‌. அதன்‌ 
நினைவாக இம்மலைக்கு இடபகிரி என்று பெயர்‌ சூட்டினார்கள்‌ 
சைவர்கள்‌. 


புரவியின்மீது சென்றவன்‌ இவற்றையெல்லாம்‌ நினைத்துக்‌ 
கொண்டே அதைவிட்டு கீழே இறங்கினான்‌. புரவியை அங்கேயே 
விட்டுவிட்டு அவன்‌ மலை மீது ஏறினான்‌. தன்னை யாரும்‌ 
கவனிக்கிறார்களா என பார்த்துக்‌ கொண்டே பதுங்கிப்‌ பதுங்கி 
சோலை மலைமீது ஏறினான்‌ அவன்‌ நேர்பாதையில்‌ 
போகவில்லை. மரங்களும்‌ முட்புதர்களும்‌ மண்டிக்கிடந்த 
பகுதியிலே தன்னை மறைத்துக்‌ கொண்டே மேலே சென்றான்‌. 
அடர்ந்து கவிழ்ந்து வளர்ந்திருந்த முள்‌ மரங்களும்‌, முட்‌ 
செடிகளும்‌ அவனைக்‌ குத்தித்‌ துன்புறுத்தின. சில இடங்களில்‌ 
அவன்‌ படுத்தவாறே ஊர்ந்து செல்ல வேண்டி வந்தது. அவன்‌ 
உடலில்‌ ஆங்காங்கு சிராய்ப்புகள்‌ ஏற்பட்டு இரத்தம்‌ கசிந்தது. 
அவற்றையெல்லாம்‌ பொருட்படுத்தாது அவன்‌ மேலே சென்றான்‌. 

மாலை நேரத்தில்‌ அழகர்மலையின்‌ சிகரங்களில்‌ ஒன்றான 
கழுகுமலையின்‌ உச்சியை நெருங்கிவிட்டான்‌. 


ஓரிடத்தில்‌ பெரும்பாறை ஒன்று தாறுமாறாக தலையை 
நீட்டிக்‌ கொண்டிருந்தது. இரவெல்லாம்‌ பயணம்‌ செய்த களைப்பு. 
உள்ளத்திலும்‌ உடலிலும்‌ தெம்பு இல்லை. உணவும்‌ இல்லை. 
பட்டினி. பசி வேறு அவனை வாட்டியது. அந்தப்‌ பாறையின்‌ 
அடியில்‌ களைப்பு மிகுதியால்‌ அப்படியே ஒண்டி 
படுத்துவிட்டான்‌. அங்கு அடர்ந்திருந்த முட்புதர்‌ அவன்‌ 
இருப்பதை வெளி உலகிற்குத்‌ தெரியாமல்‌ மூடி மறைத்துக்‌ 
கொண்டு இருந்தது. அவன்‌ கண்களை மூடிக்‌ கொண்டு 
இருந்தான்‌. 


310 ஜி. ஏ. வடிவேலு 


ஏதோ ஒரு சலசலப்பு ஒலி கேட்டது. கண்களைத்‌ திறந்து 
பார்த்தான்‌. உற்று கவனித்தான்‌. பேச்சு அரவம்‌ கேட்டது. 
அப்படியே எழுந்து பாறையை ஓட்டி. நின்று கொண்டு காது 
கொடுத்தான்‌. இரு மனிதர்கள்‌ பேசுவது தெளிவாகவே கேட்டது. 
மேலும்‌ சிறிது தூரம்‌ பாறையை ஒட்டியவண்ணம்‌ நகர்ந்து 
பார்த்தான்‌. 

இரு போர்‌ வீரர்கள்‌ கரங்களில்‌ உருவிய வாட்களுடன்‌ 
நின்று கொண்டு இருந்தார்கள்‌. அவர்கள்‌ ஏதோ பேசிக்‌ கொண்டு 
இருந்தார்கள்‌. 

சிறிது நேரத்தில்‌ ஒரு போர்‌ வீரன்‌ மறைந்து விட்டான்‌. 
ஒருவனே அங்கு நின்றிருந்தான்‌. மற்றவன்‌ எப்படி மாயமாக 
மறைந்தான்‌, எங்கு போனான்‌ என்று தெரியவில்லை. இது 
இளைஞனைக்‌ குழப்பத்தில்‌ ஆழ்த்தியது. அவனுக்கு வியப்பாகவும்‌ 
இருந்தது. சிறிது நேரத்தில்‌ மறைந்தவன்‌ மறுபடியும்‌ அங்கு 
முளைத்து விட்டான்‌! 


இளைஞனுக்கு தான்‌ தேடிவந்த குகை அங்குதான்‌ 
இருக்குமோ என ஐயம்‌ முன்பே ஏற்பட்டிருந்தது. மறைந்தவன்‌ 
மீண்டும்‌ தென்படவே அந்த ஐயம்‌ அகன்றது. அங்கு ஒரு குகை 
இருந்தேயாக வேண்டும்‌ என்றும்‌ அதில்‌ தான்‌ கோதை சிறை 
வைக்கப்பட்டிருக்க வேண்டும்‌ என்றும்‌ உறுதி செய்து 
கொண்டான்‌. இன்றேல்‌ அள்‌ அரவமற்ற இந்த இடத்தில்‌ இரு 
வீரர்கள்‌ உருவிய வாளுடன்‌ நிற்க வேண்டிய தேவையேயில்லை. 
மறைந்தவன்‌ மீண்டும்‌ தென்பட்டானென்றால்‌ அதன்‌ பொருள்‌? 
அவன்‌ குகைக்குள்‌ போய்‌ மீண்டும்‌ வெளியில்‌ வந்திருக்க 
வேண்டும்‌. 

இதனைப்‌ பார்த்த இளைஞனுக்கு ஒரு புது தெம்பு பிறந்தது. 
சோர்வு தொலைந்தது. அவன்‌ நாடி வந்தது கைகூடும்‌ வாய்ப்பு 
அங்கு இருப்பதாகத்‌ தென்பட்டது. செயலில்‌ இறங்க 
வேண்டியதே, காலம்‌ தாழ்த்தக்‌ கூடாது. 


இளைஞன்‌ உருவிய வாளுடன்‌ அங்கு காவல்‌ காத்த 
வீரர்களின்‌ முன்னர்‌ போய்‌ நின்றான்‌. அவர்கள்‌ அவனுடன்‌ 
போரிட தங்களுடைய கரங்களிலிருந்த வாட்களை ஓங்கினார்கள்‌. 
அனால்‌ அந்த இளைஞன்‌ வெகு எளிதாக, விளையாட்டாக 
அவர்களுடைய வாட்களைத்‌ தன்னுடைய வாளால்‌ தட்டி 
விட்டான்‌. அவை அப்பால்‌ போய்‌ விழுந்தன. அவர்கள்‌ இருவரும்‌ 
குகைக்குள்‌ ஓடி விட்டார்கள்‌. அவர்களும்‌ அதிகத்‌ துன்பப்பட்டு 
போரிட்டு இவனை எதிர்க்க விரும்பியதாகத்‌ தெரியவில்லை. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 311 


இளைஞன்‌ காவலர்கள்‌ சென்ற பொந்துக்குள்‌ புகுந்தான்‌. 
அதில்‌ பயங்கரமான இருள்‌ வியாபித்திருந்தது. எதுவுமே 
கண்ணுக்குத்‌ தென்படவில்லை. இருளிலே பாறைகளைத்‌ தடவிக்‌ 
கொண்டே உள்ளே நடந்தான்‌. சிறிது தூரம்‌ நடந்தான்‌. 


தொலைவில்‌ இரு .பந்தங்கள்‌ தென்பட்டன. அவை 
பாறையின்‌ இடுக்கு ஒன்றில்‌ செருகப்பட்டு எரிந்து 
கொண்டி ருந்தன. ஏதோ ஓன்று கதவு போல பந்தத்தின்‌ ஒளியில்‌ 
தென்பட்டது. அந்த கதவிற்கு இருபுறமும்‌ இருவர்‌ 
நின்றிருந்தார்கள்‌. 

இளைஞன்‌ மேலும்‌ முன்னேறினான்‌. பந்தங்களின்‌ ஒளியை 
நோக்கி நடந்தான்‌. அருகில்‌ நெருங்க, நெருங்க அவனுக்கு ஓரளவு 
அங்கிருந்தது தெளிவாகத்‌ தெரிந்தது. பொந்தின்‌ குறுக்கே 
இரும்புக்‌ கம்பிகளால்‌ செய்யப்பட்ட கதவு பொருத்தப்பட்டு 
இருந்தது. கதவுக்குள்ளே ஒரு சிறு குகை இருந்தது. அதற்கு 
வெளியில்‌ பரந்த இடம்‌. அந்த இடத்தில்தான்‌ இரு காவலர்கள்‌ 
நிற்கிறார்கள்‌. பந்தங்களும்‌ இருந்தன. ஒரு பெரிய பாறை 
குடையப்பட்டு அதற்குள்‌ இத்தனையும்‌ இருந்தன. 

ளைஞன்‌ உருவிய வாளுடன்‌ காவலர்கள்‌ முன்னர்‌ 

மிடுக்குடன்‌ போய்‌ நின்றான்‌. காவலர்களும்‌ வாள்களை எடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌. போர்‌ நடந்தது. அந்தப்‌ போர்‌ பெயரளவில்தான்‌ 
நடந்தது. காவலர்கள்‌ வெகு எளிதில்‌ தோற்றுவிட்டார்கள்‌. 
இளைஞன்‌ இருவரையும்‌ கீழே தள்ளி மிதித்துக்‌ கொண்டு 
நின்றான்‌. அங்கு மூடப்பட்டிருந்த சிறைக்‌ கதவின்‌ திறவுகோலைக்‌ 
கேட்டான்‌. அவர்கள்‌ தயங்கினார்கள்‌. இவனோ அவர்களை 
உருட்டி புரட்டி அடித்தான்‌. அவர்களுடைய கச்சையில்‌ 
கட்டியிருந்த திறவுகோலையும்‌ எடுத்துக்‌ கொண்டான்‌. 
அவ்விருவரையும்‌ அங்கு தென்பட்ட கயிற்றால்‌ ஒன்றாகச்‌ 
சேர்த்துக்‌ கட்டி கீழே உருட்டிவிட்டான்‌. 

பின்னர்‌ திறவுகோலால்‌ அவன்‌ கதவைத்‌ திறந்தான்‌. 
பயங்கரமான குகை அறை அது. அதில்‌ துர்வாடை வீசியது. 
வெளவால்கள்‌ அங்கும்‌ இங்கும்‌ பறந்தன. அந்த சிறை அறையிலும்‌ 
ஒரு இடுக்கில்‌ ஒரு பந்தம்‌ செருகப்பட்டு எரிந்து கொண்டு 
இருந்தது. பந்தத்தின்‌ ஒளியிலே உள்ளே தென்பட்டதை அவன்‌ 
பார்த்தான்‌. 


ஒரு பெண்‌ சோகமே உருவாக நின்றிருந்தாள்‌. அவளைப்‌ 


பார்த்ததும்‌ இளைஞன்‌ திடுக்கிட்டான்‌. அவள்‌ 'அரசே, அரசே 
வந்துவிட்டீர்களா! என்று துக்கத்தோடு கூறினாள்‌. 


312 ஜி. ஏ. வடிவேலு 


அம்‌, வந்துவிட்டேன்‌ கோதை, அழாதே. இனி எதற்கும்‌ 
அஞ்சாதே' என்று கூறிக்‌ கொண்டே அவன்‌ அவளை 
நெருங்கினான்‌. 


'இப்பொழுதுதான்‌ எனக்கு உயிர்‌ வந்தது சோழ பூபதி! 
எப்படி இந்த இடம்‌ கண்டுபிடித்து வந்தீர்கள்‌?” 

'கோதாய்‌, இதில்‌ என்ன வியப்பு? உன்னையே நினைத்து 
துடித்துக்‌ கொண்டு இருந்தேன்‌. அந்த நிலையில்‌ உன்னுடைய 
ஓலையைக்‌ கண்டேன்‌. ஓடோடியும்‌ வந்தேன்‌. கொட்டும்‌ 
மழையும்‌, புயலும்‌, இடியும்‌ என்னை என்ன செய்யும்‌? இங்கிருந்த 
காவலர்கள்‌ என்னைத்‌ தடுக்க இயலுமா? உன்மீது நான்‌ 
கொண்டுள்ள அன்புக்கு முன்னால்‌ இந்த இடுக்கண்கள்‌ எல்லாம்‌ 
எனக்கு அற்பம்‌, உன்னைக்‌ கண்டுவிட்டேன்‌. அதுபோதும்‌ 
எனக்கு. இனி நம்மைத்‌ தடுக்க எந்த சக்தியாலும்‌ முடியாது. நீ 
பட்ட துன்பங்கள்‌ போதும்‌. புறப்படு போகலாம்‌.' இவ்வார்த்தை 
களைக்‌ கூறிக்கொண்டே இராசாதிராச சோழன்‌ ஆர்வத்துடன்‌ 
அவளுடைய கரங்களைப்‌ பற்ற நெருங்கினார்‌. 

மன்னர்‌ மன்னவா, மகிழ்ச்சி; மெத்த மகிழ்ச்சி! தாங்கள்‌ 
வருவீர்கள்‌ என்று நான்‌ எதிர்பார்த்தேன்‌. என்னை தடுத்து 
அட்கொண்டு காப்பாற்றுவீர்கள்‌ என நம்பினேன்‌. இந்த கொடிய 
சிறைக்கதவு திறக்கும்‌ என நம்பி ஒவ்வொரு நொடியும்‌ அதனைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே இருந்தேன்‌. இங்கேயே சற்று நில்லுங்கள்‌; 
இதோ வந்து விடுகிறேன்‌? 

கோதை வேகமாக அந்த குகைச்‌ சிறையை விட்டு வெளியே 
வந்தாள்‌. இராசாதிராசன்‌ உள்ளேயே நின்றிருந்தார்‌. திடுக்கிடும்‌ 
நிகழ்ச்சி நடந்துவிட்டது. எதிர்பாராதது நேர்ந்துவிட்டது. அங்கு 
விரைந்து வந்த காவலர்கள்‌ வேகமாக அந்த சிறைக்கதவை 
மூடினார்கள்‌. 

சோழ மன்னர்‌ இராசாதிராசன்‌ சிறைக்குள்ளே; 
திருக்கோவிலூர்‌ சிற்றரசன்‌ புதல்வி சிறைக்கு வெளியிலே! 

மன்னர்‌ மருண்டார்‌. ஒன்றுமே புரியவில்லை. திடுக்கிட்டார்‌. 
மனம்‌ குழம்பியது. வெளியே நின்ற கோதையை வெறிக்க, 
வெறிக்கப்‌ பார்த்தார்‌. உணர்வற்று மரமாக நின்றுவிட்டார்‌. 

ஒரு பயங்கர குரல்‌. இடியோசை போன்று பயங்கர 
மளிக்கும்‌ ஒலி. அந்த ஒலி குகையெங்கும்‌ மோதி எதிரொலித்தது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 313 


அந்த சிரிப்பொலியை உதிர்த்துக்‌ கொண்டே ஒருவன்‌ பாறையின்‌ 
மறைவிலிருந்து வெளியே வந்தான்‌. பேய்‌ சிரிப்பு சிரித்துக்‌ 
கொண்டே இரு கைகளையும்‌ தட்டி ஓசை எழுப்பிக்‌ கொண்டே 
அங்கு வந்தான்‌. 

விழுந்து, விழுந்து சிரித்துக்‌ கொண்டு வந்த அவன்‌ 
கோதையினுடைய தோள்மீது உரிமையோடு கரத்தைப்‌ 
போட்டான்‌. சிறைக்கதவுக்கு வெளியே நின்றிருந்த கோதையும்‌ 
வந்தவனோடு சேர்ந்து கொண்டு சிரித்தாள்‌. அவளுடைய 
சிரிப்பிலும்‌ இடி இடித்தது. 

இராசாதிராசன்‌ மருண்டார்‌. இப்பூமி பிளந்து விட்டதா? 
அவருடைய பாதங்களுக்கு அடியில்‌ அது வெடித்து விட்டதா? 
அந்த வெடிப்பில்‌ அவர்‌ கீழே இறங்குகிறார்‌. மேலும்‌ மேலும்‌ 
இறங்குகிறார்‌. அவர்‌ மூழ்கிக்‌ கொண்டே இருக்கிறார்‌! 


வந்தவன்‌? 


ஏழாம்‌ நாள்‌ எமபுரி 


சோ ம சக்கரவர்த்தி பித்து பிடித்தவரைப்‌ போல வெறிக்க 
வெறிக்கப்‌ பார்த்தார்‌. உலகமே சுழன்றது. அங்கு தென்பட்ட 
அனைத்து பொருட்களும்‌ சுற்றி, சுற்றி வந்தன. சிறை அறையில்‌ 
எரிந்து கொண்டு இருந்த பந்தம்‌ சுழன்றது. சிறைக்‌ கதவு சுழன்றது. 
அதற்கு அப்பால்‌ நின்றிருந்த கோதை சுற்றிச்‌ சுற்றி வந்தாள்‌. 
அவளுடைய தோள்‌ மீது கரம்‌ போட்டுக்‌ கொண்டு அவளை 
ஒட்டி நின்றிருந்தவனும்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்தான்‌. சோழ 
மன்னருடைய சித்தம்‌ கலங்கி விட்டதா? 

இராசாதிராசன்‌ கோதையை உயிருக்குயிராக நேசித்தார்‌. 
அவள்‌ காணாமல்‌ போய்விட்டாள்‌. அவளை நினைத்துக்‌ 
கொண்டே நடைப்பிணமாக வாழ்ந்தார்‌ அவள்‌ 
சிறைப்பட்டிருப்பது தெரிந்தது. எத்தனையோ இன்னல்களை 
ஏற்று அவளிடம்‌ சென்றடைந்தார்‌. தாபத்தோடு அவளைக்‌ கட்டி 
அணைக்கத்‌ துடித்தார்‌. ஆனால்‌ அந்த காதல்‌ இராணியின்‌ 
தோள்மீது அவர்‌ தம்முடைய கரத்தைப்போட இயலவில்லை. 
அதற்கு பதிலாக அவர்‌ எதிரிலேயே வேறு ஒருவன்‌ அவளை 
அணைத்துக்‌ கொண்டு நின்றான்‌. 


அவள்‌ தன்மீது ஒருவன்‌ கரம்‌ போட்டுக்‌ கொண்டு 
இருப்பதை அவள்‌ வெறுக்கிறாளா? இல்லை, சிரித்து 
வரவேற்கிறாள்‌. அவளும்‌ அவனுடன்‌ சேர்ந்து கொண்டு செய்த 
சூழ்ச்சியின்‌ விளைவாக சிறையில்‌ மாட்டிக்‌ கொண்ட சோழ 
மன்னரைப்‌ பார்த்து சிரிசிரியென சிரிக்கிறாள்‌. யாரை சோழபூபதி 
தம்முடைய இதய கமலத்தில்‌ ஏற்றி வைத்து வழிபட்டாரோ, 
அவளுடைய தோள்களின்மீது மாற்றானுடைய கரம்‌ 
விளையாடுகிறது! அவள்‌ அவனைத்‌ தாங்கிக்‌ கொண்டு நிற்கிறாள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 315 


யாரைக்‌ காப்பாற்ற அவர்‌ அன்ன அகாரமின்றி நெடுந்தூரம்‌ 
ஓடோடி வந்தாரோ, அவள்‌ மாற்றானுடைய சொத்து. 


அப்படியானால்‌ அந்த மாற்றான்‌ யார்‌? யார்‌ அவன்‌ என்று 
கேட்க மன்னர்‌ நினைத்தார்‌. அனால்‌ தொண்டையிலிருந்து ஒலி 
வரவில்லை. நா உலர்ந்து விட்டது. அது செயல்பட மறுக்கிறது. 
பொறியில்‌ தானாகப்‌ போய்‌ வலிய மாட்டிக்‌ கொண்ட எலியாகி 
விட்டார்‌ கரிகால்‌ பெருவளத்தான்‌ வழியில்‌ வந்த சோழபூபதி. 
அவர்‌ கண்‌ இமைக்காது அவளையே வெறிக்க வெறிக்கப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு நின்றார்‌. 

கோதை சிரித்துக்‌ கொண்டே இரு கைகளையும்‌ ஒன்று 
சேர்த்து ஒலி எழுப்பினாள்‌ பின்னர்‌ இராசாதிராசனைப்‌ 
பார்த்துப்‌ பேசினாள்‌: 


இராசராச, இராசகம்பீர, இராசாதிராச சோழர்குல 
மன்னாதி மன்னவா, ஏன்‌ விழிக்கிறாய்‌? தலை சுற்றுறைதா? நிலை 
தடுமாறுகிறதா?' 

இராசாதிராசனால்‌ பேச இயலவில்லை. அவருடைய 
உள்ளம்‌ கொதித்தது. உடல்‌ நடுங்கியது. முகத்தில்‌ அனல்‌ பறந்தது. 
அவளை அப்படியே எரித்து விடுவதைப்‌ போல பார்த்துக்‌ 
கொண்டு நின்றார்‌. கோதையே மீண்டும்‌ பேசினாள்‌; 


ஊமை இராசாவே, பார்வையிலேயே என்னை எரித்து 
சாம்பலாக்கி விடலாமென்று பார்க்கிறாயா, அது உன்னால்‌ 
முடியாது. உங்களுடைய சிவபெருமான்‌ மன்மதனைப்‌ 
பார்வையால்‌ எரித்ததாகக்‌ கதை கட்டலாம்‌. அனால்‌ 
வாழ்க்கையில்‌ முடியாது. ஆந்தை யோல்‌ விழிக்காதே. 
உண்மையைத்‌ தெரிந்து கொள்‌. இப்பொழுது நீ எங்களுடைய 
கைதி. இல்லை; தவறுதலாகச்‌ சொல்லி விட்டேன்‌. பாண்டி நாட்டு 
மன்னாதி மன்னர்‌ வீரபாண்டியருடைய விருந்தாளி நீ” 


“என்ன வீரபாண்டியனா? அவனுக்கு நான்‌ விருந்தாளியா? 
அவன்தானே உன்னை சிறைபிடித்து வைத்து இருப்பவன்‌?” 
இராசாதிராசன்‌ தன்னையும்‌ மீறி கேட்டு விட்டார்‌. அவள்‌ கூறிய 
செய்தி அவருக்கு பேரிடியாகப்பட்டது. 


வீரபாண்டியர்‌ என்னை சிறைபிடிப்பதா? இங்கல்ல, 
அவருடைய உள்ளத்தில்‌ சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன்‌ நான்‌. 
இதோ இங்கு என்‌ அருகில்‌ நிற்கிறாரே, இவர்தான்‌ வீராதி வீரர்‌ 
இந்த பழம்பெரும்‌ பாண்டி நாட்டின்‌ சக்கரவர்த்தி 
வீரபாண்டியர்‌!' 


316 ஜி. ஏ. வடிவேலு 


அச்சமயம்‌ கோதையின்‌ அருகில்‌ நின்றிருந்த 
வீரபாண்டியன்‌ குறுக்கிட்டான்‌. அவன்‌ இராசாதிராசனைப்‌ 
பார்த்து பேசினான்‌: 


அம்‌, கைதி! கோதையினுடைய இதயத்தைக்‌ கொள்ளை 
கொண்ட பாக்கியவானான அடியேனுடைய நாமம்‌ 
அதுவேதான்‌. 

வீரபாண்டியன்‌ வினையமாகக்‌ கூறிய பதில்‌ இது. அவன்‌ 
வேண்டுமென்றே பேசிய நாடகபாணி வசனத்தைக்‌ கேட்டு 
கோதை கலகலவென சிரித்தாள்‌. 


இப்பொழுது இராசாதிராசன்‌ ஒருவாறு உணர்வு பெற்றார்‌. 
தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டார்‌. தான்‌ ஒரு பெரிய 
சதியில்‌ சிக்கிக்‌ கொண்டு விட்டதை உணர்ந்து கொண்டு 
விட்டார்‌. குழப்பத்தோடு கோதையைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. 
ஆனால்‌ அந்நிலையிலும்‌ அவருடைய கோபம்‌ மேலும்‌ மேலும்‌ 
அதிகமாகிக்‌ கொண்டு வந்தது. 


பெண்‌ பேயே, என்ன இதெல்லாம்‌? இந்த வீரபாண்டியன்‌ 
உன்னைச்‌ சிறை வைத்துள்ளதாகச்‌ சொல்லித்தானே 
அவனிடமிருந்து காப்பாற்றும்படி, என்னை அழைத்தாய்‌! 


அம்‌ ஐயா! இவளை நான்‌ சிறை பிடித்திருப்பது முற்றிலும்‌ 
உண்மை, ஆனால்‌ இவள்‌ இருக்கும்‌ சிறை இந்த உலகில்‌ உள்ள 
சிறையல்ல. என்னுடைய இதயம்‌. பாவம்‌, நீயும்‌ இவளை மீட்க 
பதறிக்‌ கொண்டு ஓடி வந்தாய்‌. ஆனால்‌ உன்னால்‌ அது இயலாமல்‌ 
போய்விட்டது. உன்னுடைய நிலைமையைப்‌ பார்த்தால்‌ எனக்கும்‌ 
வருத்தமாகத்தான்‌ இருக்கிறது!' இவ்வார்த்தைகளைக்‌ கூறிக்‌ 
கொண்டே மதுரை மன்னன்‌ கோதையைப்‌ பார்த்துச்‌ சிரித்தான்‌. 
கோதை கைதியைப்‌ பார்த்துப்‌ பேசினாள்‌: 

என்னை மீட்பது இருக்கட்டும்‌. இராசாதிராசா, உன்னை 
மீட்க இனி யாராலும்‌ முடியாது. பாண்டிய மன்னருடைய 
கைதி நீ” 

“கைதியா, நானா? பதட்டத்துடன்‌ கேட்டார்‌ 
இராசாதிராசன்‌. 

ஆம்‌, சிறையில்‌ இருப்பவனுக்கு அரசர்‌ என்று 
எங்களுடைய அகராதியில்‌ எங்குமே பொருள்‌ சொல்ல வில்லை. 
சிறையில்‌ இருப்பவனைக்‌ கைதி என்றுதான்‌ எல்லொரும்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 317 


சொல்லுவார்கள்‌ இது கொலுமண்டபம்‌ அல்ல. 
கொடியவர்களை அடைக்கும்‌ குகைச்‌ சிறை. புரிந்து கொள்‌, 
முன்னாள்‌ சோழ மன்னனே! இது கோதையின்‌ கொஞ்சும்‌ மொழி. 


கோதை! என்னை சிறையில்‌ அடைத்து விட்டாய்‌. என்னை 
இனி என்ன வேண்டுமானாலும்‌ நீங்கள்‌ செய்ய முடியும்‌. அனால்‌ 
ஒன்றை மட்டும்‌ அருள்கூர்ந்து சொல்‌. உன்னை கையெடுத்து 
கும்பிடுகிறேன்‌. இதெல்லாம்‌ என்ன? உனக்கு நான்‌ என்ன தீங்கு 
செய்தேன்‌? ஏன்‌ சதி செய்து என்னை எதிரியிடம்‌ ஒப்படைத்து 
விட்டாய்‌? இந்த வினாக்களுக்கான விடை மட்டும்‌ சொல்‌! சோழ 
மன்னர்‌ பணிவோடு அவளைக்‌ கேட்டார்‌. தம்முடைய கோபத்தை 
அடக்கிக்‌ கொண்டு கேட்டார்‌. 


'சோழ குமாரா? கைதியை மடிமேல்‌ படுக்க வைத்துக்‌ 
கொண்டு யாரும்‌ கதை சொல்லிக்‌ கொண்டு இருப்பதில்லை. 
ஆனால்‌ உன்னைப்‌ பார்த்தால்‌ பரிதாபமாக இருக்கிறது. எனக்காக 
மிகவும்‌ துன்பப்பட்டு இங்கு வந்திருக்கிறாய்‌. எனவே 
சொல்லுகிறேன்‌. என்னுடைய வாழ்க்கையின்‌ இலட்சியம்‌ காதல்‌ 
அல்ல. கல்யாணமல்ல, களியாட்டமுமல்ல. என்னுடைய 
இலட்சியங்கள்‌ இரண்டு. அதில்‌ முதன்மையானது 
சோழீர்குலத்தின்‌ வேரை அறுத்து வெந்நீரை ஊற்றுவது. அந்த 
இலட்சியத்தை அடைய எல்லா முயற்சிகளையும்‌ செய்து 
கொண்டே இருக்கிறேன்‌. அந்த முயற்சிகளில்‌ ஒரு பகுதிதான்‌ நான்‌ 
சோழ மாளிகைக்கு வந்து சேர்ந்தது. சொகுசுக்காக அல்ல. 
உன்னைக்‌ காதலிப்பது போல நடித்ததும்‌ ஒரு நாடகம்தான்‌. 
உன்னைக்‌ கண்டு நான்‌ மயங்கிவிடவில்லை. உன்னைக்‌ கண்டதும்‌ 
நான்‌ இதயத்தைப்‌ பறிகொடுத்து விடவில்லை. அப்படி நடித்தேன்‌. 
என்னுடைய நினைவாக நீ பேயாக அலையச்‌ செய்தேன்‌. உனக்கு 
ஏற்பட்டிருந்த தாபத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு உன்னை இந்த 
சிறையில்‌ தள்ளிவிட்டேன்‌. எப்படி என்னுடைய ஆற்றல்‌?” கோதை 
அவனைப்‌ பார்த்துச்‌ சிரித்தாள்‌. 

சோழ மன்னர்‌ அவளையே வெறிக்க, வெறிக்கப்‌ பார்த்தார்‌. 
கண்‌ இமைக்கவும்‌ மறந்து அவளைப்‌ பார்த்தார்‌. பார்த்தபடியே 
நின்றார்‌. அவளே மேலும்‌ தொடர்ந்தாள்‌: 


“இராசாதிராசா, என்னுடைய இலக்கு நீ மட்டுமல்ல. நான்‌ 
கொல்ல வேண்டியவர்கள்‌ நீயல்லாது இன்னும்‌ இருவர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களையும்‌ கொன்று தீர்த்து விடுவேன்‌. 
ஆனால்‌ அதனையெல்லாம்‌ நீ பார்க்க மாட்டாய்‌. ஏனென்றால்‌ 
உன்னை விரைவில்‌ எமனுலகுக்கு அனுப்ப முடிவு செய்து 


318 ஜி. ஏ. வடிவேலு 


விட்டேன்‌. பாவம்‌, எனக்கும்‌ உண்மையில்‌ வருத்தம்தான்‌. 
எத்தனையோ இடர்களைச்‌ சமாளித்து அண்மையில்தான்‌ 
முடிசூடி வேந்தனானாய்‌. இதற்குள்‌ உன்னுடைய விதி இப்படி 
முடிகிறதே!” அவள்‌ கைகளைக்‌ காட்டி முகத்தை சுளித்து 
அவனுக்காக அனுதாபப்படுபவள்‌ போல நடித்தாள்‌. தன்னுடைய 
ஆள்காட்டி விரலை தன்‌ கழுத்துக்கு நேராக நீட்டி கழுத்தை 
வெட்டுவதுபோல பாவனை செய்து காட்டினாள்‌. 

பல்வேறு பாவனைகள்‌ செய்துகொண்டே தன்னுடைய 
அருகில்‌ நின்றிருந்த வீரபாண்டியனை பார்த்தாள்‌. தன்னுடைய 
நகைச்சுவையை அவன்‌ இரசிப்பான்‌ என்று பார்த்தாள்‌. ஆனால்‌ 
அப்பொழுது அவனுடைய முகம்‌ எந்த உணர்வையும்‌ காட்டாது 
சவம்போல இருந்தது. 

உண்மையில்‌ இதிலெல்லாம்‌ வீரபாண்டியனுக்கு விருப்பமே 
இல்லை. அவன்‌ கோதையினுடைய சூழ்ச்சிகளைப்‌ பெரிதும்‌ 
வெறுத்தான்‌. ஈழவேந்தன்‌ அருளால்‌ அவனுக்கு பாண்டி நாட்டை 
ஆளும்‌ வாய்ப்பு கிட்டியது. முதல்‌ முறை கிட்டியது. அதனை 
தவற விட்டுவிட்டான்‌. இரண்டாவது முறையாக இப்பொழுது 
கிட்டி இருக்கிறது. அதற்காக மனநிறைவு கொண்டான்‌. நாடு 
கிட்டியதோடு மட்டுமல்ல, அவன்‌ உயிருக்குயிராக காதலித்த 
கோதையும்‌ தானாகவே அவனை நாடி வந்து அடைந்தாள்‌. 
அவைகளை யெல்லாம்‌ ஆசைதீர அனுபவிப்பதை விட்டு விட்டு 
வீண்‌ தொல்லைகளில்‌ ஏன்‌ சிக்க வேண்டும்‌? 


வீரபாண்டியன்‌ பாண்டிய அரசை பெற்றான்‌. மன்னனான 
உடனேயே கோதையை மதுரைக்கு அழைத்துவர முயன்றான்‌. 
முறைப்படி பெண்‌ கேட்க திருக்கோவிலூருக்கு தூதுவர்களை 
அனுப்பினான்‌. 


திருக்கோவிலூர்‌ அரச தம்பதிகள்‌ வீரபாண்டியனுக்கு 
பெண்‌ கேட்க வந்தவர்களைக்‌ கண்டு பூரித்தார்கள்‌. 
அவனுக்குத்தான்‌ தங்களுடைய மகளை மணமுடிக்க 
வேண்டுமென்பது அவர்களுடைய நெடுநாளைய ஆசை. 
இடையிலே அந்த ஆசையில்‌ மண்‌ விழுந்தது. 
வீரபாண்டியனின்‌ பெற்றோர்கள்‌ போரில்‌ கொல்லப்‌ பட்டார்கள்‌, 
வீரபாண்டியன்‌ எங்கோ தப்பித்து ஓடி விட்டான்‌. இத்‌ தகவலை 
அறிந்த திருக்கோவிலூர்‌ தம்பதிகள்‌ மனவேதனைப்‌ 
பட்டுக்கொண்டு இருந்தார்கள்‌ இந்நிலையில்‌ அதே 
வீரபாண்டியன்‌ மதுரை மன்னனான செய்தி கேட்டு மட்டற்ற 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 319 


மகிழ்ச்சி அடைந்தார்கள்‌. பாவம்‌, அவர்களுக்குத்‌ தெரியாது, 
தங்களுடைய அரண்மனையில்‌ தங்கி இருந்தவன்‌ 
வீரபாண்டியன்தான்‌ என்ற உண்மை! 


தங்களுடைய புதல்வி சோழ மாளிகையில்‌ வளர்வதாகவும்‌ 
அவளை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு பின்னர்‌ தூதுவர்கள்‌ மூலம்‌ 
சம்மதம்‌ அறிவிப்பதாகவும்‌ திருக்கோவிலூர்‌ தம்பதிகள்‌ 
பாண்டிநாட்டு தூதுவர்களிடம்‌ சொல்லி அனுப்பினார்கள்‌. 
ஆனால்‌ கோதையின்‌ ஒப்புதலை அவளுடைய பெற்றோர்கள்‌ 
கேட்கும்‌ முன்னரே அவள்‌ சோழ மாளிகையைவிட்டு மறைந்து 
விட்டாள்‌. 


சோழ அரண்மனையில்‌ சோழ குரிசில்களை கடத்திய 
பின்னர்‌ அவ்விடத்தைவிட்டு அவள்‌ தப்பித்து விட்டாள்‌. அவள்‌ 
செய்ய வேண்டிய பணி அரண்மனையில்‌ செய்து 
முடித்துவிட்டாள்‌. பின்னர்‌ திருச்சிற்றம்பல முடையார்‌ சகோதரர்‌ 
பிள்ளைகளை பலியாகாமல்‌ காப்பாற்றினாள்‌. அவர்களைக்‌ 
காஞ்சியில்‌ ஒரு பட்டரிடம்‌ ஒப்படைத்தாள்‌. 


அங்கிருந்து மதுரை மாநகருக்குச்‌ சென்றாள்‌ 
வீரபாண்டியனைச்‌ சந்தித்தாள்‌. அவள்‌ தானாகவே தன்னைத்‌ 
தேடி வருவாள்‌ என்று வீரபாண்டியன்‌ எதிர்பார்க்கவில்லை. 
யாரை எண்ணி எண்ணி ஏங்கிக்‌ கொண்டு இருந்தானோ, அவளே 
வந்து சேர்ந்து விட்டாள்‌. இதனால்‌ வீரபாண்டியன்‌ இறும்பூது 
அடைந்தான்‌. எல்லையில்லா ஆனந்தத்தால்‌ ஆடினான்‌, 
பாடினான்‌. 


கோதை மனப்பூர்வமாக வீரபாண்டியனைக்‌ காதலித்தாள்‌. 
ஆனால்‌ அவனுடனும்‌ அளவாகத்தான்‌ நடந்து கொண்டாள்‌. 
தான்‌ வகுத்துக்‌ கொண்ட எல்லைக்‌ கோட்டை அவள்‌ 
தாண்டியதே இல்லை. உணர்ச்சிகளுக்கு வசப்பட்டு அவள்‌ 
தன்னுடைய கற்பைப்‌ பறி கொடுத்ததே இல்லை. எல்லைக்‌ 
கோட்டை தாண்டும்‌ நிலை வரும்போது ஏதாவது காரணம்‌ 
காட்டி தப்பித்து வந்தாள்‌. திருமணப்‌ பேச்சை வீரபாண்டியன்‌ 
எடுத்த போதெல்லாம்‌ தட்டிக்‌ கழித்து வந்தாள்‌ 
பாண்டியனுடைய அரண்மனையில்‌ வாழ்ந்தாள்‌. அவனுடன்‌ 
அன்போடு நாளெல்லாம்‌ பழகினாள்‌. சிரித்துப்‌ பேசினாள்‌. 
ஆனால்‌ அவளுடைய உள்ளம்‌ தனி உலகில்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டு இருந்தது. 


320 ஜி. ஏ. வடிவேலு 


கோதை தனித்தே வசித்தாள்‌. வீரபாண்டியன்‌ காதல்‌ தாபம்‌ 
மேலிட்டு அவளை ஓட்டிப்‌ போகும்போது அவள்‌ எட்டியே 
ஓடினாள்‌. அவன்‌ அவள்‌ ஆட்டுவிக்கும்‌ பம்பரமாக ஆடினான்‌. 
அவள்‌ காலால்‌ இட்ட வேலையைத்‌ தன்னுடைய தலையால்‌ 
செய்தான்‌. 


இதற்காகத்தான்‌ அவள்‌ அவனுடைய மோக வலையில்‌ 
விழாமல்‌ தொலைவிலேயே நின்றாள்‌. அது அவளுக்கும்‌ துன்பமே 
அளித்தது. அவளும்‌ அவனைக்‌ காதலித்தாள்‌. அவனுக்காக 
உருகினாள்‌. அனால்‌ இலட்சிய வெறி கொண்ட அப்பெண்‌ 
இலட்சிய வேள்வியிலே தன்னுடைய காதலை நெய்யாகக்‌ 
கொட்டினாள்‌. 


வீரபாண்டியனை அவள்‌ தன்னுடைய கைப்பாவை யாக 
அக்கிவிட்டாள்‌. தன்னுடைய கவர்ச்சியை அப்படியே என்றும்‌ 
புதுமையாகவே காப்பாற்றினாள்‌. அந்த கவர்ச்சி என்னும்‌ 
புழுவைப்‌ பயன்படுத்தி இலட்சியமென்னும்‌ மீனைப்‌ பிடிக்க 
தினந்தோறும்‌ திட்டமிட்டாள்‌. அதற்காக செயல்பட்டுக்‌ 
கொண்டேயிருந்தாள்‌. அந்தத்‌ திட்டத்தில்‌ உருவான நாடகம்தான்‌ 
திருமாலிருஞ்சோலைச்‌ சிறை; கோதை இராசாதிராசனுக்கு 
எழுதிய கடிதம்‌; அவனைச்‌ சிறைக்குள்‌ தள்ளியது அனைத்தும்‌. 


'இராசாதிராசா, என்ன சிந்தித்துக்‌ கொண்டு இருக்கிறாய்‌? 
உன்னுடைய அத்தியாயம்‌ முடிந்து விட்டது. உன்னுடைய 
படைபலமும்‌, மதியூக அமைச்சர்‌ தலைவரும்‌ இனி உன்னைக்‌ 
காப்பாற்ற முடியாது. ஏன்‌, உன்னை படைத்த, நீ வணங்கும்‌ அந்த 
சிவபெருமான்கூட உன்னைக்‌ காப்பாற்ற முடியாது. உயிரின்‌ மேல்‌ 
உள்ள ஆசையை விட்டுவிடு. மதுரை மாநகரில்‌ நரபலியிடும்‌ 
வழக்கம்‌ உண்டு என்பதை நீ அறிவாய்‌ என நினைக்கிறேன்‌. 
இன்றைக்கு ஏழாம்‌ நாள்‌ காலை உன்னை துர்க்கைக்கு பலியிடப்‌ 
போகிறோம்‌. அதற்குள்‌ அமைதியாக உன்னுடைய இஷ்ட 
தெய்வத்தைப்‌ பிரார்த்தனை செய்து கொள்‌. தனக்கு இருக்க ஒரு 
இடம்‌ இன்றி, உடுத்த உடையின்றி சாம்பல்‌ பூசிக்‌ கொண்டு 
சுடுகாட்டில்‌ உறைகிறானே, அந்த கபாலியை நினைத்து நற்கதி 
வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு இரு. அடுத்த 
பிறவியிலாவது அரசாளும்‌ வாய்ப்பு அருளுமாறு அவனை 
வேண்டிக்‌ கொண்டேயிரு. நாங்கள்‌ வருகிறோம்‌.' இவ்‌ 
வார்த்தைகளைக்‌ கூறிக்‌ கொண்டே கோதை மதுரை 
மன்னனுடைய வலது கரத்தைப்‌ பிடித்து இழுத்தாள்‌. அவனும்‌ 
அவளுடன்‌ செல்லத்‌ திரும்பினான்‌. அப்பொழுது இராசாதிராசர்‌ 
பேசினார்‌: 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 321 


'பெண்ணே! இத்தனையும்‌ நீயாகவே பேசிவிட்டாய்‌. ஒரு 
பெரிய சொற்பொழிவே நிகழ்த்தி விட்டாய்‌. என்னுடைய 
உடம்பில்‌ சோழகுல இரத்தம்‌ ஓடுகிறது. மரணம்‌ எனக்கொரு 
விளையாட்டு. அதற்கு என்றுமே நான்‌ அஞ்சியதில்லை. ஒன்றே 
ஒன்றை மட்டும்‌ கேட்கிறேன்‌. அதற்கு விடை சொல்‌. 


பாவம்‌. பலியாகப்‌ போகும்‌ கைதியின்‌ கோரிக்கை 
என்னவோ?” 


உன்னிடம்‌ கோரிக்கை போட்டு யாசிக்கும்‌ நிலைக்கு நான்‌ 
போய்விடவில்லை. நீ அற்பமானவள்‌. நான்‌ கேட்க வந்தது 
இதுதான்‌. உனக்கு ஏற்பட்டுள்ள இந்த வெறிக்கான காரணத்தை 
நான்‌ அறியலாமா? சோழ குலத்தின்‌ மீது ஏன்‌ இந்த கொலை 
வெறி?” 


நீ கேள்வி கேட்டால்‌ நான்‌ பதில்‌ சொல்ல வேண்டுமா? 
காரணமெல்லாம்‌ கைதியிடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்க நான்‌ 
விரும்பவில்லை. கோதை மீண்டும்‌ பாண்டியனுடைய கரத்தைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு, “புறப்படுங்கள்‌, மன்னரே! என்று அவனை 
இழுத்தாள்‌. அவனும்‌ அவளுடன்‌ புறப்பட ஓர்‌ அடி. எடுத்து 
வைத்தான்‌. 


“ஓ! இப்பொழுதுதான்‌ நினைவுக்கு வருகிறது. இங்கு 
வீராதிவீரன்‌, சூராதிசூரன்‌ வீரபாண்டியன்‌ என்ற மன்னர்‌ 
இருக்கிறார்‌ என்பது! ஒரு பெண்ணின்‌ பணியாள்தான்‌ அவளுக்கு 
அருகில்‌ நின்றிருப்பதாக இதுவரை நினைத்துக்‌ கொண்டு 
இருந்தேன்‌. பாவம்‌, கொத்தடிமை! பாண்டிய மன்னனைப்‌ 
பார்த்து இவ்வார்த்தைகளைக்‌ கூறிக்‌ கொண்டே இராசாதிராசன்‌ 
சிரித்தார்‌. 

சோழ மன்னருடைய பேச்சைக்‌ கேட்ட பாண்டிய னுக்குக்‌ 
கோபம்‌ பீறிட்டுக்‌ கொண்டு வந்தது. அவனை ஒரு கொத்தடிமை 
என்று சொல்லிவிட்டான்‌; அதுவும்‌ தன்னை ஒரு பெண்ணின்‌ 
பணியாள்‌ என்று பேசிவிட்டான்‌! சோழன்‌ சிறைக்கதவுக்கு 
அப்பால்‌ இருப்பதையும்‌ மறந்து அவனை ஒரே வெட்டாக 
வெட்டித்தள்ள வீரபாண்டியன்‌ தன்னுடைய இடுப்பில்‌ தொங்கிய 
வாளை உறையிலிருந்து வேகமாக உருவி எடுத்தான்‌. அதனை 
ஓங்கினான்‌. அப்பொழுது கோதை, 'மன்னவா, சற்று பொறுங்கள்‌' 
என்று கூறினாள்‌. பாண்டியனுடைய கோபம்‌ உடனே தணிந்து 
விட்டது. 


“என்ன மமதை இந்த கைதிக்கு? ஏன்‌ இவனுக்கு ஏழு 
நாட்கள்‌ கெடு கொடுக்க வேண்டும்‌? இப்பொழுதே முடித்து 


322 ஜி. ஏ. வடிவேலு 


விடலாம்‌ கோதை. இவனைத்‌ துண்டு துண்டாக வெட்டி நாய்‌ 
நரிகளுக்கும்‌, பிணந்தின்னும்‌ கழுகுகளுக்கும்‌ இன்றே விருந்து 
படைக்கலாம்‌' கோபத்தோடு வீரபாண்டியன்‌ பேசினான்‌. அதற்கு 
பதிலாக சோழன்‌ கூறினார்‌: 


பாண்டி நாட்டு கொத்தடிமைக்கு கோபம்கூட வருகிறதே! 
உணர்ச்சிகூட இருக்கிறதே! இதனை அறிய மெத்த மகிழ்ச்சி. 
வீரபாண்டியா, உனக்கு நான்‌ என்ன தீங்கு செய்தேன்‌? ஏன்‌ சதி 
செய்து என்னைக்‌ கைது செய்தாய்‌? என்னை ஏன்‌ நரபலியிடப்‌ 
போகிறாய்‌? 


இந்த வினாக்கள்‌ நியாயமானவையாகவே 
வீரபாண்டியனுக்குப்‌ பட்டன. ஏதோ கூற வாய்‌ திறந்தான்‌. 
அனால்‌ அதற்குள்‌ கோதை குறுக்கிட்டாள்‌! பாண்டி மன்னா, 
இந்த கைதியினுடைய வினாவிற்கு நாம்‌ மறுமொழி 
கூறிக்கொண்டிருப்பதா? புறப்படுங்கள்‌ போகலாம்‌ என 
கூறிக்கொண்டே அவள்‌ அவ்விடத்தை விட்டு நடந்தாள்‌. 
வீரபாண்டியன்‌ பெட்டிப்பாம்பாக அவளைப்‌ பின்‌ 
தொடர்ந்தான்‌. புறப்படும்போது வீரபாண்டியன்‌ அங்கிருந்த 
காவலாட்களைப்‌ பார்த்துக்‌ கூறினான்‌: 


நாங்கள்‌ புறப்படுகிறோம்‌. இந்த கைதியை பத்திரமாக 
பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இவன்‌ அதிகம்‌ துள்ளுவான்‌. 
தப்பிக்க முயற்சி செய்வான்‌. எச்சரிக்கையாக இருங்கள்‌. ஏதாவது 
விபரீதம்‌ இங்கு நடந்துவிட்டால்‌, இங்குள்ள அத்தனை பேர்‌ 
தலைகளும்‌ பூமியில்‌ உருளும்‌; புரிகிறதா?” 


இந்த எச்சரிக்கை செய்த பின்னர்‌ பாண்டியன்‌ மேலே 
நடந்தான்‌. அவனுக்கு முன்னால்‌ கோதை சென்றாள்‌. 


காலம்‌ சென்ற சோழ சக்கரவர்த்தி இரண்டாம்‌ இராசராசன்‌ 
இராசாதிராசனிடம்‌ வைத்த நம்பிக்கை வீணாகிவிட்டது. அவர்‌ 
சோழ குலவிளக்கை தூக்கிப்‌ பிடிப்பார்‌ என்று இராசராசன்‌ 
நம்பினார்‌. அந்த நம்பிக்கையோடு பூத உடலை நீத்தார்‌. 


அனால்‌ இராசராசனுடைய வாரிசான இராசாதிராசன்‌ ஒரு 
அற்பப்‌ பெண்ணிடம்‌ தாழ்ந்து விட்டார்‌. அவள்மீது மோகம்‌ 
கொண்டு மோசம்‌ போய்விட்டார்‌ விளைவு? சிறையில்‌ 
அடைக்கப்பட்டு விட்டார்‌. ஏழாம்‌ நாள்‌ எமபுரியை எய்தப்‌ 
போகிறார்‌! 


அரச கட்டளை 


இரவு மூன்றாம்‌ யாமம்‌ முடியும்‌ நேரம்‌. 
திருமாலிருஞ்சோலை அரிதுயிலில்‌ அழ்ந்திருந்தது. பயங்கரமான 
பேய்க்‌ காற்று அவ்வப்போது குறைந்தும்‌, மிகுந்தும்‌ வீசிக்‌ 
கொண்டு இருந்தது. விண்மீன்கள்‌ பூமாதேவியைப்‌ பார்த்து 
கண்சிமிட்டி காதல்‌ காவியம்‌ பாடிக்‌ கொண்டு இருந்தன. 
'சேயாங்கு தன்‌ திருமாலிருஞ்‌ சோலை மலை உறையும்‌ மாயன்‌' 
கூட அரிதுயிலில்‌ ஆழ்ந்திருந்தான்‌. எங்கோ அங்கும்‌ இங்குமாக 
ஓரிரு நரிகள்‌ ஊளையிட்டன. அவைகளைத்‌ தொடர்ந்து 
எண்ணற்ற நரிகள்‌ முறை வைத்து கோஷ்டி கானம்‌ பாடின. 


சோழ மாமன்னர்‌ இராசாதிராசர்‌ சிறையில்‌ சிந்தித்தவாறே 
இருந்தார்‌. அவருக்கு உறக்கமே வரவில்லை. அந்நிலையில்‌ உறக்கம்‌ 
வருமா? 


ஒரு மூலையில்‌ செருகி வைக்கப்பட்டிருந்த பந்தத்தில்‌ 
எண்ணெய்‌ வற்றிவிட்டது. அது அணையும்‌ நிலையில்‌ இருந்தது. 

யானை பிடிப்போர்‌ வனங்களிலே பெரிய அகன்ற 
குழிகளை வெட்டுவார்கள்‌. பசும்‌ இலைகளையும்‌, கிளைகளையும்‌ 
போட்டு அக்குழிகளை மூடிவைப்பார்கள்‌. பசுமையைப்‌ பார்க்கும்‌. 
யானைகள்‌ ஆவல்‌ மேலிட்டு இலைகளை உண்ண அங்கு 
விரைந்து வரும்‌. ஆனால்‌ குழிகளில்‌ வீழ்ந்துவிடும்‌. பின்னர்‌ அவை 
மேலே ஏற முடியாது. யானை பிடிப்போர்‌ அவற்றைப்‌ பிடித்து 
விலங்கிட்டு கொண்டு போவார்கள்‌. 


படுகுழியில்‌ வீழ்ந்த யானையின்‌ நிலையில்தான்‌ அன்று 
சோழ சக்கரவர்த்தி இருந்தார்‌. சோழ சிங்கம்‌ பசுமையான 
பெண்ணைப்‌ பார்த்து மனதைப்‌ பறி கொடுத்தார்‌. அவளை 
நோக்கி விரைந்து ஓடினார்‌. படுகுழியில்‌ வீழ்ந்தார்‌. குகைச்‌ 
சிறையில்‌ கைதியாக நிற்கிறார்‌. பகுத்தறிவற்ற யானைகள்‌ ஏமாந்து 


324 ஜி. ஏ. வடிவேலு 


அழிவது இயல்பே. அனால்‌ ஆறு அறிவு படைத்த மனிதர்‌, 
அதுவும்‌ ஒரு மாபெரும்‌ நாட்டின்‌ மன்னர்‌ அத்தகைய தவறு 
செய்யலாமா? 


இராசாதிராசன்‌ என்று ஒரு சோழ மன்னன்‌ இருந்தான்‌. 
அவன்‌ எந்தப்‌ போருக்கும்‌ போகவில்லை; எதிரியின்‌ 
முகத்தைக்கூட கண்டவன்‌ இல்லை. அரசு பதவி ஏற்றான்‌. அடுத்து 
ஒரு பெண்ணின்‌ பின்னால்‌ ஓடினான்‌. அப்பெண்ணால்‌ 
வஞ்சகமாக அவன்‌ சிறையிடப்பட்டான்‌. எதிரிகள்‌ அவனை 
தேவதைக்கு நரபலியிட்டு விட்டார்கள்‌. இந்த அளவுடன்‌ 
அவனுடைய வரலாறு முடிந்துவிடும்‌. பெண்ணுக்குப்‌ பின்னால்‌ 
பித்தனாக ஓடி, எதிரியிடம்‌ சிறைபட்டு உயிர்விட்ட பாவி என்று 
அவனை வரலாறு எழுதும்‌. சோழ வரலாற்றில்‌ ஒரு களங்கமாக 
அவன்‌ திகழுவான்‌. 

ஒரு புறாவிற்காக தன்னுடைய சதையை அளித்தார்‌ சிபிச்‌ 
சக்கரவர்த்தி. ஒரு ஆவின்‌ கன்றுக்காக தன்னுடைய மகன்‌ மீது 
தேரைச்‌ செலுத்தினார்‌ மனுநீதி சோழர்‌. இமயத்தில்‌ புலி 
இலச்சினை பொறித்தார்கள்‌ கரிகால்‌ வளவனும்‌, 
பெருநற்கிள்ளியும்‌. காவிரி நதியோரத்தில்‌ நூற்றெட்டு 
ஆலையங்களை எழுப்பித்தார்‌ அதித்த சோழர்‌. தொண்ணூரும்‌ 
அறும்‌ புண்‌ சுமந்து போரிட்டு வீழ்ந்து வந்த சோழ அரசை 
மீண்டும்‌ தூக்கி நிறுத்தினார்‌ விசயாலய சோழர்‌. அன்பே சிவம்‌ 
என அரச பதவியில்‌ வீற்றிருந்து அன்பும்‌ சிவமும்‌ தாமேயானார்‌ 
கண்டராதித்த சோழர்‌, வடக்கே கிருஷ்ணை ஆறு வரை, மேற்கே 
அரபிக்‌ கடல்‌ வரை, தெற்கே ஈழம்‌ வரை சோழ மண்டலத்தை 
விரிவுபடுத்தினார்‌ முதலாம்‌ இராசராசன்‌. வடபுலம்‌ எங்கும்‌ 
போரிலே வென்று எதிர்த்துப்‌ போரிட்ட மன்னர்களின்‌ 
சிரங்களின்மிது கங்கை நீரைச்‌ சுமக்க வைத்து, அதனைக்‌ 
கொண்டுவந்து இறைவனுக்கு அபிஷேகம்‌ செய்தார்‌ இராசேந்திர 
சோழர்‌. 

இத்தகைய மாபெரும்‌ வீரத்திலகங்களையும்‌, 
பக்திமான்களையும்‌ தாங்கிய புனித சோழ அரியணை இந்தப்‌ 
பாவியையும்‌ சில நாட்கள்‌ தாங்கியது என வரலாறு 
எழுதப்படுமே! 

இத்தகைய எண்ணங்கள்‌ உள்ளத்தில்‌ உலவ, வேதனையும்‌ 
வெறியும்‌ தலைக்கேற இராசாதிராசன்‌ அந்த சிறிய குகைச்‌ 


சிறைக்குள்‌ சுற்றி சுற்றி நடந்து கொண்டு இருந்தார்‌. மாபாதகி 
கோதையை நினைத்தபோது அவருடைய உள்ளம்‌ பற்றி எரிந்தது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 325 


வெறி உச்ச கட்டத்தில்‌ நின்றது. உடல்‌ நடுங்கியது. என்ன 
செய்வார்‌? அவர்தான்‌ கூண்டுக்குள்‌ அடைக்கப்பட்ட சிங்கமாக 


இருக்கிறாரே! 

அங்கு நிலவிய பயங்கர அமைதியைப்‌ பிளந்துக்‌ கொண்டு 
ஒரு ஒலி கேட்டது. சிறைக்கதவு சந்துகளின்‌ வழியாக 
இராசாதிராசன்‌ உற்றுப்‌ பார்த்தார்‌. 

அந்நேரத்தில்‌ அங்கு யாரோ வந்து கொண்டு இருந்தார்கள்‌. 
ஒருவன்‌ கையில்‌ பந்தத்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டு முன்னால்‌ 
நடந்து வந்தான்‌. அவனைத்‌ தொடர்ந்து ஒருவன்‌ வந்தான்‌. 
அவனுடைய உடல்‌ முழுதும்‌ துணியால்‌ போர்த்தப்பட்டு 
இருந்தது. அதே துணியை இழுத்து தலையிலும்‌ முக்காடிட்டுக்‌ 
கொண்டு இருந்தான்‌. அவனுக்குப்‌ பின்னால்‌ மற்றொருவன்‌ 
கரத்தில்‌ பந்தத்தை ஏந்திக்‌ கொண்டு வந்து கொண்டு இருந்தான்‌. 
அம்மூவரும்‌ இராசாதிராசன்‌ இருந்த சிறை அறையை நோக்கி 
நடந்து வந்தார்கள்‌. 

அப்பொழுது வந்த மூவரையும்‌ சிறைக்‌ காவலர்கள்‌ 
கண்ணுற்றார்கள்‌. உடனே எழுந்து நின்றார்கள்‌. அவர்கள்‌ அருகில்‌ 
நெருங்கிய உடன்‌ அவர்களை நன்றாகக்‌ காண முடிந்தது. 
பந்தங்கள்‌ ஏந்தி வந்தவர்களுக்கு இடையில்‌ நடந்து வந்த மனிதர்‌ 
காவி உடை அணிந்திருந்தார்‌. அவர்‌ ஒரு துறவி. அங்கு வந்ததும்‌ 
பயபக்தியோடு நின்றிருந்த காவலர்களைப்‌ பார்த்து அவர்‌ 
கூறினார்‌: 


காவலர்களே! நான்‌ யார்‌ என்று உங்களுக்குத்‌ தெரிகிறதா? 
தெரியாமலும்‌ இருக்கலாம்‌. நான்‌ உலக பந்தங்களை எல்லாம்‌ 
துறந்துவிட்ட ஒரு துறவி. சமய போதகன்‌. இங்கு யாரோ ஒரு 
கைதி அடைக்கப்பட்டு இருப்பதாக அரசர்‌ மூலமாக எனக்கு 
செய்தி வந்தது. அந்த கைதியை தேவிக்கு பலியிடப்‌ 
போகிறார்களாம்‌. அவனுக்கு அந்திமநேர போதனை நான்‌ 
செய்துவைக்க வேண்டும்‌ என்பது அரசரின்‌ ஆணை. அதனை 
நிறைவேற்றவே இங்கு வந்தேன்‌. என்னை உங்களுக்கு தெரிந்திருக்க 
நியாயமில்லை. என்மீது நீங்கள்‌ ஐயப்படுவது இயல்பே. அதுதான்‌ 
ஒரு உண்மையான ஊழியர்களின்‌ கடமையாகும்‌. அந்த ஐயம்‌ 
என்‌ மீது வேண்டாம்‌. இதோ இதனைப்‌ பாருங்கள்‌! 


துறவி தன்னுடைய மடியிலிருந்த ஒரு மீன்‌ சின்னம்‌ 
பொறிக்கப்பட்ட இலச்சினையை எடுத்துக்‌ காட்டினார்‌. 


326 ஜி. ஏ. வடிவேலு 


காவலாளிகள்‌ அதனைப்‌ பார்த்தார்கள்‌. திடுக்கிட்டார்கள்‌. 
அந்த இலச்சினை மிகவும்‌ உயர்ந்த அரசு பொறுப்பில்‌ 
இருப்பவர்கள்‌ அடையாளமாக வைத்துக்‌ கொண்டு 
இருப்பதாகும்‌. அதனைப்‌ பார்த்ததும்‌ அவர்களுடைய முகத்தில்‌ 
ஒரு பயபக்தி தென்பட்டது. வேகமாகச்‌ சென்று சிறைக்கதவைத்‌ 
திறந்தார்கள்‌. 

அக்காலத்தில்‌ மதுரையில்‌ நரபலியிடும்‌ வழக்கம்‌ 
மலிந்திருந்தது. எனவே பலியிடப்போகும்‌ கைதிகளுக்கு போதனை 
செய்ய மத போதகர்கள்‌ அடிக்கடி சிறைக்கு வருவதும்‌ இயல்பாக 
இருந்தது. 

நீங்கள்‌ அனைவரும்‌ வெளியிலேயே நில்லுங்கள்‌. பந்தம்‌ 
ஏந்தி வந்தவர்கள்‌ கூட இங்கேயே இருங்கள்‌. உபதேசம்‌ 
செய்யும்போது யாரும்‌ உடன்‌ இருக்கக்‌ கூடாது. கைதி மனம்‌ 
திறந்து செய்த குற்றங்களைச்‌ சொல்லுவான்‌. அதனை யாரும்‌ 
கேட்கக்‌ கூடாது. இது துறவியின்‌ கட்டளை. 


அவர்‌ மட்டும்‌ சிறை அறைக்கு உள்ளே புகுந்தார்‌. இவற்றை 
எல்லாம்‌ ஊன்றி கவனித்துக்‌ கொண்டு இருந்தார்‌ இராசாதிராசன்‌. 
அவர்‌ மனம்‌ அப்பொழுது இருந்த நிலையில்‌ கண்ணில்‌ 
தென்பட்டவர்‌ மீதெல்லாம்‌ கோபம்‌ பற்றிக்‌ கொண்டு வந்தது. 


உள்ளே நுழைந்த துறவியைப்‌ பார்த்தார்‌. தாம்‌ நின்ற 
இடத்திலிருந்து துறவியை நோக்கி விரைந்தார்‌. துறவியினுடைய 
கழுத்தை இரு கரங்களாலும்‌ பற்றி நெறித்தார்‌. 

£ மன்னார்‌ மன்னவா. என்னை விட்டு விடுங்கள்‌. நான்‌... நான்‌ 
தங்களுடைய ஊழியன்‌ சித்தன்‌, சித்தன்‌! அலறினார்‌ அந்தத்‌ 
துறவி. அவர்‌ மெதுவாகத்தான்‌ ஒலி எழுப்பினார்‌. ஆயினும்‌ 
தன்னுடைய உயிர்‌ உடலை விட்டுப்‌ பிரியப்‌ போகிறது என்ற 
எண்ணத்தில்‌ அவர்‌ பதறிவிட்டார்‌. 

அந்தக்‌ குரலை கேட்டு திடுக்கிட்டார்‌ சோழ மன்னர்‌. 
தம்முடைய கரங்களை வேகமாக இழுத்துக்‌ கொண்டார்‌. 
அவருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அந்தத்‌ துறவியை 
முறைத்துப்‌ பார்த்துக்‌ கொண்டே நின்றார்‌. 

அரசே, சற்று உள்ளே தள்ளி வாருங்கள்‌. நாம்‌ பேசுவது 
காவலர்களுக்கு கேட்கக்‌ கூடாது. அவர்கள்‌ நம்முடைய பேச்சைக்‌ 
கேட்டுவிட்டால்‌ நான்‌ பட்டபாடு அனைத்தும்‌ வீணாகிவிடும்‌. 
சித்தன்‌ சிறைக்கு உள்ளே தள்ளி நின்றான்‌. அரசரும்‌ அவனோடு 
சென்றார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 327 


அப்பொழுது அரசர்‌ தீவிர சிந்தனையில்‌ இருந்தார்‌. “நீ 
சித்தன்தானே? எனக்கு அடையாளம்‌ தெரிகிறது. அமைச்சர்‌ 
தலைவருடைய அந்தரங்க ஒற்றனாக இருந்தாயே, மதபோதகனாக 
எப்பொழுது மாறினாய்‌? உளவு பணியை விட்டு விட்டாயா?” 
அரசர்‌ சித்தனைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. 

‘இல்லை அரசே. நான்‌ இப்பொழுதும்‌ சோழ அரசு 
ஊழியன்தான்‌. தேவையை முன்னிட்டு இந்த வேடத்தைத்‌ 
தரித்தேன்‌. 

சித்தா, நான்‌ கனவு காணவில்லையே? 


‘இல்லை பிரபு, கனவு உலகில்‌ கன்னியர்கள்தான்‌ 
வருவார்கள்‌. என்னைப்‌ போன்ற தடியர்களும்‌, துறவியர்களும்‌ 
வரமாட்டார்கள்‌. 


சித்தா, ஏளனம்‌ செய்து என்னை வதைக்காதே. என்‌ மனம்‌ 
மிகவும்‌ புண்பட்டி ருக்கிறது. புண்ணில்‌ வேல்‌ பாய்ச்சாதே!' 


நான்‌ பேசியது தவறு பிரபு! 


'சித்தா, இந்த நேரத்தில்‌ இங்கு எப்படி. வந்தாய்‌? நான்‌ இங்கு 
இருப்பது உனக்கு எப்படித்‌ தெரியும்‌?” 

பிரபு, என்னுடைய பணி உளவு அறிவதுதான்‌. ஆனால்‌ 
துர்பாக்கிய வசமாக ஒரு ஊழியன்‌ அவனுடைய அரசரைப்‌ 
பற்றியே இரகசியமாக உளவு அறியும்‌ நிலை ஏற்பட்டுவிட்டது. 
தங்களுக்குத்‌ தெரியாமல்‌ தங்களையே நான்‌ தொடர்ந்தேன்‌. 
தங்களுடன்‌ அதிகமாக பழகும்‌ வாய்ப்பு எனக்கு 
ஏற்படவில்லைதான்‌. ஆயினும்‌ நான்‌ மகா மந்திரியாரிடம்‌ 
பணிபுரியும்‌ அந்தரங்க ஒற்றன்‌ என்பதைத்‌ தாங்கள்‌ அறிவீர்கள்‌. 
மன்னரான தங்களுடைய நடவடிக்கைகளையும்‌ மகாமந்திரியார்‌ 
ஆணையின்படி நான்‌ கண்காணித்து வந்தேன்‌. தங்களைத்‌ 
தொடர்ந்தவண்ணம்‌ இருந்தேன்‌. 

“தாங்கள்‌ அரண்மனை நந்தவனத்தில்‌ ஒருவன்‌ கொடுத்த 
ஓலையை படிப்பதைக்‌ கண்ணுற்றேன்‌. அதன்‌ பின்னர்‌ உணர்ச்சி 
வசப்பட்டீர்கள்‌. அன்று இரவே புரவியின்‌ மீது பறந்தீர்கள்‌. 
நானும்‌ ஒரு புரவியின்மீது ஏறி தங்களைத்‌ தொடர்ந்தேன்‌. 
தாங்கள்‌ ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில்‌ சிக்கப்‌ போகிறீர்கள்‌ என 
என்னுடைய உள்‌ உணர்வு கூறியது. எனவே தங்களை விடாது 
தொடர்ந்தேன்‌. 


328 ஜி. ஏ. வடிவேலு 


நான்‌ ஒரு ஒற்றன்‌. அத்தொழில்‌ புரிய சில தேவைகள்‌ 
உள்ளன. அவற்றில்‌ முதன்மையாக வேண்டுவது எதிரியின்‌ 
இலச்சினை. முன்பொருமுறை சாகசங்கள்‌ புரிந்து இப்பாண்டி 
நாட்டில்‌ ஒரு மீன்‌ இலச்சினை கிடைக்கப்‌ பெற்றேன்‌. இந்த 
இலச்சினையைப்‌ பயன்படுத்தி இங்கு வந்து சேர்ந்தேன்‌. அதற்கு 
எத்தனை ஆற்றல்‌ உள்ளது என்பதை இப்பொழுதுதான்‌ 
கண்டுகொண்டேன்‌. 

சித்தா, எனக்கு நீ போதனை செய்யத்தானே வந்தாய்‌?” 


'இல்லை பிரபு. தங்களைச்‌ சந்திக்க நான்‌ போட்ட வேடம்‌ 
இது. சித்தன்‌ சோழ மன்னரைப்‌ பார்த்து சிரித்தான்‌. 


சித்தனுடைய சிரிப்பு மன்னரைத்‌ தாக்கியது. தம்மைப்‌ 
பார்த்து அவன்‌ ஏளனம்‌ செய்வதாகப்‌ பட்டது. ஒரு 
பெண்ணினுடைய கடிதத்தை நம்பி ஓடிவந்து எதிரியிடம்‌ சிக்கிக்‌ 
கொண்ட தம்மைப்‌ பார்த்து அவன்‌ சிரிப்பதில்‌ வியப்பில்லை 
என்று அவர்‌ நினைத்தார்‌. தம்மிடம்‌ பணிபுரியும்‌ ஊழியனுடைய 
ஏளனத்திற்கு அளாகி விட்டார்‌ மன்னர்‌. வேதனையோடு அவன்‌ 
முகத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டே பேசினார்‌: 


சித்தா, நான்‌ மோசம்‌ போய்விட்டேன்‌. சோழநாடு என்னை 
மன்னிக்காது 


பிரபு, இதெல்லாம்‌ பேச இதுவா நேரம்‌? எதிரியினுடைய 
ஆட்கள்‌ நாம்‌ பேசுவதை கவனிக்கிறார்கள்‌. எனவே சற்று தள்ளி 
தூணுக்கு மறைவாக வந்து மெதுவாக பேசுமாறு வேண்டுகிறேன்‌. 
இருவரும்‌ தூணுக்கு மறைவில்‌ சென்று நின்றார்கள்‌. சிறை 
அறைக்கு வெளியில்‌ இருந்து பார்ப்பவர்களுக்கு அவர்கள்‌ நிற்பது 
தெரிய நியாயமில்லை. 

சித்தா, இதெல்லாம்‌ இப்பொழுது பேசாமல்‌ இனி 
என்னுடைய வாழ்நாளில்‌ என்று பேசப்‌ போகிறேன்‌? சோழ 
நாட்டுக்காரனான உன்னிடம்‌ பேசுவதில்‌ மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி 
ஏற்படுகிறது. எனக்கு ஒரே ஒரு ஆசை. அதனை நிறைவேற்றாமல்‌ 
நான்‌ சாகவேண்டி வந்து விட்டதே சித்தா! 

பிரபு, தங்களுடைய ஆசையை நான்‌ அறியலாமா? 


“அந்த நயவஞ்சகி கோதையைத்‌ துண்டு துண்டாக வெட்டி 
நாய்‌, நரி கமுகுகளுக்கு உணவிட வேண்டும்‌. 


“அதனால்‌ பயன்‌?” 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 329 


‘அந்தப்‌ பாதகியின்‌ பின்னால்‌ ஓடி மோசம்‌ போய்‌ 
விட்டேன்‌ சித்தா” 


பிரபு, அந்த அனுலாவைப்‌ பற்றி நான்‌ முன்பே அறிவேன்‌. 
தாங்கள்‌ அந்தப்‌ பாதகியை பார்க்கத்தான்‌ இங்கு வருகிறீர்கள்‌ 
என்று எனக்குத்‌ தெரியாது. தெரிந்திருந்தால்‌ தங்களைத்‌ 
தடுத்திருப்பேன்‌, எங்கு, எதற்காக செல்கிறீர்கள்‌ என்பது 
தெரியாமல்தான்‌ தங்களைத்‌ தொடர்ந்தேன்‌. 


அது இருக்கட்டும்‌, அனுலாவா? யார்‌ அது? இந்தப்‌ பெண்‌ 
கோதைக்கு அனுலா என்றும்‌ ஒரு பெயருண்டா?' 

கோதைக்கு அப்படியொரு பெயர்‌ இல்லை பிரபு. அடியேன்‌ 
அவளுக்கு சூட்டிய நாமம்‌ அது. சேரனாதன்‌ என்று ஒரு 
கொடியவன்‌ ஒரு காலத்தில்‌ ஈழத்தை ஆண்டான்‌. பதினெட்டு 
புத்த விகாரங்களை இடித்து தரை மட்டம்‌ அக்கியதுதான்‌ அவன்‌ 
சாதித்த மகத்தான சாதனை. அவனுடைய மனைவியின்‌ பெயர்‌ 
அனுலா என்பது. அவள்‌ பெண்‌ உருவம்‌ கொண்ட பேய்‌! 
அரண்மனை காவலனான சீலன்‌ மீது கள்ளக்காதல்‌ கொண்டாள்‌. 
தன்‌ கணவனுக்கு விடமிட்டுக்‌ கொன்றாள்‌ ஆட்சிக்கு 
உரிமையுடைய தீசனையும்‌ விடமிட்டுக்‌ கொன்றாள்‌. ஆட்சி 
பொறுப்பை அரண்மனைக்‌ காவலனான சீலனிடம்‌ அளித்தாள்‌. 
தான்‌ இராணியானாள்‌. 


பின்னர்‌ அனுலா வடுகன்‌ என்ற தமிழ்‌ தச்சுத்‌ 
தொழிலாளியுடன்‌ காதல்‌ கொண்டாள்‌. சீலனை விடமிட்டுக்‌ 
கொன்றாள்‌. அரசை அந்த வடுகனுக்கு அளித்தாள்‌. 

“சில நாட்களில்‌ அனுலாவின்‌ காதல்‌ தீசன்‌ என்ற விறகு 
வெட்டியின்‌ மீது தாவியது. எனவே வடுகனைக்‌ கொன்றுவிட்டு 
தீசனுக்கு அரசை அளித்தாள்‌. 

“அடுத்து அவள்‌ காதல்‌ அரண்மனை புரோகிதனான 
நிவியன்‌ என்ற தமிழன்‌ மீது மாறியது. தீசனை வழக்கப்படி 
விடமிட்டுக்‌ கொன்றாள்‌. ஆட்சியை நிவியனிடம்‌ ஒப்படைத்தாள்‌. 


'இவ்வாறு அரண்மனையில்‌ இருந்த முப்பத்திரண்டு 
பேரிடம்‌ இன்பம்‌ அனுபவித்தாள்‌ அவர்களை அரசர்‌ 
களாக்கினாள்‌. அடுத்து பலியிட்டாள்‌. இறுதியில்‌ அவளே 
அரசியானாள்‌. 


330 ஜி. ஏ. வடிவேலு 


“இந்த அனுலாவிற்கு நிகர்‌ கோதை என்ற கொடியவள்தான்‌ 
என்பது என்‌ எண்ணம்‌ பிரபு! 


சித்தா, நன்றாகக்‌ கூறினாய்‌ நல்ல உவமை. சோழ மண்ணில்‌ 
பிறந்த ஒரு பெண்‌ இப்படி மாறியதுதான்‌ நெஞ்சை வெடிக்கச்‌ 
செய்கிறது. அவள்‌ இத்தகைய சதி செய்ய என்ன காரணம்‌?” 

“அதுதான்‌ எனக்கும்‌ தெரியாது. அரசே! பேசியது போதும்‌. 
கதை சொல்ல இது நேரமல்ல. நான்‌ வேண்டாத கதையை 
எல்லாம்‌ சொல்லி காலத்தை வீணாக்கி விட்டேன்‌. தலைக்கு மேல்‌ 
கத்தி தொங்குகிறது. ஆபத்து நம்மை எதிர்நோக்கி தன்னுடைய 
கோரப்‌ பற்களை நீட்டிக்‌ கொண்டு நிற்கிறது. இனி செயலில்‌ 
இறங்குவோம்‌ 

செயலில்‌ இறங்குவதா? என்ன செயல்‌ சித்தா? நீ சோழ 
அரசில்‌ பணிபுரிபவன்‌. உன்னை நான்‌ வேண்டிக்‌ கொள்வது 
ஒன்றே ஒன்றுதான்‌. நான்‌ இந்த நிலையில்‌ பாண்டியனுடைய 
சிறையில்‌ இருப்பதாக யாருக்கும்‌ சொல்லி விடாதே. இது 
வெளியில்‌ தெரிந்தால்‌ சோழ குலத்திற்கே அவமானம்‌. நான்‌ 
இறக்கும்‌ வரையிலாவது இச்செய்தி வெளியில்‌ தெரியாமல்‌ 
இருக்கட்டும்‌. மன்னர்‌ சித்தனையே பார்த்தவண்ணம்‌ மரமாக 
நின்றார்‌ பெருமூச்சு விட்டார்‌ மீண்டும்‌ அவரே பேசத்‌ 
தொடங்கினார்‌. 


சித்தா, நீ இங்கு இருக்கும்‌ ஒவ்வொரு நொடியும்‌ உனக்கு 
ஆபத்து ஏற்படுத்தவல்லது. எனவே புறப்படு. நீயாவது நலமாகப்‌ 
போய்‌ சோழ நாட்டை சேருவாயாக: 

அரசே, என்ன வார்த்தை பேசி விட்டீர்கள்‌? நான்‌ மட்டும்‌ 
போய்‌ சோழநாடு சேருவதா? அப்படியாயின்‌ இங்கு நான்‌ ஏன்‌ 
வந்திருக்க வேண்டும்‌? 

எனக்கு நீ சொல்லுவது புரியவில்லை. புரியும்படிச்‌ சொல்‌: 

'சொல்லுகிறேன்‌ அரசே! சோழ நாட்டிற்குப்‌ போய்‌ சேர 
வேண்டியவர்‌ தாங்கள்‌. அதனுடைய அரசராகிய தாங்கள்தான்‌ 
விரைந்து வெளியே செல்ல வேண்டும்‌. நான்‌ அல்ல. 

அப்படி யானால்‌? 

“தோ மேலும்‌ சற்று தள்ளி வாருங்கள்‌. தூண்‌ மறைவிற்கு 
வாருங்கள்‌. தங்களுடைய உடையை நான்‌ அணிந்து கொள்வேன்‌. 
என்னுடைய காவி உடையைத்‌ தாங்கள்‌ தரித்துக்‌ கொள்வீர்கள்‌. 
பின்னர்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 331 


போதும்‌, சித்தா போதும்‌. புரிகிறது. நீ சொல்ல வந்ததை 
நன்றாகப்‌ புரிந்து கொண்டேன்‌. காவி உடையை அணிந்து நான்‌ 
தப்பித்துப்‌ போய்விட வேண்டும்‌. நீ எனக்கு பதிலாக இங்கிருந்து 
பலியாக வேண்டும்‌. இதுதானே உன்‌ திட்டம்‌? 


அம்‌ பிரபு. அதுவேதான்‌. 

சித்தா உன்னுடைய அரசப்‌ பற்றை நான்‌ பாராட்டுகிறேன்‌. 
அதே நேரத்தில்‌ மற்றொன்றும்‌ நினைவில்‌ வைத்துக்‌ கொள்‌. 
உன்னைப்‌ பலியாக விட்டுவிட்டு தன்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள ஓடும்‌ கோழையாக சோழ அரசன்‌ இருப்பான்‌ என 
நினைத்து விட்டாய்‌ அல்லவா?” 


பிரபு, என்னை மன்னியுங்கள்‌. நான்‌ மனப்பூர்வமாகப்‌ 
பேசுகிறேன்‌. அருள்கூர்ந்து என்னைத்‌ தவறாக நினைக்க 
வேண்டாம்‌. நாம்‌ அனைவரும்‌ ஒரு நாள்‌ மடிய 
வேண்டியவர்களே. அனால்‌ நம்‌ இருவரில்‌ யார்‌ உயிருடன்‌ 
இருந்தால்‌ நாட்டிற்கு அதிக நன்மை என்பதை தாங்கள்‌ சிந்திக்க 
வேண்டும்‌. என்னைப்‌ போன்ற ஊழியர்கள்‌ சோழ அரசில்‌ 
எத்தனையோ போர்‌ இருக்கிறார்கள்‌. ஒரு ஊழியன்‌ மடிவதால்‌ 
சோழ மண்டலத்திற்கு பெரிய இழப்பு வந்து விடாது. அனால்‌ 
நாடு இன்று இருக்கும்‌ நிலையில்‌ அரசன்‌ இல்லாது போனால்‌ 
என்னவாகும்‌ என்பதை ஒரு நொடிப்‌ பொழுது சிந்தித்துப்‌ 
பாருங்கள்‌. அரசே?” 


'சித்தா, சிந்திக்க வேண்டிய தேவையே இல்லை. நான்‌ தவறு 
செய்துவிட்டேன்‌. ஆயினும்‌ என்னுடைய உடலில்‌ இன்னும்‌ 
சோழ இரத்தம்தான்‌ ஓடுகிறது. ஒரு புறாவிற்காக தன்னுடைய 
சதையைக்‌ கொடுத்த சிபிச்‌ சக்ரவர்த்தியின்‌ குருதிதான்‌ 
என்னுடைய உடலில்‌ ஓடுகிறது. என்னுடைய உயிரைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள மற்றொரு உயிரைப்‌ பலியிட மாட்டேன்‌. 
மேலும்‌ வாய்ப்பைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு மாற்று உடையில்‌ 
தப்பித்து ஓடி உயிர்பிழைக்கும்‌ கோழை இந்த இராசாதிராசன்‌ 
அல்ல. நீ புறப்படலாம்‌. உன்னுடைய தியாக உள்ளத்தைப்‌ 
மனதாரப்‌ பாராட்டுகிறேன்‌. 

பிரபு, இதென்ன சோதனை? 

“சோதனை அல்ல சித்தா, சோழ நாட்டிற்கு வந்துள்ள 
வேதனை. அந்த சோழீச்சுவரன்‌ நம்மைக்‌ கைவிட மாட்டான்‌. 
நம்பியோரை அவன்‌ காப்பாற்றுவான்‌. நீ புறப்பட்டுப்‌ போ. 
உன்னைப்‌ போன்ற உத்தமர்களைப்‌ பெற்றெடுத்த சோழநாடு 
என்றுமே அழியாது, இறைவன்‌ அருள்புரிவார்‌. 


332 ஜி. ஏ. வடிவேலு 


“அரசே, தனி மனிதருடைய உணர்வுகளைவிட நாடு 
பெரியது. சிந்தியுங்கள்‌. 


அம்‌ சித்தா. தனி மனிதர்களுடைய உணர்வுகளை விட நாடு 
பெரியதுதான்‌. நான்‌ மறுக்கவில்லை. ஆனால்‌ மனிதத்‌ தன்மையை 
பலியிட்டு வாழும்‌ நாடு ஓர்‌ நாடல்ல. அது எனக்கு வேண்டாம்‌. 
அத்தகைய நாடு வெறும்‌ மணல்‌ பரப்பாகத்தான்‌ இருக்கும்‌. அது 
சுடுகாட்டிற்கு நிகரானது. 

அரசே அருள்கூர்ந்து மீண்டும்‌ சிந்தியுங்கள்‌. தாங்கள்‌ 
இப்பொழுது மாறு உடையில்‌ வெளியேறினால்‌ சோழ நாடு 
நலம்பெறும்‌. தாங்கள்‌ உயிர்த்தப்பினால்‌ கோழைத்தனமாக 
சதிசெய்து சோழச்‌ சிங்கத்தை கூட்டில்‌ அடைத்த கயவர்களுக்கு 
தக்கதொரு பாடம்‌ போதிக்க வழிபிறக்கும்‌. அதர்மம்‌ அழிய, 
தர்மம்‌ தழைத்தோங்க இச்செயல்‌ உதவும்‌. அனால்‌ தங்களை மடிய 
விட்டுவிட்டு நான்‌ வெளியேறினால்‌ சோழ நாட்டிற்கு என்ன 
பயன்‌? எதிரிகளுக்குத்தான்‌ ஆதாயம்‌ உண்டு. அவர்கள்‌ எக்களிப்பு 
அடைவார்கள்‌. 


சித்தா என்னைக்‌ குழப்பாதே. ஒன்று கேட்கிறேன்‌. 
இந்நிலையில்‌ உள்ள என்னை இப்பொழுது நீ அரசனாக 
ஏற்கிறாயா?” 


அதில்‌ என்ன ஐயம்‌ பிரபு? 


அப்படியானால்‌ ஒன்று செய்‌. உன்‌ அரசனான நான்‌ உனக்கு 
ஒரு கட்டளையிடுகிறேன்‌. உடனே இவ்விடத்தை விட்டுப்‌ 
புறப்படு. இது அரசகட்டளை. அடுத்து உன்னிடம்‌ ஒரு 
வார்த்தையும்‌ நான்‌ பேச விரும்பவில்லை. உம்‌, புறப்படலாம்‌. 


சோழ மன்னர்‌ அப்பால்‌ திரும்பி தம்முடைய கண்ணீரைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டார்‌. 


சித்தன்‌ அடியில்‌ வெட்டப்பட்ட மரம்போல 
மன்னனுடைய காலடியில்‌ வீழ்ந்து வணங்கினான்‌! அவர்‌ 
அவனைத்‌ தூக்கி நிறுத்தினார்‌. அவன்‌ தேம்பித்‌ தேம்பி அழுதான்‌. 
அழுது கொண்டே அவரைத்‌ திரும்பத்‌ திரும்ப பார்த்தவாறு 
அவ்விடத்தைவிட்டு வெளியேறினான்‌. மன்னர்‌ அவனைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே மரமாக நின்றார்‌. 


சோகத்தின்‌ நிழல்‌ 


இராசராச சோழர்‌ மறைந்து நான்கு ஆண்டுகள்‌ 
ஓடிவிட்டன. அவருடைய மரணத்தை அடுத்து உள்நாட்டு 
குழப்பம்‌ ஏற்பட்டது. திருச்சிற்றம்பலமுடையார்‌ தம்முடைய 
அற்றல்‌ அனைத்தும்‌ பயன்படுத்தி அதனைச்‌ சமாளித்துவிட்டார்‌. 
சீர்கெட்டிருந்த சோழ நாட்டைச்‌ சீர்படுத்தி விட்டார்‌ 
சிற்றரசர்களும்‌, நாடு காவல்‌ அதிகாரிகளும்‌ மீண்டும்‌ புதிய 
தெம்புடனும்‌, ஆர்வத்துடனும்‌ நாட்டிற்காக உழைத்து வந்தார்கள்‌. 

அனைவரும்‌ ஒருமனதோடு இராசாதிராச சோழருக்கு 
முடிசூட்டினார்கள்‌. அவர்‌ தாம்‌ ஒரு சிறந்த பேரரசர்‌ என்பதைக்‌ 
குறுகிய காலத்திலேயே செயலில்‌ காட்டி வந்தார்‌. மக்கள்‌ நலனில்‌ 
நாட்டம்‌ கொண்டு உழைத்தார்‌ அரச நிர்வாகத்தை 
செம்மைப்படுத்தினார்‌. விரைவிலேயே மக்களுடைய அன்பிற்கும்‌, 
அபிமானத்திற்கும்‌ பாத்திரமாகத்‌ திகழ்ந்தார்‌. அனைத்தும்‌ 
முறைப்படி நன்றே நடந்து வந்தன. 

ஆனால்‌ ஓரே ஒருவர்‌ மட்டும்‌ நிம்மதியற்று காலம்‌ 
ஒட்டினார்‌. திருச்சிற்றம்பலமுடையார்‌ பார்வைக்கு எரிமலையின்‌ 
மீதுள்ள பசுமையைப்‌ போலத்‌ தென்பட்டார்‌ அனால்‌ 
அவருடைய உள்ளத்தில்‌ குமுறிய எரிமலையின்‌ வெப்பத்தை 
அவர்‌ மட்டுமே அறிவார்‌. 

அன்றாடம்‌ வேதனையால்‌ வெந்து கொண்டு இருந்தார்‌. 
கவலைகள்‌ அவருடைய உள்ளத்தைக்‌ கவ்விக்‌ கொண்டு இருந்தன. 

அரசகுமாரர்கள்‌ கடத்தப்பட்டதால்‌ ஏற்பட்ட 
மனவேதனையே அது. அவர்கள்‌ கடத்தப்பட்டதை அவர்‌ 
யாருக்குமே சொல்லவில்லை. சித்தன்‌ மட்டுமே அதனை 


334 ஜி. ஏ. வடிவேலு 


அறிவான்‌. “அரண்மனையில்‌ இருப்பின்‌ அரச குமாரர்களுக்கு 
ஆபத்து இருப்பதாக ஒற்றர்கள்‌ மூலம்‌ தகவல்‌ வந்தது. எனவே 
அவர்கள்‌ இரகசியமாக வேறு இடத்தில்‌ அச்சம்‌ இன்றி வளர 
ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. இவ்வாறு அவர்‌ வெளியில்‌ 
சொல்லிக்‌ கொண்டு வந்தார்‌. கோதைதான்‌ அரசகுமாரர்களைக்‌ 
கடத்திக்‌ கொண்டு ஓடிவிட்டாள்‌ என்பதை அவர்‌ அறிவார்‌. 
கோதையையும்‌, இளவல்களையும்‌ தேட எத்தனையோ 
ஏற்பாடுகளைச்‌ செய்தார்‌. சோழ நாட்டில்‌ மட்டுமல்ல, மற்ற 
அண்டைய நாடுகளுக்கும்‌ ஒற்றர்களை அனுப்பி அவர்களைத்‌ 
தேடினார்‌. 


அந்த இளம்‌ பெண்‌ அதுவும்‌, ஒரு சிற்றரசனுடைய புதல்வி, 
ஏன்‌ அத்தகைய இழிசெயலில்‌ ஈடுபட்டாள்‌ என்று அவருக்குப்‌ 
புரியவில்லை. அவள்‌ ஏன்‌ அரச குமாரர்களைக்‌ கடத்த வேண்டும்‌. 
அதனால்‌ அவளுக்கு என்ன பயன்‌ என சிந்தித்தவாறு இருந்தார்‌. 
யாரோ இதற்கு பின்னணியில்‌ இருக்க வேண்டும்‌. அப்படியாயின்‌ 
அது யாரா? 

இந்த நிலையில்தான்‌ பேரிடி போன்ற செய்தி ஒன்று 
அவருடைய செவிகளுக்கு எட்டியது. சோழ வேந்தனை 
காணவில்லை என்ற செய்திதான்‌ அது. அரசர்‌ எங்கு மறைந்தார்‌? 
ஏன்‌ மறைந்தார்‌? இளவல்கள்‌ கடத்தப்பட்ட சதிக்கும்‌ இதற்கும்‌ 
சம்பந்தம்‌ உண்டா? சோழப்‌ பூண்டை வேரறுக்க யாராவது 
திட்டமிட்டு செய்த சதியா இது? உள்நாட்டில்‌ உருவான சதியா 
அல்லது அயல்‌ அரசுகள்‌ செய்த சதியா என்றெல்லாம்‌ தலைமை 
அமைச்சர்‌ மனம்‌ குழம்பினார்‌. தீயில்‌ போட்ட புழுவெனத்‌ 
துடித்தார்‌. 

சிற்றரசர்கள்தான்‌ பழைய பகைமையை மனதில்‌ கொண்டு 
மன்னனைக்‌ கடத்தி விட்டார்களா? அப்படியாயின்‌ அவர்கள்‌ 
அரசு இளவல்களுக்கு ஆதரவுதானே? அவர்களை யார்‌ 
கடத்தினார்கள்‌? இரண்டிற்கும்‌ தொடர்பு உண்டா, இல்லையா 
என்றெல்லாம்‌ நினைத்து நினைத்துக்‌ குழம்பினார்‌. 


அவருடைய அந்தரங்க ஒற்றனான சித்தனும்‌ காணப்‌ 
படவில்லை. அவன்‌ எங்கு போயிருப்பான்‌? ஏதாவது தகவல்‌ 
தெரிந்து மன்னனைத்‌ தேடிக்‌ கொண்டு போயிருப்பானா? 
ஒருக்கால்‌ மன்னரே அவனை அழைத்துக்‌ கொண்டு 
போயிருப்பாரா? தனக்கு தகவல்‌ கூறாமல்‌ அவன்‌ எங்கும்‌ 
போகமாட்டானே! சோழ மன்னர்‌ உயிருடன்‌ இருக்கிறாரா, 
ஒருக்கால்‌ அவருடைய உயிருக்கு ஏதாவது ஊறு நேர்ந்து 
விட்டதா? மனம்‌ வெந்து துடித்தார்‌ மகாமந்திரியார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 335 


இந்நிலையிலும்‌ ஒரு நாட்டின்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ என்ற 
முறையில்‌ தம்முடைய கடமையைச்‌ செய்ய அவர்‌ தவறவில்லை. 
ஒரு நாள்‌ காலை அவசர அவசரமாக மந்திராலோசனை 
சபையைக்‌ கூட்டினார்‌. 


அந்த முக்கியமான மந்திராலோசனைக்‌ கூட்டத்திற்கு 
பல்வேறு சிற்றரசர்கள்‌ வந்திருந்தார்கள்‌ வேளிர்‌ படைத்‌ 
தலைவர்களும்‌, நாடுகாவல்‌ அதிகாரிகளும்‌ வந்திருந்தார்கள்‌. 
கைகோளர்‌ படைத்‌ தலைவர்கள்‌ வந்திருந்தார்கள்‌. 'நானா 
தேசத்தினர்‌ ஆயிரத்து ஐந்‌. நூற்றுவர்‌' என்று புகழ்‌ படைத்திருந்த 
வணிகத்‌ தலைவர்கள்‌ வந்திருந்தார்கள்‌. ஐம்பெரும்‌ குழுவினரும்‌, 
ஆயங்களின்‌ தலைவர்களும்‌ வந்திருந்தார்கள்‌. மற்றும்‌ இருக்கும்‌ 
வேளிர்‌, பழுவேட்டரையர்கள்‌, வல்லவரையர்கள்‌, 
சம்புவரையார்கள்‌, பல்லவரையார்கள்‌, முனையனார்கள்‌, 
முத்தரையர்கள்‌, இராஜாளி யரையர்கள்‌, பெருங்கொண்டோர்‌, 
படையாச்சியர்கள்‌ ஆகியோர்களும்‌ வந்திருந்தார்கள்‌. 


கணக்கர்கள்‌, ஓலை எழுதும்‌ திருமந்திர நாயகர்கள்‌, 
அகப்பரிவார காவலர்கள்‌ முதலியோர்‌ தத்தம்‌ இருக்கைகளில்‌ 
அமர்ந்தார்கள்‌. இவர்களுக்கெல்லாம்‌ நடுநாயகமாக உயர்ந்ததோர்‌ 
அசனத்தில்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
வீற்றிருந்தார்‌. அவர்‌ அருகில்‌ இருந்த ஆசனம்‌ காலியாக இருந்தது. 
அமைச்சர்‌ தலைவர்‌ எழுந்து நின்று அனைவருக்கும்‌ கைகூப்பி 
வணக்கம்‌ செய்தார்‌. பின்னர்‌ பேசினார்‌: 


அமைச்சர்‌ பெருமக்களே, சோழ மண்டலத்தைத்‌ தாங்கும்‌ 
தூண்களான சிற்றரசர்களே, படைத்‌ தலைவர்களே, ஆயங்களின்‌ 
தலைவர்களே, வணிகப்‌ பெருமக்களே! இந்த மந்திராலோசனை 
சபைக்கு வருகை தந்த உங்கள்‌ அனைவரையும்‌ வரவேற்கிறேன்‌. 
இந்த அவசரக்‌ கூட்டம்‌ கூட்டப்பட்டதின்‌ காரணம்‌ என்ன என்ற 
வினாவை உங்கள்‌ அனைவருடைய முகங்களிலும்‌ காண்கிறேன்‌. 


அந்த வினாவிற்கு பதில்‌ அளிக்கத்‌ தயங்குகிறேன்‌. அதற்கு 
பதில்‌ அளிக்கும்‌ வேதனையான கடமை என்பால்‌ 
சுமத்தப்பட்டுள்ளது. சோகத்தின்‌ நிழலில்‌ நாம்‌ கூடியுள்ளோம்‌. 
நம்முடைய சோழ மண்டலாதிபதி இராசாதிராசன்‌ திடீர்‌ என்று 
காணவில்லை. அவரைக்‌ கண்டு பிடிக்கச்‌ செய்த முயற்சிகள்‌ பயன்‌ 
அளிக்கவில்லை. அவர்‌ எந்த நிலைமையில்‌ எங்கு இருக்கிறாரோ 
அல்லது இல்லையா என்பதை அறியேன்‌! 


336 ஜி. ஏ. வடிவேலு 


பல்லவராயர்‌ குரல்‌ தழுதழுத்தது. நா வறண்டது. கண்களில்‌ 
மாலை மாலையாக நீர்‌ கொட்டியது. அவரால்‌ தொடர்ந்து பேச 
இயலவில்லை. மெளனமாகச்‌ சபையைப்‌ பார்த்துக்‌ கொண்டே 


விம்மினார்‌. 


“என்ன, மன்னரைக்‌ காணவில்லையா, சோழ 
சக்ரவர்த்தியைக்‌ காணவில்லையா?” என ஏககாலத்தில்‌ பலர்‌ குரல்‌ 
எழுப்பினார்கள்‌. பல்லவராயர்‌ அத்தகைய செய்தியைக்‌ கூறுவார்‌ 
என அங்கு யாருமே எதிர்பார்க்கவில்லை. பெரிய சலசலப்பும்‌, 
குழப்பமும்‌ நிலவின. அமைச்சர்‌ தலைவர்‌ கைகளை அசைத்தார்‌. 
மீண்டும்‌ அவ்விடத்தை மெளனம்‌ கவ்விக்‌ கொண்டது. அவர்‌ 
பேசினார்‌: 


ஆம்‌. அரசரைக்‌ காணவில்லை. அவரைத்‌ தேடிப்‌ பிடிக்க 
நான்‌ செய்த முயற்சிகள்‌ இதுவரை பயன்‌ அளிக்கவில்லை. அவரை 
மீண்டும்‌ காண இயலும்‌ என்ற நம்பிக்கை எனக்குப்‌ 
போய்விட்டது. என்ன செய்யலாம்‌ என்று எனக்கு ஒன்றுமே 
புரியவில்லை. அடுத்து செயல்‌ படுவது சம்பந்தமாக உங்களுடைய 
கருத்துக்களைக்‌ கேட்கவே இச்சபையைக்‌ கூட்டினேன்‌. 

'மகாமந்திரியாரே இதென்ன சோதனை? எங்களுடைய 
நெஞ்சங்கள்‌ வெடிக்கின்றன. இந்நிலை இந்த நாட்டிற்கு 
வரலாமா? மீண்டும்‌ குரல்கள்‌ எழுந்தன. அவர்களைப்‌ பேசாது 
இருக்குமாறு கையைக்‌ காட்டிவிட்டு அமைச்சர்‌ தலைவர்‌ 
மீண்டும்‌ தொடர்ந்தார்‌: 

ஆம்‌. சோதனைதான்‌ இது. எத்தகைய சோதனை இது என்ற 
வினாவிற்கான விடை என்னால்‌ அளிக்க இயலாது. அனைத்தும்‌ 
அறிந்த அந்த சோழர்குல தெய்வம்‌ துர்கா பரமேஸ்வரிதான்‌ 
இதற்கு விடையளிக்க வேண்டும்‌. நடக்கக்‌ கூடாதது 
நடந்துவிட்டது. என்ன செய்யலாம்‌ என்பதை அருள்கூர்ந்து 
உணர்ச்சி வசப்படாமல்‌ சொல்லுங்கள்‌. 

சோழ நாட்டிற்கு ஏதோ கெட்டகாலம்‌ வந்து விட்டது 
என்றார்‌ ஒரு முதியவர்‌ அழுதுகொண்டே. அவரை உட்காருமாறு 
பல்லவராயர்‌ கையைக்‌ காட்டி விட்டுப்‌ பேசினார்‌: 


ஆம்‌. சோழநாட்டிற்கு கெட்ட காலம்‌ வந்துவிட்டது. சோழ 
நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே கெட்ட காலம்‌ வந்து 
விட்டது, ஈழத்தின்‌ கரம்‌ ஓங்கி விட்டது. ஈழ சேனாபதிகள்‌ 
இன்னும்‌ தமிழ்‌ மண்ணில்தான்‌ இருக்கிறார்கள்‌. என்னுடைய கண்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 337 


எதிரில்‌ இந்த தமிழ்நாடு அழிய வேண்டுமா?” பல்லவராயர்‌ 
அழுதவண்ணம்‌ கண்ணீர்‌ விட்டார்‌. 

இச்சமயத்தில்‌ ஒரு யவன சேவகன்‌ உள்ளே வந்தான்‌. 
தொலைவில்‌ நின்று கொண்டு மகாமந்திரியாருக்கு வணக்கம்‌ 
செலுத்தினான்‌. சிரம்‌ தாழ்த்தி வணங்கினான்‌. ஏதேனும்‌ 
முக்கியமாக செய்தி இல்லாவிட்டால்‌ சபை கூடியிருக்கும்போது 
உள்ளே யாரும்‌ வரமாட்டார்கள்‌. அவன்‌ அப்பொழுது வந்ததில்‌ 
ஏதோ முக்கியத்துவம்‌ இருக்கலாம்‌ என்று பல்லவராயர்‌ 
நினைத்தார்‌. தலையசைத்து அவனை அருகில்‌ அழைத்தார்‌. அவன்‌ 
பயபக்தியோடு அவரை நெருங்கி வந்தான்‌. அவருடைய காதருகில்‌ 
பணிவோடு ஏதோ கூறினான்‌ பல்லவராயர்‌ அவனிடம்‌ 
மறுமொழி கூறினார்‌. அவன்‌ அவ்விடத்தை விட்டு அப்பால்‌ 
சென்றுவிட்டான்‌. மீண்டும்‌ அவர்‌ தன்னுடைய உரையைத்‌ 
தொடர்ந்தார்‌. 

'சபையோர்களே, நமக்கு எதிர்பாராத செய்தி ஒன்று 
இப்பொழுது கிட்டியுள்ளது. நம்மைச்‌ சந்தித்து பேச ஒரு 
விருந்தினர்‌ வந்திருக்கிறார்‌ அவரை இங்கு அழைக்கலாமா 
என்பதை நீங்கள்தான்‌ சொல்ல வேண்டும்‌. 

“வந்திருப்பவர்‌ யார்‌ என்பதை அமைச்சர்‌ தலைவர்‌ 
சொல்லவில்லையே! அவர்‌ முக்கியமானவராகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று நினைக்கிறோம்‌. இன்றேல்‌, இதற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து தாங்கள்‌ எங்களைக்‌ கலக்க வேண்டிய 
அவசியம்‌ இல்லையே! 


அம்‌. முக்கியமானவர்தான்‌. பாண்டிய நாட்டின்‌ முன்னாள்‌ 
மன்னன்‌ குலசேகர பாண்டியன்‌ வந்திருக்கிறார்‌. 


“என்ன குலசேகர பாண்டியனா? வீரபாண்டியனிடம்‌ 


தோற்று ஓடிய அந்த குலசேகர பாண்டியனா? வினா எழுந்தது. 
அதற்கு அமைச்சர்‌ தலைவர்‌ மறுமொழி கூறினார்‌: 


ஆம்‌. அவரேதான்‌. 

“அவரை இந்த சபைக்கு அழைக்கலாமா, வேண்டாமா 
என்பது சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களைத்‌ தாங்கள்‌ 
கேட்டீர்கள்‌. அனால்‌ நாங்கள்‌ கருத்துக்களை சொல்வதற்கு 
முன்னர்‌ அமைச்சர்‌ தலைவருடைய கருத்தினை அறிய 


விரும்புகிறோம்‌. 


338 ஜி. ஏ. வடிவேலு 


குலசேகர பாண்டியனை இந்த சபைக்கு அழைக்கலாம்‌ 
என்பதே என்னுடைய கருத்து. அவர்‌ எதற்காக வந்திருக்கிறார்‌, 
என்ன சொல்லப்‌ போகிறார்‌ என்பதையெல்லாம்‌ கேட்பதில்‌ 
தவறு ஒன்றும்‌ இல்லை. 

அமைச்சர்‌ தலைவருடைய கருத்தை நாங்கள்‌ ஏற்கிறோம்‌. 
அவரை அழைக்கலாம்‌ என்பதே எங்களுடைய கருத்து. 
ஏககாலத்தில்‌ பலர்‌ இதே மறுமொழியைக்‌ கூறினார்கள்‌. 
அனைவரும்‌ பாண்டியனைச்‌ சபைக்கு அழைப்பதை 
ஆமோதித்தார்கள்‌. 

சிறிது நேரத்தில்‌ பாண்டிய நாட்டின்‌ முன்னாள்‌ மன்னன்‌ 
குலசேகர பாண்டியன்‌ அங்கு வந்தான்‌. அனைவரும்‌ எழுந்து 
நின்று முன்னாள்‌ பாண்டிய பூபதியை வணங்கினார்கள்‌. 
வரவேற்றார்கள்‌. குலசேகரன்‌ அவர்களுக்கு வணக்கம்‌ செய்தான்‌. 
அமைச்சர்‌ தலைவர்‌ அவனுக்கு தக்க ஆசனம்‌ அளித்து அமரச்‌ 
செய்தார்‌ குலசேகரன்‌ மகா மந்திரியாருக்கு அடுத்திருந்த 
அசனத்தைப்‌ பார்த்தான்‌. அது காலியாக இருந்தது. 

அவனுடைய மனதில்‌ ஓடிய எண்ண ஓட்டத்தைப்‌ 
பல்லவராயர்‌ புரிந்து கொண்டார்‌. எனவே அவராகவே அவனைப்‌ 
பார்த்துக்‌ கூறினார்‌: 

'குலசேகர பாண்டியரே! சோழ சக்ரவர்த்தி ஊரில்‌ இல்லை. 
பின்னர்‌ மேலும்‌ தொடர்ந்தார்‌; 

தங்களுடைய வருகையால்‌ சோழ நாடு பெருமை 
அடைகிறது. தங்களை வரவேற்கும்‌ வாய்ப்பு கிட்டியது இச்சபை 
செய்த பாக்கியம்‌. தங்களுடைய வருகையின்‌ நோக்கத்தை நாங்கள்‌ 
அறியலாமா?” பல்லவராயரின்‌ இந்த நேரடியான வினாவிற்கு 
குலசேகர பாண்டியன்‌ மறுமொழி கூறினான்‌: 


'சபையோர்களே, முதலில்‌ உங்கள்‌ அனைவருக்கும்‌ 
என்னுடைய நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. சோழ 
மண்டல மகாமந்திரியார்‌ உதவிகள்‌ மட்டும்‌ இல்லாதிருப்பின்‌ 
இன்று நான்‌ ஒரு மனிதனாக உலவ மாட்டேன்‌. நான்‌ பராக்கிரம 
பாண்டியனுடன்‌ போரிட்டு வெகு எளிதில்‌ மதுரை மாநகரைக்‌ 
கைப்பற்றக்‌ காரணமாக இருந்தவர்‌ சோழ அமைச்சர்‌ 
தலைவர்தான்‌. அவர்‌ செய்த அரசியல்‌ தந்திரங்களுக்கு முன்னர்‌ 
ஈழப்படைகள்‌ எதிர்‌ நிற்க இயலவில்லை. அனால்‌ பல்லவராயர்‌ 
அளித்த பாண்டியப்‌ பேரரசை இந்த சிறியவனால்‌ காப்பாற்ற 
இயலாமல்‌ போய்விட்டது என்பதை வெளிப்படையாக ஒப்புக்‌ 
கொள்கிறேன்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 339 


அச்சமயத்தில்‌ பல்லவராயர்‌ சலிப்புடன்‌ கூறினார்‌. 
“இதெல்லாம்‌ பழைய கதை” குலசேகரன்‌ தொடர்ந்தான்‌: 

புதிய நிலைமையைச்‌ சொல்லவே இங்கு வந்தேன்‌. பாண்டி 
நாட்டிற்கு மட்டுமல்ல, இன்று தமிழ்‌ மண்ணுக்கு பேராபத்து 
சூழ்ந்திருக்கிறது. இதனை நீங்கள்‌ அறியாதது அல்ல. பாண்டி 
நாட்டு போரில்‌ நான்‌ தோற்று விட்டேன்‌. வீரபாண்டியன்‌ 
வென்று விட்டான்‌. அவன்‌ அரசனாகி விட்டான்‌. நான்‌ மீண்டும்‌ 
அரசை கைப்பற்ற முயன்று வருகிறேன்‌. 


“அதற்கு உங்களுடைய உதவியை நான்‌ கேட்க 
வந்திருப்பதாக அருள்கூர்ந்து யாரும்‌ நினைக்க வேண்டாம்‌. இது 
அரசு பிடிக்கும்‌ போட்டி என்று நினைக்க வேண்டாம்‌. இது 
தாயாதிகள்‌ சச்சரவு அல்ல. இப்பொழுது நடப்பது தமிழ்‌ 
மண்ணிற்கும்‌, அயல்நாடான ஈழ மண்ணிற்கும்‌ நடக்கும்‌ போர்‌. 
இது இரு நாடுகளுக்கும்‌ நடக்கும்‌ போர்‌ ஏன்‌? இரு 
இனங்களுக்கும்‌ நடக்கும்‌ போர்‌. 

நான்‌ வீரபாண்டியனிடம்‌ தோற்கவில்லை. அவன்‌ எனக்கு 
எம்மட்டு? அவனை வீழ்த்துவது எனக்கு எளிது. மக்களும்‌ என்‌ 
பக்கமே இருக்கிறார்கள்‌. என்னை உண்மையில்‌ 
தோற்கடித்தவர்கள்‌ ஈழநாட்டு சேனாதிபதிகள்‌ தான்‌. என்னை 
ரஜினாவில்‌ முறியடித்த ஈழ தளபதிகளான இலங்காபுரியும்‌, 
சகத்விஜய தண்டநாயகனும்‌ சாதாரணமானவர்கள்‌ அல்ல. தமிழக 
மண்‌ முழுவதையும்‌ ஈழத்தின்‌ காலடிக்கு கொண்டு போகாமல்‌ 
தமிழகத்தை விட்டு நகர மாட்டோம்‌ என்ற உறுதியுடன்‌ அவர்கள்‌ 
செயல்படுகிறார்கள்‌. 


அவர்களை இம்மண்ணிலிருந்து துரத்தியே ஆக வேண்டும்‌. 
என்னிடம்‌ இன்றும்‌ படைகள்‌ இருக்கின்றன. மக்கள்‌ செல்வாக்கு 
எனக்கு உள்ளது. ஆனால்‌ அந்த வலிமை மிக்க மனிதப்‌ பேய்களை 
எதிர்க்க என்‌ ஒருவனால்‌ மட்டும்‌ இயலாது. நான்‌ மட்டும்‌ 
ஈடுகொடுக்க முடியாது. 


“எனவே ஈழ சேனாதிபதிகளை முறியடிக்க எனக்கு 
படைபலம்‌ கொடுத்து உதவுமாறு உங்கள்‌ அனைவரையும்‌ 
வேண்டிக்‌ கொள்கிறேன்‌. இதன்‌ மூலமாக நம்முடைய தாய்‌ 
தமிழகத்தைக்‌ காப்பாற்றக்‌ கைகொடுக்க வேண்டுகிறேன்‌. 
குலசேகரன்‌ சபையினரைக்‌ கைகூப்பி கும்பிட்டான்‌. சிறிது நேரம்‌ 
அங்கு அமைதி நிலவியது. பின்னர்‌ சோழ அமைச்சர்‌ தலைவா்‌ 
பேசினார்‌: 


340 ஜி. ஏ. வடிவேலு 


'பாண்டியரே, தாங்கள்‌ குறிப்பிட்டதில்‌ உள்ள உண்மையை 
நாங்கள்‌ மனப்பூர்வமாக உணருகிறோம்‌. இன்று தமிழகத்தில்‌ 
பரவியுள்ள நச்சுச்‌ செடியைப்‌ பற்றி எங்களுக்கு நன்றாகவே 
தெரியும்‌. துர்ப்பாக்கியவசமாக இன்று பாண்டியநாடு 
பிறநாட்டின்‌ கைப்பாவையாகி விட்டது. அது தமிழகம்‌ 
முழுவதையுமே பாதிக்கிறது. 

அனால்‌ மன்னிக்க வேண்டும்‌. தங்களுடைய நியாயமான 
வேண்டுகோளை ஏற்கும்‌ நிலையில்‌ இன்று சோழ நாடு இல்லை. 
ஈழப்படைகளுடன்‌ மோதும்‌ நிலையில்‌ இன்று எங்களுக்கு 
வலிமையில்லை. ஒரு காலம்‌ வரும்‌. அது வந்தே தீரும்‌. 
அப்பொழுது இந்த தமிழ்‌ மண்ணைக்‌ காக்க எங்களால்‌ 
இயன்றதை செய்யத்‌ தவற மாட்டோம்‌. 


பல்லவராயர்‌ இவ்வார்த்தைகளைக்‌ கூறிக்‌ கொண்டே 
சபையைப்‌ பார்த்தார்‌. அனைவரும்‌ அவர்‌ கூறியதை சிரம்‌ 
அசைத்து அமோதித்தார்கள்‌. மேல்வாரியாக, அனால்‌ நேரடியாக 
பேசவே பல்லவராயர்‌ விரும்பினார்‌. சோழ நாட்டிற்கு வந்துள்ள 
சோதனைகளைப்‌ பற்றியும்‌, அரசர்‌ காணாமல்‌ போனது பற்றியும்‌ 
குலசேகர பாண்டியனுக்கு கூறிக்‌ கொண்டு இருப்பதில்‌ என்ன 
பயன்‌ இருக்கிறது? இந்த நேரடியான மறுமொழியை குலசேகர 
பாண்டியன்‌ எதிர்பார்க்கவில்லை. எனவே மீண்டும்‌ தயங்கிக்‌ 
கொண்டே மொழிந்தான்‌: 


மகாமந்திரியாரே!' 


அம்‌. குலசேகர பாண்டியரே, இதுதான்‌ எங்களுடைய 
முடிவு. நான்‌ தங்களுடன்‌ சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை. 
காலம்‌ மாறும்‌, நோயாளி திடகாத்திரன்‌ ஆவான்‌. பலமற்றவன்‌ 
பலசாலியாவான்‌. காலம்‌ வரும்போது தமிழ்மண்ணைக்‌ 
காப்பாற்ற வேண்டிய கடமையைச்‌ செய்ய நாங்கள்‌ தவற 
மாட்டோம்‌ பல்லவராயர்‌ சபையோரைப்‌ பார்த்துக்‌ கூறினார்‌: 


உங்களுடைய கருத்து என்ன என்பதைச்‌ சொல்லுங்கள்‌. 
இதில்‌ தயக்கம்‌ வேண்டாம்‌. குலசேகர பாண்டியர்‌ நம்முடைய 
நண்பர்‌ எனவே நேரடியாகவே நம்முடைய நிலையைச்‌ 
சொல்லுவதுதான்‌ நம்‌ அனைவருக்கும்‌ சிறந்தது. 

'மகாமந்திரியார்‌ கருத்துதான்‌ எங்களுடைய கருத்து. 
அதுவே எங்கள்‌ கருத்து. ஏககாலத்தில்‌ அனைவரும்‌ கூறினார்கள்‌. 
அக்கருத்தை எதிர்த்து யாருமே பேசவில்லை. அதனை குலசேகர 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 341 


பாண்டியன்‌ கவனித்தான்‌. தன்னுடைய அசனத்திலிருந்து எழுந்து 
நின்றான்‌. அனைவரையும்‌ பார்த்துக்‌ கைகூப்பினான்‌. 

உங்கள்‌ அனைவருக்கும்‌ என்னுடைய நன்றி. எல்லாம்‌ அந்த 
சொக்கநாதன்‌ விட்ட வழியே நடக்கும்‌. நான்‌ போய்‌ வருகிறேன்‌. 

குலசேகரன்‌ மீண்டும்‌ அனைவருக்கும்‌ வணக்கம்‌ 
செலுத்தினான்‌. அனைவரும்‌ எழுந்து நின்று பதில்‌ வணக்கம்‌ 
செய்தார்கள்‌. அவன்‌ அவ்விடம்‌ விட்டு அகன்றான்‌. 

குலசேகர பாண்டியன்‌ அந்த சபா மண்டபத்தின்‌ பிரதான 
வாயிலை விட்டு வெளியேறிய அதே நேரத்தில்‌ அவனைக்‌ கடந்து 
ஒருவன்‌ வேகமாக உள்ளே வந்தான்‌. மூச்சு வாங்க வேகமாக 
உள்ளே வந்த சித்தன்‌ வாயிற்படி. அருகிலேயே தலை தாழ்த்திக்‌ 
கொண்டு நின்றான்‌. அவனை மகா மந்திரியார்‌ பார்த்துவிட்டார்‌. 
அவருடைய முகம்‌ மலர்ந்தது. ஏதேனும்‌ நல்ல செய்தி மன்னரைப்‌ 
பற்றி கொண்டு வந்திருப்பானா என்ற ஆர்வத்தோடு அவனைப்‌ 
பார்த்தார்‌. இருவருடைய கண்களும்‌ சந்தித்தன. 

சித்தனுடைய குறிப்பை உணர்ந்து கொண்ட மகா 
மந்திரியார்‌, அவன்‌ நின்று கொண்டு இருந்த இடத்திற்கு தாமே 
நடந்து சென்றார்‌. தம்முடன்‌ அவன்‌ ஏதோ பேச விரும்புகிறான்‌, 
மற்றவர்‌ முன்னிலையில்‌ அந்த செய்தியைச்‌ சொல்ல அவன்‌ 
விரும்பவில்லை என்பதைப்‌ பல்லவராயர்‌ உணர்ந்துக்‌ 
கொண்டார்‌. எனவே அவரே அவனிடம்‌ சென்றார்‌. 


சித்தன்‌ மகாமந்திரியார்‌ காதருகில்‌ ஏதோ கூறினான்‌. 
அதனைக்‌ கேட்டு அவர்‌ முகம்‌ மாறியது. நெற்றி சுருங்கியது. 
அதில்‌ சிந்தனை ரேகைகள்‌ ஒளிர்விட்டன. பெருமூச்சு விட்டார்‌. 
உணர்வற்று யந்திரம்போல மெதுவாக நடந்து வந்து அவருடைய 
அசனத்தில்‌ அமர்ந்தார்‌ அவர்‌ நடந்து வரும்போது 
தள்ளாடியதைப்‌ பார்த்த சபையோர்கள்‌ அவர்‌ கீழே 
விழுந்துவிடுவாரோ என அஞ்சினார்கள்‌. ஏதோ கவலை 
அளிக்கும்‌ செய்தி கிடைத்திருக்கிறது என நினைத்து 
ஏங்கினார்கள்‌. திருச்சிற்றம்பலமுடையார்‌ மெதுவாக எழுந்தார்‌. 
தாம்‌ கீழே விழாதிருக்க ஆசனத்தை ஒரு கையால்‌ தாங்கிக்‌ 
கொண்டு மெதுவாகச்‌ பேசினார்‌: 


'சபையோர்களே, இன்று இதற்குமேல்‌ நான்‌ பேசும்‌ 
நிலைமையில்‌ இல்லை. மன்னிக்க வேண்டும்‌. இச்சபை இத்துடன்‌ 
கலைகிறது. திடீரென்று எந்த முடிவும்‌ எடுக்காமல்‌ நாம்‌ கலைய 
வேண்டி நேரிட்டதற்காக வருந்துகிறேன்‌. உங்களையெல்லாம்‌ 


342 ஜி. ஏ. வடிவேலு 


நான்‌ பணிவோடு வேண்டுவது ஒன்றுதான்‌. அனைவரும்‌ 
அரண்மனையிலேயே இருக்க வேண்டும்‌. வெளியில்‌ செல்லக்‌ 
கூடாது. மற்றவை பின்னர்‌ பேசலாம்‌. 


பல்லவராயர்‌ அனைவரையும்‌ பார்த்து கைகூப்பினார்‌. 
சபையோர்‌ எழுந்து பதில்‌ வணக்கம்‌ செய்தார்கள்‌. 
அவ்விடத்தைவிட்டு அமைதியாக வெளியேறினார்கள்‌. 


ஏதோ பெரும்‌ விபரீதமான செயல்‌ நடந்துவிட்டி ருக்கிறது. 
இல்லாவிட்டால்‌ காரணம்‌ கூட சொல்லாமல்‌ பல்லவராயர்‌ 
சபையைக்‌ கலைத்திருக்க மாட்டார்‌. அவர்‌ முகத்தில்‌ தென்பட்ட 
வேதனை, அவருடைய குரலில்‌ தென்பட்ட சோகம்‌ பேராபத்து 
ஏற்பட்டி ருக்கிறது என்பதைப்‌ பறைசாற்றுகின்றது. 
அப்படியானால்‌ அந்த அபத்து என்ன? மன்னருக்கு ஏதாவது? 

இந்த வினா அனைவரின்‌ உள்ளங்களிலும்‌ எழுந்தது. அது 
அப்படியே பெருத்து, பெருத்து விண்ணை முட்டிக்‌ கொண்டு 
பூதாகரமாக எதிரில்‌ நின்றது. 


இலச்சினையைக்‌ காணோம்‌ 


சோ ம சபா மண்டபத்தை விட்டு எல்லா சிற்றரசர்களும்‌, 
மற்றவர்களும்‌ வேதனையோடு வெளியேறி விட்டார்கள்‌. ஆனால்‌ 
அமைச்சர்‌ தலைவர்‌ அசனத்தை விட்டு எழவேயில்லை. தமது 
இருக்கையில்‌ அமர்ந்தவாறே தலை சாய்த்துக்‌ கொண்டு கண்களை 
மூடிய வண்ணம்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்திருந்தார்‌. அவருடைய 
கம்பீரமான வதனம்‌ கருகி, வாடி பொலிவற்று இருந்தது. 
திடீரென பல ஆண்டுகளைத்‌ தாண்டி கிழடு தட்டியவர்‌ போலத்‌ 
தென்பட்டார்‌. 

சித்தன்‌ அவருக்கு எதிரில்‌ அப்படியே வந்து சிரம்‌ தாழ்ந்து 
நின்றான்‌. அவன்‌ வாய்‌ திறந்து பேசவேயில்லை. நின்றவன்‌ 
நின்றபடியே இருந்தான்‌. அவர்‌ மெதுவாகக்‌ கண்களைத்‌ திறந்தார்‌. 
எதிரில்‌ நின்றிருந்த சித்தனைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌: 

சித்தா என்ன சொன்னாய்‌? இப்படியும்‌ இந்த நாட்டின்‌ 
கதி ஆகவேண்டுமா? என்னுடைய காலத்தில்‌ என்‌ கண்‌ 
எதிரிலேயே இந்தக்‌ கொடுமைகள்‌ நேர வேண்டுமா? இறைவா? 
நான்‌ என்ன பாவம்‌ செய்தேன்‌?” இவ்வார்த்தைகளைக்‌ கூறிய 
அவர்‌ சிறிது நேரம்‌ வாளாவிருந்தார்‌. சித்தனுடைய முகத்தை 
வெறிக்க வெறிக்கப்‌ பார்த்தார்‌. அவருடைய கண்களில்‌ நீர்‌ 
முட்டிக்‌ கொண்டு இருந்தது. மீண்டும்‌ அவரே பேசினார்‌: “சித்தா, 
நடந்ததை விவரமாகச்‌ சொல்‌. 


சித்தன்‌ தான்‌ இராசாதிராசனைப்‌ புரவியில்‌ தொடர்ந்து 
சென்றது முதல்‌ நடந்த அனைத்தையும்‌ விவரமாகக்‌ கூறினான்‌. 
மேலும்‌ தொடர்ந்தான்‌: 

'பிரபு! நம்முடைய மன்னர்‌ அந்த நிலையிலும்‌ கலங்காது 
சிங்கமாகத்‌ திகழ்கிறார்‌. அவர்‌ சோழ வம்சத்தில்‌ தோன்றிய 
அடலேறு என்பதைக்‌ காட்டி விட்டார்‌ அனால்‌ நமது 


344 ஜி. ஏ. வடிவேலு 


மன்னர்பிரானுக்கு எந்த நேரத்திலும்‌ பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. 
அங்குள்ள நிலைமைகள்‌ வேதனை அளிக்கின்றன. 
திருக்கோவிலூர்‌ மலையமான்‌ மகள்‌ கூறியதைப்‌ பார்க்கும்போது 
நாம்‌ மீண்டும்‌ அரசரைக்‌ காண இயலும்‌ என்று எனக்குத்‌ 
தோன்றவில்லை. அவருடைய உயிருக்கு நாள்‌ கணித்து 
விட்டார்கள்‌. அவரை பலி இடத்தான்‌ போகிறார்கள்‌.' 


சித்தா, என்ன சொன்னாய்‌? யாரிடம்‌ பேசுகிறாய்‌ என்பதை 
நினைவில்‌ வைத்துக்‌ கொள்‌. நான்‌ இந்த சோழ மண்டலத்தின்‌ 
பிரதான அமைச்சன்‌ மட்டுமல்ல, சேனைத்‌ தலைவன்‌. அதற்கும்‌ 
மேலாக இந்த மண்ணின்‌ மைந்தன்‌. சோழ மன்னர்‌ மடிவதைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு இக்கரங்கள்‌ பூப்பறித்துக்‌ கொண்டு 
இருக்காது. ஏன்‌ மீண்டும்‌ மன்னனைக்‌ காண இயலாது? 
சோழநாடு இன்னும்‌ முழுக்க, முழுக்க கோழைகள்‌ நிரம்பியதாக 
மாறிவிடவில்லை. அதன்‌ வீரம்‌ செத்துவிடவில்லை. இன்னும்‌ 
இங்கு வீரப்புதல்வார்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்பதை இதோ 
காட்டுகிறேன்‌. கம்பீரமாக, கோபமாகப்‌ பேசிய பல்லவராயர்‌ 
சித்தனை முறைத்துப்‌ பார்த்தார்‌. மிடுக்குடன்‌ அசனத்திலிருந்து 
எழுந்து நின்றார்‌. வலது கை அள்காட்டி விரலால்‌ தம்முடைய 
ம்சையைத்‌ தடவிக்‌ கொண்டே கனமான குரலில்‌ கூறினார்‌: 


யாரங்கே, இந்தச்‌ செய்தியை உடனே போய்ச்‌ 
சொல்லுங்கள்‌. மீண்டும்‌ மந்திராலோசனை சபை நான்காம்‌ 
யாமத்தின்‌ துவக்கத்தில்‌ இதே இடத்தில்‌ கூடும்‌. உடனே 
சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல்‌ கொடுங்கள்‌. முதலமைச்சர்‌ 
முகத்திலே கோபம்‌ வெடித்தது. கண்களிலே தீப்பொறிகள்‌ 
பறந்தன. அவரைப்‌ பார்த்த சித்தன்‌ பயந்து நடுங்கிவிட்டான்‌. 
அவர்‌ அத்தகைய கோபம்‌ கொண்டதை அவன்‌ பார்த்தது 
அதுதான்‌ முதல்‌ தடவையாகும்‌. 

அன்று பகல்‌ நான்காம்‌ யாமத்தின்‌ துவக்க நேரம்‌. மீண்டும்‌ 
மந்திராலோசனை சபை அதே மண்டபத்தில்‌ கூடியது. 
அனைவரும்‌ வந்திருந்தார்கள்‌ அவர்கள்‌ யூகித்தது 
உண்மையாகிவிட்டது. ஏதோ மிகவும்‌ முக்கியமான செய்தி 
இருக்க வேண்டும்‌. இன்றேல்‌ மகாமந்திரியார்‌ திடீரென சபையைக்‌ 
கலைக்க மாட்டார்‌; என்ன நடந்ததோ என சபையோர்‌ 
சிந்தனையில்‌ அழ்ந்துவிட்டார்கள்‌. மகாமந்திரியார்‌ முகத்தையே 
உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டு இருந்தார்கள்‌. என்ன செய்தி 
அவரிடமிருந்து வரப்‌ போகிறதோ என்று ஏக்கத்துடன்‌ அவரை 
நோக்கினார்கள்‌. அப்பொழுது அவர்‌ எழுந்து தாழ்ந்த குரலில்‌ 
வருத்தத்தோடு பேசினார்‌: 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 345 


'சிற்றரசர்களே, நாடு காவல்‌ அதிகாரிகளே, மற்றும்‌ 
கூடியுள்ள பெரியோர்களே! சபையைக்‌ கலைத்துவிட்டு மீண்டும்‌ 
திடீரென அதனைக்‌ கூட்டி இருப்பது உங்கள்‌ அனைவருக்கும்‌ 
வியப்பு அளிக்கும்‌. அது இயல்பே. நான்‌ இந்த அவசரக்‌ 
கூட்டத்தைக்‌ கூட்டக்‌ காரணம்‌ உங்கள்‌ அனைவருக்கும்‌ ஒரு 
வேதனையான செய்தியைச்‌ சொல்லுவதற்காகவே, அனைவரும்‌ 
மனதைத்‌ திடப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. நம்முடைய அரசர்‌. 
அரசர்‌. 

“சொல்லுங்கள்‌. அரசருக்கு என்ன? அமைச்சர்‌ தலைவரே, 
சீக்கிரம்‌ சொல்லுங்கள்‌. நம்முடைய அரசர்‌ உயிருக்கு ஏதாவது 
ஆபத்தா?” பதட்டத்தோடு ஏககாலத்தில்‌ பல குரல்கள்‌ கேட்டன. 
அங்கு பேரிரைச்சல்‌ ஏற்பட்டது. அமைச்சர்‌ தலைவர்‌ உயிரற்ற 
குரலில்‌ கூறினார்‌: 


“சோழ மன்னர்‌ இராசாதிராசன்‌ வீரபாண்டியனிடம்‌ 
சிறைபட்டுள்ளார்‌! 


“என்ன, என்ன சொன்னீர்கள்‌? அற்பன்‌ வீர பாண்டியன்‌ 
நம்முடைய மாமன்னரை சிறைபிடித்து விட்டானா? 
உண்மைதானா இது? இது சரியான தகவல்தானா? நம்ப 
முடியவில்லையே! எங்களுடைய செவிகள்‌ எங்களை 
ஏமாற்றவில்லையே! ஏககாலத்தில்‌ எல்லோரும்‌ வினாக்களைத்‌ 
தொடுத்தார்கள்‌. பல்லவராயர்‌ மீண்டும்‌ கூறினார்‌: 


அம்‌. இச்செய்தியை நம்புவது கடினம்தான்‌. ஆனால்‌ இது 
உண்மை. இந்த வீரபாண்டியனைப்‌ போல ஆயிரம்‌ அற்பர்கள்‌ 
ஒன்றுபட்டாலும்‌ நம்முடைய மாமன்னரை அசைக்க முடியாது. 
அனால்‌ அந்த நயவஞ்சகன்‌ சூழ்ச்சி செய்து அரசரைச்‌ சிறையில்‌ 
அடைத்து விட்டான்‌. 

அப்படியா! 

ஆம்‌. நமது மன்னர்‌ மதுரைக்கு அடுத்துள்ள 
திருமாலிருஞ்சோலையில்‌ இருக்கும்‌ ஒரு குகையில்‌ சிறை 
வைக்கப்பட்டி ருக்கிறார்‌. 

'எங்களால்‌ பொறுக்க இயலவில்லை, அமைச்சர்‌ தலைவரே! 

“அதோடு மட்டுமல்ல, இன்னும்‌ வேதனையான செய்தி 
இருக்கிறது. மனதைத்‌ திடப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. நம்முடைய 
மன்னரை தேவதைக்கு நரபலி இடப்போகிறார்களாம்‌. நாளும்‌ 
நிர்ணயித்து விட்டார்கள்‌. 


346 ஜி. ஏ. வடிவேலு 


என்ன சொன்னீர்கள்‌? நமது மாமன்னரை அந்த அற்பப்‌ 
பாண்டிச்‌ சிறுவன்‌ நரபலி இடப்‌ போகிறானா? சபாஷ்‌! அதனைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு நாம்‌ பூப்பறித்துக்‌ கொண்டு இருப்போமா? 
இப்பொழுதே புறப்படுவோம்‌. பாண்டி நாட்டை நோக்கி பறந்து 
ஓடுவோம்‌. நம்முடைய அரசரை பலியிடுவதாகக்‌ கூறிய அந்த 
வீரபாண்டியனை அதே தேவதைக்குப்‌ பலியிடுவோம்‌. 
அவனுடைய சதையையும்‌, இரத்தத்தையும்‌ நாய்‌, நரி, கழுகுகளுக்கு 
விருந்தாகப்‌ படைப்போம்‌. அனைவரும்‌ வெறிகொண்டு 
எழுந்துவிட்டார்கள்‌. அங்கு அமைதி குலைந்தது. பேரிரைச்சல்‌ 
ஏற்பட்டது. அவரவர்கள்‌ நினைத்தபடி பேசவும்‌, சூளுரைக்கவும்‌ 
ஆரம்பித்து விட்டார்கள்‌. அனைவரையும்‌ அமருமாறு 
பல்லவராயர்‌ வேண்டினார்‌. அப்பொழுது ஒருவர்‌ கூறினார்‌: 


'அமருவதா? இனி நாம்‌ அமரப்‌ போவது அந்த பாண்டிச்‌ 
சிறுவனின்‌ சிரத்தைக்‌ கொய்த பின்னர்தான்‌, அமைச்சர்‌ 
தலைவரே! இனி பேசிக்‌ காலத்தை வீணாக்க வேண்டாம்‌. 
ஆணையிடுங்கள்‌. இப்பொழுதே புறப்படுவோம்‌. அந்த அற்பனின்‌ 
தலையை வெட்டி வீழ்த்துவோம்‌. 


“ஆம்‌. அதுவே எங்கள்‌ ஏகமனதானக்‌ கருத்து!” என்று 
எல்லோரும்‌ பேசினார்கள்‌. பல்லவராயர்‌ கூறினார்‌: 


‘அருள்கூர்ந்து அனைவரும்‌ அமருங்கள்‌. நான்‌ 
சொல்லுவதற்கு செவி சாயுங்கள்‌. உணர்ச்சி மிகுதியால்‌ நாம்‌ 
அத்திரப்பட்டு விடக்கூடாது. அத்திரம்‌ அறிவை மறைத்துவிடும்‌. 
உணர்ச்சிகள்‌ உண்மையை அழுத்தி விடும்‌. 

என்ன சொல்லுகிறீர்கள்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ அவர்களே? 
குருக்ஷேத்திரத்தில்‌ கீதை உபதேசம்‌ செய்கிறீர்களா?” கோபத்தோடு 


ஒருவர்‌ பல்லவராயரைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. 


நான்‌ உபதேசம்‌ செய்யவில்லை. அதற்கான தகுதியும்‌ 
எனக்கு இல்லை என்பதை நான்‌ அறிவேன்‌. அப்படிப்‌ 
பார்த்தாலும்‌ குருக்ஷேத்திரத்தில்‌ கண்ணன்‌ செய்த உபதேசம்‌ 
அர்ஜுனனை சும்மா இருக்குமாறு கோரவில்லை. 
போரிடுமாறுதான்‌ அவனைத்‌ தூண்டுகிறது. இங்குதான்‌ நான்‌ 
சொல்ல வந்தது நம்முடைய வலிமை என்ன, ஈழ, பாண்டியப்‌ 
படைகளின்‌ வலிமை என்ன? நாம்‌ அவர்களைத்‌ தாக்குவது எளிது. 
அனால்‌ இன்றுள்ள நிலையில்‌ அவர்களுக்கு ஈடுகொடுக்க 
இயலுமா? இவற்றை எல்லாம்‌ யோசித்துப்‌ பாருங்கள்‌என்றுதான்‌ 
சொல்ல வந்தேன்‌.' மெதுவாகக்‌ கூறினார்‌ பல்லவராயர்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 347 


“அப்படியானால்‌ எங்களைச்‌ சும்மா இருக்கச்‌ 
சொல்கிறீர்களா? நம்முடைய மன்னரை வீரபாண்டியன்‌ 
பலியிடுவதைப்‌ பார்த்துக்‌ கொண்டு கைகட்டிக்‌ கொண்டு 
இருக்கும்படி.ச்‌ சொல்கிறீர்களா? எங்களுக்கு மன்னன்‌ உயிர்தான்‌ 
பெரிது. இந்த மண்ணின்‌ மானம்தான்‌ பெரிது. சக்தியைப்‌ பற்றி 
எங்களுக்கு கவலையில்லை. வெற்றியும்‌ தோல்வியும்‌ வீரனுக்கு 
அழகு. வெற்றிவேல்‌! இவ்வாறு ஒருவர்‌ கூறினார்‌. 

“வீரவேல்‌! மற்றவர்கள்‌ அதனைத்‌ தொடர்ந்து கூறினார்கள்‌. 


பலரும்‌ வெறிகொண்டு கொதிப்புடன்‌ பேசத்‌ 
தொடங்கினார்கள்‌. பாண்டி நாட்டுடன்‌ மோதத்‌ துடித்தார்கள்‌. 
வயதாகிவிட்டதால்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ பின்வாங்குகிறார்‌ என 
ஓரிருவர்‌ பல்லவராயரைப்‌ பார்த்து ஏளனமாக பேசினார்கள்‌. 
அங்கு அமைச்சர்‌ தலைவர்‌ கூறியதை அமோதிக்க ஒருவர்கூட 
இல்லை. பல்லவராயர்‌ பேசினார்‌: 


'சபையோர்களே, நான்‌ உரைப்பதை சற்று அமைதியோடு 
கேளுங்கள்‌. நான்‌ உங்களுடைய கருத்துக்கு மாறுபட்டவன்‌ அல்ல. 
நீங்கள்‌ பிறந்த இதே சோழ மண்ணில்தான்‌ நானும்‌ பிறந்து 
வளர்ந்தவன்‌. உங்களுடைய உறுதியைச்‌ சோதித்து அறியவே 
தயக்கம்‌ காட்டுவது போலப்‌ பேசிப்‌ பார்த்தேன்‌. நீங்கள்‌ 
அனைவரும்‌ ஓரே கருத்துடன்‌ இருப்பதை அறிய மெத்த மகிழ்ச்சி. 

“உண்மை சொல்லப்‌ போனால்‌ இச்சபை கூடுவதற்கு 
முன்பாகவே படைகளை அணிவகுத்து நிற்கச்‌ செய்யுமாறு 
படைத்தலைவர்களுக்கு ஆணை அனுப்பிவிட்டேன்‌. எல்லா 
ஏற்பாடுகளும்‌ முடிந்துவிட்டன. இன்று இரவு கடைசி யாமத்தில்‌ 
பாண்டி நாட்டை நோக்கி சோழப்‌ படைகள்‌ புறப்படும்‌. 
சிற்றரசர்களும்‌, நாடு காவல்‌ அதிகாரிகளும்‌ இப்பொழுதே 
அவரவர்களுடைய இடங்களுக்குப்‌ புறப்பட வேண்டும்‌. 
தங்களுடைய படைகள்‌ அனைத்தையும்‌ திரட்டிக்‌ கொண்டு வந்து 
நாளை மறுநாள்‌ இரவு வெள்ளாற்றங்கரையில்‌ என்னுடன்‌ சேர 
வேண்டும்‌. நம்முடைய படைகளுக்கு நானே தலைமை வகித்துச்‌ 


செல்கிறேன்‌. 
என்ன, மகாமந்திரியாரே தலைமை ஏற்கிறாரா?” 


ஆம்‌. 

இந்தப்‌ பதில்‌ அங்கு குழுமியிருந்த அனைவருக்கும்‌ 
அளவற்ற உற்சாகத்தை அளித்தது. அவர்களுடைய உற்சாகமும்‌, 
யுத்த வெறியும்‌ எல்லையை மீறியது. 'நாவலோ, நாவல்‌ என்று 


346 ஜி. ஏ. வடிவேலு 


போர்வீரர்களைப்‌ போல சிற்றரசர்களே ஒலி எழுப்பத்‌ துவங்கி 
விட்டார்கள்‌. 

'இந்த சபை இத்துடன்‌ கலைகிறது' என்றார்‌ பல்லவராயர்‌. 
அனைவரும்‌ விரைந்து மிடுக்குடன்‌ வெளியேறினர்‌. அப்பொழுது 


இரவு முதல்‌ யாமம்‌ முடிவுற்றதை அறிவிக்கும்‌ மணியோசை 
அங்கு மெதுவாக கேட்டது. 

பல்லவராயர்‌ மட்டும்‌ ஆசனத்திலேயே அமர்ந்திருந்தார்‌. 
அவருடைய குறிப்புணர்ந்த சித்தன்‌ அருகில்‌ வந்து நின்றான்‌. 
சித்தா, நீ போய்‌ குலசேகர பாண்டியனை அழைத்து வா,” என 
ஆணையிட்டார்‌ மகாமந்திரியார்‌. 


குலசேகர பாண்டி யன்‌ மீண்டும்‌ அங்கு வந்தான்‌. அவனுடன்‌ 
சில செய்திகளைப்‌ பல்லவராயர்‌ தனியாகப்‌ பேசினார்‌. 
குலசேகரனுக்கு எதிர்பாராத வெற்றி இது. சோழர்‌ உதவி 
கிடைக்காது என்று.சோகத்துடன்‌ அவன்‌ புறப்படத்‌ தயாராகிக்‌ 
கொண்டு இருந்தான்‌. அந்நிலையில்‌ மகாமந்திரியார்‌ அவனை 
அழைத்து உதவி செய்வதாகக்‌ கூறினார்‌. அதுமட்டுமல்ல, அவரே 
தலைமை தாங்கி போருக்குப்‌ புறப்பட்டு வருவதாகவும்‌ 
கூறிவிட்டார்‌. இது அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை 
அளித்தது. 

மந்திராலோசனை சபை போரைப்பற்றி முடிவு செய்த சில 
நொடிகளில்‌ அந்தச்‌ செய்தி காட்டுத்‌ தீ போல பழையாறை நகர்‌ 
எங்கும்‌ பரவிவிட்டது. அதுவும்‌ அன்று இரவே படை 
பாண்டிநாட்டை நோக்கிப்‌ பாயப்‌ போகிறது என்ற செய்தி 
எங்கும்‌ பரபரப்புடன்‌ பேசப்பட்டது. மக்கள்‌ கூட்டம்‌ 
கூட்டமாகப்‌ போரைப்‌ பற்றியே பேசினர்‌. அன்று இரவு 
அந்நகரில்‌ துஞ்சினோர்‌ யாருமேயில்லை. எங்கு நோக்கினும்‌ 
அங்கு எக்களிப்பு பேச்சுக்கள்‌; விவாதங்கள்‌; வெற்றி முழக்கங்கள்‌. 
நகரெங்கும்‌ கலகலப்பாக இருந்தது. 

திருச்சிற்றம்பலமுடையாருக்கு அன்று இரவு 
உறக்கமேயில்லை. இனி அவருக்கு ஏது உறக்கம்‌? எல்லா படை 
வீடுகளுக்கும்‌ தாமே நேரில்‌ சென்றார்‌ படைகளைத்‌ 
தயார்படுத்தினார்‌. நான்கு படை வீடுகளைச்‌ சேர்ந்தவர்களும்‌ 
பாண்டிய நாட்டுடன்‌ போர்‌ என்ற செய்தியைக்‌ கேட்டு 
கரைகடந்த ஆர்வம்‌ காட்டினர்‌. அவரவர்களின்‌ தகுதிக்கும்‌, 
ஆற்றலுக்கும்‌ தக்க பொறுப்புகளைப்‌ பல்லவராயர்‌ 
ஒப்படைத்தார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 349 


வேதத்தினுடைய ஆற்றலில்‌ பல்லவராயருக்கு 
எப்பொழுதுமே மிகுந்த நம்பிக்கை உண்டு. அவனை நன்கு 
பயன்படுத்தும்‌ நேரம்‌ நெருங்கிவிட்டது. சில முக்கியமான 
பொறுப்புகளை அவனிடம்‌ ஓப்படைக்கத்‌ திட்டமிட்டார்‌. அவன்‌ 
ஏன்‌ தென்படவில்லை! போர்ச்‌ செய்தி இன்னும்‌ அவனுக்கு 
எட்டவில்லையா? அழ்ந்து உறங்கிக்‌ கொண்டு இருக்கிறானா என 
பல்லவராயர்‌ யோசித்துக்‌ கொண்டு இருந்தார்‌ அவனை 
அழைத்து வருமாறு சித்தனை அனுப்பினார்‌. 

வேதத்தை அமைக்கச்‌ சென்ற சித்தன்‌ திரும்பி வந்தான்‌. 
அவன்‌ கூறிய செய்தி அமைச்சர்‌ தலைவரை அதிரடித்தது. 
திடுக்கிட்டு நிலை கலங்கி நின்றார்‌. வேதம்‌ காணவில்லை, அவன்‌ 
எங்கோ மறைந்து விட்டான்‌. அவனுடைய உடைமைகள்‌ 
எதுவுமோ காணோம்‌. அனைத்தையும்‌ எடுத்துக்‌ கொண்டு அவன்‌ 
ஓடிவிட்டான்‌. அவனைக்‌ கண்காணிக்க திருச்சிற்றம்பலம்‌ 
ஒற்றர்களை நியமித்திருந்தார்‌. அவர்களை ஏமாற்றிவிட்டு அவன்‌ 
தப்பித்து ஓடிவிட்டான்‌. பாண்டிநாட்டுடன்‌ போர்‌ என்ற 
செய்திக்கும்‌, அதனை அறிவித்த அதே இரவில்‌ அவன்‌ 
மறைந்ததற்கும்‌ தொடர்பு இருக்க வேண்டும்‌. போர்‌ என்றவுடன்‌ 
ஏன்‌ அவன்‌ ஓட வேண்டும்‌? நிச்சயமாக அவன்‌ கோழையல்ல. 
அப்படியாயின்‌ அவன்‌ எதிரிகளுடைய உளவாளியா? 
பாண்டியர்களின்‌ ஒற்றனா? ஏக்கத்தோடு திருச்சிற்றம்பலம்‌ 
சிந்தித்துக்‌ கொண்டு இருந்தார்‌. 

சித்தன்‌ அவருக்கும்‌ கூறாது வெளியில்‌ சென்றான்‌. 


சோழ நாட்டின்‌ பலவீனங்களை நன்கு வேதம்‌ தெரிந்து 
கொண்டான்‌; அவற்றையெல்லாம்‌ எதிரியினிடம்‌ கூறப்‌ 
போகிறான்‌, அந்த துரோகி; அவனை நல்லவன்‌ என்று நம்பியது 
எத்தகைய மாபெரும்‌ தவறு! பல்லவராயர்‌ வேதனையோடு 
சிந்தனையை ஓடவிட்டார்‌. 

அவ்வமயம்‌ அவசரமாக வெளியில்‌ சென்ற சித்தன்‌ மீண்டும்‌ 
அங்கு வந்தான்‌. வந்தவுடன்‌ பரபரப்பான செய்தி ஒன்றைக்‌ 
கூறினான்‌. அச்செய்தி பல்லவராயருக்கு பெரும்‌ அதிர்ச்சி 
அளித்தது. 

சித்தன்‌ பத்திரமாகப்‌ பாதுகாத்து வைத்திருந்த மீன்‌ சின்னம்‌ 
பொறித்த பாண்டிநாட்டு இலச்சினையைக்‌ காணோம்‌! 


கல்வெட்டு சொல்லும்‌ கதை 


சோ ழ சக்ரவர்த்தி-இராசாதிராச சோழர்‌ பாண்டி நாட்டு 
சிறையில்‌ துன்பப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌. அவரை விரைவில்‌ 
நரபலி இடப்‌ போகிறார்கள்‌. அதற்கு நாளும்‌ குறித்தாகிவிட்டது! 

இந்தச்‌ செய்தி சோழ மண்டலமெங்கும்‌ வெகு விரைவில்‌ 
பரவிவிட்டது. எங்கும்‌ பரபரப்பு. எங்கும்‌ இதே பேச்சு. 
இச்செய்தியைக்‌ கேட்டவர்களுடைய இரத்தம்‌ சூடேறியது; 
கொதித்தது; முகங்கள்‌ அனலென சிவந்தன; மீசைகள்‌ துடித்தன. 
பற்கள்‌ நரநரவென ஒலி எழுப்பின. 


சோழ பூபதி இராசாதிராசர்‌ சிறையிலா? அவரை பலியிடப்‌ 
போகிறார்களா? 


பழையாறை நகரின்‌ மூலை முடுக்கெல்லாம்‌ இந்த 
வினாக்கள்‌ எழுந்தன. இரவோடு இரவாக இச்செய்தி நகரெங்கும்‌ 
பரவிவிட்டது. மன்னன்‌ சிறைப்பட்ட செய்தியைக்‌ கேட்டு மக்கள்‌ 
செய்வதறியாது துடி துடித்தார்கள்‌. 

கதறித்‌ துடித்த வண்ணம்‌ கூட்டம்‌ கூட்டமாக 
அரண்மனையை நோக்கிப்‌ பாய்ந்தார்கள்‌. ஆனால்‌ மதில்‌ சூழ்ந்த 
அவ்வரண்மனையின்‌ வாயில்கள்‌ அனைத்தும்‌ மூடப்பட்டிருந்தன. 
பொதுவாக அவை இரவு நேரங்களிலும்‌ திறந்தே இருக்கும்‌. 
ஆனால்‌ அன்று அவைகளையெல்லாம்‌ மூடியே வைக்க 
வேண்டுமென அமைச்சர்‌ தலைவர்‌ ஆணையிட்டிருந்தார்‌. எனவே 
மக்கள்‌ பிரதான வாயிலின்‌ எதிரில்‌ ஆயிரம்‌, பதினாயிரம்‌ என 
விரைந்து வந்து குவிந்தவாறு இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எண்ணிக்கை மேலும்‌ மேலும்‌ பெருகியது. அந்த இரவில்‌ அங்கு 
ஒரு மனித கடலே தோன்றி விட்டது. அரண்மனையைச்‌ 
சூழ்ந்திருந்த மதில்களின்‌ ஒரம்‌ ஏற்றப்பட்டிருந்த விளக்குகள்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 951 


இரவைப்‌ பகலாக்கிக்‌ கொண்டு இருந்தன. மக்கள்‌ ஆவேசத்துடன்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்தனர்‌. அவர்களுடைய குரலின்‌ ஓலி கடல்‌ 
ஓசையைப்‌ போல ஓவென ஒலித்துக்‌ கொண்டிருந்தது. 

சேனாபதி பல்லவராயர்‌ போர்ப்‌ பிரகடனம்‌ செய்த பின்னர்‌ 
படை வீடுகளுக்குச்‌ சென்றார்‌. அவர்‌ தம்முடைய இல்லத்திற்கு 
சென்றடையும்‌ போது இரவு கடைசி யாமம்‌ துவங்கிவிட்டது. 
அதிகாலை நீராடிவிட்டு, மந்திரமான நீறை நெற்றியில்‌ சாற்றிக்‌ 
கொண்டார்‌. நமசிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்‌ 
கொண்டே ஓரு புரவியின்‌ மீது ஏறி அமர்ந்தார்‌. 


அவர்‌ நேராக வடதளிக்குச்‌ சென்றார்‌. அது 
கோச்செங்கணான்‌ கட்டிய சிறப்புமிக்க சிவன்‌ கோயில்‌. ஒரு 
காலத்தில்‌ சமணர்கள்‌ இக்கோயிலைச்‌ சுற்றி செயற்கை 
குன்றுகளை அமைத்து அவற்றில்‌ முழைகளை ஏற்படுத்திக்‌ 
குடியிருந்தார்கள்‌. இதனால்‌ கோயில்‌ கொண்ட மூர்த்தியை 
வெளியிலிருந்து காண இயலவில்லை. 


நாவுக்கரசர்‌ இத்தலத்திற்கு வந்தார்‌. கோயிலுக்கு சென்றார்‌. 
செயற்கைக்‌ குன்றுகள்‌ மறைத்ததால்‌ கோயிலுக்குள்‌ செல்ல 
முடியவில்லை. வெளியிலிருந்தும்‌ மூர்த்தியைக்‌ காண 
முடியவில்லை. இதனால்‌ வேத்னை மிகப்பட்டார்‌ 
'வண்ணங்கண்டு உம்மை வணங்கி அன்றிப்‌ போகேன்‌' என்று 
அறப்போர்‌ நடத்தினார்‌. அங்கேயே உண்ணாவிரதம்‌ இருந்தார்‌. 


பக்தனுடைய வேதனையை பகவான்‌ பொறுப்பானா? 
சிவபெருமான்‌ பல்லவ மன்னனான மகேந்திரனுடைய கனவில்‌ 
தோன்றினார்‌. செயற்கைக்‌ குன்றுகளை அகற்றுமாறு 
ஆணையிட்டார்‌. அதனை சிரமேற்‌ கொண்ட மன்னன்‌ 
அடுத்தநாளே அனைத்தையும்‌ இடிக்க ஏற்பாடு செய்தான்‌. அப்பர்‌ 
சுவாமிகளுடைய உண்ணாவிரதம்‌ வெற்றிபெற்றது. மனம்‌ உருகிப்‌ 
பாடினார்‌: 


நீதியைக்‌ கெட நின்று 
அமனே உணும்‌ 
சாதியை கெடுமாச்‌ 
செய்த சங்கரன்‌ 
ஆதியைப்‌ பழையாறை 
வடதளிச்‌ 

சோதியை தொழுவார்‌ 
துயர்‌ தருமே! 


352 ஜி. ஏ. வடிவேலு 


அக்கோயிலில்‌ எழுந்தருளியிருந்த மூர்த்தியின்‌ முன்னர்‌ 
கைகூப்பி நின்ற பல்லவராயர்‌ அன்று அப்பர்‌ பாடிய இப்பாடலை 
மனம்‌ உருகப்‌ பாடினார்‌. பக்தி பரவசத்தால்‌ அவருடைய 
கண்களிலிருந்து கண்ணீர்‌ சாரைசாரையாகச்‌ சொறிந்தது. 


அங்கிருந்து நேராக அரண்மனைக்கு முன்னர்‌ 
எழுப்பப்பட்டிருந்த கொடி மேடையை நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. 


அதே நேரத்தில்‌ அரண்மனையைச்‌ சூழ்ந்திருந்த மதிலின்‌ 
பிரதான வாயில்‌ திறந்தது. ஒரு அலங்கரிக்கப்பட்ட யானையின்‌ 
மீது குண்டோதரனை ஓத்த ஒரு கடிகையான்‌ அமர்ந்து கொண்டு 
வெளியே வந்தான்‌. அனைவரும்‌ அவனையே பார்த்தார்கள்‌. 
அவன்‌ ஏதோ முக்கிய செய்தியை அறிவிக்கத்தான்‌ வந்திருக்கிறான்‌ 
என்று மக்கள்‌ அவலுடன்‌ அவனைப்‌ பார்த்தார்கள்‌. இதனால்‌ 
அங்கு நிலவிய இரைச்சல்‌ மறைந்தது. அனைவருடைய கண்களும்‌ 
அவன்மீது நிலைத்தன. அவன்‌ என்ன சொல்லப்‌ போகிறான்‌ 
என்பதைக்‌ கேட்கத்‌ துடித்தார்கள்‌. 

குண்டோதரன்‌ பலமாகப்‌ பறையைத்‌ தட்டினான்‌. பின்னர்‌ 
தன்னுடைய வெண்கலக்‌ குரவில்‌ ஓங்கி உரக்கக்‌ கூவினான்‌: 


சோழ குடிமக்களே! பாண்டி நாட்டோடு போரிட்டு 
அதனுடைய கொட்டத்தை ஒடுக்க சோழ அரசு முடிவு செய்து 
விட்டது. சோழர்‌ படை பாண்டிய நாட்டை நோக்கிப்‌ 
புறப்படுகிறது. அதுவும்‌ இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ புறப்படப்‌ 
போகிறது. அதற்குத்‌ தலைமை வகிப்பவர்‌ தேவ சேனாபதி 
கார்த்திகேயனுக்கு நிகரான சோழ சேனாபதியும்‌ தலைமை 
அமைச்சருமான அண்ணல்‌ பல்லவராயரான திருச்சிற்றம்பல 
முடையார்‌. 


இதற்கு மேலும்‌ அவன்‌ ஏதோ கூறினான்‌. மக்களின்‌ 
உற்சாகம்‌ எல்லையை மீறிவிட்டது. எனவே அவர்கள்‌ 
உணர்ச்சிவசப்பட்டு கோஷங்கள்‌ எழுப்பினார்கள்‌. அவன்‌ 
பேசியது யாருக்குமே கேட்கவில்லை. போர்‌ என்றால்‌ 
கொடுமையானதுதான்‌. ஆனால்‌ அப்பொழுது அந்தப்‌ போர்ச்‌ 
செய்தி அவர்களுடைய செவிகளில்‌ தேனாகப்‌ பாய்ந்தது. 
மன்னனை மீட்கப்‌ போர்‌, அதுவும்‌ பல்லவராயரே அப்போருக்குத்‌ 
தலைமை வகிக்கிறார்‌! இச்செய்தியைக்‌ கேட்ட மக்களுடைய 
மகிழ்வுக்கு எல்லையே இல்லை. ஆடினார்கள்‌, பாடினார்கள்‌. 
'பாண்டியனை வீழ்த்துவோம்‌; அவனைப்‌ போர்‌ முனையில்‌ 
துண்டு துண்டாக வெட்டித்‌ தள்ளுவோம்‌. நம்முடைய 
மன்னனைப்‌ பலியிடத்‌ திட்டமிட்ட அவன்‌ பிணத்தை 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 353 


பிணந்தின்னி கழுகுகளுக்குப்‌ படைப்போம்‌' என்று அங்காங்கே 
சூளுரைத்தார்கள்‌. 

பறை அறைந்தவன்‌ வாயிலைவிட்டு நகர்ந்து நகருக்குள்‌ 
சென்றான்‌. மக்கள்‌ வெள்ளமெனத்‌ திறந்த வாயிலின்‌ உள்ளே 
ஓடினார்கள்‌. அங்கு அவர்கள்‌ கண்ட காட்சி! காட்சியா அது? 
அதனைக்‌ காண நயனங்கள்‌ ஆயிரம்‌ வேண்டும்‌; அவை போதா, 
பதினாயிரம்‌ வேண்டும்‌! 


மதில்‌ சுவருக்கு உள்ளே, அரண்மனைக்கு எதிரில்‌ 
வியாபித்திருந்த மிகப்‌ பரந்த வெளியின்‌ மையத்தில்‌ கொடிக்‌ 
கம்பம்‌ வானளாவ நின்றது. அதன்‌ உச்சியில்‌ புலிக்கொடி 
மிடுக்குடன்‌ பறந்தது. எதிரியைப்‌ போய்த்‌ தாக்க கொடியிலிருந்த 
புலி துடிப்பது போல தென்பட்டது. கம்பத்தில்‌ கட்டி 
வைக்கப்பட்டிருந்ததால்‌ அது துடிதுடித்தது. 

கொடிக்கம்பத்தின்‌ அடியில்‌ அரையில்‌ மஞ்சள்‌ ஆடையும்‌, 
மார்பில்‌ போர்க்கேடயமும்‌, இடையில்‌ உடை வாளும்‌ அணிந்து 
கொண்டு பீமசேனனைப்‌ போல கம்பீரமாக நின்றிருந்தார்‌ 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ பெருமாள்‌ நம்பி பல்லவராயர்‌. அவர்‌ 
முகத்தில்‌ தென்பட்ட ஒளியும்‌, நெற்றியில்‌ ஒளிர்விட்ட அகண்ட 
சிகப்புத்‌ திலகமும்‌, கண்களில்‌ சுடர்விட்ட வீரப்‌ பார்வையும்‌ 
அனைவரையும்‌ வீறுகொள்ளச்‌ செய்தன. அவருடைய சாந்தமான 
பார்வையும்‌, அன்பு ஒளிவீசும்‌ கண்களும்‌ எங்கு மறைந்தனவோ! 
பார்த்தவர்கள்‌ பயப்படும்படி அவர்‌ தென்பட்டார்‌. 

பல்லவராயரைச்‌ சூழ்ந்து சோழ அரசின்‌ பெரிய 
அதிகாரிகள்‌ பணிவோடு நின்றார்கள்‌. 


வடக்கு வாயிலிலிருந்து துவங்கிய குதிரைப்படை மலைத்‌ 
தொடரென நீண்டு கொடி மரத்தை முட்டிக்‌ கொண்டு நிற்கிறது. 

தெற்கு வாயிலிலிருந்து துவங்கிய கருங்குன்றுகளைப்‌ 
போன்ற யானைப்படையும்‌ கொடி மரத்தைத்‌ தொட்டுக்‌ கொண்டு 
அணிவகுத்து நிற்கிறது. யானைகள்‌ கார்‌ மேகங்களைப்‌ போல 
இருண்டு, அடர்ந்து நின்றன. 

கிழக்கு வாயிலிலிருந்து துவங்கிய காலாட்படை கடல்‌ என 
விரிந்து கொடி மரத்தை தொட்டு நிற்கிறது. நாகம்‌, புண்நாகம்‌ 
போன்ற காட்டு மரங்களையொப்ப அவர்கள்‌ அணிஅணியாக 
நின்றார்கள்‌. 


354 ஜி. ஏ. வடிவேலு 


அதேபோல இரதங்கள்‌ மேற்கு வாயிலிலிருந்து கொடி மரம்‌ 
வரை நீண்டு நின்றிருந்தன. 

அம்மாபெரும்‌ மைதானத்தில்‌ இடம்‌ கொள்ளாது 
படையணிகள்‌ தவித்தன. அரியப்படை வீடு, பம்பைப்‌ படை வீடு, 
புதுப்படை வீடு, மணப்படை வீடு என்னும்‌ நான்கு வகை 
படைவீடுகளில்‌ நிறுத்தி வைக்கப்பட்டி ருந்த அத்தனைப்‌ 
படைகளும்‌ எப்படித்தான்‌ அந்த இரவுக்குள்‌ அங்கு வந்து 
குவிந்ததோ! 

பார்‌ சிறுத்தலின்‌ படைபெருத்ததோ 

படை யெருத்தலின்‌ பார்‌ சிறுத்ததோ!' 


இது பரணி பாடி தரணியாண்ட ஜெயங்‌ கொண்டார்‌ 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ கலிங்கத்துடன்‌ போரிட அனுப்பிய 
படைகளைப்‌ பற்றி எழுப்பிய சிம்மநாதம்‌. 


அந்தப்‌ பாடலின்‌ பொருளை அன்றுதான்‌ சோழ நாட்டு 
மக்கள்‌ உணர்ந்தார்கள்‌. எங்கும்‌ படைகள்‌! நெரிசலின்‌ விளைவாக 
ஆங்காங்கு அணிகளில்‌ சலசலப்பும்‌ குழப்பமும்‌ ஏற்பட்டன. 
அவற்றைக்‌ கட்டுப்பாட்டில்‌ நிறுத்த படைத்‌ தலைவர்கள்‌ 
பெரிதும்‌ முயன்றார்கள்‌. 

கொடி மரத்தையொட்டி ஒரு உயரமான மேடை 
அமைக்கப்பட்டி ருந்தது. பல்லவராயர்‌ அதன்மீது ஏறி நின்றார்‌. 
படைகளையும்‌, மதில்களையொட்டி நின்றிருந்த மக்கள்‌ 
கடலையும்‌ அவர்‌ பெருமிதத்தோடு பார்த்தார்‌. கைகூப்பி 
வணக்கம்‌ செலுத்தினார்‌. மக்கள்‌ சேனாபதி தங்களைப்‌ பார்த்து 
வணக்கம்‌ செலுத்துவதை கவனித்து விட்டார்கள்‌. அதனால்‌ 
அவர்களுடைய உற்சாகம்‌ மேலும்‌ அதிகமாகியது. வீறுகொண்டு, 
விண்ணைமுட்ட, மண்‌ அதிர முழங்கினார்கள்‌. 

“வீரவேல்‌! வெற்றிவேல்‌! 

“ஜெய விஜமீ பவ? 

'மாமன்னர்‌ இராசாதிராசர்‌ வாழ்க” 

'சேனாபதி அண்ணன்‌ பல்லவராயர்‌ வாழ்க! 

'சோழ நாடு வெல்க” 

நாவலோ நாவல்‌! 

வெற்றி முழக்கம்‌ அடங்கவேயில்லை. அதனுடைய வேகம்‌ 
மேலும்‌ மேலும்‌ அதிகமானது. அனைவரையும்‌ அமைதியாக 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 355 


இருக்குமாறு சேனாபதி வேண்டினார்‌. இந்த இரைச்சலில்‌ 
இவருடைய வேண்டுகோள்‌ யாருக்குமே கேட்டிராது. இதனை 
உணர்ந்த சேனாபதி கரங்களை அசைக்கவே அங்கு பெரும்‌ 
அமைதி குடிகொண்டது. சேனாபதி பேசினார்‌. அனைவரும்‌ 
செவிகளைத்‌ தீட்டிக்‌ கொண்டு அவர்‌ சொல்லுவதை உற்றுக்‌ 
கேட்டார்கள்‌. 

“என்னுடைய அன்பிற்கும்‌ வணக்கத்திற்கும்‌ உரிய சோழ 
மண்டல மக்களே, சேனைத்‌ தலைவர்களே, படை வீரர்களே! 


உங்கள்‌ அனைவருக்கும்‌ என்னுடைய அன்பு கனிந்த 
வணக்கம்‌. நம்‌ அனைவருக்கும்‌ இன்று ஒரு மாபெரும்‌ சோதனை 
ஏற்பட்டி ருக்கிறது. சோழ நாடு எந்த நாட்டுடனும்‌ போரிட 
விரும்பவில்லை. அனால்‌ பாண்டியர்கள்‌ நம்மைப்‌ போரில்‌ 
இழுத்து விட்டு விட்டார்கள்‌. 

'கோழையான அற்பன்‌ வீரபாண்டியன்‌ சூழ்ச்சி செய்து 
நம்முடைய இதயதெய்வம்‌, சோழ மண்டல பூபதி 
இராசாதிராசரைச்‌ சிறை செய்து விட்டான்‌. அது மட்டுமல்ல, 
அவரை நரபலியிடப்‌ போகிறானாம்‌. 


மனித தெய்வம்‌ விசயாலய சோழர்‌ தோற்றுவித்த பிற்கால 
சோழர்‌ குல சந்ததியை இத்துடன்‌ நாம்‌ முடிக்கப்‌ போகிறோமா 
அல்லது அது வாழையடி, வாழையாக வளர வழி செய்யப்‌ 
போகிறோமா என்ற வினாவிற்கு விடை காணவே இந்தப்‌ போர்‌. 


அதர்மத்தை அழிக்க, தர்மத்தை உய்விக்க, நமது இதயத்தில்‌ 
கோயில்‌ கொண்டுள்ள சோழ பூபதியை விடுவிக்க நாம்‌ 
நடத்துவதே இந்தப்‌ போர்‌. 

நம்முடைய இன்றைய வைரி பாண்டியன்‌ மட்டுமல்ல, அந்த 
கோழை வீரபாண்டியன்‌ தமிழகத்திற்கு அழைத்து அணைத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஈழ சேனாபதிகளும்தான்‌. எனவே இப்போர்‌ 
நாம்‌ எதிர்பார்ப்பதைவிட கொடுமையாகவும்‌, கடுமையாகவும்‌ 
இருக்கும்‌. எவ்வளவு காலம்‌ நீடிக்கும்‌ என்று எனக்கே தெரியாது. 


'இந்த நேரத்தில்‌ முதலாவது பராந்தக சோழ சக்ரவர்த்தியை 
நினைவுபடுத்த விரும்புகிறேன்‌. அவர்‌ வழி நின்று பாண்டி 
நாட்டையும்‌, ஈழத்தையும்‌ வென்றால்தான்‌ இனி நமக்கு ஓய்வு. 
இக்குறிக்கோள்‌ கைகூடும்வரை போர்‌ நடந்து கொண்டே 
இருக்கும்‌. 

'இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ நான்‌ படைகளுடன்‌ போருக்குப்‌ 
பறப்படப்‌ போகிறேன்‌. போருக்குச்‌ செல்லும்‌ எங்களைப்‌ 


356 ஜி. ஏ. வடி வேலு 


பொறுத்தவரை எதிரிலுள்ள பாதை தெளிவானது. வெற்றி 
அல்லது வீர மரணம்‌! சோழ வேந்தனை சிறை மீட்டுக்‌ கொண்டு, 
எதிரியை எமனுக்கு விருந்தாகப்‌ படைத்து விட்டு வாகைகுடி 
பழையாறை மண்ணில்‌ அடியெடுத்து வைப்போம்‌. ஆம்‌, எதிரிலி 
எங்களோடு வருவார்‌, எதிரி எமலோகம்‌ போய்ச்‌ சேருவர்‌! அது 
இயலாவிடின்‌ நாங்கள்‌ அனைவரும்‌ நாட்டிற்காகப்‌ போரிட்டு 
வீர மரணம்‌ எய்துவோம்‌. 


'அனால்‌ குடிமக்களான உங்களுடைய பொறுப்புதான்‌ 
பெரிது. அவை மிகமிகப்‌ பெரிதாகும்‌. நாங்கள்‌ திரும்பி வரும்‌ 
வரை நாட்டில்‌ எந்த விதமான சண்டையும்‌, சச்சரவும்‌ நிலவக்‌ 
கூடாது. உங்களுடைய தேவைகளைக்‌ குறைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. போர்‌ முனையில்‌ போர்‌ புரியும்‌ வீரர்களுக்கு 
தேவையான உணவை அவ்வப்போது அனுப்ப வேண்டும்‌. எனவே 
போர்‌ முடிந்து நாங்கள்‌ திரும்பும்‌ வரை நீங்கள்‌ ஒரு நாளைக்கு 
ஒரு வேளை உணவைக்‌ குறைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌, 
செய்வீர்களா?” 


அப்படியே செய்வோம்‌. அப்படியே செய்வோம்‌. ஒரு 
நாளைக்கு ஒரு வேளை உணவை குறைத்துக்‌ கொள்வோம்‌. 
எழுச்சியுடன்‌ கூறினார்கள்‌ ஒருவேளை என்ன? நீங்கள்‌ 
வெற்றியோடு வரும்வரை உண்ணவே மாட்டோம்‌. இன்றிலிருந்து 
ஏன்‌ இந்த நொடியில்‌ இருந்து உண்ணாவிரதம்‌! எங்கள்‌ உணவுப்‌ 
பொருள்கள்‌ அனைத்தும்‌ படைகளுக்கே படைப்போம்‌ என்றும்‌ 
பலர்‌ முழக்கமிட்டார்கள்‌. 

'நாங்கள்‌ வீரத்துடன்‌ போராடி வெற்றியுடன்‌ திரும்ப ஆசி 
கூறுங்கள்‌' என்று கூறி மீண்டும்‌ வணக்கம்‌ செலுத்தி விட்டு 
பல்லவராயர்‌ மேடையை விட்டு கீழே இறங்கினார்‌. மக்களின்‌ 
எழுச்சியும்‌, உற்சாகமும்‌ கரைகடந்தது. அந்த பழையாறை நகர்‌ 
தோன்றிய காலத்திலிருந்து அப்படியொரு எழுச்சியைக்‌ 
கண்டி ருக்குமா என்பது ஐயமே. மக்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
நாவலோ நாவல்‌ என ஆங்காங்கு குரல்‌ எழுப்பியவாறு 
இருந்தார்கள்‌. உற்சாகம்‌ மேலிட்டு அடினார்கள்‌. போர்ப்பரணி 


பாடினார்கள்‌. 


பேரிகைகள்‌ முழங்கின. முரசங்கள்‌ அதிர்ந்தன. அவற்றின்‌ 
ஒலி இடியோசையைப்‌ போல அச்சமூட்டியது. பல்லவராயர்‌ 
அருகில்‌ அலங்கரிக்கப்பட்டு கருங்குன்றென நின்ற ஒரு 
மத்தகத்தின்‌ மீது மிடுக்குடன்‌ ஏறி அமர்ந்தார்‌. அந்த குன்று 
நகர்ந்தது. பின்னர்‌ அங்கிருந்த பெரும்படையும்‌ நகர்ந்தது. 
எங்கும்‌ சலசலப்பு ஏற்பட்டது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 357 


படை மெதுவாக, வரிசையாக பிரதான வாயிலின்‌ மூலமாக 
கோட்டை மதிலைக்‌ கடந்து வெளியே வந்தது. பரந்து விரிந்த 
வீதியில்‌ வரிசையாக நடைபோட்டது. இருபுறமும்‌ வானோங்கி 
இருந்த மாடமாளிகைகளின்‌ கதவுகள்‌ திறந்திருந்தன. 
அவற்றையெல்லாம்‌ ஏராளமான அணங்குகள்‌ அடைத்துக்‌ 
கொண்டு நெருங்கி நின்றிருந்தார்கள்‌. வீதியில்‌ செல்லும்‌ 
வீரர்களின்‌ மீது கூடை கூடையாக மலர்மாரி பொழிந்தார்கள்‌. 


சில பெண்கள்‌ தங்கள்‌ நாயகன்மார்‌ எப்பொழுது 
வருவார்கள்‌ என ஏங்கி ஏங்கி ஒவ்வொருவரையும்‌ பார்த்துப்‌ 
பெருமூச்சு விட்டார்கள்‌ படைவீரர்கள்‌ வரிசையாக 
நடைபோட்டுக்‌ கொண்டே இருந்தார்கள்‌ அவர்களைப்‌ 
பார்த்துப்‌ பார்த்து தங்கள்‌ நாயகன்மார்கள்‌ வரவில்லையே, 
ஒருக்கால்‌ தங்களுடைய கண்களை ஏமாற்றிவிட்டு முன்னதாகவே 
போய்விட்டார்களோ என பெண்கள்‌ எஏங்கினார்கள்‌. 


வெகுதூரத்தில்‌ வரும்போதே வீரர்கள்‌ தங்களுடைய வீட்டு 
சாளரத்தின்‌ மீதே கண்‌ வைத்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌ 
அவர்களுக்கு உரிய அணங்குகள்‌ தொலைவில்‌ வரும்போதே 
அடையாளம்‌ கண்டு கொண்டார்கள்‌. அவர்களுடைய இதயங்கள்‌ 
படபடத்தன. வீரர்கள்‌ தங்களுடைய இல்லங்களை நெருங்க 
நெருங்க அவர்களைக்‌ கண்ட காதல்‌ கிழத்திகள்‌ வெறிகொண்டு 
அவேசமாகக்‌ கூறினார்கள்‌: 


நாவலோ நாவல்‌! 


அணங்குகள்‌ தங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தி 
முழக்கம்‌ செய்தபோது அவர்களுடைய மேலாடைகள்‌ நழுவின. 
அவர்கள்‌ அதனை உணரவில்லை. 


இலக்குவனோடு போர்புரியும்போது இந்திரசித்தன்‌ கரம்‌ 
ஒன்று துண்டிக்கப்‌ பட்டுவிட்டது. அதனைக்‌ கண்ட வானுலக 
தேவர்களின்‌ மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனந்தக்‌ 
கூத்தாடினார்கள்‌, பாடினார்கள்‌. தங்களையும்‌ மறந்து தங்கள்‌ 
அரையிலிருந்த ஆடைகளை அவிழ்த்து எடுத்து மேலே தூக்கி 
வீசிக்‌ கொண்டு அடினார்கள்‌. அச்சமயம்‌ அந்த தேவர்கள்‌ 
திகம்பர சமணர்களைப்‌ போல இருந்தார்கள்‌ என்று கம்பநாடன்‌ 
வேடிக்கையாக யுத்த காண்டத்தில்‌ குறிப்பிடுவார்‌. 

பழையாறைப்‌ பெண்கள்‌ அந்நிலையில்‌ இல்லைதான்‌. 
ஆயினும்‌ வீரர்கள்‌ கிடைத்தது போதும்‌ என்று அவர்களை கண்டு 
களித்தார்கள்‌. அந்த மகிழ்வானது சுடர்விட்ட அவர்களுடைய 


358 ஜி. ஏ. வடிவேலு 


வதனங்களிலே தென்பட்டது. வரிசையாக செல்லும்‌ வீரர்கள்‌ 
அவ்விடத்தில்‌ நிற்க முடியாது வேறு வழியின்றி நகர்ந்தார்கள்‌. 
அவர்கள்‌ அப்பால்‌ செல்லும்போது அவர்களுடைய இதயத்தில்‌ 
இடம்‌ கொண்ட மங்கையரின்‌ வதனங்கள்‌ வாடின, வதங்கிச்‌ 
சோர்ந்து கூம்பின. 


பரந்து விரிந்த பழையாறை நகரமே நகர்ந்தது, நடந்தது. 
இந்த மாவீரர்களுக்கு கட்டியம்‌ கூறி உற்சாகம்‌ அளிக்க அதவன்‌ 
கீழ்த்திசையில்‌ தோன்றினான்‌. அனால்‌ கணக்கற்ற வீரர்களும்‌, 
கரிகளும்‌, பரிகளும்‌, தேர்களும்‌ சென்றதால்‌ கிளம்பிய 
தூசிப்படலம்‌ கதிரவனை மறைத்தது. அவன்‌ ஓளிகுன்றி 
சந்திரனைப்‌ போல மங்கலாகத்‌ தோன்றினான்‌. 


சேனாபதி பல்லவராயர்‌ படை, வெள்ளாற்றங்‌ கரையை 
அடையுமுன்பே அங்கு திட்டப்படி சிற்றரசர்களுடைய படைகள்‌ 
வந்து சேர்ந்து விட்டன. அவை அணியணியாக வந்து குவிந்த 
வண்ணம்‌ இருந்தன. இந்த சேனைக்‌ கடலைக்‌ கண்டார்‌ 
திருச்சிற்றம்பலமுடையார்‌. அவருடைய வியப்பு எல்லையைக்‌ 
கடந்தது. சிற்றரசர்களிடம்‌ இத்தகைய பெரும்படைகள்‌ 
இருக்குமென்று அவர்‌ நினைக்கவேயில்லை. இவைகளை 
யெல்லாம்‌ பார்த்த போர்வீரர்கள்‌ பூரிப்படைந்தார்கள்‌. 
அவர்களுடைய உற்சாகம்‌ மேலும்‌ நூறு மடங்கு, அயிரம்‌ மடங்கு 
அதிகமாயிற்று. நதிகளோடு நதிகள்‌ கலந்தன; கடலாயிற்று. 
கடலோடு கடல்கள்‌ கலந்தன; சமுத்திரமாயிற்று. சமுத்திரம்‌ 
பிரளய வெள்ளமாயிற்று. 


சோழ சேனாபதி திருச்சிற்றம்பலமுடையார்‌ யானையின்‌ 
மீது அமர்ந்து முன்னே செல்ல, சோழப்படைகள்‌ அவரைத்‌ 
தொடர்ந்து வெள்ளாற்றைக்‌ கடந்தன. பாண்டிய நாட்டிற்குள்‌ 
புகுந்தன. 

இதனைப்‌ பாண்டியப்‌ படைகளும்‌, ஈழப்‌ படைகளும்‌ 
எதிர்பார்த்தே இருந்தன. அவை வெள்ளாற்றை ஒட்டி பாண்டிய 
நாட்டு எல்லையில்‌ நிறுத்தப்பட்டி ௬ந்தன. 

பாண்டிய நாட்டுப்‌ படைகளும்‌, ஈழப்படைகளும்‌ 
சாதாரணமான படைகள்‌ அல்ல. எந்த விதத்திலும்‌ சோழப்‌ 
படைகளுக்கு இளைத்தவை அல்ல. வலிமை மிக்க வீர மறவர்‌ 
படை அது. சொல்லப்போனால்‌ சோழப்‌ படையை விட அளவில்‌ 
மிகப்பெரிய படை. படுகளத்தில்‌ ஒப்பாரி வைக்க முடியுமா? 
எதிரியின்‌ படையை எண்ணிக்‌ கொண்டு இருக்க முடியுமா? 
அல்லது தயங்கத்தான்‌ முடியுமா? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 359 


அடுத்து நடக்க வேண்டியது நடந்தது! 

ஒரு மாபெரும்‌ பிரளயமே ஏற்பட்டது. விண்‌ வெடித்தது; 
மண்‌ பிளந்தது; மலைகள்‌ நிலைகுலைந்தன; பூமாதேவி நிலை 
கலங்கி அதிர்ந்து ஆடினாள்‌. ஏன்‌ அண்ட சராசரங்கள்‌ அதிர்ந்தன. 
பறவையினங்கள்‌ &க, சு எனக்‌ கதறிக்‌ கொண்டு அலறி அடித்துக்‌ 
கொண்டு பறந்தன. மிருகங்கள்‌ தலைதெறிக்க ஓடின! 


மூண்டது மாபெரும்‌ போர்‌. அம்‌. 
போர்‌! போர்‌! போர்‌!!! 


நிலமகள்‌ இதுவரை கண்டிராத மாபெரும்‌ பயங்கரப்‌ போர்‌. 
மகாபாரத யுத்தத்திற்கு நிகரான போர்‌! 

கரிகள்‌ ஒன்றோடொன்று மோதின. ஒன்றின்‌ தந்தங்கள்‌ 
ஒன்றின்‌ மீது குத்தின. குத்தப்பட்ட தந்தங்களை எடுக்க முடியாது 
கரிகள்‌ தவித்தன. பிளிறித்‌ துடித்தன. 

குதிரை வீரர்கள்‌ வாட்களை வீசி வீசி மின்னலை 
எழுப்பினார்கள்‌. மோதிய வாட்களில்‌ தீ பறந்தது. இருண்ட அந்த 
யுத்த பூமியிலே போர்‌ வாட்கள்‌ ஒளி கொட்டின. பல வாட்கள்‌ 
ஒன்றுடன்‌ ஒன்று பின்னிக்‌ கொண்டு எடுக்க முடியாமல்‌ நின்றன. 
கதாயுதங்கள்‌ ஒன்றோடொன்று மோதி இடி முழக்கம்‌ செய்தன. 


மனித தலைகள்‌ மலைமலையாகக்‌ குவிந்தன. வெகு 
தூரத்திற்கு வெகுதூரம்‌ பிணங்களும்‌, தலைகளற்ற மனித 
உடல்களும்‌ தவிர வேறெதுவுமே தென்படவில்லை. 

மாந்தர்களின்‌ செந்நீரும்‌, கரிகளின்‌ மதநீரும்‌ நிலத்தில்‌ 
தேங்கி நின்றன. தரையில்‌ மஞ்சள்‌ பூசினாற்‌ போல்‌ அது 
தோற்றமளித்தது. 

எங்கு நோக்கினும்‌ அங்கு கரிகளின்‌ உடல்கள்‌, பரிகளின்‌ 
தலைகள்‌! மாந்தரின்‌ கைகளும்‌, கால்களும்‌; துண்டிக்கப்பட்ட 
உடலங்கள்‌, வெட்டப்பட்ட கரங்கள்‌ அப்படியே வாட்களை 
இறுக்கிப்‌ பிடித்திருந்தன. 

இரத்த ஆறுகள்‌ ஓடின. அவற்றின்‌ மீது யானைகள்‌ பலமாக 
நின்றன. அந்த யானைகளின்‌ மீது நின்று கொண்டே வீரர்கள்‌ 
போரிட்டார்கள்‌. 

தலைகள்‌ வெட்டி வீழ்த்தப்பட்ட வீரர்களின்‌ கழுத்தில்‌ 
அணிந்திருந்த முத்துமாலைகள்‌ போர்க்களத்தில்‌ வீழ்ந்து சிதறி 
ஓடின. இவை யுத்த மங்கை தன்னுடைய கோரப்‌ பற்களைக்‌ 
காட்டி நகைப்பது போல இருந்தது. 


360 ஜி. ஏ. வடி வேலு 


நிலமகளின்‌ முதுகு எலும்பு முறிந்தது. விலா எலும்புகள்‌ 
நெளிந்தன. அவளைத்‌ தாங்கி இருந்த அதிசேடன்‌ அதிர்ச்சி 
தாங்காமல்‌ துடித்தான்‌. பெருமூச்சு விட்டான்‌. ஆயினும்‌ விருந்து 
உண்ணத்‌ தலைமீது சிறகடித்துக்‌ கொண்டு மோதும்‌ கழுகுகளைப்‌ 
பொருட்படுத்தாது, சோழப்படை முன்னேறியது. இன்னும்‌ 
முன்னேறியது. மேலே, மேலே முன்னேறிக்‌ கொண்டே சென்றது. 

தொண்டி, பாசிப்‌ பட்டணம்‌ முதலிய நகரங்களில்‌ பெரும்‌ 
போர்கள்‌ நடந்தன அந்த மாபெரும்‌ நகரங்கள்‌ எல்லாம்‌ 
பிணக்காடுகளாயின. 


இத்தகைய பிரளயத்திலும்‌ சோழர்களின்‌ குல தெய்வமான 
துர்கா பரமேஸ்வரி அவர்கள்‌ பக்கமேயிருந்தாள்‌. 


அஆ! அதென்ன இரண்டு உருவங்கள்‌? ஒரு குன்று 
இன்னொரு குன்றின்‌ மீது அமர்ந்து வருகிறதே. ஒரு பூதம்‌ கரிய 
மலையை ஒத்த பாறையின்‌ மீது வலம்‌ வருகிறதே? ஆம்‌. இரு 
பயங்கரமான யானைகளின்‌ மீது அமர்ந்து வந்தவர்களுடைய 
கரிகளும்‌ அவர்களைப்‌ போல யூதர்களைப்‌ போன்றே 
தோற்றமளித்தன. 


அவைகளைப்‌ பார்த்த போர்‌ வீரர்கள்‌ நடுநடுங்கினார்கள்‌. 
பிணம்‌ தின்னும்‌ கழுகுகள்‌ கூட அந்த பூதங்களைக்‌ கண்டு அஞ்ச, 
நடுங்கி ஓட்டம்‌ பிடித்தன. காக்கைகள்‌ கா. கா. எனக்‌ கதறிக்‌ 
கொண்டு ஓடின. ஊளையிட்டுக்‌ கொண்டு பிணங்களைக்‌ 
கடித்துக்‌ கொண்டிருந்த நரிகள்‌ அஞ்சி, நடுங்கி பிணங்களை 
அப்படியே விட்டு விட்டு நாலுகால்‌ பாய்ச்சலில்‌ ஓட்டம்‌ 
பிடித்தன. 

முதலில்‌ இப்போரை ஈழ சேனாபதிகள்‌ பொருட்‌ 
படுத்தவில்லை. அதனை அவர்கள்‌ குழந்தை விளையாட்டாக 
நினைத்தார்கள்‌. எனவே அவர்கள்‌ போர்‌ முனைக்கே வரவில்லை. 
படைகளை மட்டும்‌ அனுப்பினார்கள்‌. பின்னர்தான்‌ நிலைமையை 
உணர்ந்தார்கள்‌. சோழர்களின்‌ முன்னேற்றத்தை தெரிந்து 
கொண்டார்கள்‌. 

எனவே ஈழ சேனாதிபதிகளான இலங்காபுரி தண்ட 
நாயகனும்‌, சகத்விசய தண்டநாயகனும்‌ நேரடியாகவே யுத்த 
முனைக்கு வந்துவிட்டார்கள்‌. அவர்களுடைய தோற்றத்தைக்‌ 
கண்டே சோழப்படைகள்‌ அஞ்சி நடுங்கின! 

அந்த மாவீரர்கள்‌ வாட்களை வீசிய வீச்சு! 

முன்னொரு காலத்தில்‌ இலங்கையில்‌ மாண்ட 


இந்திரசித்துதான்‌ சகத்விசய தண்டநாயகனாக மறுபிறவி எடுத்து 
வந்துவிட்டானா? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 361 


முன்னொரு காலத்தில்‌ இராமனோடு போரிட்டு 
இலங்கையில்‌ மாண்ட கும்பகர்ணன்தான்‌ மீண்டும்‌ இலங்காபுரி 
தண்டநாயகனாக மறுபிறப்பு எடுத்து வந்து விட்டானா? 


அவவிருவர்களும்‌ செய்த போரையும்‌, வீரசாகசங்களையும்‌, 
வெட்டி வீழ்த்திய தலைகளையும்‌, ஓடவிட்ட இரத்த 
ஆறுகளையும்‌ வர்ணிக்க நம்மால்‌ இயலாது. அதற்கு 
கம்பநாடன்தான்‌ மீண்டும்‌ பிறக்க வேண்டும்‌! 

வீச்சுக்கு ஒரு தலை என வாளை வீசினான்‌ இலங்காபுரி. 
வேலுக்கு ஒரு யானை என வேலை வீசினான்‌ சகத்விசயன்‌. 


இவர்களைக்‌ கண்டதும்‌ எஞ்சியிருந்த யானைகள்‌ பிளிறிக்‌ 
கொண்டு அதம்‌ செய்தன. புரவிகள்‌ கனைத்துக்‌ கொண்டு 
கட்டுக்கடங்காமல்‌ ஓட்டம்‌ பிடித்தன. 

தம்முடைய நீண்ட வாழ்நாளில்‌ பல போர்களைச்‌ சந்தித்த 
வீராதிவீரர்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ அனால்‌ அவர்‌ 
இலங்காபுரி, சகத்விசயன்‌ முன்னர்‌ திக்கு முக்காடினார்‌; 
திணறினார்‌, செய்வதறியாது கலங்கினார்‌. ஏன்‌, அவருடைய 
வாள்வீச்சின்‌ வேகம்‌ கூட தளர்ந்தது என்றால்‌ போர்வீரர்களின்‌ 
நிலைமையைச்‌ சொல்ல வேண்டுமா? 


சோழப்‌ படைகளின வியூகம்‌ கலைந்து விட்டது. கரிகளும்‌, 
பரிகளும்‌, காலாட்‌ படைகளும்‌ தாறுமாறாக கலைந்து விட்டன. 
நிலை கலங்கி அவர்கள்‌ போரிட்டார்கள்‌. 


வெற்றி தேவதையின்‌ பரர்வை வேறுபக்கம்‌ திரும்பி 
விட்டது. ஈழ, பாண்டியர்‌ பக்கம்‌ அவள்‌ கடைக்கண்‌ வீசினாள்‌. 
சோழப்படைகள்‌ தோற்றுவிடவில்லை. அவர்கள்‌ வேகம்‌ 
குறைந்தது. சில இடங்களில்‌ அவர்கள்‌ புறங்காட்டியும்‌ 
ஓடினார்கள்‌. கைப்பற்றிய இடங்களை விட்டுவிட்டு ஓடினார்கள்‌. 
அவர்களை மீண்டும்‌ எல்லைக்கே துரத்திக்‌ கொண்டு 
போய்விட்டது ஈழப்‌ படைகள்‌. அயினும்‌ வெள்ளாற்றங்கரையில்‌ 
போர்‌ ஓயவில்லை. நடந்து கொண்டே இருந்தது. 


போரின்‌ நிலைமை சோழ நாடெங்கும்‌ எட்டி விட்டது. 
சோழர்‌ பக்கம்‌ தோல்விகள்‌ ஏற்பட்டு வருகின்றன. இச்செய்தி 
நாடெங்கும்‌ மாபெரும்‌ அதிர்ச்சியை அளித்தது. தமிழகம்‌ 
ஈழநாட்டிற்கு அடிமையாகிவிடுமோ என மக்கள்‌ அஞ்சி 
நடுங்கினார்கள்‌. 

உள்‌ நாட்டில்‌ வாழ்ந்த மக்கள்‌ என்ன செய்வார்கள்‌? பாவம்‌, 
அவர்களுக்கு தோன்றிய வழியில்‌ செயல்‌ பட்டார்கள்‌. சோழப்‌ 


362 ஜி. ஏ. வடிவேலு 


படையின்‌ வெற்றியை வேண்டி விரதமிருந்தார்கள்‌. 
தேவதைகளுக்கு ஆடுகளையும்‌, மாடுகளையும்‌ பலியிட்டு சோழப்‌ 
படைகளின்‌ வெற்றிக்கு ஆண்டவனைப்‌ பிரார்த்தித்தார்கள்‌. 


செங்கோலி அம்மையப்பன்‌ எதிரிலி சோழ சம்புவராயன்‌ 
என்பவன்‌ வட ஆற்காடு மாவட்டக்‌ காவல்‌ அதிகாரியாக 
இருந்தான்‌. இவன்‌ மாபெரும்‌ போர்‌ வீரன்‌. களம்‌ பல கண்டவன்‌. 
பல்லவர்‌ குல மரபினன்‌. செங்கோலி குடியினன்‌. சோழநாடு 
சோதனைக்கு அளான நேரத்தில்‌ அவன்‌ நோய்வாய்ப்பட்டு 
விட்டான்‌. அவனுக்கு பாரிச வாயு கண்டுவிட்டது. போருக்கு 
போக முடியாத நிலைமையில்‌ மிகவும்‌ தவித்தான்‌. 


போரில்‌ சோழர்கள்‌ தோல்வி முகத்தில்‌ இருப்பது அறியவே 
அவன்‌ மனது மிகவும்‌ வேதனைப்பட்டது. என்னைச்‌ செயல்பட 
முடியாது செய்துவிட்டாயே இறைவா என ஏங்கினான்‌. 


செங்கோலி அம்மையப்பன்‌ தான்‌ போற்றி வணங்கும்‌ ஞான 
ஸ்வாமி தேவர்‌ என்ற மகானை அழைத்தான்‌. அவரிடம்‌ 
தன்னுடைய குறையைக்‌ கூறினான்‌. கடும்‌ விரதமிருந்து நோன்பு 
நோற்று சோழர்கள்‌ வெற்றிக்கு பிரார்த்திக்குமாறு ஞானசுவாமி 
தேவர்‌ அவனுக்கு அறிவுரை கூறினார்‌. அதன்படி செங்கோலி 
அம்மையப்பன்‌ விரதம்‌ துவங்கினான்‌. ஆண்டவன்‌ சன்னதியில்‌ 
தங்கி அன்ன அகாரம்‌ அற்று பட்டினி கிடந்து இறைவனை 
வணங்கி வழிபட்டான்‌. இது தமிழக வரலாற்றில்‌ ஒரு சிறு 
செய்தியாகத்‌ தென்படுகிறது. 

ஆயினும்‌ ஈழப்படைகள்‌ முன்னேறின. மேலும்‌ மேலும்‌ 
முன்னேறின. சோழப்படைகள்‌ பின்வாங்கி தப்பித்து ஓடின. 
பேராபத்து தன்னடைய கொடிய கரங்களை நீட்டிக்‌ கொண்டு 
தமிழகத்தைக்‌ கவ்வ நெருங்கிக்‌ கொண்டிருந்தது. இனி 
தமிழகத்திற்கு விடிவு இல்லையா? அது ஈழத்தின்‌ காலடிக்குப்‌ 
போகப்‌ போகிறதா? 

தமிழகம்‌ ஈழத்தின்‌ கைக்குப்‌ போகப்‌ போகிறது என்ற 
அச்சம்‌ சோழ மண்டலத்திலும்‌, பிற நாடுகளிலும்‌ வாழ்ந்து 
கொண்டிருந்த மக்களுக்கு பேரச்சத்தையும்‌, பெரும்‌ 
கலக்கத்தையும்‌ உண்டாக்கிவிட்ட து. 


அன்றைய நிலைமையைப்‌ பற்றி ஆர்பாக்கம்‌ கல்வெட்டு 
கூறும்‌ செய்தி இது. 


வேதனையில்‌ விளைந்த சாதனை 


intr மகாபாரதம்‌ ஆகிய இதிகாசங்களில்‌ 
போற்றிப்‌ புகழப்படும்‌ பேறு பெற்றது பாண்டிய நாடு. 

நம்முடைய வரலாறு நிகழ்ந்த காலத்திலே பாண்டிய நாடு 
அன்னியர்களின்‌ சுரண்டல்‌ பூமியாக அகிவிட்டது. பாண்டிய 
மன்னர்கள்‌ பதவிப்‌ போட்டிகளில்‌ ஈடுபட்டு அடித்துக்‌ 
கொண்டார்கள்‌. மாற்றானிடம்‌ மண்டியிட்டு ஈனவாழ்வு 
வாழ்ந்தார்கள்‌. ஆட்சியும்‌, அதிகாரமும்‌ வேண்டுமென்பதற்காக 
யாரிடமும்‌ தாள்‌ பணிய அவர்கள்‌ தயங்கவில்லை. 


அனால்‌ முற்காலத்தில்‌ பாண்டிய நாட்டை வீராதி வீரர்கள்‌, 
சூராதிசூரர்கள்‌ அண்டார்கள்‌. ஒரு சமயம்‌ கடல்‌ குமுறிக்‌ 
கொண்டு பாண்டிய நாட்டை அழிக்க வந்தது. ஒரு பாண்டிய 
மன்னன்‌ தமக்கு சிவபெருமான்‌ கொடுத்த வேலை எறிந்து கடலை 
அடக்கினான்‌. 


கடல்‌ வடிவு அலம்ப நின்றான்‌ மற்றொரு பாண்டியன்‌. 
கடல்‌ நீர்‌ தன்னுடைய பாதங்களை அலம்ப உயர்ந்து நின்றவன்‌ 
அவன்‌. அதனால்‌ நெடியோன்‌ என்ற பெயரைப்‌ பெற்றான்‌. இவன்‌ 
சேர, சோழரை மட்டுமல்ல, வடபுலம்‌ நோக்கிப்‌ படையெடுத்து 
சென்று பல நாடுகளை வென்றான்‌. அவன்‌ புகழை கலித்தொகை 
பாடுகிறது. தொல்காப்பியம்‌ இவன்‌ காலத்தில்தான்‌ தோன்றியது. 

சங்கம்‌ வைத்து தமிழ்‌ வளர்த்த, தெள்ளு தமிழ்‌ வேதமாம்‌ 
திருக்குறளைத்‌ தந்த பாண்டிய நாடு இன்று பரிதாபத்திற்கு 
இடமாகி விட்டது. 

தென்பாண்டிய நாட்டு நெற்கழனிகளில்‌ விளையும்‌ 
நெல்லும்‌, கொற்கை துறைச்‌ சிலாபங்களில்‌ விளையும்‌ முத்தும்‌, 
பொதிய மலையில்‌ விளையும்‌ சந்தனமும்‌, தேக்கும்‌, அகிலும்‌, 
இன்று ஈழ நாட்டிற்கு இரையாகப்‌ போகின்றன. 


364 ஜி. ஏ. வடிவேலு 


இவைகளையெல்லாம்‌ நினைத்துக்‌ கொண்டு பெருமூச்சு 
விட்டுக்‌ கொண்டு புரவி மீது பாண்டி பூமியில்‌ பறந்து கொண்டு 
இருந்தான்‌ வேதம்‌. 

எங்கும்‌ போரைப்‌ பற்றியே பேச்சு! பாண்டிய ஈழப்‌ 
படைகள்‌ முன்னேறுகின்றன. சோழப்படைகள்‌ வெள்ளாற்றை 
நோக்கி வேகமாக பின்வாங்கி ஓடுகின்றன என்று மக்கள்‌ 
ஆங்காங்கு பேசிக்‌ கொண்டார்கள்‌ இதனைக்‌ கேட்க 
அவனுடைய குருதி கொதித்தது. 

வேகமாகவும்‌ பயணம்‌ செய்ய இயலவில்லை. ஆங்காங்கு 
ஈழப்படைகள்‌ பாதைகளில்‌ வந்த வண்ணம்‌ இருந்தன. பெரிய 
ஊர்களில்‌ படைகள்‌ முகாமிட்டுக்‌ கொண்டு இருந்தன. இதனால்‌ 
அவன்‌ எந்த இடத்திலும்‌, எந்த நேரத்திலும்‌ கைது செய்யப்பட்டு 
விடலாம்‌ என்ற நிலைமை. எனவே அவன்‌ பல இடங்களில்‌ 
பாதையை விட்டு விலகி காடுகளிலும்‌, கொடித்‌ தடங்களிலும்‌ 
பயணம்‌ செய்தான்‌. பயணத்தின்‌ வேகம்‌ இதனால்‌ தடைப்பட்டது. 


அப்படியும்‌ ஓரிரு இடங்களில்‌ வேதம்‌ மாற்றான்‌ 
படையினரின்‌ ஐயத்திற்கு அளானான்‌ அப்பொழுது 
சித்தனிடமிருந்து களவாடி வந்த மீன்‌ இலச்சினை அவனுக்குப்‌ 
பெரிதும்‌ உதவியது. அதனைக்‌ காட்டியும்‌, பல கற்பனைப்‌ 
பொய்களைக்‌ கூறியும்‌ அவன்‌ தப்பினான்‌. 


கடைசியாக அழகர்‌ மலையைச்‌ சென்றடைந்தான்‌. நாடு 
முழுவதும்‌ போரில்‌ ஈடுபட்டிருந்ததால்‌ திருமாலிருஞ்‌ சோலையில்‌ 
கட்டுக்காவல்‌ அதிகமாகக்‌ காணப்படவில்லை. அம்மலையிலுள்ள 
பஞ்ச பாண்டவர்‌ குகைச்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டுள்ள 
கைதியைக்‌ கண்டு அவனிடம்‌ சில செய்திகளைச்‌ சொல்லுமாறு 
பாண்டிய மன்னன்‌ தன்னைப்‌ பணித்தார்‌ என்றும்‌, அதனால்‌ 
கைதியைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்றும்‌ வேதம்‌ சிறைக்‌ 
காவலர்களிடம்‌ கூறினான்‌. அதற்கு ஆதாரமாக மீன்‌ 
இலச்சினையைக்‌ காட்டினான்‌. பாண்டிய நாட்டில்‌ மிகவும்‌ 
உயர்ந்த பதவியில்‌ இருப்பவர்களை பயன்படுத்தும்‌ இலச்சினை 
யைக்‌ கண்டு காவலர்கள்‌ அவன்‌ மீது ஓயப்பட வில்லை. அதற்கு 
மாறாக அவனிடம்‌ பயபக்தியைக்‌ காட்டினார்கள்‌. அவன்‌ 
குகைக்குள்ளே செல்ல அனுமதி அளித்தார்கள்‌. 

இரவு மூன்றாம்‌ யாமம்‌ நடக்கிறது. அந்நேரத்தில்‌ சோழ 
மன்னர்‌ இராசாதிராசன்‌ சிறை வைக்கப்பட்டிருந்த மலைக்‌ குகைச்‌ 
சிறையை நெருங்கிவிட்டான்‌ வேதம்‌. குகைக்குள்‌ ஒரு விசாலமான 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 365 


முற்றம்‌. அதில்‌ சில கல்‌ தூண்கள்‌ மேல்‌ தளத்தைத்‌ தாங்கி நின்றன. 
அந்த முற்றத்தை ஒட்டி இருந்தது குகைச்‌ சிறை அறை. இந்த 
அறையையும்‌ முற்றத்தையும்‌ பிரித்துக்‌ காட்டியது அந்த சிறை 
அறையின்‌ கதவு. 


முற்றத்தை அடைந்த வேதம்‌ சிறைக்‌ கதவுக்கு முன்னர்‌ 
யாரோ நிற்பதையும்‌, அவரைச்‌ சூழ்ந்து இருவர்‌ தீவட்டிகள்‌ ஏந்தி 
நிற்பதையும்‌ பார்த்துவிட்டான்‌. எனவே அவன்‌ தன்னுடைய 
வேகத்தைக்‌ குறைத்துக்‌ கொண்டான்‌. மெதுவாகச்‌ சென்று சிறைக்‌ 
கதவுக்கு அருகில்‌ இருந்த பெரிய தூணிற்கு அப்பால்‌ ஒண்டிக்‌ 
கொண்டான்‌. இருளில்‌ அவனை யாரும்‌ பார்ப்பது எளிதல்ல. 
எனவே அங்கிருந்தபடியே நடப்பதைக்‌ கவனித்தான்‌. 


தீவட்டிகளின்‌ இடையே நின்றிருந்த கோதையைப்‌ 
பார்த்துத்‌ திடுக்கிட்டான்‌. உடல்‌ அதிர்ந்து விட்டது. மனதில்‌ 
அச்சம்‌ குடிகொண்டது. ஆயினும்‌ தன்னுடைய உணர்வுகளை 
அடக்கிக்‌ கொண்டு அங்கு நடப்பதை கவனித்தான்‌. பேச்சு 
தெளிவாகவே கேட்டது. அப்பொழுதுதான்‌ அங்கு கோதை 
வந்திருக்க வேண்டும்‌ என்பது அவளுடைய பேச்சிலிருந்து 
தென்பட்டது. கோதை பேசினாள்‌: 

“கைதி, வந்திருக்கும்‌ நான்‌ யார்‌ என்று தெரியுமல்லவா? 
உன்னுடைய மமதை இன்னும்‌ அடங்க வில்லையா? என்ன 
இறுமாப்போடு அலட்சியமாக அமர்ந்திருக்கிறாய்‌7 


உ” 


உம 


நான்‌ வந்த காரணம்‌? 

'விருப்பமாயின்‌ சொல்லிவிட்டு ஓடு. சோழ மண்ணில்‌ 
பிறந்த ஒரு துரோகியைப்‌ பார்க்கவே என்‌ கண்கள்‌ கூசுகின்றன. 

மமதை கொண்ட கைதியே! ஒரு முக்கியமான செய்தியை 
உன்னிடம்‌ சொல்லவே நானே நேரில்‌ வந்தேன்‌. 

நீ என்ன சொல்லுவாய்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌. நீ 
கொடுத்த ஒரு வார கெடு முடி யப்போகிறதல்லவா! உன்னை ஓரிரு 
நாட்களில்‌ பலியிடப்‌ போகிறோம்‌, உனக்கு விருப்பமான 
தெய்வத்தைப்‌ பிரார்த்தனை செய்து கொள்‌ என்று சொல்ல 
கருணை கூர்ந்து இங்கு வந்திருப்பாய்‌. 

முன்னாள்‌ காதலனே! நீ சொல்வது பாதிதான்‌. இன்னும்‌ 
மறுபாதி செய்தி இருக்கிறது. அதுதான்‌ மிகவும்‌ ஆனந்தமான து! 


என்ன அது? 


366 ஜி. ஏ. வடிவேலு 


'உன்னைச்‌ சிறையில்‌ அடைத்துவிட்டேன்‌ அல்லவா, இது 
சோழ நாட்டிற்கு எட்டிவிட்டது. இதனைக்‌ கேட்டு சோழ 
அமைச்சர்‌ தலைவர்‌ கோபம்‌ கொண்டு விட்டார்‌. தம்முடைய 
இரத, கஜ, துரக, பதாதி படைகளுடன்‌ பாண்டிய நாட்டின்‌ மீது 
படையெடுத்து வந்துவிட்டார்‌! 

என்ன, பாண்டிய நாட்டின்‌ மீது சோழ நாடு 
படையெடுத்து வந்துவிட்டதா? மீண்டும்‌ சொல்‌. காதார 
கேட்கிறேன்‌. மெத்த மகிழ்ச்சி. நீ தேசத்‌ துரோகியாக இருந்தாலும்‌ 
இந்த நல்ல செய்தியைச்‌ சொன்னதால்‌ உன்னை நான்‌ மனதாரப்‌ 
பாராட்டுகிறேன்‌ கோதை. அடுத்து நீ என்ன சொல்லுவாய்‌ என்று 
எனக்குத்‌ தெரியும்‌. சோழப்படைகள்‌ பாண்டிய நாட்டு 
படைகளை பந்தாடி யிருக்கும்‌, கொன்று குவித்திருக்கும்‌. அதனால்‌ 
கோழை வீரபாண்டியன்‌ அஞ்சி நடுங்கி இருப்பான்‌. என்னை 
விடுதலை செய்து என்னிடம்‌ மன்னிப்பு கோரவும்‌ சோழப்‌ 
படைகளைத்‌ திருப்பி அழைக்கவும்‌ என்னிடம்‌ கெஞ்சும்படி 
உன்னை அனுப்பி இருப்பான்‌ அந்தப்‌ பேடி. மகிழ்ச்சி, மெத்த 
மகிழ்ச்சி கோதை? 


கைதி, பேசி முடித்துவிட்டாயா? வாய்ச்‌ சொல்லிலேயே 
மணல்‌ கோட்டை கட்டி மங்கலப்‌ புதுமணை புகுவிழாவும்‌ நடத்தி 
விட்டாய்‌. பாவம்‌, நாளை பலியாகப்‌ போகிறவனுக்கு எத்தனை 
பேராசை! 


என்ன? 


கற்பனை உலகில்‌ சஞ்சரித்து மகிழ்ந்தது போதும்‌. உண்மை 
உலகிற்கு வா என்று அழைக்கிறேன்‌, சோழ நாட்டின்‌ முன்னாள்‌ 
மன்னா? 

'அகட்டும்‌, சொல்‌. 

'சொல்லுகிறேன்‌ இன்பமான செய்தி என்று முன்பு 
சொன்னேன்‌ அல்லவா, அது என்ன செய்தி தெரியுமா? காற்று 
எங்கள்‌ பக்கம்‌ வீசுகிறது. என்றும்‌ இருளே இராது: இருளுக்குப்‌ 
பிறகு ஒளி வந்தே தீரும்‌. பாண்டிய நாட்டு படைகளுடன்‌ மோத 
வந்த இருபது இலட்சம்‌ சோழப்‌ படை வீரர்களில்‌ பாதிப்பேர்‌ 
பலியாகி விட்டார்கள்‌. மீதிப்பேர்‌ அந்த சிற்றம்பலமுடையான்‌ 
தலைமையில்‌ புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள்‌. உண்மையில்‌ 
ஓட்டப்‌ பந்தயத்தில்‌ உங்களுக்குத்தான்‌ வெற்றி! அதற்காக 
என்னுடைய பாராட்டுதல்கள்‌! பாவம்‌, அவர்கள்‌ சோழ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 307 


எல்லைக்கே ஓடி. விட்டார்கள்‌. ஓரிரு நாட்களில்‌ பாண்டிய 
படைகள்‌ வெள்ளாற்றைத்‌ தாண்டிவிடும்‌. அதன்‌ பின்னர்‌ சோழ 
நாடு என்று ஒன்று தமிழக வரைபடத்தில்‌ இருக்காது. 
என்னுடைய இலட்சியத்தின்‌ பாதி பூர்த்தியாகி விடும்‌. 

அடி. பேயே? சொந்த நாட்டுத்‌ தோல்வியைப்‌ பற்றி இப்படி 
இன்பமாக வர்ணிக்கிறாயே, உனக்கு வெட்கமில்லையா? 
உன்னுடைய உடம்பில்‌ தாய்நாட்டு இரத்தம்‌ ஓடவில்லையா? 
சோழ நாடு அழிந்த பின்னர்‌ கூட உனக்குப்‌ பாதிதான்‌ வெற்றி 
என்கிறாயே, அதன்‌ பின்னரும்‌ எஞ்சி இருக்கும்‌ மறுபாதி என்ன? 
உன்னுடைய இரத்த வெறி வேண்டும்‌ பலிதான்‌ என்ன? 

அம்‌, மறுபாதி இருக்கிறது. அதனை இப்பொழுது சொல்ல 
மாட்டேன்‌. 

'பெண்‌ உருவில்‌ சோழ மண்ணில்‌ பிறந்த பிசாசே! சொந்த 
நாடு தோற்று ஓடுவது பற்றி இன்பகதம்‌ பாடுகிறாயே, 
உண்மையில்‌ நீ மனிதப்‌ பிறவி அல்ல. பிசாசுதான்‌.' 

ஆம்‌. நான்‌ பிசாசுதான்‌. என்னைப்‌ பிசாசாக மாற்றியது 
நீங்கள்தான்‌. அதனைக்‌ காலம்‌ சொல்லும்‌. 

சோழ வளநாடே, இதுதான்‌ உன்னுடைய கதியா? 

அம்‌, சோழ அரசு முடிவு விழாவிற்குத்‌ தலைமை தாங்கும்‌ 
மன்னாதி மன்னா ஒரு வகையில்‌ கொடுத்து வைத்தவன்‌ நீ. 
அதற்காக எனக்கு நீ நன்றி கூற வேண்டும்‌? 

உனக்கு நான்‌ நன்றி கூறுவதா?” 

“அம்‌. போரில்‌ மாட்டிக்‌ கொண்டு பாண்டியரிடம்‌ 
தோற்றுத்‌ தலைதெறிக்க ஓடும்‌ தொல்லையை உனக்கு 
கொடுக்காமல்‌ இங்கு நிம்மதியாக சிறையில்‌ அடைத்து 
வைத்திருக்கிறேனே, அதற்கு! 

சீ! என்று இராசாதிராசன்‌ உணர்ச்சிவசப்பட்டு கத்திவிட்டு 
அவள்‌ முகத்தின்‌ மீது எச்சிலை உமிழ்ந்தார்‌. 

கோதை முகத்தின்‌ மீது பட்ட எச்சிலை தன்னுடைய 
சேலையால்‌ துடைத்துக்‌ கொண்டாள்‌ அவளுக்கு கோபம்‌ 
கொதித்துக்‌ கொண்டு வந்தது, பலத்த குரலில்‌ கடுகடுப்பாகப்‌ 
பேசினாள்‌: 

ன்னும்‌ உன்னுடைய கொழுப்பு அடங்கவில்லை. உன்‌ 
மீது கருணை காட்டக்கூட ஒருசில சமயங்களில்‌ நினைத்தேன்‌. 


368 ஜி. ஏ. வடிவேலு 


அதற்கு நீ அருகதையற்றவன்‌. நான்‌ சொல்லுவதை உற்றுக்‌ கேள்‌. 
நாளைய மறுநாள்‌ சூரியனை நீ பார்க்க மாட்டாய்‌. பலிபீடத்திற்கு 
புறப்பட தயாராக இரு. இடையில்‌ உள்ள ஒரு நாளை 
வீணாக்காதே. உடம்பில்‌ சாம்பல்‌ பூசியவண்ணம்‌ மண்டை 
ஓட்டை மாலையாக தரித்துக்‌ கொண்டு சுற்றும்‌ சுடுகாட்டின்‌ 
சொந்தக்காரனான கூத்தாடியை பிரார்த்தனை செய்து 
கொண்டிரு. 


வெறியோடு பேசிய கோதை வேகமாக அவ்விடத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டாள்‌. சோழர்படை தோற்று பின்‌ வாங்கிக்‌ 
கொண்டு ஓடுகிறது என்று கேட்ட மன்னர்‌ இராசாதிராசர்‌ உடல்‌ 
நடுங்கியது. தலை சுற்றியது. நரம்புகள்‌ புடைத்தன. சிறைக்‌ 
கம்பிகளின்‌ மீது தலையை ஓங்கி முட்டி மோதிக்‌ கொண்டார்‌. 
அதனால்‌ தலையில்‌ காயம்‌ ஏற்பட்டு இரத்தம்‌ கசிந்தது. 

கோதை வெளியேறிய பின்னர்‌ சிறைக்‌ காவலர்கள்‌ 
நிம்மதியாகப்‌ பெருமூச்சு விட்டார்கள்‌ தூக்கக்‌ கலக்கம்‌. 
அந்நேரத்தில்‌ அவள்‌ அங்கு வருவாள்‌ என்று எதிர்பார்க்க 
வில்லை. அவள்‌ சென்றவுடன்‌ ஆறுதலாக ஒருவரை யொருவர்‌ 
பார்த்துக்‌ கொண்டார்கள்‌. 

அந்நேரத்தில்‌ எதிர்பாராத வகையில்‌ தூணின்‌ மறைவில்‌ 
நின்றிருந்த வேதம்‌ அவர்களுக்கு முன்னர்‌ தோன்றினான்‌. 
திடுக்கிட்ட அவர்கள்‌ சிந்திப்பதற்குள்‌ அவர்களைத்‌ தாக்கினான்‌ 
வேதம்‌. அவர்களும்‌ அவனைத்‌ திருப்பித்‌ தாக்கினார்கள்‌. அனால்‌ 
அவன்‌ எளிதில்‌ அவர்களை அடித்து வீழ்த்தினான்‌. தன்னுடைய 
வாளுக்கு சிலரை பலியாக்கினான்‌. எஞ்சி இருந்தவர்களை 
கயிற்றால்‌ தூணோடு சேர்த்துக்‌ கட்டியதன்றி வாய்களில்‌ 
துணிவைத்து அவர்களைப்‌ பேச முடியாது செய்தான்‌. 


சிறைப்பூட்டின்‌ திறவுகோலைக்‌ கேட்டான்‌. அது 
யாரிடமுள்ளது என்று அவனுக்குத்‌ தெரியவில்லை. 
ஒவ்வொருவரும்‌ தன்னிடம்‌ இல்லை என்று சைகை செய்தார்கள்‌. 
வாயில்‌ துணியை வைத்து அடைக்கப்பட்ட அவர்களால்‌ 
பேசத்தான்‌ முடியாதே! எளிதில்‌ அவர்கள்‌ அதனைக்‌ 
கொடுப்பதாகத்‌ தெரியவில்லை. திறவுகோலைக்‌ 
கொடுக்காவிட்டால்‌ இதுதான்‌ கதி என்று கூறி இருவருடைய 
தலைகளை வெட்டி வீழ்த்தினான்‌. ஒருவன்‌ நடுநடுங்கிக்‌ 
கொண்டே தன்னுடைய கச்சையிலிருந்து அதனை எடுத்து 
வேதத்திடம்‌ கொடுத்தான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 369 


வெளியில்‌ நடந்த வீர தீர செயல்களை இராசாதிராசன்‌ 
சிறைக்கதவின்‌ அருகில்‌ நின்று கொண்டு உற்சாகத்துடன்‌ 
பார்த்துக்‌ கொண்டு இருந்தார்‌. வேதத்தை எங்கோ பார்த்த 
நினைவு இருந்தது. ஆனால்‌ அவன்‌ யார்‌ என்று தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. 

வேதம்‌ வேகத்துடன்‌ சென்று சிறைக்கதவைத்‌ திறந்தான்‌. 
உள்ளே சென்று மன்னருக்கு வணக்கம்‌ செலுத்தினான்‌. மன்னர்‌ 
அவனை அன்புடன்‌ உற்றுப்‌ பார்த்தார்‌. 

“தாங்கள்‌ யார்‌? எங்கோ பார்த்த நினைவு இருக்கிறது. 
இப்பொழுது என்னிடம்‌ வரக்‌ காரணம்‌? என்று வினவினார்‌ 
இராசாதிராசன்‌. அதற்கு வேதம்‌ மறுமொழி கூறினான்‌: 

'சோழ பூபதி, நான்‌ சோழ நாட்டின்‌ குடிமகன்‌. என்னுடைய 
பெயர்‌ வேதம்‌ என்பார்கள்‌ அமைச்சர்‌ தலைவருடைய 
ஆதரவுடன்‌ சோழ அரண்மனையில்‌ நான்காண்டு காலமாக 
இருக்கிறேன்‌. 

மெத்த மகிழ்ச்சி வேதம்‌, உன்னைப்‌ பற்றி அமைச்சர்‌ 
தலைவர்‌ என்னிடம்‌ கூறியிருக்கிறார்‌. நீ சற்று நேரத்திற்கு முன்னர்‌ 
புரிந்த வீரச்‌ செயல்களைப்‌ பார்த்தேன்‌. அதற்காக என்னுடைய 
பாராட்டுதல்கள்‌. 

தங்களுடைய பாராட்டைப்‌ பெறும்‌ பேறு பெற்றது நான்‌ 
செய்த பாக்கியம்‌, அரசே! 

“அதிருக்கட்டும்‌, சற்று முன்னர்‌ ஒரு வேதனையான 
செய்தியைக்‌ கேட்டேன்‌. அது உண்மையா வேதம்‌? முதலில்‌ 
அதனைச்‌ சொல்‌. 

“ஆம்‌ அரசே, ஈழப்படைகளை எதிர்த்து நிற்க 
சோழப்படைகளால்‌ இயலவில்லை. நம்முடைய படைகள்‌ 
தோற்று ஓடுகின்றன. தமிழகம்‌ ஈழத்திற்கு அடிமையாகி விடுமோ 
என்ற அச்சம்‌ நாடெங்கும்‌ நிலவுகிறது. நிலைமை மிகவும்‌ 
பயங்கரமாக இருக்கிறது. 

“அப்படியா? அந்த துரோகிப்‌ பெண்‌ கூறியது 
உண்மைதானா? இறைவா, இது என்ன சோதனை! 

பிரபு, சோழ நாட்டின்‌ வேதனை! 


‘சோழ நாட்டின்‌ வேதனைதான்‌. வேதனையல்லாது 
நிலைமை வேறு எப்படி இருக்கும்‌? உன்னுடைய ஆற்றலை சிறிது 


370 ஜி. ஏ. வடிவேலு 


நேரத்திற்கு முன்னர்‌ என்‌ கண்களால்‌ கண்டேன்‌. அத்தனைப்‌ 
பேரையும்‌ அனாயாசமாக வீழ்த்தித்‌ தள்ளினாய்‌. இத்தகைய 
வீராதிவீரர்கள்‌ எல்லாம்‌ இந்த நேரத்தில்‌ யுத்த முனையில்‌ 
இருக்காமல்‌ இங்கு இருந்தால்‌ நாம்‌ தோல்வி அடைவது இயல்பே. 
வேதனையானதுதான்‌, உண்மையிலேயே வேதனையானதுதான்‌ 
வேதம்‌. 


பிரபு, அருள்கூர்ந்து தவறாக நினைக்க வேண்டாம்‌. நான்‌ 
போருக்கு அஞ்சிய கோழையல்ல. நான்‌ வந்ததின்‌ நோக்கம்‌. 


‘தெரிகிறது. எனக்குச்‌ செய்தியைத்‌ தெரிவிக்க, போர்‌ 
நிலையை எடுத்து இயம்ப. வேதம்‌, நாளை மறுநாள்‌ என்னை 
பலியிடப்‌ போவதாக கோதை சொல்லிவிட்டுப்‌ போனாள்‌. அது 
மிகவும்‌ இன்பமான செய்தி. நான்‌ பலியாவது அறிய மிகவும்‌ 
மகிழ்ச்சி அடைகிறேன்‌. இந்த கொடுமைகளையெல்லாம்‌ பாராது 
இப்பூவுலகை விட்டு போய்விட ஒரு வாய்ப்பளித்த கோதையைப்‌ 
பாராட்டுகிறேன்‌. விரக்தியோடு இராசாதிராசன்‌ பேசினார்‌. அவர்‌ 
தன்னைக்‌ குத்திக்‌ காட்டுவதை வேதம்‌ அறியாமலில்லை. எனவே 
அவன்‌ வருத்தத்தோடு மெதுவான குரலில்‌ பேசினான்‌: 


“அரசே! 

நாடே போகிறது. இன்னும்‌ நான்‌ அரசனா? பாண்டியனின்‌ 
கைதி நான்‌. இனி என்னை மறுமுறை அரசே என்று 
அழைக்காதே 

அரசே, இந்த நேரத்தில்‌ வேதனைப்பட்டு பயன்‌ இல்லை. 
விவேகத்தைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. அருள்கூர்ந்து தங்களுக்கு 
நான்‌ அறிவுரை கூறுவதாக நினைக்க வேண்டாம்‌ 

என்ன செய்ய வேண்டுமென்கிறாய்‌? சொல்‌. 

தாங்கள்‌ இப்பொழுது என்னுடன்‌ வர வேண்டும்‌. 

'உன்னுடனா? நான்‌ வருவதா? என்னை உயிருக்கு பயந்த 
கோழை என்று நினைத்துக்‌ கொண்டு காப்பாற்ற 
வந்துவிட்டாயா? நன்றி, சித்தன்‌ கூட இப்படித்தான்‌ இங்கு வந்து 
என்னுடன்‌ பேசினான்‌. 

'மன்னவா! சித்தன்‌ தங்களை அழைத்ததையும்‌ நான்‌ 
அறிவேன்‌. அன்றைய நிலை வேறு, இன்றைய நிலை வேறு! 

எப்படியோ? ஏளனமாக வேதத்தைப்‌ பார்த்து கேட்டார்‌ 
இராசாதிராசன்‌. 


செம்பியா்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 371 


அன்று சித்தன்‌ அரச பக்தியினால்‌ தங்களை சிறையிலிருந்து 
மீட்க முயன்றான்‌. அனால்‌ நான்‌ தேச பக்தியினால்‌ தங்களை 


சிறை தப்புவிக்க முயலுகிறேன்‌. 

விளக்கமாகச்‌ சொல்‌. 

சித்தன்‌ தங்களை சிறையைவிட்டு வெளியேறுமாறு 
கூறியபோது நாட்டின்‌ நிலைமை வேறு, இன்று நாட்டின்‌ 
நிலைமை வேறு. இதனை முன்பே கூறினேன்‌. தாங்கள்‌ நய 
வஞ்சகத்தினால்‌ பாண்டியன்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டீர்கள்‌. 
அதிலிருந்து தங்களைக்‌ காப்பாற்ற வேண்டுமென்பது 
சித்தனுடைய நோக்கமாக இருந்தது!” 

'அம்‌. அதில்‌ ஐயமில்லை. 

என்னுடைய நோக்கம்‌ அதுவல்ல. 

அப்படியானால்‌? 


சோழப்‌ படைகள்‌ தோற்றுப்‌ பின்வாங்குகின்றன. ஈழப்‌ 
படைகள்‌ எக்களிப்புடன்‌ யுத்த முனையில்‌ முன்னேறுகின்றன. 
சோழ சேனாதிபதியும்‌, படைகளும்‌ நம்பிக்கையை 
இழந்துவிட்டார்கள்‌. வெற்றியைவிட வீர மரணத்தின்‌ மேல்‌ அதிக 
ஆசை வைத்துப்‌ போரிடுகிறார்கள்‌. அந்த நிலை மாறியாக 
வேண்டும்‌. நம்மவருக்கு உற்சாகமும்‌, நம்பிக்கையும்‌ அளிக்கவல்ல 
ஆற்றல்‌ மிக்க தலைமைதான்‌ இந்நேரத்தில்‌ தேவை. அத்தகைய 
தலைமை இருப்பின்‌ இன்று கூட சோழர்‌ வெல்ல முடியும்‌ 
என்பதில்‌ எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த தலைமையை 
ஏற்கவே தங்களை அழைக்கிறேன்‌. தங்களை தப்புவிக்கவோ, 
அல்லது நரபலியிலிருந்து தாங்கள்‌ உயிர்ப்பிச்சை பெற உதவவோ 
அல்ல மன்னா! இவ்வார்த்தைகளை சொல்லும்போது வேதத்தின்‌ 
கண்கள்‌ மின்னின. அவை நெருப்பை உமிழ்ந்தன. முகம்‌ 
தப்பிழம்பெனச்‌ சிவந்தது. மன்னர்‌ இதற்கு என்ன மறுமொழி 
அளிக்கிறாரோ என்று அவரையே உற்றுப்‌ பார்த்தான்‌. மன்னர்‌ 
ஆழ்ந்த யோசனையுடன்‌ கேட்டார்‌: 


“வேதம்‌, நீ என்ன சொன்னாய்‌?” 


'மன்னவா, விசயாலயர்‌ நிறுவிய சோழ அரசு தங்களுடன்‌ 
முடியக்‌ கூடாது. இராசராசசோழருக்கு அளித்த வாக்குறுதியைப்‌ 
பற்றி நான்‌ கேள்விப்பட்டி ருக்கிறேன்‌. அந்த வாக்குறுதியைத்‌ 
தாங்கள்‌ காப்பாற்ற வேண்டும்‌. ஈழ நாட்டிடம்‌ தண்டமிழ்‌ நாடு 
அடிமையாகாது காப்பாற்றும்‌ பொறுப்பு தங்களைச்‌ 
சார்ந்ததுள்ளது. நாட்டைக்‌ காப்பாற்றுங்கள்‌.” 


372 ஜி. ஏ. வடிவேலு 


“ஆம்‌. அதுதான்‌ என்னுடைய கனவு. ஆனால்‌ இந்த 
கையாலாகாத கைதி அதற்கு என்ன செய்ய முடியும்‌? 

மனம்‌ இருந்தால்‌ மார்க்கம்‌ உண்டு, மன்னா. 

என்ன? என்ன மார்க்கம்‌? எதற்கு மனம்‌? 


அரசே, தேச பக்தியால்‌ நான்‌ சொல்லுவதில்‌ ஏதாவது 
கடுமையான வார்த்தை தென்படின்‌ மன்னிக்கவும்‌. இன்றைக்கு 
தாங்கள்‌ செய்ய வேண்டியது பாண்டியனிடம்‌ பலியாகி தியாகி 
என்ற பட்டம்‌ பெறுவது அல்ல; சிறை தப்பி வெளியேறி 
போருக்குத்‌ தலைமை தாங்கி சோழ நாட்டிற்கு வெற்றி தேடித்‌ 
தருவதேயாகும்‌.' 

“அம்‌. வேதம்‌! நன்றாகச்‌ சொன்னாய்‌. என்னுடைய 
கண்களைத்‌ திறந்தாய்‌. நான்‌ செய்ய வேண்டிய கடமையை 
உணர்த்தினாய்‌. நான்‌ இப்பொழுது இறக்க வேண்டும்‌ 
என்பதுதான்‌ இறைவன்‌ நிர்ணயித்த விதியானால்‌ இந்தப்‌ 
புல்லர்களிடம்‌ பலியாவதை விட போர்‌ முனையில்‌ நாட்டின்‌ 
வெற்றிக்காகப்‌ போரிட்டு பலியாகிறேன்‌. என்னுடைய சோர்வு 
தொலைந்துவிட்டது. எனக்கு தற்பொழுது யானை பலம்‌ 
வந்துவிட்டது. புறப்படு போகலாம்‌. வழியில்‌ எவன்‌ எதிர்த்தாலும்‌ 
அவனை எமபுரிக்கு அனுப்புவோம்‌. எனக்கு நல்வழி காட்டிய, 
என்னுடைய கண்களைத்‌ திறந்து விட்ட உன்னை என்‌ 
வாழ்நாளில்‌ என்றும்‌ மறக்க மாட்டேன்‌. இதற்காக நான்‌ நன்றி 
செலுத்தும்‌ நாள்‌ ஒன்று வரும்‌. புறப்படு, போகலாம்‌. 

வீர உணர்ச்சியுடன்‌ பேசிய மன்னரின்‌ கண்களில்‌ நீர்‌ 
கொட்டியது. கண்கள்‌ பந்தங்களின்‌ ஒளியில்‌ பளிச்சிட்டன. அவர்‌ 
வேதத்தை இறுகக்‌ கட்டித்‌ தழுவிக்‌ கொண்டார்‌. 


மாமிச மாலைகள்‌ மாண்‌ ஆயின 


[0றுநாள்‌ இரவின்‌ கடைசி யாமம்‌ மெதுவாக நகர்ந்து 
கொண்டு இருக்கிறது. நான்மாடக்‌ கூடலை அடுத்துள்ள யானை 
மலையின்‌ உச்சியிலிருந்த நரசிங்கத்திற்கு சோழ மன்னனை 
பலியிட ஏற்பாடுகள்‌ அனைத்தும்‌ செய்து முடிக்கப்பட்டன. 


பலியை மிகவும்‌ எச்சரிக்கையாக தன்னுடைய மேற்‌ 
பார்வையின்‌ கீழ்‌ அழைத்துப்‌ போக வேண்டும்‌ என கோதை 
விரும்பினாள்‌. இராசாதிராசன்‌ அற்றலை அவள்‌ அறிவாள்‌. அவர்‌ 
ஏவலர்களை ஏமாற்றிவிட்டு தப்பி விடுவாரோ என அஞ்சினாள்‌. 
எனவே மதுரை மன்னன்‌ வீரபாண்டியனுடன்‌ அவள்‌ 
அலவாயைவிட்டு மர்லிருங்குன்றத்திற்கு வந்தாள்‌. இருவரும்‌ 
இராமானுச மடத்தில்‌* அசனங்களில்‌ அமர்ந்திருந்தார்கள்‌. அங்கு 
இருந்து கொண்டு சிறைப்பட்டுள்ள இராசாதிராசனுக்கு 
விலங்குகள்‌ பூட்டி அழைத்து வருமாறு ஆற்றல்மிக்க 
காவலர்களை அனுப்பினார்கள்‌. கைதியின்‌ வருகைக்காக 
காத்திருந்தார்கள்‌. 

கோதை வீரபாண்டியனுடன்‌ அளவுடனேயே பழகினாள்‌. 
அவன்‌ மீது அவள்‌ காதல்‌ கொண்டிருந்தது உண்மைதான்‌. 
ஆனால்‌ அவன்‌ தன்னுடைய எல்லையை மீற அவள்‌ 
அனுமதித்ததே இல்லை. தன்னுடைய குறிக்கோள்‌ 
நிறைவேறும்வரை அவள்‌ இல்வாழ்வில்‌ ஈடுபட மறுத்தாள்‌. 
எந்தவிதமான சிற்றின்பத்தையும்‌ அவளுடைய மனம்‌ நாடவில்லை. 


சோழர்‌ குலத்தைப்‌ பூண்டோடு அழித்த பின்னரே தனக்கு 
வாழ்வு என நம்பினாள்‌. அதுதான்‌ தில்லை திருமாலுக்கு தான்‌ 
சமர்ப்பிக்கும்‌ காணிக்கை எனக்‌ கருதினாள்‌. அவளுடைய உள்ளம்‌ 


* இராமானுச மடம்‌ - இது இராமானுசரே நிறுவியது. 


374 ஜி. ஏ. வடிவேலு 


அல்லும்‌ பகலும்‌ சோழர்களின்‌ அழிவைத்‌ தவிர வேறு எதையுமே 
நினைக்கவில்லை. எடுத்துக்‌ கொண்ட சபதத்தை நிறைவேற்று 
வதற்கான ஏதுக்களைப்‌ பற்றியும்‌, அதற்கான தந்திர 
உபாயங்களைப்‌ பற்றியும்தான்‌ சதா சர்வகாலமும்‌ சிந்தித்தாள்‌. 
எங்கு சென்றாலும்‌, என்ன செய்தாலும்‌, யாரிடம்‌ பேசினாலும்‌ 
அவளுடைய இதயம்‌ அந்த நோக்கத்தைச்‌ சுற்றியே வட்டமிட்டுக்‌ 
கொண்டு இருந்தது. 

அந்தப்‌ பெண்ணின்‌ கனவு நனவாகும்‌ நேரம்‌ 
நெருங்கிவிட்டது. அவளுடைய அசை கைகூடும்‌ காலம்‌ 
வந்துவிட்டது. சோழ மன்னர்‌ நரசிங்கத்திற்கு பலியாகப்‌ 
போகிறார்‌. இன்னும்‌ ஓரிரு நாட்களில்‌ சோழநாடு என்று ஒன்று 
தமிழக வரைபடத்திலிருந்து இல்லாது போகப்‌ போகிறது. அடுத்த 
பணியாக அவள்‌ கையில்‌ சிக்கியுள்ள இரு சோழ இளவல்களை 
முடிக்க வேண்டும்‌. 

அதன்‌ பின்னர்‌ இந்த அரசியல்‌ சூழ்ச்சிகளில்‌ சிக்கக்‌ கூடாது. 
இவைகளையெல்லாம்‌ விட்டுவிட்டு வீரபாண்டிய பூபதியின்‌ 
பட்டத்தரசியாக, அன்புக்‌ காதலியாக, இல்லக்‌ கிழத்தியாக வாழ 
வேண்டும்‌. பட்டத்தரசியின்‌ அணையை மீறுவார்‌ யார்‌? 
படைகளுடன்‌ திருமலைக்குக்‌ செல்ல வேண்டும்‌. அங்கு மறைத்து 
வைக்கப்பட்டுள்ள திருமால்‌ மூர்த்தத்தை பக்தியுடன்‌ தில்லைக்குக்‌ 
கொண்டு வர வேண்டும்‌. அதனைத்‌ தில்லையம்பதியில்‌ முன்பு 
கோயில்‌ கொண்டிருந்த இடத்தில்‌ வைத்து வழிபட வேண்டும்‌. 
அத்துடன்‌ அவளுடைய சபதம்‌ நிறைவேறிவிடும்‌. பிறவியின்‌ 
நோக்கம்‌ பூர்த்தியாகிவிடும்‌. பின்னர்‌ வீர பாண்டியன்‌ காதலியாக 
தான்‌ உண்டு, தன்னுடைய இல்லறம்‌ உண்டு என வாழ வேண்டும்‌. 
வைணவ உலகத்திற்கு மகத்தான சேவை செய்ததாக பிற்கால 
வரலாறு அவளைப்‌ போற்றும்‌. இத்தகைய கற்பனைகளில்‌ அவள்‌ 
உள்ளம்‌ ஈடுபட்டி ருந்தது. 

நேரம்‌ நெருங்கிவிட்டது. எதற்காக அல்லும்‌ பகலும்‌ 
பேயாக அலைந்தாளோ, அந்த நோக்கம்‌ ஈடேறுவதற்கான 
வேளை வந்து விட்டது. இந்த எண்ணத்துடன்‌ வழிமேல்‌ விழி 
வைத்து பலியை எதிர்பார்த்துக்‌ கொண்டு இருந்தாள்‌. 
கரங்களிலும்‌, கால்களிலும்‌ விலங்குகள்‌ பூட்டப்பட்டு, சிரம்‌ 
தாழ்ந்து அங்கு வரப்போகும்‌ இராசாதிராசனை எதிர்பார்த்த 
வண்ணமிருந்தாள்‌. 

அனால்‌ வந்தது பலியல்ல. இரு ஏவலர்கள்‌ பதட்டத்துடன்‌ 
ஓடி. வந்தார்கள்‌. கொல்லன்‌ உலை சத்தத்தைப்‌ போல பெருமூச்சு 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 375 


வாங்கிக்‌ கொண்டு வீர பாண்டியனை நோக்கி ஓடி வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ மன்னனுக்கு எதிரில்‌ தொலைவில்‌ அஞ்சிக்‌ கொண்டு 
நின்றார்கள்‌. அவர்கள்‌ உடல்கள்‌ நடுங்கின. ஏதோ சொல்ல 
முயன்றார்கள்‌. வார்த்தைகள்‌ வெளிவரவில்லை. சிரங்களைத்‌ 
தாழ்த்திக்‌ கொண்டு நின்றார்கள்‌. 

அவர்களுடைய நிலையைக்‌ கண்ட வீரபாண்டியனும்‌, 
கோதையும்‌ திடுக்கிட்டார்கள்‌. ஏதோ விபரீதம்‌ நடந்து விட்டது 
என அஞ்சினார்கள்‌. வீர பாண்டியன்‌ கேட்டான்‌: 


என்‌, நெட்டை மரங்களாக நிற்கிறீர்கள்‌? நீங்கள்‌ மட்டும்‌ 
ஒடி. வந்த நோக்கம்‌ என்ன? எங்கே பலி? இத்தனை பேர்‌ இருந்தும்‌ 
அவனுக்கு விலங்குகள்‌ மாட்டி அழைத்து வர இயலவில்லையா?' 


“இல்லை; மன்னர்‌ மன்னவா? 

“இல்லையென்றால்‌? அவனைப்‌ பிடித்துவர உங்களால்‌ 
முடியவில்லையா? கோழைகளே, என்‌ எதிரில்‌ வந்து நின்று 
இயலவில்லை என்று சொல்ல உங்களுக்கு வெட்கமில்லையா? 
இத்தகைய கோழைகள்‌ பாண்டி நாட்டிற்குத்‌ தேவையில்லை. 
இதோ உங்கள்‌ சிரங்களை சேதம்‌ செய்து விடுகிறேன்‌. 
வீரபாண்டியன்‌ வேகமாக எழுந்து நின்று இடையில்‌ தொங்கிய 
வாளை எடுத்தான்‌. அவன்‌ அருகில்‌ அமர்ந்திருந்த கோதையும்‌ 
எழுந்து நின்று கொண்டாள்‌. “பொறுங்கள்‌ மன்னா” என்று கூறி 
வீரபாண்டியனைத்‌ தடுத்தாள்‌. வீரபாண்டியன்‌ சற்று கோபம்‌ 
தணிந்து மீண்டும்‌ கேட்டான்‌: 

நடந்ததை சொல்லுங்கள்‌. 

அவ்விருவர்களும்‌ யார்‌ முதலில்‌ செய்தியைச்‌ சொல்லுவது 
என ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ பார்த்தார்கள்‌. அப்பொழுது 
மன்னனைப்‌ பார்த்துக்‌ கோதை கூறினாள்‌: 


“இவர்கள்‌ சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது அரசே? 
இவர்களுடைய முகத்தைப்‌ பார்த்தாலே தெரியவில்லையா? அந்த 
பலிகடா தப்பிவிட்டது.' 


இதனைக்‌ கேட்ட மன்னன்‌ திடுக்கிட்டு ஏவலர்களைப்‌ 
பார்த்தான்‌. ஒருவன்‌ மெதுவாகக்‌ கூறினான்‌. 'அம்‌ அரசே. அவன்‌ 
தப்பிவிட்டான்‌.' 

'என்ன, இராசாதிராசன்‌ தப்பி விட்டானா? இத்தனை 
சோற்றுப்‌ பட்டாளங்கள்‌ இங்கு இருக்க அவன்‌ தப்பி 
விட்டானா? தழுதழுத்த குரலில்‌ கேட்டான்‌ வீரபாண்டியன்‌. 


376 ஜி. ஏ. வடிவேலு 


“ஆம்‌, மன்னவா, நாங்கள்‌ சென்றபோது கைதியைக்‌ 
காணோம்‌. சிறைக்‌ கதவு திறந்து இருந்தது. காவலர்களில்‌ சிலர்‌ 
தூண்களில்‌ கட்டப்பட்டு இருந்தார்கள்‌. பலர்‌ கொல்லப்பட்டு 
தரையில்‌ வீழ்ந்து கிடந்தார்கள்‌! காவலர்கள்‌ கூறியதைக்‌ கேட்ட 
மன்னன்‌ வருத்தத்தோடு கோதையைப்‌ பார்த்துக்‌ கூறினான்‌: 

கோதை நாம்‌ மோசம்‌ போனோம்‌. 


அப்பொழுது அவளுடைய வதனத்தை அவன்‌ 
வேதனையோடு பார்த்தான்‌. அது புயல்‌ குமுறும்‌ வானத்தைப்‌ 
போல இருண்டு இருந்தது. அவளுடைய இரு கண்களிலிருந்தும்‌ 
இரு மின்னல்கள்‌ தோன்றி ஒளி வீசி விட்டு உடனே மறைந்தன. 
அவள்‌ பேயானாள்‌. வெறி கொண்டாள்‌. இடுப்பில்‌ தொங்கிய 
கட்டாரியை கையில்‌ வைத்துக்‌ கொண்டு பேசினாள்‌: 


ஆம்‌. இன்று மோசம்‌ போனோம்‌. அனால்‌ நான்‌ 
தோற்கவில்லை. என்னுடைய பணி முடியப்‌ போகிறது என்ற 
பூரிப்பில்‌ இருந்தேன்‌. அனால்‌ நடக்க வேண்டிய பாதை இன்னும்‌ 
இருக்கிறது என்று தெரிகிறது. அந்த நாற்றத்துழாய்‌ முடி நாரணன்‌ 
என்னுடைய பணியை ஒத்திப்‌ போட்டுவிட்டான்‌. பாண்டிய 
மன்னரே, அவன்‌ இன்று தப்பி இருக்கலாம்‌. ஒளியலாம்‌. தாங்கள்‌ 
கூட ஒரு நாளைக்கு எனக்கு எதிரியாகலாம்‌. சோழனுக்கு 
துணையாகலாம்‌. அனால்‌ ஒன்று மட்டும்‌ நிச்சயம்‌. இது சத்தியம்‌. 
இன்று ஏமாற்றிவிட்டு ஓடிய சோழனை ஒரு நாளைக்கு இதோ 
என்‌ கையில்‌ உள்ள இந்த கட்டாரியால்‌ கொன்று வீழ்த்தியே 
தீருவேன்‌ இது நான்‌ சொல்லுவது அல்ல. என்னுடைய 
உள்ளத்திலே இயங்கும்‌ ஏதோ ஒரு மகாசக்தி தெளிவாகச்‌ 
சொல்லுகிறது. நமோ நாராயணா, நமோ நாராயணா? 


வெறியுடன்‌ கூறிய கோதை பேயென ஆடினாள்‌. 
அவளுடைய உடல்‌ கிடுகிடுவென நடுங்கியது. முகம்‌ தீப்பிழம்பாக 
மாறியது. தம்முன்னர்‌ பத்திரகாளி தோன்றி பேயாட்டம்‌ 
அடுவதாக வீரபாண்டியன்‌ நினைத்தான்‌. அவளுடைய சித்தம்‌ 
கலங்கி விட்டதோ என அஞ்சி ஏங்கினான்‌. 


கோதை! மனதைத்‌ தளரவிடாதே. இன்றில்லையேல்‌, நாளை 
நாம்‌ அவனை முடிப்போம்‌. நான்‌ என்றும்‌ உன்னுடையவனாகவே 
இருப்பேன்‌. உன்னுடைய இலட்சியம்‌ நிறைவேற உழைப்பேன்‌. 
என்னை நம்பு. நடப்பதெல்லாம்‌ நல்லபடி யே நடக்கும்‌. 

வீரபாண்டியன்‌ கோதைக்கு அறுதல்‌ கூறிக்‌ 
கொண்டிருந்தபோதே ஒரு ஒற்றன்‌ வேகமாக அங்கு வந்தான்‌. 
வந்தவுடன்‌ மன்னனைப்‌ பார்த்து கூறினான்‌: 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 377 


'மன்னவா! ஆலவாயில்‌ எஞ்சியுள்ள படைகளை 
அழைத்துக்‌ கொண்டு தங்களை உடனே போர்முனைக்கு 
வரும்படி சேனாபதி இலங்காபுரி செய்தி அனுப்பி யிருக்கிறார்‌. 
அதனைக்‌ கூறவே அடியேன்‌ வந்தேன்‌! 


'அப்படியா?' பதட்டத்துடன்‌ பேசிய மன்னன்‌ 
கோதையினுடைய முகத்தைப்‌ பார்த்தான்‌. கோதை அவனை 
நோக்கிக்‌ கூறினாள்‌: 

'மன்னரே, நடப்பது நடந்தே தீரும்‌. தாங்கள்‌ 
அலவாயிலுள்ள படைகளை அழைத்துக்‌ கொண்டு உடனே 
போர்முனைக்கு புறப்படுங்கள்‌. இங்குள்ள மற்ற அனைத்தையும்‌ 
நான்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌. 

வெள்ளாற்றங்கரையிலே பாண்டிய நாட்டு எல்லையில்‌ 
போர்‌ வெகு தீவிரமாக நடக்கிறது. முன்னரே கூறியபடி 
சோழப்படைகள்‌ போரிட்டுக்‌ கொண்டே பின்‌ வாங்கிக்‌ கொண்டு 
இருந்தன. 

இலங்காபுரி தண்டநாயகனும்‌, சகத்விசய தண்ட நாயகனும்‌ 
பயங்கரமாக போரிட்டார்கள்‌. எதிரி படைகளை துரத்தி 
அடித்தார்கள்‌. 

வீராதிவீரர்‌, ஆற்றலில்‌ தனக்கு இணை தானே யானவர்‌, 
களம்பல கண்டவர்‌ என போற்றப்பட்ட திருச்சிற்றம்பலமுடை 
யாரால்கூட அந்த ஈழ சேனாபதிகளுக்கு ஈடுகொடுக்க 
முடியவில்லை. சோழர்‌ பக்கம்‌ பெருத்த சேதம்‌. ஏராளமான 
படைவீரர்களும்‌ கரி, பரிகளும்‌ பலியாகி விட்டன. இனி அந்த 
சோழீச்சுவரன்தான்‌ சோழநாட்டையும்‌, தமிழ்‌ மண்ணையும்‌ 
காப்பாற்ற வேண்டும்‌ என்று இறைவன்‌ மீது பாரத்தைப்‌ போட்டு 
விட்டு போரிட்டார்‌ பல்லவராயர்‌. 


இராசாதிராசன்‌ சிறை தப்பியதற்கு இரண்டாம்‌ நாள்‌ 
மாலை. அப்பொழுது தென்பட்ட போரின்‌ நிலவரத்தைப்‌ பற்றி 
பல்லவராயர்‌ சிந்தித்தார்‌. மேல்‌ திசையை நோக்குகிறார்‌. மேல்‌ 
வானத்தின்‌ அடிப்புறத்திலே ஆதவன்‌ மாலவனின்‌ சக்ராயுதத்தைப்‌ 
போல தகதகவென சுழன்று கொண்டு இருந்தான்‌. அவனுடைய 
செங்கதிர்‌ கிரணங்கள்‌ மேல்‌ வான மெல்லாம்‌ படர்ந்து செக்கச்‌ 
சிவந்து ஒளிவீசின. விண்ணின்‌ தோற்றம்‌ மண்ணில்‌ தேங்கியுள்ள 
இரத்த வெள்ளத்தை பிரதிபலிப்பதைப்‌ போல பல்லவராயருக்கு 
தென்பட்டது. விண்ணில்‌ ஆங்காங்கே மேகங்கள்‌ பெரிதும்‌ 
சிறிதுமாக இருந்தன. அவைகளின்‌ மீது அதவனுடைய 


378 ஜி. ஏ. வடிவேலு 


செங்கதிர்கள்‌ பட்டன. அதனால்‌ அவை தீப்பிடித்து எரிவது 
போல தென்பட்டன. போரில்‌ கொளுத்தப்பட்ட கிராமங்கள்‌ 
எரிவதுபோன்று அத்தோற்றம்‌ அவருக்குப்‌ பட்டது. 

இவைகளையெல்லாம்‌ கண்ட அந்த சோழ நாடு 
பெற்றெடுத்த சத்தியசீலர்‌ பெருமூச்சு விட்டார்‌. அவர்‌ கண்கள்‌ 
கலங்கின. அன்றுடன்‌ சோழ அரசுக்கும்‌, தமக்கும்‌ இறுதி 
வந்துவிட்டது என நினைத்து ஏக்கத்தோடு வானத்தையே 
பார்த்தவண்ணம்‌ இருந்தார்‌. 

ஆனால்‌. 2 புறாவுக்காக தன்னுடைய சதையை ஈடாக 
அளித்த சிபிச்சக்ரவர்த்தியும்‌, கன்றுக்காகத்‌ தம்முடைய ஒரே 
மகனின்‌ மீது தேரை ஓட்டிய மனுநீதி சோழனும்‌ அவதரித்த சோழ 
குலம்‌ செய்த தவம்‌ வீண்‌ போகவில்லை. அதோ புது திருப்பம்‌! 
யாரும்‌ எதிர்பாராத புதிய திருப்பம்‌! மாகாளி பரமேஸ்வரி சோழர்‌ 
பக்கம்‌ கடைக்கண்‌ பார்வையைத்‌ திருப்பினாள்‌. 


அதோ, அதோ! யாரும்‌ எதிர்பார்க்கவில்லை. ஒரு 
உயர்ஜாதிப்‌ புரவி யுத்த முனையில்‌ மின்னலெனப்‌ பாய்ந்தது. 
அதன்‌ மீது சிம்மன்‌ என ஆரோகணித்து வீற்றிருந்தார்‌ 
சோழர்குலதிலகம்‌, வரலாற்று நாயகன்‌ மாமன்னர்‌ இராசாதிராசர்‌! 


ஆம்‌, திடீரென அங்கு தோன்றிய அவர்‌ போர்‌ முனையில்‌ 
புகுந்து விளையாடினார்‌. வாளை வீசினார்‌. ஆனால்‌ அது 
வீசப்பட்ட வேகத்தினால்‌ அவர்‌ கரத்தில்‌ வாள்‌ இருப்பதையே 
யாராலும்‌ காண முடியவில்லை. 


அவர்‌ பாய்ந்த இடமெல்லாம்‌ பகைவர்களின்‌ உயிரற்ற 
உடல்கள்‌ மலைமலையாகக்‌ குவிந்தன. பிணந்தின்னிக்‌ கழுகுகள்‌ 
பெரும்‌ போட்டியிட்டுக்‌ கொண்டு அங்கு மொய்த்தன. 


மாமன்னர்‌ வந்து விட்டார்‌, போர்‌ முனையில்‌ புகுந்து 
விட்டார்‌ என்ற செய்தி கண நேரத்தில்‌ போர்‌ முனையில்‌ காட்டுத்‌ 
தீயெனப்‌ பரவியது. நம்பிக்கையிழந்தவர்கள்‌ நம்பிக்கை 
பெற்றார்கள்‌. பலமிழந்தவர்கள்‌ பலம்‌ பெற்றார்கள்‌. தோற்று 
ஓடியவர்கள்‌ திரும்பி விரைந்து வந்தார்கள்‌. வீறுகொண்டு 
விண்ணையும்‌ மண்ணையும்‌ சாடும்‌ ஆற்றலோடு போரிட்டார்கள்‌. 

மாலை சூரியனின்‌ மஞ்சள்‌ வெய்யிலிலே ஆயிரம்‌, 
பதினாயிரம்‌ வாட்கள்‌ மின்னிக்‌ கொண்டு வீசின. இருள்‌ 
நெருங்கும்‌ அந்த நேரத்திலே மின்னல்கள்‌ மின்னின. 

மறுபக்கமிருந்து பதினாயிரம்‌ வேல்கள்‌ ஒளிவீசிக்‌ கொண்டு 
பறந்தன. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 379 


வாட்களும்‌, வேல்களும்‌ மோதின. 

ஆயிரம்‌, பதினாயிரம்‌ தலைகள்‌ உருண்டன. நாலாபுறமும்‌ 
அவை சிதறி ஓடின. 

ஆயிரம்‌, பல்லாயிரம்‌ உயிரற்ற உடல்கள்‌ தடார்‌ தடார்‌ 
என்று தரையின்‌ மீது வீழ்ந்தன. 


குதிரைகள்‌ கனைத்துக்‌ கொண்டே மடிந்து வீழ்ந்தன. சாகும்‌ 
நிலையில்‌ அவை தரையின்‌ மீது கால்கள்‌ மோதிக்‌ கொண்டு 
பரிதாபமாக ஓலமிட்டன. 


தரையெங்கும்‌ இரத்தம்‌ கடலெனத்‌ தேங்கியது. அதில்‌ மனித 
உடல்களும்‌, யானை உடல்களும்‌, குதிரை உடல்களும்‌ மிதந்தன. 
தேர்கள்‌ சிதறுண்டு காற்றில்‌ பறந்தன. 

சோழர்‌ அணியில்‌ இருந்த குலசேகர பாண்டியனும்‌ 
தன்னுடைய வியக்கத்தக்க அற்றலைக்‌ காட்டத்‌ தவறவில்லை. 
சோழர்‌ பக்கம்‌ சோர்வு தென்படவே அவன்‌ அதுவரை துவண்டு 
இருந்தான்‌. நம்பிக்கை இழந்து விட்டிருந்தான்‌. அனால்‌ வெற்றிப்‌ 
பார்வை தங்கள்‌ பக்கம்‌ படவே அவனும்‌ வீறுகொண்டு 
போரிட்டான்‌. தன்னைச்‌ சேர்ந்த பாண்டிய படைகளுக்கு 
தலைமை தாங்கிக்‌ கொண்டு ஒரு முனையில்‌ போரிட்டுக்‌ 
கொண்டே முன்னேறிக்‌ கொண்டு இருந்தான்‌. பாண்டிய நாட்டு 
அரசு மீண்டும்‌ தனக்குக்‌ கிட்டப்‌ போகிறது என்ற மகிழ்வில்‌ 
போர்க்களத்தில்‌ புகுந்து விளையாடினான்‌ அவ்வீரன்‌. 

போரா அது! மகாபாரதப்‌ போருக்கும்‌, இராம இராவண 
யுத்தத்திற்கும்‌ நிகரான போர்‌ அது! 

பிணம்‌ தின்னி கழுகுகளின்‌ கூட்டம்‌ வட்டமிட்டுக்‌ 
கொண்டு வானத்தையே மூடி மறைத்தது. 

எண்ணிலா நரிகள்‌ எங்கிருந்தோ ஓடி வந்து ஊளையிட்டுக்‌ 
கொண்டு போர்க்களத்தை சூழ்ந்து கொண்டன. பிணங்களை 
இழுத்துக்‌ கொண்டு ஓடின. 

சோழ செயப்‌ பேரிகைகள்‌ “அதம்‌, அதம்‌, அதம்‌' என 
வெற்றிக்குரல்‌ எழுப்பின. எண்ணிலா வெற்றிச்‌ சங்கங்கள்‌ 'பூம்‌, 
பூம்‌, பூம்‌' என ஊதின. 

யுத்த அரக்கன்‌ தன்னுடைய கோரப்‌ பற்களை காட்டிக்‌ 
கொண்டு பயங்கரமாகச்‌ சிரித்தான்‌. விழுந்து விழுந்து சிரித்தான்‌. 


சற்று ஓய்ந்திருந்த அவன்‌ இடி இடிப்பதைப்‌ போல சிரித்தான்‌. 
அந்த சிரிப்பிலே நெருப்பு கொட்டியது. சிரித்து சிரித்தே 


380 ஜி. ஏ. வடி வேலு 


திரிபுரங்களை அழித்த சிவபெருமானைப்‌ போல அன்று அவன்‌ 
சிரித்து சிரித்தே மனிதர்களைக்‌ கொன்றான்‌. 


'வெற்றிவேல்‌, வீரவேல்‌' எனக்‌ கூறிக்‌ கொண்டே சோழப்‌ 
படைகள்‌ முன்னேறின; மேலும்‌, மேலும்‌ முன்னேறின. 


இந்த திருப்பத்தை இலங்காபுரியும்‌, சகத்விசயனும்‌ 
கனவிலும்‌ எதிர்பார்க்கவில்லை. அவர்கள்‌ இதனை ஒரு 
விளையாட்டு எனக்‌ கருதியே போரிட்டார்கள்‌. நிலைமையை 
உணர்ந்து இப்பொழுதுதான்‌ வீறுகொண்டு போரிட்டார்கள்‌. 
எத்தனையோ போர்க்களங்களைக்‌ கண்டவர்கள்‌ அவர்கள்‌. 
ஆயிரமாயிரம்‌ உயிர்களை அழித்து விளையாடியவர்கள்‌ 
அவர்கள்‌. இப்பொழுதுதான்‌ விளையாட்டை விடுத்து தீவிரமாக 
போரில்‌ ஈடுபட்டார்கள்‌. போர்‌ என்பது விளையாட்டல்ல, அது 
உயிர்ப்பிரச்சினை என்பதை உணர்ந்து போரிட்டார்கள்‌. 


சோழ மன்னருடன்‌ இலங்காபுரி மோதினான்‌. 


சோழ சேனாதிபதி திருச்சிற்றம்பலமுடையாருடன்‌ 
சகத்விஜயன்‌ மோதினான்‌. 


அணிகள்‌ இரண்டுபட்டன. பாண்டிய நாட்டு மண்‌ 
அன்றுவரை என்றுமே பார்க்காத பயங்கரமான போர்‌ நடந்த 
வண்ணமிருந்தது. 


வீராதி வீரரான திருச்சிற்றம்பலமுடையார்‌ ஒரு நிலையில்‌ 
சோர்ந்து விட்டார்‌. தன்னுடைய வயதில்‌ பாதி வயதுள்ளவனான 
சூராதிசூரன்‌ சகத்விசயனோடு அதிக நேரம்‌ ஈடுகொடுத்து 
போரிட அவரால்‌ இயலவில்லை. நான்கு வீரர்கள்‌ ஒன்று 
சேர்ந்தால்‌ கூட எளிதில்‌ தூக்க இயலாத சகத்விசயனின்‌ அரக்க 
வாள்‌ பல்லவராயரின்‌ மார்பை பதம்‌ பார்க்க பாய்ந்து வருகிறது. 
சோழ மண்‌ தவமிருந்து பெற்றெடுத்த அந்த மாவீரருடைய 
உயிரை அக்கொடியவனின்‌ எம வாள்‌ பருகப்‌ போகிறது. 

யாருமே எதிர்பார்க்கவில்லை. அந்நேரத்தில்‌ மற்றொரு 
வாள்‌ வந்து சகத்விசயனின்‌ கொடிய வாளின்‌ மீது டணார்‌ என 
மோதியது! அவனுடைய வாள்‌ விரைந்து போய்‌ வெகுதூரத்தில்‌ 
விழுந்தது! 

தண்டநாயகன்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. அந்த நேரத்திலும்‌ 
அவனுடைய முகத்தில்‌ ஒரு வியப்பே தென்பட்டது. தன்னுடைய 
வாளை வீசி அடிப்பவனும்‌ பிறந்திருக்கிறானா என உற்றுப்‌ 
பார்த்தான்‌. அச்செயலைப்‌ புரிந்தவன்‌ அவனுக்கு சமமானவனும்‌ 
அல்ல, ஒரு இளைஞன்‌! 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 381 


திருச்சிற்றம்பலமுடையாரும்‌ வியப்பு மேலிட்டு அந்த 
வல்லவனுக்கும்‌ வல்லவனைத்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. அவருடைய 
வியப்பு எல்லையைக்‌ கடந்தது. எதிர்பாராத விதத்தில்‌ அங்கு 
புரவியின்‌ மீது வீற்றிருந்தவன்‌. . . 

தான்‌ காண்பது கனவா? அந்த தேவதூதன்‌ யார்‌? அந்த 
வீராதி வீரன்‌ யார்‌? மார்க்கண்டேயனை மறலியிட மிருந்து காத்த 
முக்கண்ணனா? இல்லை. அவரால்‌ தன்னுடைய கண்களையே 
நம்ப முடியவில்லை. அம்‌, அவரால்‌ பாண்டியரின்‌ உளவாளி 
என்று கருதப்பட்ட வேதம்தான்‌ அவன்‌! அவனை வியப்புடன்‌ 
பார்த்தார்‌. 

அதற்குள்ளாக சகத்விசயன்‌ ஓடி. தன்னுடைய வாளை 
எடுத்தான்‌ வேதத்தை நோக்கி வீசினான்‌. இருவர்‌ வாட்களும்‌ 
மோதின. தீப்பொறிகள்‌ பறந்தன. வீர அபிமன்யுவைப்‌ போல 
விளையாடினான்‌ யுத்த பூமியில்‌ வேதம்‌. 


திருச்சிற்றம்பலமுடையார்‌ மெய்மறந்து நின்று விட்டார்‌. 
எதிர்பாராத இந்த நிகழ்ச்சியால்‌ அவருடைய அறிவு வேலை 
செய்யவில்லை. 


'சோழ சேனாபதி நெடுநேரம்‌ போரிட்டு களைத்து 
விட்டார்‌. அவரை அழைத்துக்‌ கொண்டு செல்லுங்கள்‌. போரை 
நான்‌ கவனித்துக்‌ கொள்கிறேன்‌. அங்கிருந்த வீரர்களை நோக்கி 
அணை பிறப்பித்தான்‌ வேதம்‌. 


வேதம்‌ இடது சாரி, வலது சாரியாக வாளை வீசினான்‌. 
ஓங்கி, ஓங்கி சுழற்றினான்‌. மின்னலென ஓளி உமிழ்ந்தது 
அவனுடைய வாள்‌ வீச்சிலே. வீராதி வீரன்‌ சகத்‌ விசயன்‌ திக்கு 
முக்காடி விட்டான்‌. 


அடுத்தது? தமிழக வரலாற்றில்‌ என்றும்‌ தன்னுடைய பெயர்‌ 
பொன்‌ எழுத்தில்‌ பொறிக்கப்பட்டு திகழும்‌ வண்ணம்‌ வீரச்‌ 
செயலை முடித்தேவிட்டான்‌, வேதம்‌. ஆம்‌, மாமிச பிண்டமான 
சகத்விசய தண்ட நாயகனை எமனுலகிற்கு அனுப்பிவிட்டான்‌. 
அவவீராதி வீரன்‌ சகத்‌ விசயன்‌ அப்போர்க்களத்தில்‌ வீழ்ந்திருந்த 
பிணங்களோடு ஒரு பிணமானான்‌. 

அங்கு கதையை முடித்துவிட்ட வேதம்‌ சோழ மன்னர்‌ 
போரிடும்‌ பூமிக்கு -. விரைந்து ஓடினான்‌. வீறுகொண்ட 
ஆயிரமாயிரம்‌ சோழப்படைகள்‌ எதிர்த்து நிற்க எவரும்‌ இன்றி 
வேதத்தை தொடர்ந்து ஓடினார்கள்‌. அவர்களுடைய உற்சாகம்‌ 
பதினாயிரம்‌ மடங்கு, கோடி மடங்காகப்‌ பெருகி வழிந்தது. 


382 ஜி. ஏ. வடிவேலு 


இவர்கள்‌ விரைந்து வரும்‌ வேகத்தைக்‌ கண்ட பாண்டிநாட்டு 
படைகளும்‌, ஈழப்படைகளும்‌ போட்டியிட்டுக்‌ கொண்டு 
பின்வாங்கிய வண்ணம்‌ ஓட்டம்‌ பிடித்தன. அவர்களைத்‌ துரத்தித்‌ 
துரத்தி கொன்று குவித்தார்கள்‌, சோழப்படை வீரர்கள்‌. 


சோழ மன்னருக்கு உதவ ஓடினான்‌ வேதம்‌. ஆனால்‌ 
மாமன்னரோ அவனுக்கு வேலை கொடுக்கத்‌ தயாராக இல்லை. 


இராசாதிராசனும்‌, இலங்காபுரியும்‌ நேருக்கு நேர்‌ 
நிற்கிறார்கள்‌. போர்‌, பார்‌ காணாத பயங்கரப்‌ போர்‌! 


இராம ராவண யுத்தத்தை ஒத்த போர்‌! 

வெற்றி தோல்வி காண இயலாத பயங்கரமான போர்‌. 
மலையோடு மலை மோதியது. அவ்விரு வீரர்களுடைய 
கேடயங்கள்‌ மோதின. நெருப்பைக்‌ கக்கின. வாட்கள்‌ 
மின்னலெனப்‌ பளிச்சிட்டு ஒளித்தன. இவ்விரு வீரர்களைத்‌ தாங்கி 
நின்ற புரவிகள்‌ தத்தளித்தன. அவை இவர்களுடைய வேகத்திற்கு 
ஈடுகொடுக்க இயலாது துடிதுடித்தன. அவர்கள்‌ மது உண்ட 
களிறுகள்‌ என வெறி பிடித்து, கணத்திற்கு கணம்‌ புதுபலம்‌ 
பெற்று ஒருவரை யொருவர்‌ ஒழித்துக்‌ கட்டுவதற்கு இலக்குகளைத்‌ 
தேடினார்கள்‌. 

நேரம்‌ நெருங்கிவிட்டது. எமதர்மன்‌ எத்தனை நேரம்தான்‌ 
அங்கு பாசக்‌ கயிற்றுடன்‌ நின்று கொண்டு அப்போரைப்‌ பார்த்து 
பரவசப்பட்டுக்‌ கொண்டு இருப்பான்‌? அந்த காலதேவனுக்கு 
எத்தனை எத்தனையோ வேலைகள்‌! ஓர்‌ இமைப்‌ பொழுதில்‌ 
ஆயிரமாயிரம்‌ உயிர்களைக்‌ கொண்டு செல்லும்‌ அந்த 
சுறுசுறுப்பானவன்‌ சும்மா இருப்பானா? எனவே செயலில்‌ 
இறங்கிவிட்டான்‌. 

நேரம்‌ நெருங்க நெருங்க இலங்காபுரியின்‌ சினம்‌ எல்லையை 
மீறியது. இடி. இடித்தது. கடல்‌ கொந்தளித்தது. விண்‌ வெடித்தது. 
மண்‌ பிளந்தது. திசைகள்‌ அதிர்ந்தன. அவன்‌ பார்வைபட்ட 
பறவைகள்‌ கூட வெந்து தரையில்‌ வீழ்ந்தனவோ என்று 
தோன்றியது. 

எமதர்மன்‌ இறுதியாகத்‌ தன்னுடைய பணியை செவ்வனே 
செய்துவிட்டான்‌. மனிதமலை, கொலைகளையே 
விளையாட்டாகக்‌ கொண்டவன்‌. பல ஊர்களுக்கு தீயிட்டு 
பொசுக்கி மனிதர்கள்‌ துடிதுடித்து சாவதைக்‌ கண்டு மகிழ்வதைப்‌ 
பொழுது போக்காகக்‌ கொண்டவன்‌, கொடிய இரணியனின்‌ 
மறுபிறவி, இராவணனின்‌ மறு அவதாரம்‌ ஈழசேனாபதி 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 363 


இலங்காபுரி தண்டநாயகனை இராசாதிராசன்‌ எமபுரிக்கு 
அனுப்பிவிட்டார்‌! 


ஈழத்து தண்டநாயகர்கள்‌ இருவரும்‌ இல்லாது போய்‌ 
விட்டார்கள்‌. 

வீரபாண்டியன்‌ எங்கோ ஒரு மூலையில்‌ போரிட்டுக்‌ 
கொண்டு இருந்தான்‌. அவனுடைய போர்‌, அந்த கொடிய 
போர்க்களத்தில்‌ குழந்தை விளையாடுவது போல இருந்தது. 

வீரபாண்டியன்‌ ஈழத்து தண்டநாயகர்கள்‌ இறந்து 
விட்டார்கள்‌ என்ற செய்தியைக்‌ கேட்டான்‌. இனி அவன்‌ என்ன 
சித்தம்‌ கலங்கியவனா, போர்‌ களத்தில்‌ நிற்க? அல்லது அவன்‌ 
என்ன வீராதிவீரனா, வெற்றி அல்லது வீரமரணம்‌ எனப்‌ 
போரைத்‌ தொடர? 


நிலைமை தனக்கு எதிராக திரும்பிவிட்டது. தன்னுடைய 
வலது, இடது கரங்களான ஈழ தண்ட நாயகர்கள்‌ உயிர்‌ 
நீத்தார்கள்‌ என்பதை அறிந்த அதே நொடியில்‌ வீரபாண்டியன்‌ 
அவ்விடத்தைவிட்டு பிடித்தான்‌ ஓட்டம்‌! 


கழிகளில்‌ தலைகள்‌ 


[//ரண்டிய நாட்டின்‌ பழைய தலைநகரம்‌ கவாடபுரம்‌. அது 
தற்பொழுதைய குமரிமுனைக்குத்‌ தெற்கே இருந்தது. சீதையைத்‌ 
தேடுவதற்காக இராமபிரான்‌ வானரங்களை திக்கெட்டும்‌ 
அனுப்புகிறார்‌. தென்திசைக்கு சொல்லின்‌ செல்வனான 
அனுமனை அனுப்புகிறார்‌. அப்பொழுது அனுமனை நோக்கி 
இராகவன்‌ கூறுவான்‌: 

நீங்கள்‌ தெற்கு சென்றால்‌ அங்கு பாண்டியர்களின்‌ 
கவாடபுரத்தைக்‌ காண்பீர்கள்‌ ' ஆதி காவியமான 
இராமாயணத்தில்‌ வான்மீகி முனிவர்‌ இவ்வாறு குறிப்பிடுகிறார்‌. 
அத்தகைய தொன்மை வாய்ந்தது கவாடபுரம்‌. 


கவாடபுரத்தைத்‌ தலைநகரமாகக்‌ கொண்டு 
முடத்திருமாறன்‌ என்ற மன்னன்‌ பாண்டிய நாட்டை அண்டு 
வந்தான்‌. அவன்‌ காலத்தில்‌ ஏற்பட்ட பெரும்‌ பிரளயத்தால்‌ 
கவாடபுரத்தைக்‌ கடல்‌ கொண்டுவிட்டது. 


மன்னன்‌ முடத்திருமாறன்‌ உயிர்‌ பிழைத்தான்‌. அவனுடன்‌ 
எஞ்சி பிழைத்த மக்களையும்‌, கவிஞர்களையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு வடக்கு நோக்கி வந்தான்‌. வைகை நதிக்கரையில்‌ ஒரு 
அழகிய நகரை நிர்மாணித்தான்‌. அதனை தலைநகராகக்‌ கொண்டு 
தரணிபோற்ற அரசாண்டான்‌. அந்த எழில்மிகு, ஏற்றமிகு நகரமே 
மதுராபுரி! 

இந்த பார்புகழ்‌ மதுராபுரியில்தான்‌ மன்னன்‌ முடத்‌ 
திருமாறன்‌ மூன்றாம்‌ தமிழ்ச்சங்கம்‌ என்னும்‌ கடைச்‌ சங்கத்தைத்‌ 
தோற்றுவித்தான்‌. 

இந்த சங்கமும்‌, பாண்டிய நாடும்‌ அன்று உலக 
நாகரிகங்களுக்கெல்லாம்‌ முன்னோடியாக விளங்கின. கலையும்‌, 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 385 


மொழியும்‌ வர்த்தகமும்‌ பாண்டிய நாட்டில்‌ பார்‌ புகழ்‌ பாங்குடன்‌ 
வளர்ந்தன. இந்த கடைச்சங்கம்தான்‌ தங்க நிகர்‌ நூல்களான 
நெடுந்தொகை நானூறு, குறுந்தொகை நானூறு, நற்றிணை 
நானூறு, புறநானூறு, ஐங்குறுநானூறு, பதிற்றுப்பத்து முதலிய 
இனிய தமிழ்‌ நூல்களைத்‌ தந்தது. இவைகள்‌ அனைத்திற்கும்‌ 
சிகரமான அகிலத்தின்‌ பொதுமறையான தெள்ளுதமிழ்‌ 
திருக்குறளைத்‌ தந்ததும்‌ இந்தச்‌ சங்கமே. 

'நெற்றிக்‌ கண்ணைக்‌ காட்டினாலும்‌ குற்றம்‌ குற்றமே', என 
சிவபெருமானையே எதிர்த்து நின்று வாதிட்ட நக்கீரன்‌ தலைமை 
தாங்கி தமிழ்‌ வளர்த்தது இங்குதான்‌. 

சேர, சோழ படைகளைச்‌ சின்னஞ்சிறு வயதிலேயே 
எதிர்த்து வாகை சூடிய தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ வீற்றிருந்து உலகம்‌ போற்ற 
அரசோச்சியது இம்மதுராபுரியிலிருந்துதான்‌. 

இமயத்தின்‌ மீது கயல்கொடி பொறித்த ஆரியப்படை 
கடந்த நெடுஞ்செழியன்‌ அண்டதும்‌ இந்த அலவாயில்‌ 
வீற்றிருந்துதான்‌! 

'தமிழ்‌ நிலைபெற தாங்கரு மரபின்‌ மதுரை என சிறு 
பாணாற்றுப்படையில்‌ போற்றப்பட்டதும்‌, “தென்‌ தமிழ்‌ மதுரை' 
என மணிமேகலை ஏற்றிப்‌ போற்றுவதும்‌ இம்‌ 
மதுராபுரியைத்தான்‌! 


இத்தகைய எண்ணிலா சீரும்‌, சிறப்பும்‌ பெற்று அகில 
உலகிற்கும்‌ சிகரமாக விளங்கிய மதுரை இன்று எங்கே? மதுராபுரி 
இருக்கிறது. ஆனால்‌ அது சிறியவர்களால்‌ சீர்‌ அழிந்து 
கிடக்கிறது. அரசுப்‌ பதவியில்‌ அசை வைத்த அற்பர்களால்‌ 
அதனுடைய சிறப்பு மங்கிவிட்டது. அது ஈழத்தின்‌ சுரண்டல்‌ 
பூமியாகிவிட்டது. பதவியைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள எந்த 
விலையையும்‌ கொடுக்க பாண்டிய மன்னர்கள்‌ சித்தமாக 
இருந்தார்கள்‌. 

இத்தகைய மன்னர்களால்‌ பாண்டிய நாட்டு மக்கள்‌ மிகவும்‌ 
துன்பப்பட்டார்கள்‌. எனவே மக்கள்‌ மன்னர்களை மிகவும்‌ 
வெறுத்தார்கள்‌. 

வீரபாண்டியன்‌ காலத்தில்‌ பாண்டிய நாட்டு மக்களின்‌ 
வெறுப்பு உச்ச கட்டத்தை அடைந்துவிட்டது. அவன்‌ ஈழ 
தளபதிகள்‌ நாட்டில்‌ தங்க இடமளித்தான்‌. ஈழப்படைகள்‌ இங்கு 


366 ஜி. ஏ. வடிவேலு 


தங்கி இருக்க ஏற்பாடு செய்தான்‌. அப்படையினர்‌ மக்களை 
வாட்டி வதைத்தார்கள்‌. வன்முறையிலே மக்களின்‌ 
உடைமைகளைக்‌ கொள்ளை யடித்தார்கள்‌. இதனையெல்லாம்‌ 
வீரபாண்டியன்‌ கண்டும்‌ காணாதவன்‌ போல இருந்தான்‌. 
அதுமட்டுமல்ல, ஈழ நாணயமான காக பணத்தை பாண்டிய 
நாட்டின்‌ நாணயமாக்கினான்‌. பாண்டிய நாட்டு செல்வமும்‌, 
முத்துக்களும்‌ ஈழத்திற்குச்‌ சென்ற வண்ணம்‌ இருந்தன. 

இவற்றினால்‌ பாண்டிய நாட்டு மக்களின்‌ அரசு பற்று 
அழிந்துவிட்டது. ஏன்‌, தேச பக்தியும்‌ கூட சிதைந்து விட்டது. 
“இந்த கொடுங்கோல்‌ ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வா, 
சொக்கநாதா! என இறைவனை வேண்டினார்கள்‌. ஆங்காங்கு 
அரசுக்கு எதிராகப்‌ புரட்சிகளும்‌, கலவரங்களும்‌ நடந்தன. 

இந்நிலையில்தான்‌ சோழ நாடு பாண்டிய நாட்டின்‌ மீது 
படை எடுத்து வந்தது. ஈழத்தார்களிடம்‌ அடிமைகளாக 
இருப்பதைவிட சோழர்களின்‌ குடி மக்களாக இருப்பதை மக்கள்‌ 
மனமுவந்து வரவேற்றார்கள்‌. மக்கள்‌ அதரவு இல்லாததால்‌ 
பெரிய படைபலமும்‌, துணை பலமும்‌ இருந்தும்கூட 
வீரபாண்டியன்‌ வெல்ல முடியவில்லை. போர்‌ முனையை விட்டு 
ஓடி. உயிர்‌ பிழைத்தான்‌. 


வெற்றி கண்ட சோழப்படைகள்‌ தலைநகராம்‌ மதுரையை 
நோக்கி விரைந்தன. அவைகளை பாண்டிய நாட்டு மக்கள்‌ 
மகிழ்வுடன்‌ வரவேற்றார்கள்‌. பல இடங்களில்‌ குதூகலமாக 
ஆடிப்பாடிக்‌ கொண்டு வரவேற்றார்கள்‌. 


இத்தகைய சிறப்பான வரவேற்புகளை திருச்சிற்றம்‌ 
பலமுடையார்‌ எதிர்பார்க்கவில்லை. ஆங்காங்கு பாண்டிய 
நாட்டில்‌ எதிர்ப்புகள்‌ இருக்கும்‌ என அவர்‌ கருதினார்‌. ஆனால்‌ 
அதற்கு மாறான நிலைமைகளைப்‌ பார்த்து மனநிறைவும்‌ 
மகிழ்வும்‌ பெற்றார்‌. 

சோழ மன்னரை சிறை மீட்டவன்‌ வேதம்‌. அவரைப்‌ 
போரில்‌ ஈடுபடுத்தியவன்‌ வேதம்‌. இச்செயல்களின்‌ மூலமாகப்‌ 
போரில்‌ ஏற்பட இருந்த தோல்வியை வெற்றியாக மாற்றியவன்‌ 
வேதம்‌. சேனாபதி திருச்சிற்றம்‌ பலமுடையார்‌ உயிர்‌ காத்தவன்‌ 
வேதம்‌! ஈழ சேனாபதி சகத்விசய தண்டநாயகனை இல்லாது 
செய்தவன்‌ வேதம்‌! இத்தகைய வேதத்தின்‌ வீரதீர சாகசங்களைப்‌ 
பற்றி திருச்சிற்றம்பலமுடையார்‌ புகழ்ந்த வண்ணமிருந்தார்‌. 
மேலும்‌, மேலும்‌ அவனைப்‌ புகழ்ந்து பாராட்டினார்‌. ஆயினும்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 387 


அவருக்கு சலிப்பு ஏற்படவேயில்லை. மன்னரும்‌ பல்லவராயருக்கு 
போட்டியிட்டுக்‌ கொண்டு வேதத்தைப்‌ பாராட்டினார்கள்‌. அவன்‌ 
மட்டும்‌ நிலையை உணர்ந்து தன்னுடைய உயிரைப்‌ பணயம்‌ 
வைத்து செயல்படா திருப்பின்‌ இந்நேரம்‌ சோழ மன்னரை 
கோதை பலியிட்டிருப்பாள்‌. சேனாதிபதி போர்முனையில்‌ 
மடிந்திருப்பார்‌. சோழநாடு ஈழத்திற்கு அடிமையாகி இருக்கும்‌. 
இவை எல்லாம்‌ நடக்காமல்‌ காப்பாற்றியவன்‌ வேதம்தான்‌. 
இவைகளை எல்லாம்‌ சொல்லிச்‌ சொல்லி அரசர்‌ மேன்மேலும்‌ 
அவனைப்‌ புகழ்ந்தார்‌. 

இத்தகைய புகழுரைகளை மீண்டும்‌ மீண்டும்‌ கேட்டு வேதம்‌ 
மிகவும்‌ நாணப்பட்டான்‌. எனவே அவன்‌ பல்லவராயரையும்‌ 
இராசாதிராசரையும்‌ நெருங்கவே கூசினான்‌. அவன்‌ அவர்களை 
விட்டுப்‌ பிரிந்து தனியாகவே ஊர்வலத்தில்‌ வந்தான்‌. 


சோழர்‌ படைகள்‌ மதுராபுரியை நோக்கி நடைபோட்டுக்‌ 
கொண்டு இருந்தன. அச்சமயம்‌ மன்னர்‌ இராசாதிராசர்‌ 
தனிமையில்‌ சேனாபதியிடம்‌ பேசினார்‌. இருவரும்‌ எதனைப்‌ 
பற்றியோ விவாதித்தார்கள்‌. பின்னர்‌ மன்னர்‌ மதுராபுரியில்‌ அற்ற 
வேண்டிய பொறுப்புகளை பல்லவராயரிடம்‌ ஒப்படைத்தார்‌. 
அதன்‌ பின்னர்‌ அவர்‌ படையை விட்டு அகன்று எங்கோ 
வேகமாகப்‌ புறப்பட்டு விட்டார்‌. 


மதுரை எல்லை நெருங்கிவிட்டது. திருச்சிற்றம்பல 
முடையார்‌ தம்முடைய பத்து இலட்சம்‌ படைவீரர்களுடன்‌ 
சென்று முதலில்‌ வைகையில்‌ நீராடினார்‌. சொக்கநாதனையும்‌, 
மீனாட்சி அம்மையையும்‌ துதித்துக்‌ கொண்டே நல்ல நேரத்தில்‌ 
ஆலவாய்‌ நகரில்‌ அடி எடுத்து வைத்தார்‌ அவ்வமயம்‌ 
ஆயிரமாயிரம்‌ முரசங்கள்‌ முழங்கின. துந்துபிகள்‌ ஒலித்தன. 
வெற்றிச்‌ சங்குகள்‌ ஊதின. 


விரிந்த, பரந்த நான்மாடக்‌ கூடல்‌ நகரின்‌ பிரதான 
தெருக்களிலே சோழர்‌ படை பீடுநடை போட்டது. வெற்றி வீரர்‌ 
சேனாதிபதி திருச்சிற்றம்பலம்‌ முன்னே நடந்தார்‌. அவரையடுத்து 
வேதம்‌ பின்னே நடந்தான்‌. படைகள்‌ மெதுவாக தெருக்களில்‌ 
நடந்து கொண்டிருந்தன. மக்களின்‌ நெரிசலும்‌ அதிகமாகி 
விட்டதால்‌ அம்மாபெரும்‌ படை நகர நெடுநேரமாகிவிட்டது. 
இது படையெடுப்பு அல்ல, வெற்றி விழா ஊர்வலம்‌! 

மதுரை மாநகர்‌ விழாக்கோலம்‌ பூண்டு இருந்தது. 
ஆங்காங்கு தோரணங்களும்‌ வளைவுகளும்‌ கட்டப்பட்டு 
இருந்தன. தண்ணீர்‌ பந்தல்கள்‌ தெருக்கள்தோறும்‌ 


388 ஜி. ஏ. வடிவேலு 


அமைக்கப்பட்டிருந்தன. மக்கள்‌ படையினருக்கு மகிழ்வுடன்‌ 
நீர்மோரும்‌, வெல்ல பானமும்‌ வினியோகித்தார்கள்‌. மங்கையர்கள்‌ 
பல்லவராயருக்கு ஆரத்தி எடுத்தார்கள்‌. அவருடைய நெற்றியிலே 
திலக மிட்டார்கள்‌. தெருக்களிலெல்லாம்‌ கோலமிடப்பட்டு மலர்‌ 
தூவப்பட்டிருந்தன. 

வெற்றி ஊர்வலம்‌ முதலில்‌ மீனாட்சியம்மன்‌ கோயிலைச்‌ 
சென்று அடைந்தது. படைகளைத்‌ தெருவிலேயே நிறுத்திவிட்டு, 
பல்லவராயரும்‌, குலசேகர பாண்டியனும்‌ வேதமும்‌ மதுரையின்‌ 
காவல்‌ தெய்வமான மீனாட்சியம்மன்‌ திருக்கோயிலுக்குச்‌ 
சென்றார்கள்‌. அம்மனையும்‌, சொக்கநாதனையும்‌ மனமுருக 
வணங்கினார்கள்‌. ஆராதனையும்‌, அபிடே கமும்‌ சிறப்பாக 
நடைபெற்றன. 


பின்னர்‌ ஊர்வலம்‌ தொடர்ந்தது. அது பழம்‌ பெருமையும்‌, 
சீரும்‌ சிறப்பும்‌ வாய்ந்த புகமாபரணம்‌ அரண்மனையை நோக்கி 
முன்னேறியது. தொல்பெருமை வாய்ந்த விசாலமான, ஈடற்ற அந்த 
புகழாபரண அரண்மனை இந்திரபுரியிலுள்ள இந்திரனின்‌ 
மாளிகையைப்‌ போல ஒளிவிட்டுக்‌ கொண்டு நகரின்‌ மையத்தில்‌ 
அமைந்திருந்தது. 

அந்த மாபெரும்‌ மாளிகையை வானளாவிய மதில்‌ சூழ்ந்து 
இருந்தது. பிரதான வாயிலின்‌ வழியாக ஊர்வலம்‌ உள்ளே 
பிரவேசித்தது. சோழப்படைகள்‌ மட்டுமல்ல, மதுரை மாநகர 
மக்களும்‌ குதூகலத்துடன்‌ படைகளைத்‌ தொடர்ந்து உள்ளே 
வந்தார்கள்‌. 

அரண்மனையின்‌ எதிரில்‌ வெகுதூரத்திற்கு வெகுதூரம்‌ 
மைதானம்‌ வியாபித்திருந்தது. இலட்சோப லட்சம்‌ மக்களைக்‌ 
கொள்ளும்‌ அந்த மைதானத்தில்‌ படைகளும்‌, மக்களும்‌ 
நுழைந்தார்கள்‌. அலைகடலென மக்கள்‌ கடல்‌ அங்கு குவிந்து 
விட்டது. 


ஏற்கனவே மைதானத்தில்‌ ஒரு உயரமான மேடை 
அமைக்கப்பட்டி ருந்தது. அதன்‌ மீது திருச்சிற்றம்பலமுடையார்‌ 
ஏறி நின்றார்‌. அவரைப்‌ பார்த்த மக்கள்‌ உற்சாகம்‌ மேலிட்டு, 'செய 
விசயீபவா' என்று வாழ்த்தொலி எழுப்பினார்கள்‌. பல்லவராயர்‌ 
நாலா திசைகளிலும்‌ திரும்பி இருகரம்‌ கூப்பி வணக்கம்‌ செய்தார்‌. 
பின்னர்‌, அனைவரையும்‌ அமைதியாக இருக்கும்படி 
வேண்டினார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 389 


அடுத்த நொடியில்‌ பல இலட்சம்‌ பேர்‌ குவிந்திருந்த அந்த 
மாபெரும்‌ கூட்டத்தில்‌ அமைதி குடிகொண்டது. சோழ நாட்டு 
மகாமந்திரியார்‌ என்ன சொல்லப்‌ போகிறாரோ என்ற ஆவலில்‌ 
அனைவரும்‌ செவிகளைத்‌ தீட்டிக்‌ கொண்டு காத்திருந்தார்கள்‌. 
சோழ அமைச்சர்‌ தலைவர்‌ மீண்டும்‌ அனைவரையும்‌ 
வணங்கிவிட்டுப்‌ பேசினார்‌; 


'தொல்புகழ்‌ வாய்ந்த, தமிழ்‌ வளர்த்த பாண்டிய நாட்டு 
வீரமக்களே! உங்கள்‌ அனைவருக்கும்‌ முதற்கண்‌ என்னுடைய 
அன்பு வணக்கங்களைக்‌ காணிக்கையாக படைக்கிறேன்‌. ஏற்றருள 


வேண்டுகிறேன்‌. 


ன்று பாண்டிய நாட்டு வரலாற்றிலே ஒரு நன்னாள்‌. 
தமிழக வரலாற்றிலே ஒரு பொன்னாள்‌! 

(வீரபாண்டியார்‌ தோற்று சோழர்கள்‌ வெற்றி பெற்றதற்காக 
நான்‌ இவ்வாறு குறிப்பிடுவதாக யாரும்‌ அருள்கூர்ந்து நினைக்க 
வேண்டாம்‌. போரிட்ட சோழரும்‌, பாண்டியரும்‌ சகோதரர்கள்‌; 
தமிழர்கள்‌; தமிழ்‌ மண்ணுக்குச்‌ சொந்தமானவர்கள்‌. 

ஆனால்‌ வேற்று நாட்டினனான ஈழ அரசன்‌ தமிழ்த்தாயை 
சீண்டத்‌ துவங்கினான்‌. அதனுடைய விளைவே இந்த அறப்போர்‌! 


சுந்தர சோழர்‌ காலத்திலே இதே போலத்தான்‌ ஈழத்தவர்கள்‌ 
இம்மண்ணிற்கு வந்தார்கள்‌. அவர்‌ காலத்திலே சோழருக்கும்‌, 
பாண்டியருக்கும்‌ சேவரிலே போர்‌ நடந்தது. அன்றும்‌ இதே 
நிலைதான்‌. நேற்றுவரை பாண்டிய மன்னனாக இருந்தானே, அதே 
வீரபாண்டியன்‌ பெயரைக்‌ கொண்ட ஓரு பாண்டியன்தான்‌ 
அன்றும்‌ ஈழத்தின்‌ உதவியை நாடினான்‌. ஈழ வேந்தன்‌ மகிந்தன்‌ 
பெரும்படையை பாண்டியனுக்கு உதவியாக அனுப்பினான்‌. 


'இன்று நடந்ததைப்‌ போலவே அன்றும்‌ அந்த பழைய 
வீரபாண்டியன்‌ படையிழந்தான்‌; முடியிழந்தான்‌, உயிரைக்‌ 
காத்துக்‌ கொள்ள போர்க்களத்திலிருந்து தப்பி ஓட்டம்‌ 
பிடித்தான்‌. ஈழப்‌ படைகள்‌ நிர்மூலமாயின. 

ஆனால்‌ தமிழ்‌ மன்னர்கள்‌ தங்களுக்குள்‌ ஏற்பட்ட பூசலால்‌ 
ஈழத்தை அழைக்கும்‌ நிலைமை என்றுமே நீடிக்கவில்லை. காற்று 
நம்‌ பக்கமே சாதகமாக வீசியது. 


முதல்‌ ஆதித்த சோழர்‌ தன்னுடைய படைகளுடன்‌ சென்று 
ஈழத்தில்‌ இறங்கினார்‌. குகைக்குள்ளே சென்று சிங்கத்தின்‌ 
பல்லைப்‌ பிடுங்கினார்‌. ஈழத்தோடு ஈழ மண்ணில்‌ போரிட்டு 
வெற்றிக்‌ கொடி நாட்டினார்‌. இதனைப்பற்றி நம்பியாண்டார்‌ 


390 ஜி. ஏ. வடிவேலு 


தம்பி அடிகளார்‌ தம்முடைய திருத்தொண்டர்‌ திருவந்தாதியில்‌ 
பாடுகிறார்‌: 

புல மன்னிய மண்ணை சிங்களநாடு பொடி படுத்த 

குல மன்னிய புகழ்க்‌ கோகனநாதன்‌ குல முதலோன்‌!' 


(இது நடைபெற்று முன்னூறு அண்டுகள்‌ ஓடிவிட்டன. 
இன்றைய ஈழவேந்தன்‌ பராக்ரெமபாகு அன்றைக்கு ஈழம்‌ கற்ற 
பாடத்தை மறந்து விட்டான்‌. மமதையினாலோ அல்லது 
மறதியினாலோ மீண்டும்‌ நெருப்போடு விளையாடப்‌ பார்த்தான்‌. 
விளைவு? அழிந்து விட்டான்‌. வினை விதைத்தவன்‌ வினையை 
அறுத்து எடுத்துக்‌ கொண்டான்‌? 

பல்லவராயர்‌ பேசப்‌ பேச மக்களின்‌ உற்சாகம்‌ அளவு 
கடந்துவிட்டது. “வெற்றிவேல்‌, வீரவேல்‌' என கடல்‌ இரைச்சலைப்‌ 
போல உற்சாகம்‌ மேலிட்டு கூறினார்கள்‌. வரவர கூட்டம்‌ 
அதிகமாகவே நெரிசல்‌ மிகுந்தது. இதனால்‌ மக்கள்‌ நிற்கவும்‌ 
இயலாது அவதிப்பட்டார்கள்‌. கட்டுக்‌ கடங்காது திக்கிக்‌ 
திணறினார்கள்‌. அவர்‌ பேசியது பலருக்குக்‌ கேட்கவேயில்லை. 
அனைவரையும்‌ அமைதியாக இருக்குமாறு கைகூப்பி 
வேண்டிவிட்டு மீண்டும்‌ தன்னுடைய சொற்பொழிவைத்‌ 
துவங்கினார்‌. 


“எனவே பாவம்‌, ஈழவேந்தனுக்கு மீண்டும்‌ மீண்டும்‌ மறதி 
ஏற்படுவது நமக்கே வருத்தமாக இருக்கிறது. மாற்றான்‌ நினைவில்‌ 
என்றும்‌ நீடித்து நிற்க தமிழகத்தில்‌ அடி. எடுத்து வைக்க எண்ணும்‌ 
அந்நியருக்கு எச்சரிக்கையாக இருக்க புது ஏற்பாடு ஒன்று செய்ய 
முடிவு செய்திருக்கிறேன்‌. 

'இதோ இங்கு மூடிவைக்கப்பட்டுள்ள இப்பெரிய தட்டில்‌ 
என்ன இருக்கிறது தெரியுமா? 

'கொடியவர்களுக்கெல்லாம்‌ கொடியவர்களான 
இராவணனையும்‌, கும்பகர்ணனையும்‌ ஒத்த இரு ஈழ தளபதிகளின்‌ 
சிரங்கள்‌! அவர்களுடைய உடல்களை யுத்த முனையிலேயே 
விட்டு விட்டோம்‌ அவைகளை நாய்‌, நரி கழுகுகளுக்கு 
விருந்தாகப்‌ படைத்துவிட்டோம்‌. அனால்‌ அவர்களுடைய 
சரங்களை மட்டும்‌ நம்முடன்‌ பத்திரமாக கொண்டு வந்தோம்‌. 
ஏன்‌ தெரியுமா? 


“இந்த நான்மாடக்‌ கூடலுக்குள்‌ புகுந்த உடனேயே 
தொன்மை வாய்ந்த இந்த புகமாபரண அரண்மனையின்‌ பிரதான 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 391 


வாயிலின்‌ இருபுறங்களிலும்‌ இரு கழிகள்‌ பொருத்த ஏற்பாடு 
செய்துவிட்டேன்‌. அவற்றில்‌ இந்த இரு சிரங்களும்‌ பொருத்தி 
வைக்கப்படும்‌. நாளை இத்தலைகளில்‌ உள்ள சதை அழுகும்‌. 
அவை புழுத்து நாற்றமெடுக்கும்‌, தோல்‌ சுருங்கும்‌. இறுதியில்‌ 
மண்டை ஓடுகள்‌ மட்டும்‌ எஞ்சி நிற்கும்‌. அவை கழிகளில்‌ 
என்றென்றும்‌ அப்படியே இருக்கும்‌. 

“இனி யாராவது கெட்ட நோக்கத்தோடு இந்த 
அரண்மனைக்குள்‌ புக வந்தால்‌ அவர்களுக்கு இதுதான்‌ கதி 
என்பதை ஈழ சேனாபதிகளின்‌ மண்டை ஓடுகள்‌ நினைவுபடுத்திக்‌ 
கொண்டே இருக்கும்‌. அவற்றின்‌ அடியில்‌ பொருத்தப்படும்‌ 
கற்களில்‌ நடைபெற்ற போரின்‌ வரலாறு செதுக்கப்படும்‌. மேலும்‌ 
அதில்‌ அந்த இரு கொடியவர்களின்‌ பெயர்களும்‌, அவர்கள்‌ 
புரிந்த தீமைகளின்‌ விவரங்களும்‌ செதுக்கி வைக்கப்படும்‌. 


இதனைப்‌ பல்லவராயர்‌ சொல்லும்போது மக்களின்‌ 
உற்சாகம்‌ உச்சகட்டத்தை எட்டிவிட்டது. போர்‌ வீரர்களும்‌ 
பெற்ற குதூகலத்திற்கு எல்லையே இல்லாது போயிற்று. 
படைவீரர்கள்‌ கட்டுப்பாடுகளை மீறி ஆடினார்கள்‌, 
பாடினார்கள்‌! வீர முழக்கங்கள்‌ விண்‌ எட்ட, மண்முட்ட 
செய்தவண்ணமிருந்தார்கள்‌ மீண்டும்‌ அனைவரையும்‌ 
அமைதிப்படுத்த வெகு நேரமாயிற்று. 

அமைச்சர்‌ தலைவர்‌ சாடை காட்டவே இரு வலிமை மிக்க 
போர்‌ தளபதிகள்‌ சிரங்கள்‌ வைக்கப்பட்டிருந்த தட்டை 
கரங்களில்‌ தூக்கிக்‌ கொண்டார்கள்‌. வேதம்‌ முன்‌ செல்ல 
அத்தளபதிகள்‌ அவனுக்கு பின்னால்‌ நடந்தார்கள்‌. அம்மூவரும்‌ 
கூட்டத்தை விலக்கிக்‌ கொண்டு நடந்தார்கள்‌. புகழாபரணம்‌ 
அரண்மனையின்‌ வாயிலுக்கு வந்தார்கள்‌. 
முன்னதாகவே நடப்பட்டிருந்த இரு கழிகளில்‌ இரு 
தலைகளையும்‌ வேதம்‌ பொருத்தினான்‌.” 

இச்செயலைச்‌ செய்து முடித்த வேதம்‌ பெருமையோடு 
தலை நிமிர்ந்து நடந்து வந்து பல்லவராயருக்குப்‌ பின்னால்‌ 
நின்றான்‌. அவன்‌ வலது கரத்தில்‌ வீரவாள்‌ பளிச்சிட்டது. 
பல்லவராயர்‌ தம்முடைய சொற்பொழிவைத்‌ தொடர்ந்தார்‌: 

எனது அருமை பாண்டிய நாட்டு மக்களே! சோழ அரசுக்கு 
அந்நிய நாடுகளை ஆக்கிரமித்து அடக்கியாளும்‌ அசை 


* அதாரம்‌ பல்லவராயன்‌ பேட்டை கல்வெட்டு. 


392 ஜி. ஏ. வடிவேலு 


கிடையாது என்பதை இப்பொழுது தெரிவிக்க விரும்புகிறேன்‌. 
எனவே இத்தொன்மை மிக்க பாண்டிய நாட்டு அரசை 
உங்களிடமே ஒப்படைக்கிறேன்‌. உங்களுடைய முந்தைய மன்னர்‌ 
குலசேகர பாண்டியருக்கு இப்பொழுது சீரும்‌ சிறப்புமிக்க 
வழிவழியாக வந்த பாண்டி பேரரசர்கள்‌ தாங்கிய மணிமுடியை 
சூட்டுகிறேன்‌. சோழ சக்ரவர்த்தி ஒரு அவசரமான அரசு பணியாக 
செல்ல வேண்டிவந்ததால்‌ இந்த விழாவில்‌ கலந்து கொள்ள 
இயலவில்லை. குலசேகர பாண்டியருக்கு முடிசூட்டும்‌ சீரிய 
பணியை என்னிடம்‌ ஓப்படைத்திருக்கிறார்‌. எனவே சோழ 
சக்ரவர்த்தியின்‌ சார்பாக இம்‌ மணிமகுடத்தை நான்‌ குலசேகர 
பாண்டியருக்கு சூட்டுகிறேன்‌.' 


பல்லவராயருக்கு அண்மையில்‌ இருந்த ஆசனத்தில்‌ 
குலசேகர பாண்டியன்‌ வீற்றிருந்தான்‌. பல்லவராயர்‌ அவனை 
நோக்கி நடந்தார்‌. குலசேகர பாண்டியன்‌ அசனத்திலிருந்து 
எழுந்து பல்லவராயரை வணங்கி நின்றான்‌. பல்லவராயர்‌ 
அவனுடைய வலது கரத்தை பிடித்து மெதுவாக அழைத்துச்‌ 
சென்றார்‌. அந்த சபையின்‌ நடுநாயகமாக பொருத்தப்பட்டிருந்த 
காளிங்கராயன்‌ சிம்மாசனத்தின்‌ மீது குலசேகரனை அமருமாறு 
வேண்டினார்‌. குலசேகரன்‌ சபையை நோக்கி இருகரங்கள்‌ கூப்பி 
வணங்கிவிட்டு சிம்மாதனத்தில்‌ அமர்ந்தான்‌. 

வேதம்‌ பாண்டிய நாட்டு மணிமகுடம்‌ வைத்திருந்த தட்டை 
எடுத்து பயபக்தியுடன்‌ பல்லவராயரிடம்‌ நீட்டினான்‌. அவர்‌ 
அம்மகுடத்திற்கு வணக்கம்‌ செய்து விட்டு அதனை மெதுவாக 
எடுத்து குலசேகர பாண்டியனுடைய சென்னியில்‌ சூட்டினார்‌. 


அப்பொழுது அங்கு குழுமியிருந்த இலட்சக்‌ கணக்கான்‌ 
பாண்டிய நாட்டு மக்கள்‌ பெற்ற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. 
இன்பபோதை ஏறி தங்களை மறந்து மகிழ்ச்சி ஒலிகளை 
எழுப்பினார்கள்‌. பல்லவராயர்‌ மீண்டும்‌ சொற்பொழிவைத்‌ 
தொடர்ந்ததால்‌ அரவம்‌ அடங்கியது. 


பாண்டியநாடு என்றும்போல ஒரு சுதந்திரநாடு. 
இத்தொன்மை வாய்ந்த மணிமகுடத்தையும்‌, பெருமை மிக்க 
பாண்டியநாட்டையும்‌ கட்டிக்‌ காக்குமாறு இந்த நேரத்திலே 
குலசேகர பாண்டியரை வேண்டுகிறேன்‌. இதுதான்‌ மன்னரிடம்‌ 
நாங்கள்‌ வேண்டும்‌ கைமாறாகும்‌. 

“இத்தகைய வேண்டுகோளை விடுக்க சோழநாட்டை 
சேர்ந்தவர்களுக்கு உரிமை உண்டு. நிச்சயமாக உண்டு. இந்த 
மணிமுடியைக்‌ காக்க சோழர்கள்‌ பட்டபாடு கொஞ்சமா? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 393 


'இராசசிம்ம பாண்டியன்‌ காலத்தில்‌ இந்த மணிமுடி 
ஈழத்திற்கு கொண்டு போகப்பட்டது. இதனை மீட்க சோழர்கள்‌ 
ஈழத்துடன்‌ பயங்கரப்‌ போர்களை நடத்தினார்கள்‌. நூறாண்டுகள்‌ 
போர்கள்‌ நீடித்தன. முதலில்‌ மணிமுடி மீட்க பராந்தக சோழர்‌ 
போரிட்டார்‌. இரண்டாவது பராந்தக சோழரும்‌ இந்த 
மணிமுடியை மீட்க ஈழத்தின்‌ மீது படை எடுத்தார்‌. மூன்றாவது 
முறையாக முதலாம்‌ இராசராசசோழன்‌ காலத்தில்‌ அவருடைய 
புதல்வர்‌ இராசேந்திரர்‌ ஈழத்தின்‌ மீது படை எடுத்தார்‌. தோல்வி 
கண்டார்‌. ஆயினும்‌ விடவில்லை. நான்காவது முறையாக 
இராசேந்திர சோழர்‌ தம்முடைய காலத்தில்‌ ஈழத்தின்‌ மீது படை 
எடுத்து பயங்கரமான போர்‌ நடத்தினார்‌. இறுதியில்‌ வெற்றி 
கண்டு இம்மணிமுடியை மீட்டுக்‌ கொண்டு வந்தார்‌. 

'இம்மணிமுடியைக்‌ கண்ணும்‌ கருத்துமாகக்‌ காக்க 
வேண்டுமென்பதை குலசேகர பாண்டியருக்கு நினைவு 
படுத்துவதற்காகவே பழைய வரலாற்றைக்‌ கூறினேன்‌, சோழ 
நாட்டின்‌ பெருமையைப்‌ பேச அல்ல. 


'இன்று சோழப்படைகள்‌ இங்கு ஓய்வு கொள்ளும்‌; நாளை 
விடியற்காலையில்‌ இந்நாட்டை விட்டு சோழ நாட்டிற்கு 
புறப்படும்‌. பாண்டியநாடு முழு சுதந்திரத்துடன்‌ சீரும்‌, சிறப்புமாக 
வாழ சுந்தரேசுவரனையும்‌, மீனாட்சி அம்மையையும்‌ 
பிரார்த்திக்கிறேன்‌.' 

தம்முடைய சொற்பொழிவை முடித்துக்‌ கொண்ட 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ இருக்கையில்‌ அமர்ந்தார்‌. 


குலசேகரபாண்டியனுக்கு முடி சூட்டிவிட்டு சோழர்கள்‌ 
வெளியேறுவார்கள்‌ என பாண்டியநாட்டு மக்கள்‌ 
எதிர்பார்க்கவேயில்லை. இது அவர்கள்‌ எதிர்பாராதது. அனந்த 
சுதந்திரம்‌ பெற்ற களிப்பில்‌ ஆடினார்கள்‌, பள்ளு பாடினார்கள்‌. 
எங்கும்‌ இன்பம்‌, எங்கும்‌ மகிழ்ச்சி! அனால்‌ அன்றைக்கு மதுரை 
மாநகரிலே ஏக்கத்துடன்‌ இருந்தது ஒரே ஒருவர்தான்‌. அந்த 
மகத்தான போரின்‌ காவிய நாயகனான சோழ மன்னர்‌ 
இராசாதிராசர்தான்‌ அது! 


அம்‌, போர்‌ முடிவுற்ற உடனேயே இராசாதிராசர்‌ ஏதோ 
ஒரு பொய்‌ சமாதானத்தைப்‌ பல்லவராயரிடம்‌ சொல்லிவிட்டு 
அவ்விடத்தைவிட்டு வெளியேறினார்‌. போர்‌ வீரனைப்‌ போல 
மாறுவேடம்‌ அணிந்து கொண்டார்‌. 


394 ஜி. ஏ. வடிவேலு 


ஒரு புரவியின்மீது அமர்ந்து கொண்டு முன்னதாகவே 
மதுரையை நோக்கிப்‌ பறந்து வந்தார்‌. புகழாபரணம்‌ 
அரண்மனையை வந்தடைந்தார்‌. 


நடைபெற்ற தீமைகளுக்கெல்லாம்‌ கோதைதான்‌ காரணம்‌ 
என்பதை அவர்‌ உணர்ந்தே இருந்தார்‌. திறமை மிக்க அப்பெண்‌ 
போரின்‌ முடிவை அறிந்தவுடன்‌ எங்கு தப்பித்து ஒடி விடுவாளோ 
என ஓயப்பட்டார்‌. அவளை உடனே கைது செய்ய வேண்டும்‌ 
என்பதற்காகவே தானே அப்பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்டு 
மதுரையை நோக்கிப்‌ பறந்து வந்தார்‌. கொடுமைகளுக்கெல்லாம்‌ 
சிகரமான அவளைப்‌ பிடித்து துண்டு துண்டாக வெட்ட 
துடித்துக்‌ கொண்டு விரைந்து வந்தார்‌. 

அனால்‌ ஆற்றலும்‌ அறிவும்‌ மிக்க திருக்கோவிலூர்‌ 
மலையமான்‌ புதல்வி போர்முனையின்‌ நிலவரத்தை 
முன்னதாகவே அறிந்து கொண்டாள்‌. 


புகமாபரணம்‌ அரண்மனையின்‌ சுரங்கப்பாதை வழியாகத்‌ 
தப்பி ஓடிவிட்டாள்‌! 


தலையை அறுப்பதே கருமம்‌ 


திருக்கோவிலூர்‌ மலையமான்‌ மகள்‌ கோதை போட்ட 
கணக்கு பிழையாகிவிட்டது. சோழ. குலத்தை முடிக்க கிடைத்த 
நல்ல வாய்ப்பு நழுவிப்‌ போய்விட்டது. அவள்‌ மலையாக நம்பி 
இருந்த வீரபாண்டியன்‌ போரில்‌ தோற்று ஓடிவிட்டான்‌. ஈழத்தின்‌ 
இரு இரும்பு தளபதிகளும்‌ போரில்‌ பலியாகிவிட்டார்கள்‌. 


சோழர்களின்‌ தயவினால்‌ குலசேகர பாண்டியன்‌ மதுரை 
மன்னான முடி சூட்டப்பட்டுவிட்டான்‌. 


“போர்‌ நிலைமைதான்‌ எதிர்பாராத விதத்தில்‌ தலை 
கீழாகிவிட்டது. அனால்‌ பொறியில்‌ சிக்கிய சோழ எலியும்‌ 
தப்பிவிட்ட தே! படுகுழியில்‌ விழுந்த யானை தப்பி ஓடிவிட்டது. 
இராசாதிராசனைக்‌ கொல்ல எத்தகைய நல்ல வாய்ப்பு 
கிடைத்திருந்தது! ஆனால்‌, உடனே வேலையை முடிக்காமல்‌ 
விட்டதின்‌ விளைவாக அவன்‌ உயிர்‌ பிழைத்து விட்டான்‌. 
அதனால்தானே போரின்‌ முடிவே தலைகீழாக மாறிவிட்டது! 
அவனை மட்டும்‌ உடனே தீர்த்துக்‌ கட்டியிருந்தால்‌ இந்நேரம்‌ 
அந்த சோழன்‌ எமபுரியை ஆண்டு கொண்டிருப்பான்‌, சோழ 
நாட்டை அல்ல! சோழர்‌ படையும்‌ தோற்று ஓடியிருக்கும்‌ 
அல்லது மண்ணில்‌ சாய்ந்து மடிந்திருக்கும்‌. 

அவ்வாறு நடந்திருக்குமேயானால்‌ இந்நேரம்‌ சோழ நாடு 
முழுவதும்‌ வீரபாண்டியன்‌ ஆட்சியின்‌ கழ்‌ இருக்கும்‌. 
அவனுடைய அருமை பட்டத்து அரசியாக நான்‌ கொலு 
வீற்றிருப்பேன்‌! 

பட்டத்து அரசியானவுடன்‌ முதல்‌ பணியாக படை பலம்‌ 
சூழ திருமலைக்கு சென்றிருப்பேன்‌. அங்கு மறைந்து வாழும்‌ 


திருமால்‌ மூர்த்தத்தை பய பக்தியுடன்‌ கொண்டு வந்து இருப்பேன்‌. 
அதனை தில்லையம்பதியில்‌ ஊரறிய, உலகறிய வைத்திருப்பேன்‌. 


396 ஜி. ஏ. வடிவேலு 


“அத்துடன்‌ விட்டிருப்பேனா? தில்லை நடராசனை 
அப்படியே பெயர்த்துக்‌ கொண்டுபோய்‌ சுடுகாட்டில்‌ 
வைத்திருப்பேன்‌. நாராயணன்‌ கடலில்‌ பள்ளி கொள்வதே 
முறையெனக்‌ கூறி அவரைக்‌ கடலில்‌ எறிந்தார்கள்‌. அப்படிப்‌ 
பார்த்தால்‌ அவர்களுடைய கணக்குப்படி சிவன்‌ சுடுகாட்டைக்‌ 
காப்பதுதானே முறை? தில்லை நடராசருக்கு சுடுகாட்டை 
அளித்திருப்பேன்‌! 


என்னுடைய எல்லா திட்டங்களும்‌ வீண்‌. என்னுடைய 
வாழ்வும்‌, உழைப்பும்‌ வீண்தானா? நாராயண, இனி விடிவே 
இல்லையா? இருள்‌ விலகாதா? ஒளி வராதா? 


இதென்ன பொருளற்ற வினாக்கள்‌? நான்‌ வீர வைணவப்‌ 
பெண்‌. இலட்சிய வேள்வியில்‌ என்னையே ஆகுதியாக ஆக்கிக்‌ 


கொண்டவள்‌. நான்‌ மனம்‌ கலங்கலாமா? 


“என்னுடைய உள்ளத்தில்‌ வைணவ இரத்தம்‌ ஓடுகிறது. 
'கூடுமேல்‌ தலையை ஆங்கே அறுப்பதே கருமம்‌ கண்டாய்‌ 
அரங்கன்‌ மாநகருளானே!' என்று பாடிய தொண்டர்‌ 
அடி. ப்பொடியாழ்வாரைத்‌ துதிப்பவள்‌ நான்‌. எடுத்த பணியில்‌ 
எத்தனை இடையூறுகள்‌ வரினும்‌ பின்வாங்க மாட்டேன்‌. 
அத்தனைத்‌ தடைகளையும்‌ தகர்த்துத்‌ தள்ள தயங்கமாட்டேன்‌. 
இன்றைய தோல்வியே நாளைய வெற்றியின்‌ பீடம்‌! 

'எனக்கு அறிவு உண்டு; ஆற்றல்‌ உண்டு; அழகு உண்டு; 
அனைத்திற்கும்‌ மேலாக உள்ளத்தில்‌ உறுதியுண்டு! வென்றே 
தீருவேன்‌. சோழர்‌ குலத்தை வேரறுத்தே தீருவேன்‌. திருமாலைத்‌ 
தில்லையம்பதியில்‌ வைத்தே தீருவேன்‌ 

கோதை மீண்டும்‌ மீண்டும்‌ நினைத்தாள்‌. இந்த நினைவுகள்‌ 
வரும்போதெல்லாம்‌ அவளுடைய உள்ளத்தில்‌ சூடேறியது. 
உடலின்‌ சதை இறுகியது. கண்களில்‌ கொலை வெறி வீசியது. 
உடல்‌ நடுங்கியது. அடிபட்ட வேங்கையானாள்‌, அந்தப்‌ பெண்‌ 
பேய்‌. 

ஒரு போர்வீரனைப்‌ போல்‌ அண்வேடம்‌ தரித்தாள்‌, 
புரவியின்‌ மீது அமர்ந்தாள்‌. வெறியோடு அதன்‌ உடலின்‌ மீது 
ஒரு உதை கொடுத்தாள்‌. புரவி தலைதெறிக்க பறந்தது. 

இப்பொழுதெல்லாம்‌ சித்தன்‌ ஒற்றர்‌ தொழிலில்‌ 
வல்லவனாகிவிட்டான்‌. சோழநாட்டின்‌ தலைசிறந்த ஒற்றரில்‌ 
ஒருவனாகிவிட்டான்‌ இந்தப்‌ போருக்கு மூல காரணம்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 397 


கோதைதான்‌ என்பதை அவன்‌ அறிவான்‌. சோழ மன்னனை 
ஒழித்துக்‌ கட்ட அப்பெண்‌ முடிவு செய்துள்ளதையும்‌ அவன்‌ 
அறிவான்‌. அதுமட்டுமல்லாது சோழ குமாரர்களையும்‌ அவள்‌ 
கடத்திக்‌ கொண்டு போய்விட்டாள்‌. அவர்களை என்ன 
செய்தாளேோ என அவன்‌ குழம்பினான்‌. அவளுடைய 
செயல்களுக்கான காரணத்தை அவன்‌ அறியமாட்டான்‌. அவன்‌ 
மட்டுமல்ல, மகாமேதையான திருச்சிற்றம்பலமுடையாரும்‌ 
அப்பெண்ணின்‌ போக்கிற்கான காரணத்தை உணர முடியாது 
தவித்தார்‌. 

கோதையினால்‌ பேராபத்து உள்ளது என்பதை சித்தன்‌. 
நன்கு உணர்ந்தே இருந்தான்‌. சோழ மன்னருடைய சென்னியின்‌ 
மீது தொங்கும்‌ கத்தி அவள்‌ என்பதை அவன்‌ அறிந்தே 
இருந்தான்‌. போரில்‌ அவன்‌ செய்யக்‌ கூடியது ஒன்றுமில்லை. 
போரிடுவதற்கான ஆற்றலும்‌, அனுபவமும்‌, அதற்கான உள்ளமும்‌ 
அந்த சமணனுக்கு இல்லை. மேலும்‌, அது அவனுக்கு இடப்பட்ட 
பணி அல்ல. 

எனவே சித்தன்‌ போரினுடைய நிலைமையைப்‌ பற்றி 
கவலைப்பட்டுக்‌ கொண்டு இருக்கவில்லை. முடிவு அவன்‌ கையில்‌ 
இல்லை. முடிவை மாற்றும்‌ ஆற்றலும்‌ அவனுக்கு இல்லை. 

அந்நேரத்தில்‌ அவன்‌ செய்ய வேண்டியது, செய்யக்‌ கூடியது 
எல்லாம்‌ கோதையைக்‌ கண்காணிப்பதுதான்‌ என்று முடிவு 
செய்துக்‌ கொண்டான்‌. அவளை எப்படியும்‌ பிடித்து கைது செய்ய 
வேண்டும்‌; எவ்வளவு விரைவில்‌ கைது செய்கிறோமோ, 
அவ்வளவு நாட்டிறக்கு நல்லது என்று தீர்மானித்துக்‌ 
கொண்டான்‌. எனவே அவளைக்‌ கண்காணித்த 
வண்ணமிருந்தான்‌. அவள்‌ சென்றவிடமெல்லாம்‌ நிழலைப்‌ போல 
அவன்‌ தொடர்ந்தான்‌. இப்பொழுதும்‌ சித்தன்‌ ஒரு புரவியில்‌ ஏறி 
அவளைத்‌ தொடர்ந்தான்‌, அவள்‌ அறியாதவாறு. 

கோதையின்‌ புரவி நாலுகால்‌ பாய்ச்சலில்‌ பறந்தது. 
குதிரைக்கு அவள்‌ ஓய்வே கொடுக்கவில்லை. தனக்கோ அல்லது 
மற்றவர்களுக்கோ ஓய்வு, உணவு, உறக்கம்‌ முதலியன வேண்டும்‌ 
என்பதெல்லாம்‌ அவள்‌ நினைத்து வெகுகாலம்‌ ஆகிவிட்டது. 
மனித உணர்வுகளையே அவள்‌ மறந்துவிட்டாள்‌. ஒரு பகலும்‌, 
இரவும்‌ பிரயாணம்‌ செய்தாள்‌. இறுதியில்‌ பாண்டிய நாட்டையும்‌, 
சோழ நாட்டையும்‌ பிரிக்கும்‌ வெள்ளாற்றங்கரையை 
அடைந்தாள்‌. அங்கு புரவியை விட்டு கழே இறங்கினாள்‌. 


398 ஜி. ஏ. வடிவேலு 


வெள்ளாற்றில்‌ புது வெள்ளம்‌ பேரிரைச்சலுடன்‌ ஓடுகிறது. 
உதயசூரியனின்‌ பொற்கிரணங்கள்‌ பட்டதால்‌ நதியின்‌ செந்நீர்‌ 
பிரவாகம்‌ பொன்னிறம்‌ பெற்று ஓடிக்‌ கொண்டிருக்கிறது. இந்த 
இனிய தோற்றத்தில்‌ எல்லாம்‌ இதயத்தை பறிகொடுத்த உள்ளம்‌ 
கோதையை விட்டுப்‌ போய்‌ பல நாட்களாகிவிட்டது. அந்த 
செந்நீரைப்‌ பார்த்த போது அவளுக்கு இரத்தத்தின்‌ நினைவுதான்‌ 
வந்தது. 

ஆற்றங்கரையிலே நீண்டு வளர்ந்த மரங்கள்‌ விண்ணை 
முட்ட நின்றன. சேகேறிய அம்மரங்கள்‌ தாறுமாறாக வளர்ந்து 
அடர்ந்து நின்றன. சில மரங்களின்‌ கிளைகள்‌ தாழ்ந்து ஆற்றில்‌ 
ஓடும்‌ நீரை தொட்டுக்‌ கொண்டிருந்தன. அவை ஓடும்‌ நீரைத்‌ 
தட்டிக்‌ கொடுத்து அதற்கு உற்சாகமாக வழியனுப்பு விழா 
நடத்திக்‌ கொண்டு இருந்தன. ஆலமரங்கள்‌ நெடுந்தூரத்திற்கு 
நெடுந்தூரம்‌ விழுதுகள்‌ விட்டு பரவியிருந்தன. பகலையே 
இரவாக்கிக்‌ கொண்டிருந்தன அம்மரங்கள்‌. மரங்களின்‌ அடியில்‌ 
ஓடிய நீரைப்‌ புரவி வயிராறக்‌ குடித்துவிட்டு இளைப்பாறிக்‌ 
கொண்டிருந்தது. 


புரவியை விட்டு கீழே குதித்த கோதை சுற்றுமுற்றும்‌ 
பார்த்தாள்‌. இரு கைகளையும்‌ மும்முறை சேர்த்துத்‌ தட்டி ஒலி 
எழுப்பினாள்‌. 


தொலைவில்‌ ஒரு ஓடம்‌ மரத்தில்‌ இழுத்துக்‌ கட்டப்‌ 
பட்டிருந்தது. அந்த ஓடத்திற்குள்ளே ஒருவன்‌ படுத்திருந்தான்‌. 
அவன்‌ செவிகளிலே கோதை எழுப்பிய ஓலி பட்டது. அவன்‌ 
திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான்‌. கோதை எழுப்பிய ஓலியை 
உற்றுக்‌ கேட்டான்‌. பின்னர்‌ பரபரப்போடு எழுந்து நின்றான்‌. 
கோதையை நெருங்கிச்‌ சென்றான்‌. அவளை நெருங்கியவுடன்‌ 
அவன்‌ வணக்கம்‌ என்று கூறி இரு கைகளையும்‌ சேர்த்து 
வணங்கினான்‌. 


வணக்கம்‌ செய்த அவனுடைய கரங்கள்‌ மீன்‌ முத்திரை 
பிடிப்பதை அவள்‌ கவனிக்கத்‌ தவறவில்லை. அவளும்‌ அதே 
பாவத்தை தன்னுடைய கரங்களில்‌ பிடித்துக்‌ காட்டினாள்‌. அவன்‌ 
அதனைப்‌ புரிந்து கொண்டான்‌. அவனுடைய முகத்தில்‌ ஏற்பட்ட 
குழப்பமும்‌, அச்சமும்‌ அகன்றது. பணிவோடு பயபக்தியுடன்‌ 
மேலும்‌ அவளை நெருங்கி வந்து நின்றான்‌. கோதை அவனைப்‌ 
பார்த்துக்‌ கேட்டாள்‌: 


உன்னுடைய பெயர்‌?” 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 399 


காடுவெட்டி. 
நான்‌. 
“தெரிகிறது தாயே. 


“என்ன, நான்‌ தரித்துக்‌ கொண்டுள்ள ஆண்‌ வேடம்‌ 
யொருத்தமாக: இல்லையா? அது என்னைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்துவிட்டதா, காடுவெட்டி? 


“அம்‌ தாயே! தாங்கள்‌ எத்தனை வேடங்கள்‌ போட்டாலும்‌ 
தப்ப முடியாது. தங்களுக்கு எதிரி வெளியில்‌ இல்லை. ஈரேழு 
உலகத்தில்‌ தங்களை எதிர்க்கும்‌ ஆற்றல்‌ எவனுக்கும்‌ இல்லை. 
ஆனால்‌ தங்களுக்கு எதிரிகள்‌ தங்களிடமே இருக்கிறார்கள்‌. 

என்ன சொல்லுகிறாய்‌?' 


'தங்களுக்கு எதிரிகள்‌ தங்களுடைய குரலும்‌, அழகும்தான்‌ 
தாயே!” 

வா, குடிலுக்குள்‌ போவோம்‌. மற்றதை அங்கு பேசுவோம்‌. 
இங்கு பேசக்கூடாது 


கோதை ஏற்கனவே அறிந்த இடம்தான்‌ அது. மிடுக்குடன்‌ 
முன்னால்‌ நடந்தாள்‌. காடுவெட்டி பயபக்தியுடன்‌ அவளைப்‌ பின்‌ 
தொடர்ந்தான்‌. 


கோதையைத்‌ தொடர்ந்து புரவியில்‌ வந்த சித்தன்‌ 
தொலைவிலேயே தன்னுடைய புரவியை விட்டுக்‌ கீழே 
இறங்கிவிட்டான்‌. புரவியை ஒரு மரத்தில்‌ கட்டிப்‌ போட்டான்‌. 
பின்னர்‌ புதர்களின்‌ மறைவிலேயே வந்து கோதையும்‌, 
காடுவெட்டியும்‌ நின்ற இடத்திற்கு அருகில்‌ நின்றான்‌. ஒரு பருத்த 
மரத்தடியில்‌ மறைந்து கொண்டு அவர்களைக்‌ கவனித்தான்‌. 

காடுவெட்டியும்‌, கோதையும்‌ சந்தித்தபோது செய்து 
கொண்ட பாவங்களை அவன்‌ கவனிக்கத்‌ தவறவில்லை. அவை 
அவனுடைய சிந்தனையைத்‌ தூண்டிவிட்டது. 

விண்முகட்டையே மோதிக்‌ கொண்டு நின்றிருந்தது ஒரு 
ஆலமரம்‌. அதனுடைய விழுதுகள்‌ பரந்து பூமியில்‌ 
ஊன்றியிருந்தன. அவற்றின்‌ இடையே ஒரு சிறு குடிசை. 
குடிசைக்குள்‌ காடுவெட்டியும்‌, கோதையும்‌ புகுந்தார்கள்‌. அவர்கள்‌ 
உள்ளே சென்றவுடன்‌ குடிசையின்‌ மூங்கில்‌ கதவு மூடப்பட்டது. 


400 ஜி. ஏ. வடிவேலு 


சிறிது நேரம்‌ ஓடியது. கதவு திறக்கப்பட்டது. காடுவெட்டி 
மட்டும்‌ வெளியே வந்தான்‌. அவன்‌ அக்கம்‌ பக்கம்‌ பார்த்துக்‌ 
கொண்டு பயந்தபடி. வெளியே வந்தான்‌. கோதை உள்ளேயே 
இருந்தாள்‌. 

வெளியில்‌ சென்ற காடுவெட்டி எங்கேயோ வேகமாகச்‌ 
சென்றான்‌. பின்னர்‌ அன்று இருட்டிய பின்னர்தர்ன்‌ அவன்‌ அங்கு 
வந்தான்‌. குடிசைக்குள்‌ புகுந்தான்‌. 

இவற்றையெல்லாம்‌ சித்தன்‌ பார்த்துக்‌ கொண்டுதான்‌ 
இருந்தான்‌. அன்று ஏதோ நடக்கக்‌ கூடாத ஒன்று நடக்கப்‌ 
போகிறது. இத்தகைய உள்‌ உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. 
கோதையின்‌ மீது அவன்‌ கொண்டிருந்த அச்சம்‌ அதிகமாகி 
விட்டது. 


கோதை எப்படியோ வீரபாண்டியனை மயக்கி விட்டாள்‌; 
அவன்‌ மூலமாகத்‌ தன்னுடைய வெறியைத்‌ தணித்துக்‌ கொள்ள 
அவள்‌ முயற்சி செய்கிறாள்‌ என்றுதான்‌ இதுவரை அவன்‌ 
நினைத்திருந்தான்‌. 

ஆனால்‌ அவள்‌ வீரபாண்டியனை மட்டும்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளவில்லை. அதற்கும்‌ மேலாக ஒரு சதிக்‌ கும்பலையே 
தன்னிடம்‌ வைத்துக்‌ கொண்டு அவள்‌ செயல்பட்டாள்‌. அதனை 
அப்பொழுதுதான்‌ அவன்‌ உணர்ந்து கொண்டான்‌. அவள்‌ 
கைகளினால்‌ பாவம்‌ பிடித்துக்‌ காட்டியதைக்‌ கவனித்தான்‌. 
படகில்‌ படுத்திருந்தவன்‌ பதிலுக்கு பாவம்‌ பிடித்துக்‌ 
காட்டியதையும்‌ கவனித்தான்‌. அதிலிருந்து ஒரு சதிக்‌ கும்பல்‌ 
திட்டமிட்டு செயல்படுகிறது எனத்‌ தெரிகிறது. அதற்கு 
பலருடைய தொடர்பும்‌ இருக்கிறது! இவற்றையெல்லாம்‌ அவன்‌ 
நன்கு உணர்ந்து கொண்டான்‌. 

ஒருக்கால்‌ இந்த மறைமுக சதியில்‌ வீரபாண்டி யனுக்குத்‌ 
தொடர்பு இருக்கலாம்‌. ஏன்‌, இவையெல்லாம்‌ அவன்‌ செய்த 
ஏற்பாடாகவும்‌ இருக்கலாம்‌. 

இத்தகைய எண்ணங்களால்‌ மனதைக்‌ குழப்பிக்‌ கொண்டு 
சித்தன்‌ அங்கு காத்துக்‌ கிடந்தான்‌. பொழுது ஏற, ஏற அங்கு 
என்ன நடக்குமோ என்ற அச்சமும்‌ மனதில்‌ அதிகமாகிக்‌ 
கொண்டு இருந்தது. 

பகல்‌ கழிந்து இரவு வந்தது. அன்று அமாவாசை. 
பயங்கரமான இருள்‌. அதுவும்‌ அந்தக்‌ காட்டில்‌ இருளின்‌ வலிமை 
மிக அதிகமாக இருந்தது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 401 


வானம்‌ இருண்டு கிடந்தது. விண்ணில்‌ ஒரு மீன்‌ கூட கண்‌ 
சிமிட்டவில்லை. மரங்களின்‌ மீதும்‌, புதார்களின்‌ மீதும்‌ ஒட்டிக்‌ 
கொண்டிருந்த, மின்மினிப்‌ பூச்சிகள்‌ மட்டுமே சிறிது வெளிச்சம்‌ 
அளித்தன. 'நாங்களும்‌ இப்பூவுலகில்‌ இருக்கிறோம்‌' என்று அவை 
காட்டிக்‌ கொண்டன. அனால்‌ அப்பூச்சிகளால்‌ இருளை அசைக்க 
இயலவில்லை. 


இரவு முதல்‌ யாமம்‌ முடியும்‌ நேரம்‌. காடுவெட்டி கையிலே 
ஒரு எரிபந்தத்தை தாங்கிக்‌ கொண்டு குடிசையை விட்டு வெளியே 
வந்தான்‌. கோதை அவனைத்‌ தொடர்ந்து வெளியே வந்தாள்‌. 
அவன்‌ முன்‌ நடக்க கோதை பின்‌ நடந்து சென்றாள்‌. காட்டின்‌ 
கொடி வழியில்‌ அவர்கள்‌ நடந்து கொண்டே இருந்தார்கள்‌. 
சித்தன்‌ அவர்களைத்‌ தொடர்ந்து இருளில்‌ நடந்தான்‌. 

அடர்ந்த காட்டின்‌ குறுகிய கொடி வழியில்‌ நடப்பது 
மிகவும்‌ கடினமாக இருந்தது. அவர்களின்‌ மீது செடிகளும்‌, 
கொடிகளும்‌, முட்புதர்களும்‌ மோதின. அவை அவர்களுடைய 
உடலையும்‌, அணிந்திருந்த உடைகளியும்‌ கிழித்தன. 


மரங்களின்‌ மீது பந்தத்தின்‌ ஒளிபட்டது. காடுவெட்டி 
பந்தத்தை ஏந்திக்‌ கொண்டு நடக்க, நடக்க மரங்களின்‌ நிழல்கள்‌ 
அங்குமிங்குமாக நகர்ந்து கொண்டு இருந்தன அது 
காடுவெட்டிக்கு பயங்கரமான திகிலை ஏற்படுத்தியது. எதற்கும்‌ 
அஞ்சாத சித்தனும்கூட அஞ்சி நடுங்கியவாறு அவர்களைத்‌ 
தொடர்ந்தான்‌. 

அந்தைகளின்‌ அலறலும்‌, நரிகளின்‌ ஊளையிடும்‌ குரலும்‌, 
மரம்‌, செடிகள்‌ காற்றில்‌ அசைந்தாடும்போது ஏற்பட்ட 
சலசலப்பும்‌ எதற்கும்‌ அஞ்சாத காடுவெட்டியை கூட நடுங்க 
வைத்துவிட்டன. 


தரையில்‌ படிந்திருந்த உலர்ந்த இலைகளின்‌ மீது அவர்கள்‌ 
நடந்துகொண்டு இருந்தார்கள்‌. அப்பொழுது உலர்ந்த இலைகள்‌ 
சரக்‌ சரக்‌ என ஓலி எழுப்பின. அந்த ஒலி சித்தனுடைய அச்சத்தை 
மேலும்‌ அதிகமாக்கியது. 

அனால்‌, கோதை இதற்கெல்லாம்‌ அயரவில்லை. ஓடும்‌ 
நிழல்களும்‌, அச்சுறுத்தும்‌ இருளும்‌, உலர்ந்த இலைகள்‌ உருமாறி 
சருகாகும்போது உண்டாக்கிய அபய ஒலியும்‌ அவள்‌ மனதை 
அசைக்கவில்லை. கருமத்திலே கண்ணாக இருந்த அவள்‌ 
இவைகளையெல்லாம்‌ பொருட்படுத்தாது மேலே நடந்தாள்‌. 


402 ஜி. ஏ. வடிவேலு 


திடீரென குளிர்காற்று வீசத்‌ தொடங்கியது. காட்டு 
மரங்களும்‌ அவற்றிலிருந்த இலைகளும்‌ அசைந்தாடி 
சலசலவென்ற ஒலியை எழுப்பின. பழுத்த இலைகள்‌ கட்ட 
விழ்த்துக்‌ கொண்டு ஓடிவந்து அவர்கள்‌ மீது மோதின. 


நேரம்‌ ஏற, ஏற வடகிழக்கு திசையில்‌ இருண்டு கொண்டு 
வந்தது. வானத்தின்‌ அடி முகட்டில்‌ இருண்ட மேகத்திரள்‌ 
கட்டின. சிறிது நேரத்தில்‌ அந்த மேகக்‌ கூட்டங்களுக்கு மதம்‌ 
பிடித்துவிட்டது. மதம்‌ கொண்ட யானை மந்தைகள்‌ ஓடுவதைப்‌ 
போல அவை வானில்‌ அங்கும்‌ இங்குமாக அலைந்தன. காற்றின்‌ 
வேகம்‌ அதிகமாகிக்‌ கொண்டே வந்தது. பந்தம்‌ அணைந்து 
விட்டது. 


மேகங்கள்‌ ஒன்றோடொன்று மோதிக்‌ கொண்டன. அவை 
மின்னலாக வெடித்தன; இடியாக இடித்தன. மின்னல்‌ ஒளி 
அடிக்கடி ஏற்பட்டு நாலா திசைகளிலும்‌ பரவியது. மின்னல்‌ 
ஒளியிலே வழியைக்‌ கண்டுபிடித்துக்‌ கொண்டு அவர்கள்‌ 
நடந்தார்கள்‌. 

காடுவெட்டி இயற்கையிலேயே திடமனது படைத்தவன்‌. 
எதற்கும்‌ அஞ்சாத கொடியவன்‌. வாழ்நாளில்‌ எதனையும்‌ 
பொருட்படுத்தியவன்‌ அல்ல. ஆனால்‌ அப்பொழுது அங்கு 
தென்பட்ட தோற்றம்‌ அவனைக்‌ கூட அயரச்‌ செய்துவிட்டது. 
மீண்டும்‌ குடிசைக்கு ஓடிவிட்டால்‌ என்ன? இந்த வினா 
அவனுடைய மனதில்‌ எழவே அச்சத்துடன்‌ பின்புறம்‌ திரும்பிக்‌ 
கோதையைப்‌ பார்த்தான்‌. 


கோதை அவனுடைய மனப்போக்கைப்‌ புரிந்து 
கொண்டாள்‌. எனவே அவளாகவே கூறினாள்‌: 


'காடுவெட்டி நடந்த பாதையைத்‌ திரும்பிப்‌ பார்க்கும்‌ 
நேரமல்ல இது. மேலும்‌, மேலும்‌ முன்னால்‌ அடி. எடுத்து வைக்க 
வேண்டிய நேரம்‌. போ, தயக்கம்‌ வேண்டாம்‌. இன்று திட்டப்படி 
வேலையை முடிக்க வேண்டும்‌. கொள்கை வெறி கொண்டவர்‌ 
மனம்‌ சூழ்நிலை சலனங்களுக்கு இரையாகக்‌ கூடாது. இன்று 
எனக்கு வெறி பிடித்து விட்டது. எனக்குப்‌ பலி வேண்டும்‌. அதற்கு 
ஒத்துழைக்க நீ தயங்கினால்‌ உன்னையே பலியாக்கிக்‌ கொள்வேன்‌. 
அப்பொழுதுதான்‌ என்னுடைய வெறி அடங்கும்‌. இதோ, இந்தக்‌ 
குறுவாள்‌ உன்னுடைய நினைவில்‌ இருக்கட்டும்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 403 


கோதை தன்னுடைய இடுப்பில்‌ தொங்கிய குறுவாளின்‌ மீது 
கரம்‌ வைத்துக்‌ காட்டினாள்‌. வெறி கொண்ட அவளுடைய 
குரலைக்‌ கேட்ட காடுவெட்டி நடுங்கி விட்டான்‌. 


உடல்‌ உபாதைகளை பொருட்படுத்தலாகாது என்ற சமணக்‌ 
கொள்கையைக்‌ கடைப்பிடிப்பவன்‌ சித்தன்‌. அதற்கேற்ற மன 
உறுதியும்‌, பயிற்சியும்‌ பெற்றவன்‌ அவன்‌. ஆனால்‌ அன்றைக்கு 
அக்கொடியவர்களை பின்‌ தொடர்ந்த அவன்‌ அச்சத்தால்‌ 
அதிர்ந்துவிட்டான்‌. எதற்கும்‌ கலங்காத அவன்‌ அந்த இருளில்‌ 
கதிகலங்கி விட்டான்‌. அவனுடைய கால்கள்‌ வலுவிழந்துவிட்டன. 
பீதியின்‌ விளைவாக அவை நடக்க மறுத்தன. கை, கால்கள்‌ 
கடகடவென நடுங்கின. எப்படியோ சமாளித்துக்‌ கொண்டு 
அவர்களைத்‌ தொடர்ந்தான்‌. 


அன்றைய சோதனை அத்துடன்‌ நிற்கவில்லை. இளங்காற்று 
பெருங்காற்றாக மாறியது. முதலில்‌ சிறிய மழைத்துளிகள்‌ 
விழுந்தன. வானம்‌ சீறியது. பெரிய மழை கொட்டத்‌ துவங்கியது. 
பயங்கரமான இரைச்சலுடன்‌ மழை கொட்டியது. வானம்‌ 
இடிந்துவிட்டதா? காற்றிலும்‌ மழையிலும்‌ மரங்கள்‌ பட்டபாடு 
சொல்ல முடியாது. மரக்கிளைகள்‌ சடசடவென முறிந்து 
விழுந்தன. சில மரங்கள்‌ அப்படியே வேரோடு சாய்ந்தன. 
அவைகளில்‌ அடைக்கலம்‌ புகுந்திருந்த பறவைகள்‌ சச்சிட்டுக்‌ 
கொண்டு நாலா திசையிலும்‌ ஓடின. அவை மழையையும்‌ 
காற்றையும்‌ எதிர்க்க இயலாமல்‌ தரையில்‌ மோதப்பட்டு 
உயிர்விட்டன. அண்டசராசரங்கள்‌ வெடிப்பது போல இடி 
முழங்கியது. மின்னல்கள்‌ வில்களைப்‌ போல வெட்டின. 


அவர்கள்‌ சென்ற கொடி வழியின்‌ மீது ஒரு மரக்கிளை 
விழுந்தது. அது அவர்களுடைய கண்‌ எதிரிலேயே நடைபெற்றது. 
அவர்களுக்கு வெகு அண்மையிலேயே எதிரில்‌ விழுந்தது. 
அவர்களுடைய தலை தப்பியது வியப்பே! 


காடுவெட்டி கதிகலங்கி விட்டான்‌. துணிந்து கோதையைப்‌ 
பார்த்துப்‌ பேசினான்‌: 'தாயே, நாம்‌ இன்றும்‌ வெகுதூரம்‌ செல்ல 
வேண்டும்‌. பேய்காற்றும்‌, மழையும்‌ மோதும்‌ இந்த நிலையில்‌ நாம்‌ 
தொடர்ந்து நடந்தால்‌ போக வேண்டடிய இடத்திற்குப்‌ போய்ச்‌ 
சேர மாட்டோம்‌. அதற்கு பதிலாக வெகுவிரைவில்‌ எமபுரிக்குப்‌ 
போய்ச்‌ சேர்ந்துவிடுவோம்‌. அதோ அந்தப்‌ பாறையைப்‌ 
பாருங்கள்‌ மின்னல்‌ வரும்போது உற்றுப்‌ பாருங்கள்‌. அதன்‌ 


404 ஜி. ஏ. வடிவேலு 


அடியில்‌ சென்று சற்று நேரம்‌ பதுங்கலாம்‌. மழையின்‌ வேகம்‌ 
குறைந்த பின்னர்‌ மீண்டும்‌ நடக்கலாம்‌. நான்‌ தங்களுக்கு அறிவுரை 
கூறுவதாக அருள்கூர்ந்து எண்ண வேண்டாம்‌. அருள்‌ 
செய்யுங்கள்‌. நாம்‌ உயிரோடு இருந்தால்தானே நினைப்பதைச்‌ 
சாதிக்க இயலும்‌? தெரிந்தே நாம்‌ போய்‌ துன்பத்தில்‌ சிக்கிக்‌ 


கொள்ளலாமா?” 


காடுவெட்டியின்‌ கருத்தைக்‌ கேட்ட கோதைக்கு 
கோபம்தான்‌ வந்தது. அவனைப்‌ பார்த்து சீறினாள்‌: 


காடுவெட்டி, முடியாது, என்னால்‌ அமைதியாக எங்கும்‌ 
நிற்க முடியாது. உனக்கு உயிர்‌ பயம்‌ வந்து விட்டது. நீ 
வேண்டுமானால்‌ ஓடி. பிழைத்துக்‌ கொள்‌. 


“இல்லை தாயே, என்னைப்‌ பற்றி நான்‌ கவலைப்‌ 
படவில்லை. நம்முடைய குறிக்கோளைப்‌ பற்றியே நான்‌ 
கவலைப்படுகிறேன்‌. நாம்‌ எண்ணுவதை நிறைவேற்ற 
வேண்டுமானால்‌ உயிரோடு இருக்க வேண்டாமா? இப்பொழுது 
நாம்‌ உயிர்‌ விட்டுவிட்டால்‌ அது எதிரிக்கு எவ்வளவு பெரிய 
உதவி என்பதை சிந்தித்து பாருங்கள்‌ தாயே. 

'காடுவெட்டி. கவலைப்படாதே, என்னுடைய வாழ்வின்‌ 
நோக்கமே இன்று முடிவு பெறப்‌ போகிறது. இந்த மழைக்கும்‌, 
இடிக்கும்‌ அஞ்ச மாட்டேன்‌ நான்‌. ஓய்வு எடுக்க மாட்டேன்‌. 
என்னுடைய திட்டத்தை குலைக்க மாட்டேன்‌. இந்த நேரத்தில்‌ 
நாராயண மூர்த்தியை நான்‌ வேண்டுவதெல்லாம்‌ ஒன்றே 
ஒன்றுதான்‌. நான்‌ எடுத்த வேலையை இன்னும்‌ இரண்டு 
சாமங்களுக்குள்‌ முடித்தே தீருவேன்‌. அதுவரை எந்த மரமும்‌ 
என்னுடைய உடம்பின்‌ மீது முறிந்து விழக்‌ கூடாது. எந்த இடியும்‌ 
என்னுடைய தலையின்‌ மீது இறங்கக்‌ கூடாது. எந்த பாம்பும்‌, 
தேளும்‌ என்னைத்‌ தீண்டக்‌ கூடாது. இதுதான்‌ என்னுடைய 
அசை. இதுதான்‌ இப்பொழுது அந்த திருமாலை நான்‌ 
வேண்டுவது. காடுவெட்டி, கலங்காதே. என்னுடைய கோபத்திற்கு 
அளாகாதே. அது உனக்கு நல்லதல்ல. வேகமாக நட. 


உரத்த குரலில்‌ இவ்வார்த்தைகளைக்‌ கூறிய கோதை மேலும்‌ 
வேகமாக நடந்தாள்‌. அவள்‌ உண்மையிலேயே மானிடப்‌ பிறவியா, 
அல்லது பேய்தான்‌ அந்த பெண்‌ உருவத்தில்‌ வந்திருக்கிறாளா? 
இத்தகைய ஐயத்துடன்‌ அவன்‌ மெளனமாக நடந்தான்‌. தன்னைக்‌ 
காத்தருளுமாறு முனியப்பனை வேண்டிக்‌ கொண்டே நடந்தான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 405 


சித்தன்‌ நிலைமையோ மேலும்‌ மோசமானது. உடல்‌ 
உபாதைகள்‌ அங்கு நடந்து சென்ற மூவருக்கும்‌ 
பொதுவானவைதான்‌. ஆனால்‌ சித்தன்‌ உள்ளம்‌ பட்டபாடு 
உள்ளதே, அது மிகவும்‌ வேதனையானது! 


அவ்விருவரையும்‌ அந்த பயங்கரச்‌ சூழ்நிலையில்‌ தொடர 
வேண்டும்‌. ஆனால்‌ அவன்‌ பின்தொடர்வது அவர்களுக்குத்‌ 
தெரியக்‌ கூடாது. தெரிந்தால்‌, கோதை அப்பொழுதே அவனைக்‌ 
கொன்று தீர்த்து விடுவாள்‌. 


அடுத்ததாக, அன்று இரவு அவள்‌ ஏதோ ஒரு பயங்கரமான 
செயலைச்‌ செய்யப்‌ போகிறாள்‌ இல்லாவிட்டால்‌ இந்த 
இருளிலும்‌, மழையிலும்‌ காற்றிலும்‌ போக மாட்டாள்‌. அவள்‌ 
செய்யப்போவதுதான்‌ என்ன? அவள்‌ செயலால்‌ யாருக்கு என்ன 
தீமை நேருமோ? இந்த அச்சம்‌ மனதில்‌ எழ வேதனையோடு 
அவர்களைத்‌ தொடர்ந்தான்‌. 


அந்த அடர்ந்த ஆரண்யத்தில்‌ ஒரு பாழடைந்த 
பள்ளிப்படை. அதனை முட்புதர்கள்‌ தாறுமாறாக சூழ்ந்திருந்தன. 
பள்ளிப்படையின்‌ மீது சிறு மண்டபம்‌ கட்டப்பட்டி ருந்தது. 
அதன்‌ ஒருபுற சுவர்‌ இடிந்து விழுந்திருந்தது. மண்டபத்தின்‌ மேல்‌ 
வேயப்பட்டி ருந்த ஓடுகளில்‌ பெரும்பகுதி கீழே வீழ்ந்து 
விட்டிருந்தன. மண்டபத்திற்கு வானமே கூரையாக இருந்தது. 

பள்ளிப்படைக்கு எதிரில்‌ துர்க்கையம்மன்‌ என்ற பெயரில்‌ 
ஒரு உருவம்‌ வைக்கப்பட்டு இருந்தது. அம்மனின்‌ எதிரிலே 
ஏராளமான ஈட்டிகளும்‌, சூலாயுதங்களும்‌ நட்டு 
வைக்கப்பட்டிருந்தன. பல பொம்மைக்‌ குதிரைகளும்‌, மண்ணால்‌ 
செய்யப்பட்டு சாயம்‌ பூசப்பட்ட போர்‌ வீரர்களுடைய 
சிலைகளும்‌ தாறுமாறக உருண்டு கிடந்தன. பல வீரர்களுக்கு 
தலைகளே காணோம்‌. 


அந்த இடத்திற்கு கோதையும்‌ காடுவெட்டியும்‌ போய்ச்‌ 
சேர்ந்தார்கள்‌. அப்பொழுது மழையின்‌ வேகம்‌ குறைந்துவிட்ட து. 
வெறும்‌ தூறலே போட்டுக்‌ கொண்டி ருந்தது. 


கோதை துர்க்கையம்மனுக்கு அருகில்‌ இருந்த ஒரு கல்லின்‌ 
மீது அமர்ந்தாள்‌. அவளுடைய தலையும்‌, உடலும்‌, உடையும்‌ 
நனைந்து நீர்‌ கழே கொட்டியது. அவற்றை துடைக்கலாம்‌ என்ற 
எண்ணம்‌ கூட அவளுக்கு ஏற்படவில்லை. அவள்‌ அந்த இருளிலே 
சிலையோடு சிலையாக அமர்ந்திருந்தாள்‌. 


406 ஜி. ஏ. வடிவேலு 


காடுவெட்டி சற்றுதூரத்‌ தள்ளி அவளுக்கு எதிரில்‌ நின்று 
கொண்டு இருந்தான்‌. எதையே அவன்‌ எதிர்பார்த்து நின்று 
கொண்டிருந்தான்‌. அடிக்கடி. அருகில்‌ இருந்த பாறையின்‌ மீது 
ஏறி தொலைவில்‌ பார்த்தான்‌. 

இருள்‌ அடைந்த பாழும்‌ பள்ளிப்படை மண்டபத்தில்‌ 
குடிகொண்டிருந்த ஆந்தைகளும்‌, வெளவால்களும்‌ சடசடவென 
அடித்துக்‌ கொண்டு அங்கும்‌ இங்குமாக ஓடின. 

அப்பொழுது ஆந்தைகளும்‌, வெளவால்களும்‌ மட்டுமே 
அங்கு பறந்தன என்று சொல்ல முடியாது. இனம்‌ தெரியாத 
உருவங்கள்‌ பல அந்த வைணவப்‌ பெண்ணின்‌ உள்ளமாகிய பாழ்‌ 
மண்டபத்திலும்‌ ஓயாது சிறகுகளை அடித்துக்‌ கொண்டு பறந்தன. 

அத்தகைய கொடிய எண்ணங்கள்‌ அவளுக்கு வரலாமா? 
ஏன்‌ வந்தன? அவை எங்கு போய்‌ முடியப்‌ போகின்றன? அந்த 
நீள்‌ இரவு அவற்றிற்கெல்லாம்‌ விடையளிக்குமா? 


சுட்டதடா என்‌ வாயிற்‌ சொல்‌ 


மழை நின்று விட்டது. ஆயினும்‌ வானம்‌ மப்பும்‌ 
மந்தாரமுமாகவே இருந்தது. அப்பொழுதும்‌ விண்ணில்‌ ஒரு மீன்‌ 
கூட எட்டிப்‌ பார்க்கவில்லை. அடிக்கடி ஆந்தைகள்‌ அலறின. 
நரிகள்‌ முறைவைத்துக்‌ கத்தின. பாழ்‌ மண்டபத்தில்‌ இருந்த 
வெளவால்கள்‌ அங்குமிங்குமாகத்‌ தாவின. 

தொலைவில்‌ இருந்து ஏதோ ஒரு விதமான குரல்‌ கேட்டது. 
புதர்களின்‌ சலசலப்பு ஒலி மேல்‌ திக்கில்‌ கேட்டது. குதிரையின்‌ 
குளம்பொலியும்‌ முதலில்‌ மெதுவாகக்‌ கேட்டது. பின்னர்‌ வர, 
வர அது தெளிவாகவே கேட்டது. 


பாறையின்‌ மீது ஏறி நின்று பார்த்த காடுவெட்டி. அம்மா 
வந்துவிட்டான்‌' என்று கூறிக்‌ கொண்டே சீழே இறங்கி வந்தான்‌. 
கோதை 'உம்‌' என்று குரல்‌ எழுப்பி அவன்‌ கூற்றை 
அமோதித்தாள்‌. அப்பொழுதும்‌ அவள்‌ அம்மனுக்கு அருகில்‌ 
இருந்த கல்‌ மீதுதான்‌ அமர்ந்திருந்தாள்‌. 

காடுவெட்டி தான்‌ கொண்டு வந்திருந்த பந்தத்தை மீண்டும்‌ 
கொளுத்த முயற்சி செய்தான்‌. அது மழையில்‌ நன்றாக 
நனைந்துவிட்டி ருந்தது. எனவே அம்முயற்சி பலிக்கவில்லை. 


விரைந்து வந்த புரவியின்‌ வேகம்‌ அவ்விடத்தை நெருங்க, 
நெருங்க குறைந்துவிட்டது. பள்ளிப்படைக்கு எதிரில்‌ வந்தவுடன்‌ 
அது நின்றது. அதன்‌ மீது அமர்ந்து வந்தவன்‌ கழே குதித்தான்‌. 
இருளில்‌ கோதையை அடையாளம்‌ கண்டு கொண்டான்‌. அவள்‌ 
அருகில்‌ சென்று, தாயே வணக்கம்‌' என்று கூறித்‌ தலையைத்‌ 
தாழ்த்தி வணங்கினான்‌. கோதை, 'விரைவில்‌ வேலை முடியட்டும்‌' 
என்று கூறியதற்கு மேலாக எதுவுமே பேசவில்லை. 


408 ஜி. ஏ. வடிவேலு 


புரவியில்‌ வந்தவன்‌ மழையில்‌ நனையாமல்‌ தான்‌ பத்திரமாக 
மூடிக்‌ கொண்டு வந்திருந்த பந்தத்தை எடுத்தான்‌ தீ மூட்டி 
அதனைக்‌ கொளுத்தினான்‌. பந்தத்தை துர்க்கையம்மன்‌ அருகில்‌ 
கொண்டு போய்‌ தரையில்‌ நட்டு வைத்தான்‌. மழையினால்‌ நிலம்‌ 
நன்கு ஊறியிருந்ததால்‌ எளிதில்‌ அதனை நட்டுவிட்டான்‌. அனால்‌ 
அதன்‌ ஒளி போதுமானதாக இல்லை. 


காடுவெட்டி அருகில்‌ முறிந்து விழுந்திருந்த மரக்‌ 
கிளைகளை புதரின்‌ மீது இழுத்து விட்டான்‌. பின்னர்‌ அவற்றிற்கு 
தீ மூட்டினான்‌. முதலில்‌ ஈரம்பட்ட மரங்கள்‌ எரியவில்லை. 
பின்னர்‌ ஓரளவு எரிந்தது. அனால்‌ அவை புகையைத்தான்‌ 
அதிகமாகக்‌ கக்கின. 


தொலைவிலிருந்து அங்கு நடப்பதைச்‌ சித்தன்‌ பார்த்துக்‌ 
கொண்டு இருந்தான்‌. மரங்கள்‌ எரிந்தபோது ஏற்பட்ட ஒளியிலே 
கோதையின்‌ முகத்தை அவன்‌ பார்க்க இயன்றது. அவளுடைய 
முகத்தைப்‌ பார்த்து அவன்‌ திடுக்கிட்டான்‌. உண்மையிலேயே 
அவள்‌ பெண்தானா, அல்லது துர்க்கைதானா? புதர்களின்‌ 
இடையே கல்‌ உருவில்‌ இருந்த துர்க்கையும்‌, கோதையையும்‌ 
ஒப்பிட்டு மனதில்‌ கற்பனை செய்தான்‌. உண்மையில்‌ 
துர்க்கையம்மன்‌ அந்த வைணவப்‌ பெண்ணைவிட 
சாந்தமானவளாகவே இருக்க வேண்டும்‌ என அவன்‌ நினைத்தான்‌. 


காடுவெட்டியையும்‌, புதிதாக வந்து சேர்ந்த குதிரை 
வீரனையும்‌ தனக்கு அண்மையில்‌ வருமாறு கோதை அழைத்தாள்‌. 
அவர்களுடைய செவிகளுக்கு அருகில்‌ மெதுவாக ஏதோ 
பேசினாள்‌. பின்னர்‌ உரத்த குரலில்‌, 'விரைவில்‌ சென்று பலிகளை 
அழைத்துக்‌ கொண்டு வாருங்கள்‌' எனக்‌ கூறினாள்‌. 


அணை, தாயே! இதோ பலிகளைக்‌ கொண்டு வருகிறோம்‌! 
இது குதிரை வீரனுடைய மறுமொழி. காடுவெட்டியும்‌, குதிரை 
வீரனும்‌ சித்தன்‌ பதுங்கி இருந்த புதருக்கு எதிர்‌ திக்கில்‌ இருந்த 
புதருக்குள்‌ புகுந்து மறைந்தார்கள்‌. இருளிலே பழக்கப்பட்ட 
அவர்களுடைய கண்களுக்கு இருளில்‌ நன்கு ஒளிதென்படும்‌ 
போலும்‌! எனவே அவர்கள்‌ முட்களையும்‌, புதர்களையும்‌ 
பொருட்படுத்தாது அதற்குள்‌ புகுந்தார்கள்‌. 

சித்தன்‌ அவர்கள்‌ பேசியதில்‌ ஒரு பகுதியைக்‌ கேட்டான்‌. 
கோதையின்‌ இரு அடியாட்கள்‌ ஏதோ பலி கொண்டு வருவதாகக்‌ 
கூறிவிட்டு அவ்விடத்தைவிட்டு சென்றதையும்‌ கண்டான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 409 


'இவர்கள்‌ எங்கு போகிறார்கள்‌, என்ன பவி கொண்டு வரப்‌ 
போகிறார்கள்‌' என்ற சிந்தனையில்‌ சித்தனுடைய மனம்‌ ஆழ்ந்தது. 
தன்னை அவர்கள்‌ கண்டுவிடக்‌ கூடாது என்பதில்‌ மிகவும்‌ 
கருத்தாக இருந்தான்‌. அந்நேரத்தில்‌ ஒரு வெளவால்‌ வந்து 
அவனுடைய முகத்தின்‌ மீது சடார்‌ என அடித்தது. அதனை 
வேதனையுடன்‌ பொறுத்துக்‌ கொணடு அசையாது இருந்தான்‌. 
அவன்‌ சிந்தனை வேகமாக வேலை செய்தது. 


கோதையின்‌ அடியாட்கள்‌ இருவரும்‌ ஏதோ பலிகளை 
அழைத்துக்‌ கொண்டு வருவதாகக்‌ கூறிவிட்டு போய்‌ 
இருக்கிறார்கள்‌. பலிகள்‌ என்றால்‌ என்ன? மிருகங்களா, 
மனிதர்களா? 


நிலைமையைப்‌ பார்த்தால்‌ மிருகங்களைப்‌ பலியிட 
அவர்கள்‌ அந்த இரவில்‌ அத்தனைத்‌ துன்பங்களை ஏற்று அங்கு 
வந்திருக்க மாட்டார்கள்‌. திட்டமிட்டு வந்திருக்க மாட்டார்கள்‌. 
ஏதோ பெரிய திட்டம்‌ ஏற்கனவே உருவாகி இருந்ததால்தான்‌ 
அவர்கள்‌ அந்த இரவில்‌ அங்கு கூடியிருக்கிறார்கள்‌. யாரோ 
பிரபலமானவர்களை அங்கு அவர்கள்‌ பலியிடப்‌ போகிறார்கள்‌. 
பலியிட வேண்டிய துர்ப்பாக்கியவான்‌௧ளை அழைத்துக்‌ 
கொண்டு வரத்தான்‌ அவர்கள்‌ போய்‌ இருக்கிறார்கள்‌. அந்த 
துர்ப்பாக்கியவான்கள்‌ யார்‌? 

கோதை முன்பே சோழ மன்னரை மதுரையில்‌ நரபலியிட 
நிச்சயித்திருந்தாள்‌. இறைவன்‌ அருளால்‌ அவர்‌ சிறை தப்பினார்‌. 
போரில்‌ ஈடுபட்டார்‌. அவரைத்தான்‌ இந்தப்‌ பெண்ணினுடைய 
கூட்டம்‌ மீண்டும்‌ எப்படியோ சிறை பிடித்திருக்க வேண்டும்‌. 
பலிகள்‌ என்று அவள்‌ பன்மையில்‌ குறிப்பிட்டதால்‌ அநேகமாக 
வேதத்தையும்‌ சிறை பிடித்திருக்க வேண்டும்‌. சோழ மன்னரை 
சிறை மீட்டவன்‌ வேதம்‌. அவருடன்‌ நிழலாகத்‌ தொடர்பவன்‌ 
வேதம்‌. எனவே அவன்தான்‌ மன்னருடன்‌ பிடிபட்டிருக்க 
வேண்டும்‌. 

அப்படியாயின்‌ இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ இந்த இடத்திற்கு 
மன்னரையும்‌, வேதத்தையும்‌ கொண்டுவரப்‌ போகிறார்கள்‌. 
அங்குள்ள துர்க்கைக்குப்‌ பலியிடப்‌ போகிறார்கள்‌. 

சித்தனுடைய கற்பனைக்‌ குதிரை ஓடியது. இந்த எண்ணம்‌ 
ஏற்படவே அவனுடைய உடல்‌ அச்சத்தால்‌ கிடுகிடுவென 
ஆடியது. மனம்‌ கவலையால்‌ நடுநடுங்கியது. “என்ன செய்வேன்‌? 
மன்னரையும்‌, வேதத்தையும்‌ எப்படி காப்பாற்றுவேன்‌?” அவன்‌ 
துடி துடித்தான்‌. 


410 ஜி. ஏ. வடிவேலு 


கையில்‌ எந்த ஆயுதத்தையும்‌ எப்பொழுதும்‌ ஏந்தாத 
சமணன்‌ சித்தன்‌. எனவே அப்பொழுது அவனிடம்‌ எந்த 
ஆயுதமும்‌ இல்லை. அங்கு இருந்த எதிரிகள்‌ மூவர்‌, கொடியவர்கள்‌ 
அவர்கள்‌. மூவருமே கொலை ஆயுதங்களை தரித்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ உயிர்க்‌ கொலையையே தொழிலாகக்‌ கொண்டவர்கள்‌. 
அவர்களை எதிர்த்துப்‌ போரிட்டு மன்னரையும்‌ வேதத்தையும்‌ 
மீட்க அவனால்‌ இயலுமா? நிச்சயம்‌ இயலாது. மேலும்‌ அவர்கள்‌ 
குறிப்பிட்ட பலிகள்‌ வரும்போது மேலும்‌ பலரும்‌ உடன்‌ வரலாம்‌. 
அவர்களையெல்லாம்‌ ஆயுதமற்ற சித்தனால்‌ சமாளிக்க இயலுமா? 


ஏன்‌ இயலாது? நிச்சயமாக இயலும்‌. அதற்கு ஒரு வாய்ப்பு 
இல்லாமல்‌ இல்லை. இப்பொழுது கோதை தனியாகத்தான்‌ 
இருளில்‌ இருக்கிறாள்‌. அவளுடைய இரு துணைவர்களும்‌ 
பலிகளை அழைத்துக்‌ கொண்டுவர போய்‌ விட்டார்கள்‌. 


இது மிகவும்‌ நல்ல வாய்ப்பு. இனி இத்தகைய வாய்ப்பு 
கிட்டவே கிட்டாது. அப்படியே அவளுக்கு பின்னால்‌ போய்‌ ஒரு 
பெரிய கல்லைத்‌ தூக்கி அவளுடைய தலையின்‌ மீது போட்டு 
அவளைக்‌ கொன்றுவிட்டால்‌ என்ன? 


அவளைக்‌ கொல்லுவது நல்ல புனிதமான செயல்தான்‌. 
அனால்‌ தனித்து உள்ள ஒரு பெண்ணைக்‌ கொல்லலாமா? 
கொல்லலாம்‌. அவள்‌ பெண்‌ அல்ல, பெண்‌ உருக்கொண்ட பேய்‌! 


அவளுக்கு பின்னால்‌ போய்‌ பின்புறம்‌ இருந்தே ஒரு 
கல்லைத்‌ தூக்கி அவளுடைய தலை மீது போடுவது தர்மமா? 
ஏன்‌ போடக்‌ கூடாது? அவள்‌ போர்‌ நெறியில்‌ நாட்டம்‌ 
கொண்டவள்‌ அல்ல. சூழ்ச்சி செய்து மன்னரைச்‌ சிறை செய்த 
கொடியவள்‌ அவள்‌. சோழ நாட்டு துரோகி அவள்‌. அவளை 
மறைந்திருந்து கொல்லுவதில்‌ தவறில்லைதான்‌. அந்த வைணவப்‌ 
பெண்ணின்‌ இறைவனான இராமச்சந்திரனே தவறு செய்த 
வாலியை மறைந்திருந்துதானே கொன்றான்‌! பெண்‌ உருவில்‌ 
இருந்த அரக்கியான தாடகையை அவன்‌ கொல்லவில்லையா? 


ஒரு சமணன்‌ கொலை செய்யலாமா? ஏன்‌ செய்யக்‌ கூடாது? 
தர்மத்தைக்‌ காக்க அதர்மத்தை அழிப்பதில்‌ என்ன தவறு? மேலும்‌ 
அவள்‌ ஒருவளைக்‌ கொல்லாது விடுத்தால்‌, விரைவில்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்டவர்களை அவள்‌ கொல்லத்தான்‌ போகிறாள்‌. 


வைகளையெல்லாம்‌ பார்க்கும்போது அவளை 


இப்பொழுதே தீர்த்துக்‌ கட்டுவதுதான்‌ நாட்டிற்கும்‌, நீதிக்கும்‌ 
தர்மத்திற்கும்‌ செய்யும்‌ புனிதமான சேவையாகும்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 411 


இத்தகைய எண்ணங்களால்‌ உந்தப்பட்ட சித்தனுடைய 
குழப்பம்‌ இறுதியில்‌ மறைந்துவிட்டது. தெளிவான முடிவிற்கு 
வந்துவிட்டான்‌. நடப்பது நடக்கட்டும்‌. அவளுக்கு முடிவு 
கட்டி விடுகிறேன்‌ என்ற தீர்மானத்திற்கு வந்துவிட்டான்‌. 


அவன்‌ நின்றிருந்த இடத்திற்கு எதிரிலேயே காலடியில்‌ ஒரு 
பெரிய கல்‌ தென்பட்டது. அதனை இரு கைகளாலும்‌ தூக்கினான்‌. 
மழையினால்‌ தரை நன்கு ஊறியிருந்ததால்‌ பாதி மண்ணுக்குள்‌ 
இருந்த கல்‌ எளிதில்‌ அவனுடைய கரங்களுக்கு வந்துவிட்டது. 
அதனை அப்படியே தூக்கிக்‌ கொண்டான்‌. கோதையின்‌ 
பின்னால்‌ போய்‌ அவள்‌ தலை மீது வீச மெதுவாக அவ்விடத்தை 
விட்டு ஓர்‌ அடி எடுத்து வைத்தான்‌. 

அச்சமயம்‌ சித்தனுடைய தலை மீது டமார்‌ என ஒரு தடி 
தாக்கியது. மண்டை மீது தடி தாக்கிய வேகத்தில்‌ அப்படியே 
அவன்‌ சுருண்டு தரையின்‌ மீது விழுந்தான்‌. 


அன்று காலை வெள்ளாற்றங்கரையில்‌ கோதை காடு 
வெட்டியுடன்‌ பேசும்போதே அங்கு சித்தன்‌ தன்னைக்‌ 
கவனிப்பதைப்‌ பார்த்துவிட்டாள்‌. அவனைவிட அவள்‌ எந்த 
விதத்திலும்‌ அறிவிலும்‌, ஆற்றலிலும்‌ குறைந்தவள்‌ அல்ல. 

சித்தன்‌ தன்னை மதுரையிலிருந்து தொடர்ந்து 
வந்திருக்றொன்‌ என்பதைக்‌ கோதை உணர்ந்து கொண்டாள்‌. 
அவனை அப்பொழுது வேண்டுமென்றே சும்மா விட்டுவிட்டாள்‌. 
காடுவெட்டியின்‌ குடிசையில்‌ இருந்துகொண்டே அவள்‌ 
சித்தனைக்‌ கவனித்து வந்தாள்‌, சித்தன்‌ அவளைக்‌ கவனித்ததைப்‌ 
போலவே! பின்னர்‌ சித்தன்‌ அவளைத்‌ தொடர்ந்தது, அண்மையில 
இருந்த புதரில்‌ அவன்‌ பதுங்கிக்‌ கொண்டு அவளை வேவு 
பார்த்தது முதலிய அனைத்தும்‌ அவள்‌ அறிந்தே இருந்தாள்‌. 

குதிரை வீரனையும்‌, காடுவெட்டியையும்‌ சேர்த்து அவள்‌ 
அனுப்பியது பலிகளைக்‌ கொண்டு வர அல்ல. சித்தனை 
பிடிக்கவே அனுப்பினாள்‌. அவர்கள்‌ வேண்டுமென்றே சித்தன்‌ 
இருந்த புதருக்கு எதிர்திக்கில்‌ போவது போல நடித்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ உண்மையில்‌ சித்தனைச்‌ சுற்றிக்‌ கொண்டு 
அவனுக்குப்‌ பின்புறத்தில்‌ வந்தார்கள்‌. இதனை அவன்‌ 
கவனிக்கவில்லை. அவனுக்குப்‌ பின்னால்‌ இருந்து அவனுடைய 
மண்டையின்‌ மீது தடியால்‌ தாக்கினார்கள்‌. 


412 ஜி. ஏ. வடிவேலு 


தரையில்‌ சுருண்டு விழுந்த சித்தனுடைய தலையில்‌ இருந்து 
இரத்தம்‌ கொட்டியது. உணர்வு இழந்துவிட்டான்‌. இருவரும்‌ 
அவனைத்‌ தூக்கிக்‌ கொண்டு கோதையின்‌ முன்னார்‌ கொண்டு 
போனார்கள்‌. அவளுக்கு எதிரில்‌ அவனைக்‌ தொப்பெனக்‌ கீழே 
போட்டார்கள்‌. 


காடுவெட்டி சித்தனுடைய மூக்கின்‌ கம்‌ விரலை வைத்துப்‌ 
பார்த்தான்‌. 'தாயே, இன்னும்‌ உயிர்‌ போகவில்லை. கொஞ்சம்‌ 
மிச்சமிருக்கிறது. பாவம்‌, இவன்‌ ஒரு சமணன்‌. இவன்‌ வலியால்‌ 
துன்பப்பட விடுவது நல்லதல்ல. இதோ முடித்துவிடுகிறேன்‌: இந்த 
வார்த்தைகளை ஒரு பேய்ச்‌ சிரிப்புடன்‌ அவன்‌ கூறினான்‌. தன்‌ 
இடுப்பில்‌ தொங்கிய உறையிலிருந்த வாளையும்‌ உருவினான்‌. 


“காடுவெட்டி! நிறுத்து. அவனைக்‌ கொல்லாதே! அவன்‌ 
உயிரோடு இருக்க வேண்டும்‌. அதனால்தான்‌ உயிர்‌ போகாதபடி 
அவனை மெதுவாக அடிக்கும்படி முன்பே கூறியிருக்கிறேன்‌. 
நினைவிருக்கட்டும்‌. இனி அவன்‌ சோழனுக்கு பயன்பட 
மாட்டான்‌. நமக்குத்தான்‌ பயன்படுவான்‌. இன்று முதல்‌ அவன்‌ 
நம்முடைய அள்‌ கோதை சிரித்துக்‌ கொண்டே கூறினாள்‌. மற்ற 
இருவரும்‌ ஒன்றுமே புரியாமல்‌ குழம்பினார்கள்‌. 


என்ன தாயே! ஓர்‌ அடி கொடுத்தால்‌ அவன்‌ கட்சி மாறி 
விடுவானா?' வினா கொடுத்த புரவி வீரனுக்கு கோதை 
மறுமொழி கூறினாள்‌: 


'மாறமாட்டான்‌. அது எனக்குத்‌ தெரியும்‌. அனால்‌ 
அவனைத்‌ தக்க முறையில்‌ பயன்படுத்திக்‌ கொள்வேன்‌. 
விவரமெல்லாம்‌ தேவையானபோது சொல்கிறேன்‌. இதோ இந்த 
மரத்தில்‌ அவனைப்‌ பிடித்துக்‌ கட்டுங்கள்‌. விரைவில்‌ அவன்‌ 
உணர்வு பெற்று விடுவான்‌. முதலில்‌ அவன்‌ இங்கு நடக்கப்‌ 
போவதையெல்லாம்‌ கண்குளிர பார்க்கட்டும்‌. 


தாயே, தங்களுடைய கூற்று விந்தையாக இருக்கிறது. இவன்‌ 
புதரில்‌ மறைந்து கொண்டு பயத்துடன்‌ நம்மை கவனித்துக்‌ 
கொண்டு இருந்தான்‌. இப்பொழுது என்னடா வென்றால்‌ இவன்‌ 
நேருக்குநேராக நின்று கொண்டு நம்மைக்‌ கவனிக்க உதவி 
செய்கிறீர்கள்‌. இவனுக்கு தாங்களாகவே இத்தகைய பெரிய உதவி 
செய்வதற்கான காரணம்‌ எங்களுக்குப்‌ புரியவில்லை. சலிப்புடன்‌ 
காடுவெட்டி கூறினான்‌. 

எல்லாம்‌ எனக்குத்‌ தெரியும்‌. விவாதித்துக்‌ கொண்டு இருக்க 
வேண்டாம்‌. அதற்கு இது நேரமல்ல. சொன்னதைச்‌ செய்யுங்கள்‌.' 
கோதை கடுகடுப்புடன்‌ அணை பிறப்பித்தாள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ து 413 


அவர்கள்‌ அதற்கு மேல்‌ எதுவும்‌ பேசவில்லை. இருவரும்‌ 
சேர்ந்து உணர்வற்றிருந்த சித்தனை தூக்கினார்கள்‌. எதிரிலிருந்த 
மரத்தடிக்குச்‌ கொண்டு போனார்கள்‌. அடி மரத்தோடு சேர்த்து 
அவனை நிற்க வைத்தார்கள்‌ பின்னைர்‌ அவன்‌ உடலை 
மரத்தோடு இணைத்து இறுக்கிக்‌ கட்டினார்கள்‌. 


அச்சமயம்‌ தொலைவிலிருந்து ஏதோ பொருளற்ற மனிதக்‌ 
குரல்கள்‌ கேட்டன. காடுவெட்டி ஓடி பாறையின்‌ மீது ஏறி உற்றுப்‌ 
பார்த்தான்‌. அங்கிருந்தே மகிழ்வுடன்‌ “அம்மா, வந்துவிட்டார்கள்‌' 
என்று கூறிக்‌ கொண்டே பாறையை விட்டு வேகமாக 
இறங்கினான்‌. கோதையின்‌ அருகில்‌ வந்து நின்றான்‌. 

சிறிது நேரத்தில்‌ சுமார்‌ இருபது பேர்‌ கொண்ட கூட்டம்‌ 
அங்கு வந்தது. முன்னால்‌ நடந்து வந்த நால்வர்‌ தங்களுடைய 
கரங்களில்‌ எரியும்‌ பந்தங்களைத்‌ தூக்கிக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
அதற்கு அடுத்து வந்த சிலர்‌ பறை, தப்பட்டை, உடுக்கை போன்ற 
வாத்தியங்களை அடித்து ஒலி எழுப்பிக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
இடையே நால்வர்‌ ஒரு சிவிகையைச்‌ சுமந்து கொண்டு வந்தார்கள்‌. 
சிலர்‌ கரங்களில்‌ நீண்ட வாட்களையும்‌ ஈட்டிகளையும்‌ 
வைத்திருந்தார்கள்‌ அவற்றைத்‌ தாறுமாறாக உயர்த்திக்‌ 
கொண்டும்‌, தாழ்த்திக்‌ கொண்டும்‌ நடந்து வந்தார்கள்‌. 

அனைவருக்கும்‌ முன்னால்‌ பந்தங்களின்‌ ஒளியில்‌ நடந்து 
வந்தான்‌ ஒரு தாடிக்காரன்‌. அவன்‌ தலையெங்கும்‌ சடைகள்‌ 
தொங்கின. அவன்‌ தலையை உயர்த்திக்‌ கொண்டு மிடுக்காகவும்‌, 
கம்பீரமாகவும்‌ நடைபோட்டுக்‌ கொண்டு வந்தான்‌. அவனுடைய 
முகத்தில்‌ எங்கோ அழத்தில்‌ கண்கள்‌ மின்னின்‌. சிறு கோல்‌ 
ஒன்றின்‌ நுனியில்‌ மண்டை ஓடு ஒன்று கட்டி தன்னுடைய வலது 
கரத்தில்‌ தாங்கிக்‌ கொண்டு வந்தான்‌. அது ஒரு ஆயுதமாகும்‌. 
கட்டங்கம்‌ எனப்‌ பெயர்‌ கொண்ட அந்த ஆயுதம்‌ பார்க்கவே 
பயங்கரமாக இருந்தது. அவன்‌ தலையில்‌ எலும்பு மாலை ஒன்றை 
சுற்றிக்‌ கொண்டு இருந்தான்‌. காதில்‌ எலும்பினால்‌ செய்த 
குண்டலம்‌ தொங்கியது. கழுத்தில்‌ எலும்புகள்‌ கோத்த தாழ்வடம்‌ 
போட்டிருந்தான்‌. அவன்‌ மேல்‌ வேப்பங்கொத்து மாலை 
சூழ்ந்திருந்தது. மார்பில்‌ மயிரினால்‌ செய்யப்பட்ட பஞ்சவடி 
பூணூல்‌ தென்பட்டது. தோள்களில்‌ பட்டிகை கட்டியிருந்தான்‌. 


இத்தகைய அலங்காரங்கள்‌ தாங்கிய பூசாரியும்‌, இதர 
படைகளும்‌ துர்க்கையம்மனுக்கு அருகில்‌ வந்து நின்றனர்‌. 
அப்பொழுது புதிதாகக்‌ கொண்டு வரப்பட்ட நான்கு பந்தங்களும்‌ 
ஏற்படுத்திய ஒளியில்‌ அங்கு இருப்பவை தெளிவாகவே 


414 ஜி. ஏ. வடிவேலு 


தென்பட்டன. அந்த இடத்தை சூழ்ந்திருந்த முள்‌ மரங்களும்‌, முட்‌ 
செடிகளும்‌, கொடிகளும்‌ நன்கு தென்பட்டன. ஒளியினால்‌ 
பாதிக்கப்பட்டதினால்‌ பாழ்‌ மண்டபத்திலிருந்த வெளவால்களும்‌, 
துரிஞ்சல்களும்‌ அங்குமிங்குமாக அல்லாடிக்‌ கொண்டு ஓடின. 
அம்மனுக்கு முன்னர்‌ தரை எங்கும்‌ உடைந்த கலையங்களும்‌, 


கபால ஓடுகளும்‌ சிதறிக்‌ கிடந்தன. 


இத்தகைய பெரும்‌ பயங்கர தோற்றத்தை கோதையே 
எதிர்பார்க்கவில்லை. மண்டை ஓடுகளையும்‌, சிதறிக்‌ கிடந்த 
எலும்புகளையும்‌ கண்டபோதுதான்‌ கோதைக்கு அருவருப்பு 
ஏற்பட்டது. அப்பொழுதுதான்‌ அவை உண்டாக்கிய துர்நாற்றம்‌ 
அவளுடைய மூக்கில்‌ பாய்ந்ததை உணர்ந்தாள்‌. அவளுக்கு 
குமட்டிக்‌ கொண்டு வந்தது. விரல்களால்‌ மூக்கை அடைத்துக்‌ 
கொண்டு பற்களைக்‌ கடித்துக்‌ கொண்டு அங்கே இருந்தாள்‌. 

புதிய கூட்டம்‌ அங்கு வந்து சேரவும்‌ சித்தன்‌ மூர்ச்சை 
தெளியவும்‌ சரியாக இருந்தது. இன்னும்‌ தலையிலிருந்து குருதி 
கொட்டிக்‌ கொண்டுதான்‌ இருந்தது. கொஞ்சமும்‌ அசைய 
முடியாத அளவிற்கு அவனை மரத்துடன்‌ இறுக்கிக்‌ 
கட்டியிருந்தார்கள்‌. கண்களைத்‌ திறந்து பார்த்த அவன்‌ அங்கு 
தென்பட்ட காட்சியைக்‌ கண்டு திடுக்கிட்டான்‌. 

ஏதோ பெரும்‌ கொடுமை நடக்கப்‌ போறெது. கோதை 
நினைத்திருந்தால்‌ அவனைக்‌ கொன்றிருக்க முடியும்‌. ஆனால்‌, 
அவனை அவள்‌ என்‌ மரத்தில்‌ கட்டி வைக்க வேண்டும்‌? அவன்‌ 
மூர்ச்சை தெளிந்து அங்கு நடப்பதைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற 
காரணத்தால்தான்‌ அவனை உயிரோடு விட்டி ருக்கிறாள்‌. மரத்தில்‌ 
கட்டியிருக்கிறாள்‌; அவன்‌ மறைந்து வேவு பார்த்தான்‌. ஆனால்‌ 
பகிரங்கமாக, நேரடியாக நின்று கொண்டே நடப்பதைப்‌ பார்க்க 
அவள்‌ ஏற்பாடு செய்திருக்கிறாள்‌. இதற்கு ஏதோ பொருள்‌ இருக்க 
வேண்டும்‌. என்ன பொருள்‌ அது? அது எதுவாகவாவது 
இருக்கட்டும்‌. அனால்‌ அங்கு என்ன நடக்கப்‌ போகிறது? 
இறைவா, யாருக்கு எந்த கதி ஏற்படப்‌ போகிறது? அவன்‌ 
ஏக்கத்துடன்‌, துக்கத்துடன்‌ அங்கு நடப்பதை உற்றுப்‌ 
பார்க்கலானான்‌. 

சிவிகை கோதையின்‌ முன்னார்‌ இறக்கி வைக்கப்பட்டது. 
வந்தவர்கள்‌ அனைவரும்‌ அவளுக்கு வணக்கம்‌ செய்தார்கள்‌. 
பின்னர்‌ ஓரமாக ஒதுங்கி பயபக்தியோடு நின்றார்கள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 415 


'விரைவில்‌ வேலைகள்‌ நடக்கட்டும்‌. மூன்றாம்‌ யாமம்‌ 
முடியும்‌ நேரம்‌ நெருங்கி விட்டதுபோலத்‌ தென்படுகிறது. கனத்த 
குரலில்‌ ஆணையிட்டாள்‌ கோதை. 


வேலைகள்‌ வேகமாகவே நடந்தன. பந்தங்களை 
துர்க்கையின்‌ அருகில்‌ கொண்டு போனார்கள்‌. அந்த பெரிய 
துர்க்கையின்‌ உருவமே பயங்கரமாகத்‌ தோற்றமளித்தது. புதிதாக 
சிகப்பு வர்ணம்‌ பூசப்பட்ட அவ்வுருவம்‌ பந்தங்களின்‌ ஒளியில்‌ 
மின்னியது. அதனுடைய பெரிய கண்கள்‌ உருட்டி விழித்து 
பயங்கரமாகப்‌ பார்த்தன. அம்மனின்‌ இருபுறங்களிலும்‌ இருந்த 
பெரிய வீரர்களின்‌ சிலைகளும்‌ கண்களை உருட்டிப்‌ பார்த்தன. 
மண்‌ யானைகளும்‌, மண்‌ குதிரைகளும்‌ தாறுமாறாக 
வீழ்ந்திருந்தன. கையில்‌ வாள்‌ தாங்கிய ஒரு போர்‌ வீரனுடைய 
உருவம்‌ தலையில்லாமல்‌ நின்று கொண்டு இருந்தது. 


உடுக்கைகள்‌ முழங்கத்‌ தொடங்கின. தப்பட்டைகளும்‌, 
பறைகளும்‌ ஓலி எழுப்பின. பூசாரி கட்டங்கத்தை கழே 
வைத்துவிட்டு அம்மனிடம்‌ சென்றான்‌. அம்மன்‌ மீது மஞ்சள்‌ 
தூளும்‌, குங்குமமும்‌ கொட்டினான்‌. ஒரு பெரிய கூடையில்‌ 
கொண்டு வரப்பட்டி ருந்த அலறிப்‌ பூக்களை எடுத்து அம்மனின்‌ 
தலை மீது தூவினான்‌. அவனுடைய வாய்‌ ஏதோ முணுமுணுத்தது. 

அருகில்‌ இருந்தவர்கள்‌ ஆடினார்கள்‌, பாடினார்கள்‌. 
கோதை தான்‌ அமர்ந்திருந்த இடத்தைவிட்டு அப்பாற்போய்‌ ஒரு 
ஓரமாக நின்றாள்‌. பூசாரி தேங்காயை உடைத்தான்‌. கற்பூரத்தைக்‌ 
கொளுத்திவைத்தான்‌. அம்மனின்‌ எதிரில்‌ விழுந்து வணங்கினான்‌. 
பின்னர்‌ கோதையை உற்றுப்‌ பார்த்தான்‌. 


£பலிகளைக்‌ கொண்டு வாருங்கள்‌' கோதை கத்தினாள்‌. 


காடுவெட்டி சிவிகையின்‌ அருகில்‌ சென்றான்‌. “வாருங்கள்‌ 
வெளியே! என்று குரல்‌ கொடுத்தான்‌. யாரும்‌ வெளியே 
வரவில்லை. காடுவெட்டி மீண்டும்‌ அதையே கூறினான்‌. 
மாற்றமில்லை. ‘வாங்கடா நாய்களா! என்று கத்திக்‌ கொண்டே 
துணியால்‌ மூடப்பட்டிருந்த சிவிகையின்‌ நுழைவாயிலில்‌ 
கையைவிட்டு இழுத்தான்‌. 


“அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்‌ போகும்‌ புனிதமான 
பலிகளைத்‌ தூற்றாதே அப்பனே! உறுமினான்‌ பூசாரி. 
அவனுடைய நெற்றியில்‌ அணிந்திருந்த அகண்ட குங்குமப்‌ 
பொட்டை விடஅதிக சிகப்பாக இருந்தன அப்பொழுது 
அவனுடைய கண்கள்‌. 


416 ஜி. ஏ. வடி வேலு 


சிவிகைக்குள்‌இருந்த இரு பச்சிளம்‌ பாலகர்களை வெளியே 
இழுத்தான்‌ காடுவெட்டி. வெளியே வந்த இளம்‌ பாலகர்கள்‌ 
முதலில்‌ காடுவெட்டியைக்‌ கண்டார்கள்‌. பின்பு அங்கு நிலவிய 
சூழ்நிலையைக்‌ கண்டார்கள்‌. அங்கு இருந்த கொடியவர்களின்‌ 
கூட்டத்தையும்‌ பூசாரியின்‌ உருவத்தையும்‌, துர்க்கையம்மனையும்‌ 
பார்த்த பிள்ளைகள்‌ நடுநடுங்கிவிட்டார்கள்‌. அச்சத்தால்‌ 
அவர்களுக்கு அழுகை கூட வரவில்லை. பீதியால்‌ அலறினார்கள்‌. 
அத்தனை பயங்கரம்‌ கொண்ட மனிதர்களிடையே ஒரு பெண்‌ 
உருவம்‌ நிற்பதைப்‌ பார்த்தார்கள்‌. 

'அம்மா' என்று கூறிக்‌ கொண்டே கோதையிடம்‌ ஓடி 
அவளுடைய கால்களைக்‌ கட்டிக்‌ கொண்டார்கள்‌. அனால்‌ 
கோதை அவர்களை இழுத்து அப்பால்‌ தள்ளினாள்‌. “இவர்களை 
அம்மனிடம்‌ இழுத்துச்‌ செல்லுங்கள்‌' என்று பலமாகக்‌ கத்தினாள்‌. 
கோதை கீழே தள்ளியதால்‌ பிள்ளைகள்‌ முட்களின்‌ மீது 
வீழ்ந்தார்கள்‌. அங்கிருந்தவர்கள்‌ அப்படியே அவர்களுடைய 
கால்களைப்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டு அம்மனிடம்‌ 
சென்றார்கள்‌. முட்களின்‌ மீது இழுக்கப்பட்ட பிள்ளைகள்‌ 
பரிதாபமாக அலறித்‌ துடித்தார்கள்‌. 

ஓவ்வொரு பிள்ளையையும்‌ மூன்று பேர்‌ வீதம்‌ தூக்கி 
நிறுத்தி அழுத்திப்‌ பிடித்துக்‌ கொண்டார்கள்‌. பூசாரி அங்கிருந்த 
புதிய மண்குடத்தை தூக்கினான்‌. அதனை பிள்ளைகளின்‌ மீது 
சாய்த்து அவர்கள்‌ தலை மீது நீரைக்‌ கொட்டினான்‌. பின்னர்‌ 
இருவர்‌ கழுத்துகளிலும்‌ அரளிப்‌ பூ மாலைகளைச்‌ சூட்டினான்‌ 
சிரங்களின்‌ மீது மஞ்சள்‌ கரைத்துவிட்டான்‌. குங்குமம்‌ 
கொட்டினான்‌. 


இவற்றையெல்லாம்‌ கவனித்த சித்தன்‌ துடிதுடித்து 
விட்டான்‌. அவன்‌ மரத்தில்‌ கட்டப்பட்டுள்ளான்‌. என்ன 
செய்வான்‌? அங்கு என்ன நடக்கப்‌ போகிறது என்பதையும்‌ 
உணர்ந்து விட்டான்‌ பதறினான்‌, அழுதான்‌, உள்ளம்‌ 
தாளவில்லை. கட்டுகளையும்‌ அவிழ்க்க முடியவில்லை. ஏன்‌, 
அந்தக்‌ கொடுமைகளைக்‌ காணாது அவன்‌ தன்னுடைய 
கண்களையும்‌ குத்திக்‌ கொள்ள வழியில்லை. 


கோதை! சோழ குலத்தைக்‌ காப்பாற்று. நீ எது 
வேண்டினாலும்‌ கொடுக்கச்‌ செய்கிறேன்‌. சோழ அரசையே 
வாங்கிக்‌ கொடுக்கிறேன்‌. பச்சிளம்‌ சோழ குருத்துக்களைப்‌ 
காப்பாற்று, காப்பாற்று. சித்தன்‌ பலமாக கத்தினான்‌. அவனை 
அங்கு யாருமே பொருட்படுத்தவில்லை. அவன்‌ கத்திக்‌ கொண்டே 
மூர்ச்சையாகி விட்டான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 417 


பண்டைய சோழ சக்ரவர்த்தி குலோத்துங்கனின்‌ புதல்வியை 
கம்பநாடன்‌ புதல்வன்‌ அம்பிகாபதி காதலித்தான்‌. இதற்காக 
குலோத்துங்க மன்னன்‌ அம்பிகாபதியைச்‌ சிரச்சேதம்‌ செய்தான்‌. 
புத்திர சோகத்தால்‌ தவித்த கம்பர்‌ வெஞ்சினம்‌ கொண்டார்‌. 
குலோத்துங்கனைச்‌ சபித்தார்‌: 


'வில்லம்பு, சொல்லம்பு மேதினியில்‌ ரெண்டுண்டு 
வில்லம்பிற்‌ சொல்லம்பே மேலதிகம்‌ - வில்லம்பு 
பட்டதடா என்‌ மார்பில்‌, பார்‌ வேந்தா, நின்‌ குலத்தைச்‌ 
சுட்டதடா என்‌ வாயிற்‌ சொல்‌' 


கம்பநாடன்‌ சோழ குலத்துக்குக்‌ கொடுத்த சாபம்‌ 
பலித்துவிட்டது. கோதையினுடைய திட்டம்‌ எந்தவிதமான 
தடையுமின்றி வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டது. 


அவள்‌ வெகுநேரமாக சிரம்‌ துண்டிக்கப்பட்ட 
பாலகர்களின்‌ முண்டங்களைப்‌ பார்த்தாள்‌. கண்‌ இமைக்காது 
பார்த்துக்‌ கொண்டே இருந்தாள்‌. அவிழ்ந்து விடப்பட்ட கூந்தல்‌ 
காற்றில்‌ பறக்க கண்‌ இமைக்காது அவள்‌ பார்த்துக்‌ கொண்டே 
இருந்தாள்‌. 

பின்னர்‌, இடியென ஒரு பேய்ச்‌ சிரிப்பு சிரித்தாள்‌. சற்று 
நேரத்திற்கு முன்னர்‌ விண்ணில்‌ இடித்த இடியையும்‌ 
தோற்கடித்தது அவளுடைய சிரிப்பின்‌ ஒலி. அது நாலா 
பக்கங்களிலும்‌ பரவிப்‌ பாறைகளில்‌ மோதி எதிரொலித்தது. 
ஏககாலத்தில்‌ அயிரம்‌ பேய்கள்‌ சிரிப்பது போல இருந்தது அது. 


அந்த நேரத்தில்‌ அவளுடைய உடல்‌ சினத்தால்‌ கிடு 
கிடுவென நடுங்கியது. அனல்‌ துண்டமென கண்கள்‌ சிவந்து 
அனல்‌ கக்கின. அவளுடைய எழிலார்ந்த முகம்‌ புயல்‌ குமுறும்‌ 
வானத்தைப்‌ போல இருண்டது. அது விகாரமாகத்‌ தென்பட்டது. 
அப்பொழுது அவளுடைய எழில்‌ வதனம்‌ கபாலிகர்கள்‌ பூசித்த 
இரத்த பலி கேட்கும்‌ காளியின்‌ கோர முகம்‌ போலத்‌ 
தென்பட்டது. இடையில்‌ தொங்கிய கட்டாரியைக்‌ கையில்‌ 
எடுத்துக்‌ கொண்டாள்‌. 

மீண்டும்‌ சிரித்தாள்‌. முண்டங்களையும்‌, துண்டிக்கப்‌ பட்ட 
தலைகளையும்‌ பார்த்து மீண்டும்‌ மீண்டும்‌ சிரித்தாள்‌. அவளுக்கு 
சித்தப்‌ பிரமை பிடித்துவிட்டதா? இத்தகைய ஐயம்‌ கொண்ட 
அவளுடைய ஆட்கள்‌ பயந்து நடுங்கினார்கள்‌. அவளையே கண்‌ 
இமையாது பார்த்தார்கள்‌. 


418 ஜி. ஏ. வடிவேலு 


அந்த சிரிப்பின்‌ தாக்குதவிலே சித்தன்‌ மீண்டும்‌ உணர்வு 
பெற்றான்‌. கோரக்‌ காளியைப்‌ போன்ற கோதையைப்‌ பார்த்தான்‌. 
கட்டாரியைக்‌ கையில்‌ ஏந்திக்‌ கொண்டு அவள்‌ ஆடிய 
ஆட்டத்தைப்‌ பார்த்தான்‌. பின்னர்‌ அவள்‌ பாதம்‌ பட்டிருந்த 
தரையைப்‌ பார்த்தான்‌. 


ஐயகோ: என்று பலமாக அலறிவிட்டான்‌. விசயாலய 
சோழன்‌ நிறுவிய சோழ அரசை அளப்பிறந்த இரு சிங்கக்‌ 
குட்டிகள்‌ எமலோகம்‌ அளப்‌ போய்விட்டன. மனுநீதி சோழனும்‌, 
இராசராச சோழனும்‌, சிபிச்‌ சக்ரவர்த்தியும்‌ செய்த புண்ணியங்கள்‌ 
அவர்களுடைய சந்ததியைக்‌ காப்பாற்றவில்லை. சித்தன்‌ புத்தி 
பேதலித்துவிட்டது. மரத்தோடு மரமாக நின்று கொண்டு 
அவளையும்‌, பிணங்களையும்‌ மாறி மாறிப்‌ பார்த்தான்‌. 


அங்கு இருந்தவர்களில்‌ ஒருவன்‌ ஒரு எரி பந்தத்தை எடுத்துக்‌ 
கொண்டு சித்தனிடம்‌ சென்றான்‌. அவனுடைய முகத்திற்கு நேராக 
அதனைக்‌ காட்டினான்‌. அவன்‌ அருகில்‌ நெருங்கவே சித்தன்‌ 
கண்களை மூடிக்‌ கொண்டான்‌. 


“இந்த சமணன்‌ சோழ இளவரசர்களுக்கு துணையாக 
இருப்பதற்காக அவர்களுடன்‌ சிவலோகம்‌ போய்‌ விட்டான்‌ 
அவன்‌ சிரித்துக்‌ கொண்டே கூறினான்‌. சித்தனுடைய முகத்தின்‌ 
மீது எரியும்‌ பந்தத்தால்‌ குத்தினான்‌. 

சித்தன்‌ அய்யோ என வீறிட்டு அலறினான்‌. 


அவனைக்‌ கொல்ல வேண்டாம்‌. அவனை உயிரோடு விட்டு 
விட்டு இங்கு வா. அவன்‌ சோழ நாட்டிற்குப்‌ போக வேண்டும்‌. 
இங்கு சோழனின்‌ பிள்ளைகள்‌ கொல்லப்பட்ட விவரத்தை அங்கு 
உள்ளவர்களுக்குச்‌ சொல்ல வேண்டும்‌. அதனைக்‌ கேட்டு 
மக்களும்‌, குறுநில மன்னர்களும்‌ துடிக்க வேண்டும்‌. இந்தக்‌ 
கொலைகளைச்‌ செய்தது இராசாதிராசன்தான்‌. அரசுப்‌ பதவியைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள இராசாதிராசன்‌ அடியாட்கள்‌ மூலமாக 
இக்கொலைகளைச்‌ செய்தான்‌. இவ்வாறு நம்முடைய ஆட்கள்‌ 
மூலமாக சோழ நாடு எங்கும்‌ பிரசாரம்‌ செய்ய வேண்டும்‌. 
திருச்சிற்றம்பலமுடையாரும்‌ இராசாதிராசனும்‌ சேர்ந்தே சதி 
செய்து இப்பிள்ளைகளைக்‌ கொன்றார்கள்‌ என்று நாம்‌ கதை 
கட்டிவிட வேண்டும்‌. 

“ஏற்கனவே அவ்விருவர்கள்‌ மீதும்‌ குறுநில மன்னர்‌ 


களுக்கும்‌, நாடுகாவல்‌ அதிகாரிகளுக்கும்‌ ஐயமுண்டு. இந்நிலையில்‌ 
இந்த பிரசாரம்‌ வெகு எளிதில்‌ எடுபடும்‌. மக்களும்‌ நம்பி 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 419 


விடுவார்கள்‌. இராசாதிராசன்‌ அரச பதவி நீடித்து நிலைக்கச்‌ 
செய்யப்பட்ட கொலைகளே இவை என மக்கள்‌ நம்புவார்கள்‌. 

“விளைவு? மீண்டும்‌ சிற்றம்பலமுடையாருக்கும்‌, 
இராசாதிராசனுக்கும்‌ எதிராக சிற்றரசர்களும்‌, குறுநில 
மன்னர்களும்‌ கொதித்தெழுவார்கள்‌. இம்முறை மக்களும்‌ 
அவர்களுடன்‌ சேர்ந்து கொள்ளுவார்கள்‌. நாம்‌ செய்யத்‌ தவறிய 
பணியை அவர்கள்‌ செய்து முடிப்பார்கள்‌. அப்பொழுதுதான்‌ 
இராசாதிராசனை அவர்களே கொல்லுவார்கள்‌. ஆதலால்தான்‌ 
இந்த சித்தனை உயிரோடு விட்டுவிடும்படிக்‌ கூறுகிறேன்‌. இனி, 
அவன்‌ நம்முடைய அள்‌ என்று நான்‌ கூறியதின்‌ பொருள்‌ 
இப்பொழுது உங்களுக்குப்‌ புரியும்‌ என நம்புகிறேன்‌. நாம்‌ ஆயிரம்‌ 
முறை சோழ இளவல்கள்‌ கொல்லப்பட்டதாக பிரசாரம்‌ 
செய்தாலும்‌ யாரும்‌ நம்ப மாட்டார்கள்‌. ஆனால்‌ இந்த சித்தன்‌ 
அவன்‌ வாயாலேயே பிள்ளைகள்‌ கொல்லப்பட்டதைக்‌ கூறினால்‌ 
நம்புவார்கள்‌. இனி இவன்‌ திருச்சிற்றம்பலமுடையாருக்கு உதவ 
மாட்டான்‌. அவனுடைய செயல்‌ அவனுக்கும்‌ தெரியாமல்‌ 
நமக்குத்தான்‌ பயனாக இருக்கும்‌. நான்‌ சொல்லுவது புரிகிறதா?” 


'புரிகிறது தாயே, புரிகிறது. தங்களின்‌ ஈடு இணையற்ற இந்த 
தந்திரத்தின்‌ முன்னர்‌ நிற்க சோழ நாட்டில்‌ மட்டுமல்ல, இந்த 
தமிழகத்திலேயே யாரும்‌ இல்லை. உற்சாகத்தோடு மறுமொழி 
கூறினான்‌ காடுவெட்டி. அங்கிருந்த அனைவரும்‌ கைகளைத்‌ 
தட்டியும்‌, பல்வேறு குரல்களை எழுப்பியும்‌ அவன்‌ கூறியதை 
ஆமோதித்தார்கள்‌. மீண்டும்‌ கோதை தொடர்ந்தாள்‌. 


'பாவம்‌, நம்முடைய அள்‌ சித்தன்‌ இறக்கக்‌ கூடாது 
அல்லவா? மேலும்‌ அவன்‌ இங்கிருந்து எவ்வளவு விரைவில்‌ சோழ 
நாட்டிற்குப்‌ போகிறானோ, அவ்வளவு நமக்கு நல்லது. எனவே 
அவனை மரத்துடன்‌ சேர்த்துக்‌ கட்டியுள்ள கயிறுகளைத்‌ 
தளர்த்திவிட்டு வாருங்கள்‌, புறப்படலாம்‌. கோதையின்‌ இந்த 
அணையை ஏற்ற காடுவெட்டியும்‌, மற்றொருவனும்‌ சித்தனிடம்‌ 
சென்று அவனை மரத்துடன்‌ இணைத்திருந்த கயிறுகளைத்‌ தளர 
விட்டார்கள்‌. 

கோதை புரவியின்‌ மீது ஏறி அமர்ந்தாள்‌. அது மெதுவாக 
அவ்விடத்திவிட்டு நடையபோட்டது. மற்றவர்கள்‌ அவளைத்‌ 
தொடர்ந்து நடந்தார்கள்‌ பிள்ளைகளின்‌ சிரங்களையும்‌, 
உடல்களையும்‌ நால்வர்‌ தனித்தனியாகச்‌ சுமந்து கொண்டு 
சென்றார்கள்‌. அனைவரும்‌ வெள்ளாற்றங்கரைக்கு சென்றார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ சிரங்களையும்‌, உடல்களையும்‌ சுமந்து 
சென்றவர்கள்‌ அவைகளை ஓடும்‌ நதியில்‌ வீசி எறிந்தார்கள்‌. 


420 ஜி. ஏ. வடிவேலு 


அப்பொழுது மற்றவர்கள்‌ அதனைப்‌ பார்த்து கைகொட்டி 
மகிழ்ச்சி ஆரவாரம்‌ செய்தார்கள்‌. பின்னர்‌ அவ்விடத்தை விட்டு 
அகன்றார்கள்‌. 

கூகைகள்‌ குரல்‌ எழுப்பின; ஆயிரமாயிரம்‌ குள்ள நரிகள்‌ 
சுதி பிறழாது ஊளையிட்டன. ஒரு செம்போத்து அய்யோ, 
அய்யோ என்று எங்கிருந்தோ குரல்‌ கொடுத்துக்‌ கொண்டு 
இருந்தது. அக்குரலைத்‌ தொடர்ந்து ஒரு சாக்குருவி ஓலக்குரலை 
எழுப்பியது. இவைகள்‌ எல்லாம்‌ சித்தனுடைய சோகத்தை 
மிகைப்படுத்தின. அவனுடைய சோகத்தின்‌ பக்கவாத்தியங்கள்‌ 
இவை. 

சித்தன்‌ கரங்கள்‌ நடுங்கின. நடுங்கும்‌ கரங்களாலேயே 
மெதுவாக தளர்த்திவிடப்பட்ட கட்டுகளை அவிழ்த்துக்‌ 
கொண்டான்‌. தீப்பந்தத்தால்‌ சுடப்பட்டதால்‌ முகத்தில்‌ பலமான 
காயங்கள்‌ ஏற்பட்டு விட்டன. முகம்‌ வீங்கி விட்டது. எரிச்சல்‌ 
தாங்க இயலவில்லை. 


அவன்‌ குழந்தைகள்‌ வெட்டப்பட்ட இடத்திற்கு மெதுவாக 
நடைப்பிணம்போல நடந்து சென்றான்‌ உடல்களைக்‌ 
கொலையாளிகள்‌ கொண்டு போய்விட்டார்கள்‌. அச்சமயம்‌ 
அவர்கள்‌ அங்கு நட்டிருந்த பந்தம்‌ அப்படியே இருந்தது. அது 
மங்கலாக எரிந்துக்‌ கொண்டு இருந்தது. அதன்‌ ஒளியிலே தரை 
மீது தேங்கி இருந்த இரத்தம்‌ நன்றாகத்‌ தெரிந்தது. பந்தத்தின்‌ 
மங்கிய ஒளியிலே அங்கு தேங்கி இருந்த பிள்ளைகளின்‌ 
இரத்தத்தின்‌ தோற்றம்‌ பயங்கரமாகத்‌ தென்பட்டது. 

சித்தன்‌ அப்படியே இரத்தத்தின்‌ மேல்‌ தடார்‌ என 
விழுந்தான்‌. அதன்‌ மீது புரண்டு, உருண்டு கதறினான்‌. கைகளால்‌ 
தலையையும்‌ மார்பையும்‌ அடித்துக்‌ கொண்டான்‌. அவன்‌ 
உடலெல்லாம்‌ பிள்ளைகளின்‌ இரத்தம்‌ அப்பிக்‌ கொண்டது. 
அவனுடைய உருவத்தைப்‌ பார்க்க அவனுக்கே பயங்கரமாக 
இருந்தது. 


'மகாவீரா/ இந்த கொலைகளைப்‌ பார்க்கவா என்னைப்‌ 
படைத்தாய்‌? இரு பச்சிளம்‌ குழந்தைகள்‌ கண்‌ எதிரில்‌ 
பலியாவதைப்‌ பார்த்தும்‌, கொலையைத்‌ தடுக்க சக்தியற்றவனாக 
நிற்கவா நான்‌ பிறவி எடுத்தேன்‌?” கதறிப்‌ புலம்பினான்‌ அந்த 
சமணன்‌. 

குழந்தைகளின்‌ பால்‌ வடியும்‌ வதனங்களை நினைத்து 
அழுதான்‌. அவைகளை எத்தனை நாட்கள்‌ அவன்‌ தூக்கி 
மகிழ்ந்திருப்பான்‌! எத்தனை நாட்கள்‌ அவர்களுடன்‌ கொஞ்சிக்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 421 


குலவியிருப்பான்‌! எத்தனை நாட்கள்‌ அவர்களுடைய 
அதரங்களோடு தன்னுடைய அதரத்தை ஓட்டி 
முத்தமிட்டிருப்பான்‌! இன்று அவர்களுடைய பச்சைக்‌ குருதியைத்‌ 
தொட்டு, தொட்டு அழுதான்‌. அவர்களோடு அவன்‌ கழித்த 
காலத்தை நினைத்துக்‌ கதறினான்‌. 

(கோதை செய்த பெரிய கொலை என்னைக்‌ கொல்லாது 
விட்டதுதான்‌. அதுதான்‌ இந்த இரண்டு கொலைகளைவிட மிகப்‌ 
பெரியது. கொடுமைக்காரி மரண நிம்மதியையும்‌ எனக்கு அளிக்க 
மறுத்துவிட்டாள்‌! நான்‌ சோழ நாட்டிற்கு எப்படிச்‌ செல்வேன்‌? 
மகா மந்திரியார்‌ முகத்திலும்‌, மன்னர்‌ முகத்திலும்‌ எப்படி 
விழிப்பேன்‌? 

“கைக்கோளப்படையை வைத்து அரசாளும்‌ நாடு 
சோழநாடு. கைக்கோளப்படையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அரசருடைய 
மெய்க்காப்பாளர்கள்‌ நெருக்கடி காலத்தில்‌ அரசரைக்‌ 
காப்பாற்றத்‌ தவறினால்‌ அதற்கு தண்டனையாக 
அப்படையினர்கள்‌ தங்களுடைய தலைகளைத்‌ தாங்களே 
வெட்டிக்‌ கொள்வார்கள்‌. அத்தகைய சீலர்கள்‌ வாழும்‌ நாட்டிலே 
சோழ இளவல்களைக்‌ கொன்றபோது பார்த்துக்‌ கொண்டே 
நின்ற இந்தக்‌ கயவன்‌ உயிர்‌ வாழலாமா?” 


இத்தகைய வார்த்தைகளை அவன்‌ சொல்லிக்‌ கொண்டு 
குழந்தைகள்‌ பலியான இடத்தில்‌ படுத்துக்‌ கொண்டே அழுதான்‌. 
அந்நேரத்தில்‌ அவன்‌ எழுப்பிய தனமான சோகக்‌ குரல்‌ 
அவ்விடத்திலிருந்த பறவை இனத்திற்குக்‌ கூட வேதனை 
அளித்தது. 


நானே அதற்கு நாயகனோ? 


சோ மழ நாட்டில்‌ நிலவிய குழப்பங்கள்‌ தீர்ந்து விட்டன. 
சிற்றரசர்களுக்கும்‌, நாடு காவல்‌ அதிகாரிகளுக்கும்‌ மகாமந்திரியார்‌ 
மீது நிலவிய ஐயம்‌ அகன்றது. நடைபெற்ற போர்‌ அவர்களுடைய 
நெருக்கத்தை அதிகமாக்கி விட்டது. அவர்மீது அவர்கள்‌ 
கொண்டிருந்த மரியாதை மேலும்‌ பன்மடங்கு 
அதிகமாகிவிட்டது. அனைவரும்‌ மனப்பூர்வமாக அரசுக்கு 
ஒத்துழைப்பு அளித்தார்கள்‌. 

சோழ நாடு பாண்டிய நாட்டை வென்றாக விட்டது. 
தற்பொழுது அது சோழ நாட்டின்‌ நேச நாடாகிவிட்டது. 
பாண்டிய அரசன்‌ குலசேகரன்‌ சோழ அரசரோடு நெருங்கிய 
நேசம்‌ கொண்டான்‌. அவன்‌ எதனைச்‌ செய்தாலும்‌ சோழ அரசன்‌ 
ஆலோசனையைக்‌ கேட்டே செய்தான்‌. நாட்கள்‌ அமைதியாகச்‌ 
சென்றன. காலம்‌ சீரும்‌ சிறப்புமாக எவ்வித சலனமும்‌ இன்றி, 
ஓடிக்‌ கொண்டிருந்தது. நிர்மலமான நதியின்‌ பிரவாகத்தைப்‌ 
போல. 


அற்றின்‌ நீர்‌ வற்றும்‌ போதுதானே அதன்‌ அடியில்‌ உள்ள 
பாறைகள்‌ தென்படுகின்றன! அதுபோல பல்லவராயர்‌ நாட்டுப்‌ 
பிரச்சினைகள்‌ மறைந்த உடனே தம்முடைய உள்ளத்தைத்‌ 
துருவிப்‌ பார்த்தார்‌. அதன்‌ அழத்தில்‌ பாறைகளைப்‌ போல இருந்த 
பிரச்சினைகள்‌ அப்பொழுதுதான்‌ அவருக்கு தெளிவாகத்‌ 
தென்பட்டன. அப்பிரச்சினைகளுக்கு அவர்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கத்‌ துவங்கினார்‌. 

பல்லவராயருடைய உள்ளத்தின்‌ ஆழத்திலிருந்த பீறிக்‌ 
கொண்டு வெளிப்பட்ட முதல்‌ பிரக்சினை அவருடைய அருமைப்‌ 


புதல்வி திலகவதியின்‌ திருமணம்‌ தான்‌. அவளுக்கு ஏற்ற சிறந்த 
வரனைத்‌ தேட வேண்டும்‌. வரன்‌ கிடைப்பது அரிதல்ல. சோழ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 423 


நாட்டு முதல்‌ அமைச்சரின்‌ ஒரே மகள்‌ திலகவதி. மாசுமருவற்ற 
எழில்‌ பிம்பம்‌ அவள்‌. அவளை மணக்க எத்தனையோ அரச 
குமாரர்களும்‌, அமைச்சர்‌ தலைவர்களின்‌ புதல்வர்களும்‌ நான்‌, நீ 
என்று போட்டியிட்டுக்‌ கொண்டுவரத்‌ தயாராக இருந்தார்கள்‌. 
எனவே அவர்களில்‌ ஒரு சிறந்த வரனைத்‌ தேர்ந்தெடுப்பதில்‌ 
கடினம்‌ எதுவும்‌ இல்லை. ஆனால்‌ அதில்‌ உள்ள பிரச்சினை 
ஒன்றே ஒன்றுதான்‌. இந்த வேதம்‌ இடையில்‌ முளைத்து 
விட்டானே! 

திலகவதி வேதத்தை மறப்பதாகத்‌ தெரியவில்லை. 
அவனுடைய நிலையும்‌ அதுவேதான்‌. அமைச்சர்‌ தலைவர்‌ 
தம்முடைய புதல்விக்கு எத்தனையோ புத்திமதிகள்‌ சொல்லிப்‌ 
பார்த்தார்‌. இருவரையும்‌ தனித்தனியாக கண்டித்தும்‌ பார்த்தார்‌. 
பயன்‌ ஏதும்‌ ஏற்படவில்லை. இன்னும்‌ சொல்லப்‌ போனால்‌ 
பல்லவராயருடைய கண்டிப்பு திலகவதியினுடைய காதல்‌ பயிரை 
நீருட்டி வளர்த்தது. 

திலகவதி அல்லும்‌ பகலும்‌ வேதத்தின்‌ நினைவாகவே 
இருந்தாள்‌. அவனையே நினைத்து உருகினாள்‌. ஏங்கித்‌ தவித்தாள்‌. 
அதனால்‌ அவளுடைய உடல்‌ இளைத்து விட்டது. எலும்புக்‌ 
கூடாக நடமாடினாள்‌. அருமைத்‌ தந்தையரிடம்‌ பேசுவதையே 
குறைத்துக்‌ கொண்டாள்‌. அன்றலர்ந்த மலரைப்‌ போல செழித்து 
சிரித்துக்‌ கொண்டு அவள்‌ இருந்ததெல்லாம்‌ ஒரு காலத்தில்‌ என்று 
அகிவிட்டது. சிரித்த, மலர்ந்த வதனத்தோடு அவளைப்‌ பார்த்து 
எவ்வளவோ காலம்‌ ஆகிவிட்டது. அவள்‌ வாடி வதங்கிய 
கொடி யாகிவிட்டாள்‌. 


அவளைப்‌ பார்த்து, பார்த்து பல்லவராயர்‌ வேதனையால்‌ 
துடித்தார்‌. அவருக்கு வழியே தென்படவில்லை. அவளுடைய 
விருப்பப்படியே வேதத்தை அவளுக்கு மனம்‌ முடிக்கலாம்‌. 
அவனுக்கு என்ன குறை? இருவரும்‌ மிகவும்‌ பொருத்தமானவர்கள்‌ 
தான்‌. அவன்‌ மாபெரும்‌ வீராதி வீரன்‌. செய்நன்றி மறவாத 
செம்மல்‌. சோழ நாட்டிற்கு கிடைத்தற்கரிய செல்வம்‌. அது 
மட்டுமா? அவன்‌ மட்டும்‌ சோழர்‌ அணியில்‌ இல்லாது இருப்பின்‌ 
இன்று பல்லவராயர்‌ உயிருடன்‌ இருப்பாரா? நடைபெற்று 
முடிந்த போரில்‌ அவருடைய தலை உருண்டு இருக்குமே! 

வீரபாண்டியனுடைய கொடுஞ்சிறையிலிருந்து சோழ 
மன்னரை மீட்டவன்‌ வேதம்‌. மன்னரைப்‌ போரில்‌ ஈடுபடுத்தியவன்‌ 
வேதம்‌. அச்செயலை மட்டும்‌ அவன்‌ செய்யாதிருப்பின்‌ போரின்‌ 


424 ஜி. ஏ. வடிவேலு 


முடிவே வேறுவிதமாக இருந்திருக்கும்‌. இந்நேரம்‌ சோழநாடு 
என்பது தமிழக வரை படத்திலிருந்து நீக்கப்பட்டி ருக்கும்‌. சோழ 
நாடும்‌, பாண்டியநாடும்‌ ஈழத்தின்‌ காலடியில்‌ இருக்கும்‌. 
நாட்டின்‌ வரலாற்றையே மாற்றிய அந்த வரலாற்று 
நாயகனுக்குப்‌ பெண்‌ கொடுக்கத்‌ தாம்‌ பெரும்பேறு செய்திருக்க 
வேண்டாமா? அத்தகைய சூராதி சூரனை மாப்பிள்ளையாகப்‌ 
பெற பூர்வ புண்ணியம்‌ செய்திருக்க வேண்டும்‌. கரும்புத்‌ தின்ன 
கூலியா? இவ்வாறு சில சமயங்களில்‌ பல்லவராயர்‌ நினைப்பார்‌. 


'வேதம்‌ ஊர்‌ பேர்‌ தெரியாதவன்‌. அவனுடைய குடி 
எத்தகையது என்றும்‌ தெரியாது. அத்தகையவனுக்கு என்னுடைய 
ஒரே ஒரு மகளை மணம்‌ முடிப்பதா? இதனை உலகம்‌ ஓஒப்புமா? 
நாடும்‌ நகரமும்‌ என்ன சொல்லும்‌? என்னைப்‌ பழித்தும்‌ இழித்தும்‌ 
பேசாதா? இவ்வாறும்‌ சில சமயங்களில்‌ நினைப்பார்‌. 

பல்லவராயர்‌ அதுவரை துறவியைப்‌ போல பற்றற்று 
வாழ்ந்தார்‌. சிம்மாதனத்தில்‌ சனகராக வாழ்ந்தார்‌. அனால்‌ 
அவருடைய மனதில்‌ இந்த போராட்டம்‌ துவங்கி விட்டது. 
தலைமை அமைச்சர்‌ பொறுப்பில்‌ இருந்து கொண்டு பற்றற்று 
வாழ்ந்த ஞானி சேக்கிழார்‌. அத்தகைய தவப்புதல்வருக்கு ஈடாகப்‌ 
பல்லவராயரை சோழநாட்டு மக்கள்‌ ஒப்பிடுவார்கள்‌. அவர்‌ 
மனதில்‌ இன்று குழப்பம்‌ குடிகொண்டுவிட்டது. 

அவர்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ மட்டுமல்ல, சேனாபதியும்‌ கூட. 
பதவியை அனுபவிப்பவர்களின்‌ நாட்டம்‌ அதனைச்‌ சுற்றியே 
இருக்கும்‌. அதனுடைய தகுதியின்‌ அடிப்படையிலேயே 
அனைத்தையும்‌ கணக்கிடுவார்கள்‌ மகாமேதையான 
சிற்றம்பலமுடையார்‌ கூட இதற்கு விதி விலக்காகத்‌ திகழ 
இயலவில்லை. தம்முடைய தகுதியை அடிப்படையாக வைத்து 
புதல்வியின்‌ பிரச்சினையை நோக்கினார்‌ அவ்வாறு 
பார்க்கும்போது தமது ஒரே புதல்வியை வேதத்திற்கு திருமணம்‌ 
முடிப்பது எந்தவிதத்திலும்‌ உற்றதாக அவருக்குப்‌ படவில்லை. 
எனவே திலகவதி, வேதம்‌ காதலைக்‌ கிள்ளி எறிவதே சிறந்தது 
என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்‌. 

அதற்கு தீவிரமாக செயற்படத்‌ துவங்கிவிட்டார்‌. வேதத்தை 
அழைத்து வருமாறு ஒரு காவலனை நோக்கிப்‌ பணித்தார்‌. 

சிறிது நேரத்தில்‌ வேதம்‌ வந்தான்‌. வந்தவுடன்‌ மிகவும்‌ 
பணிவாக அமைச்சர்‌ தலைவருக்கு வணக்கம்‌ செய்தான்‌. 
பயபக்தியுடன்‌ தொலைவில்‌ தலைகுனிந்தவாறு நின்றான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ ப 425 


அமைச்சர்‌ முக்யெமான பிரச்சினையைப்‌ பற்றிப்‌ பேசத்தான்‌ 
அழைத்திருப்பார்‌. அவனிடம்‌ அவர்‌ பேசும்‌ முக்கிய பிரச்சினை 
அரசியலாக இருக்க முடியாது. அப்படியாயின்‌ அவனுடைய 
காதல்‌ பிரச்சினையாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. அதனைப்‌ பற்றி 
அவர்‌ என்ன பேசப்‌ போகிறாரோ? அவர்‌ வாயில்‌ இருந்து 
எத்தகைய சொல்‌ வருமோ? இத்தகைய சிந்தனையுடன்‌ அவன்‌ 
நின்றான்‌. இனம்‌ தெரியாத அச்சம்‌ அவனை ஆட்கொண்டது. 

பல்லவராயர்‌ முதலில்‌ வாயே திறக்கவில்லை. அவனுடைய 
முகத்தையே அழ்ந்து உற்றுப்‌ பார்த்தார்‌ அவருடைய 
வாயிலிருந்து வார்த்தைகள்‌ வரவில்லை. இது வேதத்தின்‌ 
அச்சத்தை மேலும்‌ பெருக்கியது. 


வெகுநேரத்திற்கு பின்னர்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ பேச வாய்‌ 
திறந்தார்‌. அப்பொழுது அவர்‌ செவிகளில்‌ ஒரு அவலக்குரல்‌ 
கேட்டது. திடுக்கிட்ட பல்லவராயர்‌ வாயிற்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ 
பார்த்தார்‌. 

ஒருவன்‌ பெருமூச்சு வாங்கிக்‌ கொண்டே அவரை நோக்கி 
வந்து கொண்டு இருந்தான்‌. வீங்கிய முகம்‌. அந்த முகம்‌ முழுதும்‌ 
தீக்காயங்கள்‌. அவற்றின்‌ இடையே அங்காங்கு கருப்பான 
தடிப்புகள்‌. முகம்‌ வீங்கி இருந்ததால்‌ அதில்‌ கண்‌ இருக்கும்‌ இடம்‌ 
தென்படுவதே அரிதாக இருந்தது. சிறுத்து இருந்த அக்கண்களில்‌ 
நீர்‌ மடையாக கொட்டியது. அந்த விகாரமான முகத்தை 
பல்லவராயர்‌ உற்றுப்‌ பார்த்தார்‌. 

முதலில்‌ அது யார்‌ என்று அவருக்குத்‌ தெரியவில்லை. 
வந்தவன்‌ குனிந்து நின்றவாறு அவரைப்‌ பார்த்து தேம்பித்‌ தேம்பி 
அழுதான்‌. சிறிது நேரத்தில்‌ அது யாரெனப்‌ பல்லவராயர்‌ புரிந்து 
கொண்டார்‌. அவன்‌ சித்தன்தான்‌; அடையாளமே தெரியவில்லை. 
அவன்‌ ஏன்‌ அப்படி இருக்கிறான்‌? என்ன கொடுமை? அவனுக்கு 
என்ன நேர்ந்து விட்டது? அவனை யார்‌ என்ன செய்து 
விட்டார்கள்‌. எதற்கும்‌ அஞ்சாதவன்‌ அவன்‌. என்றும்‌ அசையாத 
உறுதி படைத்தவன்‌. அத்தகையவன்‌ தேம்பித்‌ தேம்பி அழுகிறான்‌. 
அவனுடைய களங்கமற்ற குறும்பு குமிழ்‌ சிரிப்பு எங்கே? பூர்ணப்‌ 
பொலிவுடன்‌ கள்ளமற்றுத்‌ திகழ்ந்த அந்த முகத்தில்‌ எத்தனைத்‌ 
தழும்புகள்‌? அவற்றில்‌ நீரும்‌ சீழும்‌ வடியும்‌ கோரக்‌ காட்சியைக்‌ 
காண சகிக்க வில்லையே! பல்லவராயர்‌ பதட்டத்துடன்‌ 
சிந்தித்தார்‌. 


426 ஜி. ஏ. வடிவேலு 


மகாபிரபு! ஏன்‌ அப்படி பார்க்கிறீர்கள்‌? தங்களுக்கே 
என்னை அடையாளம்‌ தெரியவில்லையா? இந்தத்‌ தீயவன்‌ பாவி 
சித்தன்தான்‌.' சித்தன்‌ கண்ணீர்விட்டுக்‌ கதறினான்‌. 

பல்லவராயர்‌ அவனையே உற்றுப்‌ பார்த்தார்‌. அவர்‌ நா பேச 
மறுத்தது. கண்கள்‌ கலங்கின. சித்தன்‌ மீது இருந்த பார்வையை 
வேதத்தின்‌ மீது திருப்பினார்‌. அவனையே பார்த்தார்‌. 

வேதம்‌ அவருடைய குறிப்பைப்‌ புரிந்து கொண்டான்‌. 
ஏதேோ வேதனை அளிக்கும்‌ செயல்‌ நடந்து இருக்கிறது. 
இல்லாவிட்டால்‌ சித்தன்‌ அந்த நிலையில்‌ அங்கு வந்து 
நிற்கமாட்டான்‌. அதனைப்‌ பற்றி அவனுடன்‌ தனிமையில்‌ பேச 
பல்லவராயர்‌ விரும்புகிறார்‌. அதனை அவருடைய பார்வையால்‌ 
வேதம்‌ புரிந்து கொண்டான்‌. எனவே இனி அங்கு இருப்பது 
பண்பல்ல என்பதை உணர்ந்தான்‌. வாய்‌ பேசாது வெளியேறி 
விட்டான்‌. 

பல்லவராயர்‌ மெதுவாக, வருத்தத்தோடு பேச்சைத்‌ 
துவங்கினார்‌: 


சித்தா, நான்‌ கனவு காணவில்லையே! உனக்கு 
என்னவாயிற்று? ஏன்‌ இப்படி. இருக்கிறாய்‌? மரியாதை எல்லாம்‌ 
அப்புறம்‌ இருக்கட்டும்‌. இதோ இந்த இருக்கையில்‌ உட்கார்‌! 

பல்லவராயர்‌ அவனை நெருங்கினார்‌ அவனுடைய 
முகத்தை தம்முடைய வலது கரத்தால்‌ வருடினார்‌. இந்த அன்புச்‌ 
செயலால்‌ அவனுடைய அழுகை மேலும்‌ அதிகமாயிற்று. 
'அழாதே' என்று கூறிக்‌ கொண்டே அவனுடைய கண்ணீரைத்‌ 
துடைத்தார்‌. அனால்‌ உண்மையில்‌ அப்பொழுது அவருடைய 
கண்களிலிருந்தும்‌ நீர்‌ சொரிந்தது. மீண்டும்‌ அவர்‌ கூறியும்‌ அவன்‌ 
இருக்கையில்‌ அமரவில்லை. மெதுவாக பேசினான்‌: 


மகா மந்திரியாரே, நடந்த செய்தியைப்‌ பின்னர்‌ 
சொல்கிறேன்‌. முதலில்‌ என்னை இந்த ஒற்றன்‌ பதவியிலிருந்து 
விடுதலை செய்யுங்கள்‌! 


“ஏன்‌? உன்னை எதற்காக ஒற்றன்‌ பொறுப்பிலிருந்து 
விடுவிக்க வேண்டும்‌ என்று சொல்கிறாய்‌? 


நான்‌ சோழ அரசுக்கு மாபெரும்‌ தீங்கு செய்து விட்டேன்‌. 
இந்த கொடியவன்‌ இப்பொறுப்பில்‌ இருக்கும்‌ ஒவ்வொரு 
நாழிகையும்‌ இந்த அரசுக்கு அவமானம்‌. எனவே எனக்கு விடுதலை 
கொடுங்கள்‌. இல்லாவிட்டால்‌ இராசத்‌ துரோகம்‌ செய்த 
குற்றத்திற்காக எனக்கு தண்டனை கொடுங்கள்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 427 


சித்தன்‌ பல்லவராயருடைய இரு கரங்களையும்‌ பிடித்துக்‌ 
கொண்டான்‌. தேம்பித்‌ தேம்பி அழுதான்‌. அவனுடைய 
கண்களிலிருந்து நீர்‌ தாரை தாரையாக வழிந்து 
பல்லவராயருடைய கரங்களின்‌ மீது கொட்டியது. 


பல்லவராயருக்கும்‌ அழுகை வந்துவிட்டது. சித்தனி 
டமிருந்து தம்முடைய கரங்களை விடுவித்துக்‌ கொண்டார்‌. வலது 
கை அள்காட்டி விரலால்‌ கண்ணீரைத்‌ துடைத்துக்‌ கொண்டே 
பேசினார்‌: 


சித்தா, உன்னை ஒற்றன்‌ பொறுப்பிலிருந்து விடுவிப்பதும்‌ 
விடுவிக்காத தும்‌ நமக்குள்‌ உள்ள பிரச்சினை. அதனைப்‌ பின்னர்‌ 
பேசி தீர்த்துக்‌ கொள்ளலாம்‌. முதலில்‌ நடந்தது என்ன என்பதைச்‌ 
சொல்‌. உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன்‌ இந்த அவலக்‌ 
கோலத்துடன்‌ இருக்கிறாய்‌? உனக்கு யார்‌ என்ன தீமை 
செய்தார்கள்‌? 


“ஓயா, நான்‌ ஒரு சமணன்‌. சமண தருமத்தின்படி வாழுவது 
என்னுடைய கடமை. ஆனால்‌ அதன்படி வாழாது அரசுப்பணி 
புரிய ஆசைப்பட்டது என்னுடைய முதல்‌ தவறு. அதனையும்‌ 
செம்மையாகச்‌ செய்ய தவறி விட்டேன்‌. என்னுடைய இரு 
கண்களின்‌ முன்னரேயே மாபெரும்‌ அநீதி நடந்துவிட்டது. 
அதனை இந்த பாவம்‌ செய்த கண்களால்‌ பார்த்துக்‌ கொண்டு 
இருந்தது இரண்டாவது தவறு. அதற்கு பின்னரும்‌ உயிர்விடாமல்‌ 
தங்களின்‌ எதிரில்‌ வந்து நிற்பது மூன்றாவது தவறு. 

சித்தா போதும்‌. தவறுகளை அடுக்கிக்‌ கொண்டு 
இருக்காதே. பேசிக்‌ கொண்டே நேரத்தை வீணாக்காதே. நான்‌ 
உன்னை நம்புகிறேன்‌. நீ உளமொத்து எந்த குற்றமும்‌ செய்திருக்க 
மாட்டாய்‌. உன்னையும்‌ மீறி தவறு நடந்திருந்தால்‌ நீ எப்படி 
அதற்கு பொறுப்பாவாய்‌? எத்தனையோ தவறுகள்‌ நடக்கக்‌ 
கூடாது என்றுதான்‌ நாம்‌ விரும்புகிறோம்‌. அனால்‌ நம்மையும்‌ 
மீறி அந்த தவறுகள்‌ நடந்து விடுகின்றன. அவைகளுக்கெல்லாம்‌ 
நாம்‌ பொறுப்பாக இருக்க முடியுமா? மேலும்‌, எல்லாம்‌ 
நம்முடைய விருப்பப்படியே நடந்து விடுகிறதா? எங்களுடைய 
இந்து மதத்தின்‌ சாரம்‌ முழுவதும்‌ பகவத்கீதை என்ற நூலில்‌ 
வடித்துக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்ன சொல்லுகிறது 
தெரியுமா? கொலை செய்பவனும்‌ இறைவனே, கொலை 
செய்யப்படுபவனும்‌ இறைவனே! எல்லா பாரத்தையும்‌ இறைவன்‌ 
மீது போட்டுவிட்டு பலனை எதிர்பாராது கடமையைச்‌ செய்‌ 
என்கிறது கதை. 


428 ஜி. ஏ. வடிவேலு 


'நீ ஒரு சமணனாக இருந்தும்‌ மனம்‌ கலங்கலாமா? 
புலன்களையும்‌, கர்மங்களையும்‌ ஜெயித்தவன்தான்‌ ஜீனன்‌, 
அதாவது சமணன்‌! அத்தகைய உயர்ந்த மதத்தில்‌ இருப்பவன்‌ 
கர்மங்களைக்‌ கண்டு கலங்கலாமா? அதிருக்கட்டும்‌, நான்‌ ஒரு 
பேதை. இந்த நேரத்தில்‌ உபதேசம்‌ செய்யத்‌ துவங்கிவிட்டேனே, 
நடந்தது என்ன? அதனை முதலில்‌ சொல்‌. 


ஐயா. ஐய? 


“சொல்‌ சித்தா, தயங்க வேண்டாம்‌. நான்‌ எத்தனையோ 
மேடுபள்ளங்களைப்‌ பார்த்தவன்‌ அவைகள்‌ எல்லாம்‌ 
என்னுடைய உள்ளத்தைக்‌ கல்லாக்கி விட்டன. எனக்கு எதையும்‌ 
ஏற்கும்‌ இதயம்‌ உண்டு. எனவே தயங்காமல்‌ நடந்ததைச்‌ சொல்‌. 
நான்‌ தாங்கிக்‌ கொள்வேன்‌. 

“ஐயா, அரண்மனையிலிருந்து இரு சோழ இளவல்கள்‌ 
கடத்திக்‌ கொண்டு போகப்பட்டார்கள்‌ அல்லவா? 


அம்‌, அவர்களுக்கு என்ன? விரைவில்‌ சொல்‌' 
பதட்டத்துடன்‌ கேட்டார்‌ பல்லவராயர்‌. சித்தன்‌ தொடர்ந்தான்‌: 


“அவ்விருவரும்‌ பாண்டிய நாட்டில்‌ வெள்ளாற்றங்‌ கரையில்‌ 
கொல்லப்பட்டார்கள்‌ பிரபு! இதனை சித்தன்‌ ஒரே மூச்சில்‌ 
கூறிவிட்டான்‌. உடனே பல்லவராயருடைய காலடியில்‌ 
தொப்பென விழுந்துவிட்டான்‌. 


“ஓம்‌, நமசிவாய! என்ன சொன்னாய்‌ சித்தா? நான்‌ கேட்பது 
உண்மையா? என்னுடைய செவிகள்‌ என்னை ஏமாற்றவில்லையே? 
சித்தா, பிள்ளைகளைத்‌ தவற விட்டுவிட்டாயே!' அழுது 
கொண்டே பல்லவராயர்‌ கேட்டார்‌. அப்படியே பின்னால்‌ இருந்த 
ஆசனத்தில்‌ சாய்ந்து விட்டார்‌ அவர்‌ கண்கள்‌ மூடின. 
அவற்றிலிருந்து தூரை தாரையாக நீர்‌ கொட்டியது. அவர்‌ உடல்‌ 
அதிர்ந்தது. 

சித்தன்‌ வெகுநேரம்‌ அவரையை உற்றுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு நின்றான்‌. அன்றுதான்‌ அவர்‌ திடீரென முதுமை 
அடைந்துவிட்டதாக அவனுக்குத்‌ தென்பட்டது. மெதுவாகப்‌ 
பேசினான்‌: 


“ஓயா, நான்‌ சிறியவன்‌. தங்களுக்கு அறிவுரை கூறும்‌ தகுதி 
எனக்கில்லை. இப்பொழுதுதான்‌ எனக்கு பகவத்‌ கீதையைப்‌ 
பற்றிக்‌ கூறினீர்கள்‌. அதனை நினைவு படுத்தட்டுமா?' 
அர்ஜுனனுடைய புதல்வன்‌ வீர அபிமன்யு மகாபாரதப்‌ போரில்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 429 


வஞ்சகமான முறையில்‌ கொல்லப்பட்டான்‌. இதனை அர்ஜுனன்‌ 
அறிந்தால்‌ உயிர்‌ தரிக்க மாட்டான்‌. எனவே அர்ஜுனனைக்‌ 
காப்பாற்றி, மகாபாரதப்‌ போர்‌ முடிக்க கிருஷ்ண பரமாத்மா ஒரு 
திட்டம்‌ வகுத்தார்‌. கிருஷ்ணன்‌ ஓட்ட அர்ஜுனன்‌ இரதத்தில்‌ 
வந்துக்‌ கொண்டு இருக்கிறான்‌. வழியில்‌ ஓரிடத்தில்‌ ஒரு 
பிராமணன்‌ தீயில்‌ விழுந்து சாக ஒரு நெருப்பு குண்டத்தை வலம்‌ 
வந்துக்‌ கொண்டு இருந்தான்‌. அதனைக்‌ கண்ட அர்ஜுனன்‌ தேரில்‌ 
இருந்து இறங்கி பிராமணனிடம்‌ சென்றான்‌. அவனை 
கேட்கிறான்‌: 


'நீ தீயில்‌ விழ முனைவதின்‌ காரணம்‌?” 

“என்‌ புதல்வன்‌ இறந்துவிட்டான்‌! 

மகன்‌ இறந்துவிட்ட தற்காக பிதா தீயில்‌ விழுந்து மடிவதா? 
இப்படிப்‌ பார்த்தால்‌ எத்தனை தந்தைமார்‌ சாக வேண்டிவரும்‌? 

“என்‌, இந்நிலை ஏற்பட்டால்‌ நீங்கள்‌ இறக்க முயற்சி செய்ய 
மாட்டீர்களா? 

நிச்சயமாக இறக்க மாட்டேன்‌. 

சத்தியம்‌ செய்யுங்கள்‌. 

சத்தியம்‌. 

பிராமணன்‌ தன்‌ எண்ணத்தை மாற்றிக்‌ கொண்டான்‌. 
பின்னர்‌ அபிமன்யு இறந்த செய்தியை அர்ஜுனன்‌ கேட்டு 
உயிர்விடச்‌ சென்றான்‌. அந்த பிராமணன்‌ தோன்றி அர்ஜுனனுக்கு 
அவன்‌ செய்த சத்தியத்தை நினைவுபடுத்தி அவனைக்‌ 
காப்பாற்றினான்‌. பிரபு! இந்தக்‌ கதையை எனக்கு சொல்லிக்‌ 
கொடுத்ததே தாங்கள்தானே! 


இவ்வார்த்தைகள்‌ பல்லவராயருடைய உள்ளத்தை 
சுருக்கெனக்‌ குத்தியிருக்க வேண்டும்‌. அவர்‌ கண்கள்‌ திறந்தன. 
வேடனின்‌ அம்பு உடலில்‌ குத்தப்பட்ட மானின்‌ கண்களாக 
அவை இருந்தன. அவருடைய நெஞ்சில்‌ ஏற்பட்ட வேதனையும்‌, 
வலியும்‌ அந்த கண்களில்‌ நன்றாகத்‌ தெரிந்தன. அவர்‌ வாய்‌ 
பேசியது. தனமான குரலில்‌ பேசினார்‌. எங்கோ கிணற்றின்‌ 
ஆழத்திலிருந்து பேசும்‌ குரலைப்‌ போல அது சித்தனுடைய 
செவிகளில்‌ மெதுவாக ஒலித்தது. 


'ஆம்‌, சித்தா. துன்பம்‌ வந்தபோது கீதையை மறந்து 
விட்டேன்‌. மற்றவருக்கு சொல்லத்தான்‌ நான்‌ படித்த கீதையும்‌ 


430 ஜி. ஏ. வடிவேலு 


பாரதமும்‌ உதவியிருக்கின்ற எனக்கு உதவவில்லை. நான்‌ பெற்ற 
பக்குவம்‌ அவ்வளவுதான்‌. நடந்ததை விவரமாகச்‌ சொல்‌ அப்பா' 
குரல்‌ தழுதழுக்கக்‌ கெஞ்சுவதைப்‌ போலக்‌ கேட்டார்‌. 


சித்தன்‌ வெள்ளாற்றங்கரையில்‌ நடைபெற்றது 
அனைத்தையும்‌ சோகமான குரலில்‌ மெதுவாகக்‌ கூறினான்‌. 
தயங்கி, தயங்கிப்‌ பேசினான்‌. அமைச்சர்‌ தலைவர்‌ கண்களை 
மூடியவாறு அவன்‌ சொல்லுவதைக்‌ கேட்டுக்‌ கொண்டு இருந்தார்‌. 
அவன்‌ விவரங்களைச்‌ சொல்லி முடித்தான்‌. பின்னர்‌ அவர்‌ 
பேசினார்‌; 

சித்தா, அனைத்தும்‌ அவன்‌ செயல்‌. அவனின்றி ஓர்‌ 
அணுவும்‌ அசையாது. அவன்‌ திட்டப்படிதான்‌ அனைத்தும்‌ 
நடக்கும்‌. வருவது வந்தே தீரும்‌. நன்றே செய்வாய்‌, பிழை 
செய்வாய்‌ நானே அதற்கு நாயகனோ' என்கின்றார்‌ மணிவாசக 
சுவாமிகள்‌ அவரை விடவா நாம்‌? எல்லாம்‌ விதி. இதில்‌ 
உன்னுடைய தவறு எதுவுமேயில்லை. உன்னுடைய நிலையில்‌ 
நான்‌ இருந்திருந்தாலும்‌ கூட என்ன செய்திருக்க முடியும்‌? போ 
போய்‌ முகத்தில்‌ பட்ட காயங்களை ஆற்ற ஒளடதம்‌ பூசு. 
மற்றொன்று. இப்பொழுது நீ கூறிய செய்தி நம்‌ இருவரைத்‌ தவிர 
வேறு யாருக்கும்‌ தெரியக்கூடாது. ஏன்‌ மன்னருக்குக்‌ கூட 
இப்பொழுது தெரியக்‌ கூடாது, நினைவிருக்கட்டும்‌; இது 
என்னுடைய ஆணை. 

'ஆகட்டும்‌ பிரபு! தங்கள்‌ ஆணைப்படியே நடப்பேன்‌ 
இச்சொற்களைக்‌ கூறிய சித்தன்‌ தள்ளாடி, தள்ளாடி நடந்து 
கொண்டே அவ்விடத்தை விட்டு அகன்றான்‌. 


தலைமை அமைச்சர்‌ அவன்‌ போவதைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே இருந்தார்‌. அவன்‌ மறைந்துவிட்டான்‌. அப்பொழுது 
அவருக்குத்‌ தனிமை வேண்டியிருந்தது. ஏதேதோ சிந்தித்தார்‌. 
தம்முடைய நெஞ்சின்‌ மீது வலது கரத்தை வைத்தார்‌. கரத்தால்‌ 
நெஞ்சை பலமாக அழுத்திக்‌ கொண்டார்‌. வாழ்வில்‌ அன்றுவரை 
அவர்‌ பெறாத அனுபவம்‌ பெற்றுவிட்டார்‌. அம்‌, முதன்‌ 
முறையாக அவருக்கு நெஞ்சுவலி வந்துவிட்டது. 

அம்மா, திலகம்‌' என்று மெதுவாக, தீனமான குரலில்‌ 
அழைத்தார்‌. பதிலே இல்லை. அவருடைய குரல்‌ திலகத்தை 
எட்டி இருக்காது என்பதை அவர்‌ உணர்ந்து கொண்டார்‌. எனவே 
தன்னைச்‌ சமாளித்துக்‌ கொண்டு மீண்டும்‌ சற்று உரத்த குரலில்‌ 
புதல்வியை அழைத்தார்‌. அரண்மனை அந்தப்புரத்தில்‌ இருந்த 
திலகத்தில்‌ செவியில்‌ அந்த வேதனைக்‌ குரல்‌ கேட்டது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 431 


திலகம்‌ பதறிக்‌ கொண்டு தந்தையாரிடம்‌ ஓடி வந்தாள்‌. 
அவருடைய நிலைமையைப்‌ பார்த்துப்‌ பதறி விட்டாள்‌. அவரை 
ஓடிவந்து அணைத்துக்‌ கொண்டாள்‌. அவர்‌ அவளுடைய 
வாயைத்‌ தம்முடைய கரத்தால்‌ பொத்தினார்‌. 


பின்னர்‌, அவளுடைய தோள்‌ மீது தம்முடைய பலது 
கரத்தைப்‌ போட்டுக்‌ கொண்டார்‌. மெதுவாக அவளைத்‌ தாங்கிக்‌ 
கொண்டே எழுந்து நின்றார்‌. அவள்‌ உதவியுடன்‌ மெதுவாக 
நடந்து படுக்கையை நோக்கிச்‌ சென்றார்‌. படுத்துவிட்டார்‌. 
கண்களை மூடிக்‌ கொண்டார்‌ அப்பொழுது படுத்தவர்‌ 
அப்படியே படுக்கையாகிவிட்டார்‌. 


புராணர்‌ தம்‌ இடம்‌ 


சோ ம பூபதி இராசாதிராசன்‌ அரசபாரம்‌ ஏற்றார்‌. அரசு 
சீரும்‌ சிறப்புமாக நடந்தது. இளம்‌ வயதிலேயே தம்முடைய 
கன்னிப்‌ போரில்‌ இராசாதிராசன்‌ மகத்தான வெற்றி 
பெற்றுவிட்டார்‌. பாண்டிய மண்ணில்‌ நடைபெற்ற கொடிய 
போரிலே கூட்டு ஒன்றும்‌ வேண்டா கொற்றவன்‌ என நிலை 
நாட்டிவிட்டார்‌. தோல்விமுகத்தில்‌ இருந்த சோழ நாட்டிற்கு 
வெற்றி தேடித்தந்து வரலாற்றையே திருப்பி விட்டார்‌. ஈழப்‌ 
படைகளை வென்றுவிட்டார்‌. அவர்‌ புரிந்த அந்த மாபெரும்‌ 
சாதனைகள்‌ அவருடைய புகழைப்‌ பெருக்கின. அவற்றைப்‌ பற்றி 
நாடே பேசியது. இராசாதிராசர்‌ சரிந்து விழுந்த சோழ அரசை 
தூக்கி நிறுத்திவிட்டார்‌ என அவருடைய வீரதீரச்‌ செயல்களைப்‌ 
பற்றி ஏற்றிப்‌ போற்றிப்‌ பாடினார்கள்‌. 

போர்‌ முடிந்துவிட்டது. பகை ஓழிந்துவிட்டது. எங்கும்‌ 
வசியும்‌, வளமும்‌ சுரந்தது. அடுத்த பணியாக மன்னர்‌ நாட்டில்‌ 
அமைதி நிலவப்‌ பெரிதும்‌ உழைத்தார்‌. குடிகளின்‌ வளமையைப்‌ 
பெருக்கப்‌ பாடுபட்டார்‌. கலைகளும்‌, தமிழ்‌ மொழியும்‌ ஓங்கி 
வளர்ந்து உன்னத நிலை பெற சலிப்பின்றி உழைத்தார்‌. 
காலஞ்சென்ற கவிச்சக்ரவர்த்தி ஒட்டக்‌ கூத்தரின்‌ பேரப்‌ 
பிள்ளையான அனந்தவரத கூத்தனைத்‌ தம்முடைய அரசுக்‌ 
கவிஞராக நியமித்தார்‌. அனந்தவரத கூத்தன்‌ இராசாதிராசருக்கு 
சம வயதினர்‌. எனவே மன்னர்‌ கவிஞருடன்‌ மனம்‌ விட்டுப்‌ 
பழகினார்‌. 


தற்பொழுது வேதம்‌ மன்னருடைய உளமொத்த 
நண்பனாகிவிட்டான்‌. இருவரும்‌ எப்பொழுதும்‌ பிரியவே 
மாட்டார்கள்‌. அன்று வேதம்‌ மட்டும்‌ பாண்டிய நாட்டு 
சிறையிலிருந்து மன்னரை மீட்பித்து போரில்‌ ஈடுபடுத்தாது 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 433 


இருப்பின்‌ இன்று வரலாறே வேறுவிதமாக இருக்கும்‌. இதனை 
மன்னர்‌ நன்கு அறிவார்‌. வேதத்தினுடைய குலம்‌, கோத்திரம்‌ 
முதலியவற்றை அறிவதில்‌ அவர்‌ ஆர்வம்‌ காட்டவில்லை. 
நாட்டிற்கு ஒரு மாவீரன்‌ கிடைத்து விட்டான்‌, தமக்கு ஒரு 
உயிர்த்தோழன்‌ கிடைத்துவிட்டான்‌. இத்துடன்‌ உளநிறைவு 
பெற்றார்‌ சோழ மண்டலாதிபதி. 


இந்த அமைதியெல்லாம்‌ சிறிது காலமே நீடித்தது. திடீரென 
சிற்றம்பலமுடையார்‌ படுத்த படுக்கையாகி விட்டார்‌. இது 
அனைவரையும்‌ உலுக்கிவிட்டது. அவர்‌ படுக்கையில்‌ 
இருந்தவாறே அவ்வப்பொழுது ஆலோசனைகள்‌ கூறத்‌ 
தவறவில்லை. ஆயினும்‌ அவருடைய நிலைமை மன்னருக்குப்‌ 
பெரிதும்‌ கவலை அளித்தது. மன்னருக்கு ஒரு கரம்‌ 
ஓடி ந்தேவிட்டது போல அகிவிட்டது. 


திலகவதி படும்பாட்டை சொல்ல வேண்டியதில்லை. 
எப்பொழுது பார்த்தாலும்‌ தந்தையார்‌ படுக்கை அருகிலேயே 
கண்ணீர்‌ விட்டவாறு அமர்ந்திருந்தான்‌. 

வேதம்‌ நிலைகுலைந்துவிட்டான்‌. மன்னருடன்‌ 
பழகுவதையும்‌ விட்டுவிட்டான்‌. அல்லும்‌, பகலும்‌ பல்லவராயர்‌ 
அருகிலேயே இருந்தான்‌. அவருடைய நலன்களைக்‌ கவனித்து 
வந்தான்‌. அரசு மருத்துவர்கள்‌ அங்கேயே தங்கி அவருக்கு 
சிகிச்சை செய்தவாறு இருந்தார்கள்‌. 


ஒவ்வொருவர்‌ மனதிலும்‌ பல்வேறு இனம்‌ தெரியாத 
கவலைகள்‌ புகுந்துவிட்டன. கவலைகள்‌ அவர்களுடைய 
உள்ளங்களை வண்டுகள்‌ என அரித்தன. ஒருவர்‌ கவலையை 
மற்றவருக்குச்‌ சொல்ல இயலாத நிலை. 


திலகவதியின்‌ கவலை தந்தையார்‌ படுத்த படுக்கையாகி 
விட்டாரே என்பது, இது ஒருபுறம்‌. தந்தையார்‌ உயிர்‌ 
பிழைப்பாரோ என்ற ஏக்கம்‌ மறுபுறம்‌. தன்னுடைய எதிர்‌ காலம்‌ 
எப்படியாகுமோ என்ற அச்சம்‌ அவளை சதா வாட்டி எடுத்தது. 


வேதம்‌ தன்னுடைய காதலை மறந்தான்‌. திடீரென்று தனக்கு 
கிடைத்த புகழையும்‌, அரசர்‌ நட்பையும்‌ மறந்தான்‌. பல்லவராயரை 
அவன்‌ தன்னுடைய ஆசானாக, ஏன்‌ இன்னும்‌ மேலே போய்‌ 
தன்னுடைய இறைவனாகக்‌ கருதி வந்தான்‌. அவர்‌ மீது அவனுக்கு 
தனி பக்தியே ஏற்பட்டு விட்டது. அவர்‌ படுக்கையில்‌ 
படும்பாட்டைப்‌ பார்த்து அறாத கண்ணீர்‌ வடித்தான்‌. 


434 ஜி. ஏ. வடிவேலு 


பல்லவராயர்‌ கவலையோ குழந்தைகள்‌ கொல்லப்‌ 
பட்டார்களே என்பது. இனி என்ன நடக்குமோ, தாம்‌ கண்ணை 
மூடிவிட்டால்‌ தம்முடைய புதல்வியின்‌ கதி என்ன? கோதையால்‌ 
அரசுக்கு அடுத்த ஆபத்து என்னவோ? இந்த கவலைகள்‌ அவரை 
வாட்டி வதைத்தன. 


மன்னர்‌ இராசாதிராசன்‌ கவலைகளோ வேறு விதமானவை. 
அவை ஒன்றல்ல, இரண்டல்ல, நான்கு பெரும்‌ சோகச்‌ சுமைகள்‌ 
அவை. 


முதலாவது கவலை கோதையைப்‌ பற்றியது. அந்தக்‌ 
கொடியவள்‌ மன்னரைத்‌ திருமாலிருஞ்சோலைக்கு வரச்‌ 
செய்தாள்‌. அவரைக்‌ காதலிப்பது போல நடித்தாள்‌. அவருடைய 
காதலைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு அவரையே பாண்டிநாட்டு 
சிறையில்‌ தள்ளினாள்‌. அவரை நரபலி கொடுக்க ஏற்பாடு 
செய்தாள்‌. அவள்‌ சோழநாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு 
ஓடினாள்‌ எதிரி வீரபாண்டியனிடம்‌ அபயம்‌ பெற்றாள்‌. 
அவனுடன்‌ சேர்ந்து காதல்‌ லீலை புரிந்தாள்‌. இறுதியில்‌ எங்கோ 
தப்பி ஓடிவிட்டாள்‌. ஐயமில்லை, அவள்‌ ஒரு பெண்‌ அல்ல, 
பெண்‌ உருவில்‌ இருக்கும்‌ மோகினிப்‌ பேய்‌! அவள்‌ இனியும்‌ 
இவ்வுலகில்‌ நடமாட விடக்கூடாது. அவள்‌ இருக்கும்வரை சோழ 
நாட்டிற்கு நிம்மதி கிடையாது. எந்த நேரத்திலும்‌ பிறந்த 
நாட்டிற்கு தீங்கு ஏற்படுத்தும்‌ ஆற்றலும்‌, இழி குணமும்‌ 
அவளுக்கு உண்டு. இந்த மோசக்காரியை எப்படியும்‌ தேடிப்‌ 
பிடிக்க வேண்டும்‌. பெண்‌ என்று பார்க்கக்‌ கூடாது. அவளுடைய 
சிரத்தை சீவித்‌ தள்ள வேண்டும்‌, இல்லாவிட்டால்‌ என்றைக்கும்‌ 
சோழநாட்டிற்கு ஆபத்து; தனக்கும்‌ பேராபத்து. இவ்வாறு அரசர்‌ 
சிந்தித்தார்‌. அவளைத்‌ தேட பல ஒற்றர்களை ஏவினார்‌. அவளைப்‌ 
பற்றி எந்தவிதமான தகவலும்‌ கிடைக்கவில்லை. சித்தன்‌ 
முதலமைச்சரின்‌ அந்தரங்க ஒற்றன்‌. அவனுடைய பணிகள்‌ 
மன்னருடைய ஒற்றர்‌ படையுடன்‌ சம்பந்தமில்லாது இருந்தன. 


சோழ இளவல்கள்‌ கோதையினால்‌ அரச அரண்‌ 
மனையிலிருந்து கடத்தப்பட்டார்கள்‌. ஆனால்‌ பல்லவராயர்‌ 
அந்தத்‌ தகவலை வெளியிடவில்லை. அதனால்‌ குழப்பங்கள்‌ 
வரலாம்‌. இந்த எண்ணத்தினால்‌ அவர்கள்‌ கடத்தப்பட்ட தகவலை 
அவர்‌ வெளியில்‌ சொல்லவே இல்லை. மேலும்‌, அவர்கள்‌ அரச 
அரண்மனையில்‌ வளருவது ஆபத்து என்பதால்‌ தம்முடைய 
பொறுப்பில்‌ தலைமறைவாக வளர ஏற்பாடு செய்துள்ளதாக 
வெளியில்‌ கூறினார்‌. அவர்கள்‌ கொல்லப்‌ பட்டார்கள்‌ என்ற 
தகவல்‌ கிடைத்தவுடன்‌ தம்முடைய நிலையில்‌ மாறுதல்‌ செய்தார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 435 


அவர்கள்‌ வளர்க்கப்பட்ட இடத்தில்‌ இருந்து கடத்தப்பட்டு 
விட்டார்கள்‌ என்று அறிவித்தார்‌. திருக்கோயிலூர்‌ மன்னன்‌ மகள்‌ 
கோதை அவர்களைக்‌ கடத்திக்‌ கொண்டு போய்விட்டதாக 
அறிவித்தார்‌. அதற்குமேல்‌ போய்‌ பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட 
துர்பாக்கிய முடிவை வெளியில்‌ சொல்லாமல்‌ அவர்‌ மறைத்து 
வைத்தார்‌. 

மறைந்த மாமன்னர்‌ இராசராசர்‌ மக்கள்‌ கடத்தப்பட்ட 
செய்தியைச்‌ சோழ மன்னர்‌ இராசாதிராசர்‌ கேட்டார்‌. 
அறாத்துயரில்‌ அழ்ந்துவிட்டார்‌. அவர்களைத்‌ தேடிப்பிடிக்க 
எத்தனையோ முயற்சிகளைச்‌ செய்தார்‌. அனால்‌ அவர்களைப்‌ 
பற்றி எந்த புலனும்‌ கிடைக்கவில்லை. அவர்கள்‌ என்ன 
அனார்கள்‌? அவர்கள்‌ எங்காவது உயிரோடு இருக்கிறார்களா? 
இல்லையா, அவர்களை எப்படி மீட்பது? மாமன்னர்‌ 
இராசராசரிடம்‌ செய்த சபதம்‌ என்னவாவது? அவர்கள்‌ 
கிடைக்காமலேயே போனால்‌ அரசை அவர்களிடம்‌ எப்படி 
ஒப்படைப்பது? அரசுக்கு அசைப்பட்டு இராசாதிராசன்‌ 
அவர்களைக்‌ கடத்த ஏற்பாடு செய்தான்‌. ஏன்‌ அவர்களைக்‌ 
கொன்றுவிட்டான்‌ என்று கூட வதந்திகள்‌ வரலாம்‌. அதுவே 
வரலாறாகவும்‌ பிற்காலத்தில்‌ எழுதப்படலாம்‌. ஐயோ, என்ன 
கொடுமை! 


மறைந்த மாமன்னர்‌ இராசராசர்‌ இறுதி வேண்டுகோளுக்கு 
இணங்க இராசாதிராசர்‌ அரசு பொறுப்பை ஏற்றார்‌. அனால்‌ 
அவருடைய மனதில்‌ தாம்‌ ஒரு நாட்டு மன்னர்‌ என்ற உணர்வு 
ஏற்படவேயில்லை. தமக்கு அது பொருத்தமற்ற சுமை என்றே 
அவர்‌ கருதினார்‌. அதனை உரியவர்களிடம்‌ எவ்வளவு விரைவில்‌ 
ஒப்படைக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அனால்‌ அதற்கு உரிய 
இளவல்கள்‌ இல்லையே! இப்பேச்சு எடுத்தாலேயே படுக்கையில்‌ 
உள்ள பல்லவராயர்‌ வாய்‌ திறக்க மறுக்கிறார்‌ கண்களை 
மூடி க்கொள்கிறார்‌. ஏன்‌? பல்லவராயருடைய ஏக்கம்‌ தம்முடைய 
ஏக்கம்‌ போன்றதே. இளவல்கள்‌ மறைந்ததால்‌ ஏற்பட்ட ஏக்கம்‌ 
அது. இவ்வாறுதான்‌ அரசர்‌ கருதினார்‌ ஆனால்‌ அது 
வேறுவிதமானது என்பதை எப்படி அவர்‌ எப்படி அறிவார்‌? 
பல்லவராயர்‌ படும்‌ துன்பம்‌ இளவல்கள்‌ மறைந்ததால்‌ ஏற்பட்ட 
வேதனையல்ல, அவர்கள்‌ மரித்ததால்‌ ஏற்பட்ட வேதனை, 
படுக்கையில்‌ உள்ள பல்லவராயரிடம்‌ பிள்ளைகளைப்‌ பற்றிப்‌ 
பேசி அவருடைய மனதைப்‌ புண்படுத்த மன்னர்‌ விரும்பவில்லை. 
எனவே இதனைப்‌ பற்றி அவருடன்‌ பேசுவதையே விட்டுவிட்டார்‌. 
இந்த கவலைகளைத்‌ தம்முடைய மனதிலேயே தாங்கிக்‌ கொண்டு 


436 ஜி. ஏ. வடிவேலு 


துடித்துக்‌ கொண்டிருந்தார்‌. தினமும்‌ பிள்ளைகளைப்‌ பற்றி 
ஒற்றர்களிடம்‌ விசாரிப்பார்‌, யாரும்‌ யாதொரு நல்ல செய்தியும்‌ 
கொண்டு வரவேயில்லை. 


அடுத்ததாக மற்றொரு மகத்தான சிந்தனை அவரை வாட்டி 
வதைத்தது. அவர்‌ சோழ மண்டலத்து பூபதியாக 
நியமிக்கப்பட்டது எதிர்பாராதது. அரசு பதவி என்பது கனவிலும்‌ 
அவர்‌ கருதாதது. அந்த பதவிக்கு தாம்‌ தகுதி உள்ளவர்‌ அல்ல 
என்றே அவருடைய உள்மனம்‌ அவருக்கு உணர்த்தியவாறு 
இருந்தது. அதில்‌ அதிக காலம்‌ நீடிக்க அவர்‌ விரும்பவில்லை. 
எவ்வளவு விரைவில்‌ அதனை துறக்க முடியுமோ, அவ்வளவு 
விரைவில்‌ துறந்து விடவேண்டும்‌. அவருடைய சிந்தனை ஓட்டம்‌ 


இது. 


அனால்‌ அவர்‌ தமக்குக்‌ கிடைத்த அரிய வாய்ப்பைப்‌ 
பயன்படுத்தி ஒரு மகத்தான செயல்‌ செய்யக்‌ கருதினார்‌. அதன்‌ 
மூலம்‌ தமிழக வரலாற்றில்‌ தாழும்‌ ஒரு இடம்‌ பிடிக்க 
விரும்பினார்‌. அந்த செயல்‌ என்ன என்பதை அவரே முடிவு 
செய்து கொண்டார்‌. காலம்‌ வரும்பொழுது வெளியிடலாம்‌ என்ற 
கருத்தில்‌ மனதில்‌ உள்ளதை அவர்‌ யாருக்கும்‌ 
எடுத்துரைக்கவில்லை. 


தம்முடைய முன்னோர்‌ செய்த மாபெரும்‌ தீமையைப்‌ 
போக்கி சோழர்குல வரலாற்றில்‌ ஏற்பட்ட மாசை துடைக்க 
விரும்பினார்‌. அதுதான்‌ தம்மை அரசனாக்கிய சோழ குலத்திற்கு 
செய்யும்‌ கைமாறு எனக்‌ கருதினார்‌. புனித அரச மீடத்திற்கு 
ஏற்பட்ட மாசைத்‌ துடைப்பதே தம்முடைய பணிகளில்‌ தலையாய 
பணி என நினைத்தார்‌. 


அத்தகைய மாசு என்ன? அவருடைய உள்ளத்தை அரித்த 
தலையாய வேதனை இதுதான்‌. இராசாதிராசனை மன்னனாக 
நியமித்தவர்‌ இராசராச சோழர்‌. அவருடைய தந்தையார்‌ 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ வீராதிவீரர்‌. மாபெரும்‌ கல்விமான்‌. 
உயர்ந்த உத்தம சீலர்‌. தம்முடைய காலத்தில்‌ பெரிய புராணம்‌ 
பாடச்‌ செய்து தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகிற்கு நிகரற்ற பெருமை 
தேடித்‌ தந்த பெரியார்‌ அவர்‌ அறுபத்து மூன்று 
நாயன்மார்களைப்‌ பற்றிப்‌ பாடும்‌ பெரிய புராணம்‌ உள்ளவரை 
அவருடைய பெயர்‌ என்றும்‌ நிலைத்து நிற்கும்‌. 

அத்தகைய சீலமும்‌ சிறப்பும்‌ மிக்க புண்ணிய புருடர்‌ 
முன்கோபத்தின்‌ விளைவாக ஒரு தவறு செய்துவிட்டார்‌. 
அதனைப்‌ பற்றி இராசாதிராசர்‌ நினைத்து நினைத்து மனம்‌ 
உருகனொர்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 437 


நடராசப்‌ பெருமான்‌ வீற்றிருக்கும்‌ தில்லையம்பதி ஒரு 
சிறப்புமிக்க சைவத்‌ தலம்தான்‌. கோயிலின்‌ மூலவர்‌ நடராசர்‌. 
அனால்‌ அதில்‌ ஓரிடத்தில்‌ திருமால்‌ மூர்த்தம்‌ நிறுவப்பட்டு 
இருந்தது. சிவபக்தியில்‌ ஈடுபட்டு இருந்த குலோத்துங்க சோழர்‌ 
அக்கோயிலில்‌ திருமால்‌ மூர்த்தம்‌ இருப்பதை விரும்பவில்லை. 
அதனைத்‌ தூக்கிக்‌ கடலில்‌ எறியுமாறு அணையிட்டார்‌. மூர்த்தம்‌ 
எறியப்பட்டது. 


இச்செயலின்‌ மூலமாக குலோத்துங்க சோழர்‌ தீராத 
பழியைப்‌ பெற்றுவிட்டார்‌. பழியை மட்டுமா பெற்றார்‌. 
வைணவர்களின்‌ பகையையும்‌ சம்பாதித்துக்‌ கொண்டார்‌. கிருமி 
கண்ட சோழன்‌ என்று அவரைப்‌ பற்றிப்‌ பாடினார்கள்‌. 
ஆங்காங்கு கூடி சபித்தார்கள்‌. இதனால்‌ குலோத்துங்க சோழர்‌ 
மதவெறியன்‌, கோடுங்கோலன்‌ என்று பெயர்‌ பெற்றுவிட்டார்‌. 
வரலாறும்‌ அவரை அப்படித்தான்‌ எழுதும்‌ என்று இராசாதிராசர்‌ 
கருதினார்‌. எனவே அவருக்கு ஏற்பட்ட மாசை போக்க 
விரும்பினார்‌. அதனைப்‌ போக்குவதே தம்மை மன்னனாக்கிய 
சோழ குலத்திற்கு நாம்‌ செய்யக்கூடிய செய்நன்றி என்று 
நினைத்தார்‌. 
இராசாதிராசர்‌ சீலமிகு சிவபக்தர்‌. அனால்‌ சைவரான 
அவர்‌ பிற மதங்களை வெறுக்கவில்லை. அனைத்து மதங்களையும்‌ 
நேசித்தார்‌. பிற மதங்கள்‌ சம்பந்தப்பட்ட வரலாறுகளையும்‌ 
இலக்கியங்களையும்‌ படித்தார்‌. அவற்றிலும்‌ பாண்டித்தியம்‌ 
பெற்றிருந்தார்‌. 
இன்னும்‌ சொல்லப்போனால்‌ அரியும்‌ சிவனும்‌ ஒன்றே என 
அவர்‌ கருதினார்‌. திருமாலையும்‌ தொழுதார்‌. 'கார்மேனிச்‌ செங்கன்‌ 
கதிர்‌ மதியம்‌ போல்‌ முகத்தான்‌' நாராயணனைக்‌ கடலில்‌ 
எறிந்தது மாபாதகச்‌ செயல்‌ என்று வேதனைப்பட்டார்‌. அந்த 
பாவம்தான்‌ இன்று சோழ குலத்தை வாட்டி வதைப்பதாக 
நினைத்தார்‌. 


அந்த பாவத்திற்குப்‌ பரிகாரம்‌ தேடுவதின்‌ மூலம்தான்‌ 
சோழகுலத்தை வாட்டி வதைக்கும்‌ இன்னல்களுக்கு முடிவு கட்ட 
முடியும்‌ என்று கருதினார்‌. அடிக்கடி தில்லையம்பதிக்குச்‌ 
செல்வார்‌. நடராசப்‌ பெருமானை மனமுருகி வணங்குவார்‌. 

அத்துடன்‌ அவர்‌ நிற்கவில்லை. அக்கோயிலில்‌ திருமால்‌ 
மூர்த்தம்‌ இடம்‌ பெற்றிருந்த இடத்திற்குச்‌ செல்வார்‌. அந்த இடம்‌ 
வெறுமையாக இருப்பதைக்‌ கண்டு கண்ணீர்‌ விடுவார்‌. அங்கு 
திருமால்‌ வீற்றிருப்பதாகவே மனதில்‌ பாவித்துக்‌ கொண்டு 


438 ஜி. ஏ. வடிவேலு 


வணங்குவார்‌. அந்த இடத்தைப்‌ பயபக்தியோடு கரங்களால்‌ 
தொட்டு முகத்தில்‌ ஒத்திக்‌ கொண்டு கண்ணீர்‌ விடுவார்‌. 
வெறுமையான அந்த இடத்தைப்‌ பார்க்கும்போது அவருடைய 
நெஞ்சு வெடி ப்பதுபோல இருக்கும்‌. உடன்வரும்‌ அனைவரையும்‌ 
வெளியேறும்படி கூறிவிட்டு தனிமையில்‌ நெடுநேரம்‌ 
அவ்விடத்தில்‌ நின்று மூர்த்தம்‌ இருந்த இடத்தையே பார்த்துக்‌ 
கொண்டு இருப்பார்‌. 

ஒருநாள்‌ இராசாதிராசர்‌ மாறுவேடம்‌ தரித்து புரவியின்‌ 
மீது அமர்ந்தார்‌. தாம்‌ மட்டும்‌ தனித்தே புறப்பட்டார்‌. 

“கொங்கு அலர்ந்த மலர்க்குருத்தம்‌ 

ஒசித்த கோவலன்‌, எம்பிரான்‌, 

சங்கு தங்கு தடங்கடல்‌ துயில்‌ 

கொண்ட தாமரைக்‌ கண்ணினன்‌, 

பொங்கு புள்ளினை வாய்‌ பிளந்த 

புராணர்‌ தம்‌ இடம்‌, பொங்கு நீர்ச்‌ 

செங்கயல்‌ திளைக்கும்‌ சுனைத்திரு 

வேங்கடம்‌. 


என்று திருமங்கை ஆழ்வாரால்‌ போற்றிப்‌ பாடப்பட்ட வேங்கடம்‌ 
சென்று அடைந்தார்‌. 


இராசாதிராசர்‌ வேங்கடத்தின்‌ நாயகனான 
வெங்கடேஸ்வரனை முதலில்‌ தொழுதார்‌. அதே 
திருக்கோயிலுக்குள்‌ வைணவர்களால்‌ ஒளித்து வைக்கப்‌ 
பட்டிருந்த தில்லைத்திருமால்‌ இருக்குமிடம்‌ கேட்டுத்‌ தெரிந்து 


கொண்டார்‌. 


இருளில்‌ மறைக்கப்பட்டிருந்த தில்லைத்திருமால்‌ 
இருக்குமிடம்‌ சென்றார்‌ இறைவனைக்‌ கண்டவுடன்‌ 
கண்ணீர்விட்டு அழுதுகொண்டே அவர்‌ முன்னர்‌ நெடு மரமாக 
விழுந்தார்‌. வெகுநேரம்‌ கீழே படுத்து கண்ணீர்‌ விட்டுக்‌ கதறினார்‌. 
பின்னர்‌ எழுந்து நின்று இறைவன்‌ எதிரில்‌ கைகூப்பி 
இறைஞ்சினார்‌. 

“இறைவா, திருமாலே! சோழர்‌ மரபு செய்த தவறுக்காக 
மன்னிக்குமாறு உம்மை என்‌ உளமாற இறைஞ்சுகிறேன்‌. 
எங்களைக்‌ காப்பாற்று. நாராயணா, வைகுந்த வாசா! இன்று 
சோழ குலத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை அகற்று ஐயனே! 
அன்பருக்கு இறங்கும்‌ மெய்யனே, உள்ளத்தால்‌ யாருக்கும்‌ ஒரு 
தீங்கும்‌ நினைக்காத மகாமந்திரியார்‌ இன்று படுக்கையில்‌ படும்‌ 
துயர்‌ காண இயலவில்லை. அவரைப்‌ பீடித்துள்ள பிணியைப்‌ 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 439 


போக்கு. நாராயணா, அவர்‌ விரைவில்‌ உடல்நலம்‌ பெறக்‌ கருணை 
காட்டு, சோழ இளவல்கள்‌ ஒரு குறையும்‌ இன்றி நல்லபடியாக 
மீண்டும்‌ எங்களை வந்து அடைய அருள்புரி. ஒரு காரணமும்‌ 
இன்றி சோழ குலத்திற்கு வைரியாக முளைத்துக்‌ கொடுமைகள்‌ 
பல செய்யும்‌ கோதையின்‌ உள்ளத்தையும்‌ நல்லதாக்கு கோபாலா? 


மன்னர்‌ தன்னை மறந்து தலைவனை வேண்டினார்‌ 
கண்ணீர்விட்டவாறு கதறிக்கொண்டே நீண்டநேரம்‌ அங்கேயே 
நின்றார்‌. 

வெகுவிரைவில்‌ தில்லைத்திருமாலுக்கு இழைக்கப்பட்ட 
அநீதியைப்‌ போக்க வேண்டும்‌. திருக்கோவிலூர்‌ சிற்றரசர்‌ 
நரசிங்கமிலாடுடையார்‌ முதலிய வைணவ அரசர்களுடனும்‌, இதர 
வைணவப்‌ பெரியார்களுடனும்‌ திருமலைக்கு வரவேண்டும்‌. 
இங்கிருக்கும்‌ திருமாலை சகலவிதமான சிறப்புகளுடன்‌ எடுத்துக்‌ 
கொண்டு தில்லைக்குச்‌ செல்ல வேண்டும்‌. பெரியார்களும்‌, 
சிற்றரசர்களும்‌ புடைசூழ மூர்த்தத்தை ஏந்திக்‌ கொண்டு நடந்தே 
தில்லைக்கு செல்ல வேண்டும்‌. அந்த சிறப்புமிக்க திருமால்‌ 
உலாவில்‌ வேங்கடத்திலிருந்து தில்லைவரை அன்ன ஆகாரமற்று 
உண்ணாநோன்புடன்‌ நடந்தே செல்ல வேண்டும்‌. தில்லைக்குச்‌ 
சென்றவுடன்‌ முன்னர்‌ திருமால்‌ மூர்த்தம்‌ நிறுவப்பட்டிருந்த 
அதே இடத்தில்‌ சாத்திர நியதிகளின்படி. மீண்டும்‌ மூர்த்தத்தை 
நிறுவவேண்டும்‌. இத்தகைய திட்டங்கள்‌ அப்பொழுது மன்னர்‌ 
மனதில்‌ உருவாயின. 


மன்னர்‌ மனதில்‌ இருந்த ஏக்கமும்‌ குழப்பமும்‌ மறைந்தன. 
தெளிவு பிறந்தது. தாம்‌ செய்ய வேண்டிய தலையாய பணியைப்‌ 
பற்றி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்‌. இந்த எண்ணம்‌ அவருக்கு 
ஒரு புது நம்பிக்கையையும்‌, வாழ்வில்‌ ஒரு பிடிப்பையும்‌ 
ஏற்படுத்தியதாக உணர்ந்தார்‌. 

புரவியின்‌ மீது அமர்ந்தார்‌. அது பழையாறையை நோக்கிப்‌ 
பறந்தது. 

விதி வேடிக்கையான வகையில்‌ விளையாடியது. 
இராசாதிராசருடைய குறிக்கோளும்‌ கோதையின்‌ குறிக்கோளும்‌ 
ஒன்றாகவே அமைந்துவிட்டன. இவ்விருவருமே வேங்கடத்தில்‌ 
உள்ள திருமால்‌ மூர்த்தத்தை மீண்டும்‌ தில்லைக்கு கொண்டு 
வரவே விரும்பினார்கள்‌ அதற்காகவே அவ்விருவரும்‌ 
அவர்களுக்கு தென்பட்ட வழியில்‌ உழைத்தார்கள்‌. 

இருவருடைய நோக்கங்களும்‌ ஒன்றேயாகும்‌. ஆனால்‌ 
ஒருவருக்கொருவர்‌ எதிரி! விதியின்‌ இந்த விளையாட்டு எங்கு 
போய்‌ முடிகிறதோ, பார்ப்போம்‌! 


அலமரம்‌ சாய்ந்துவிட்டது 


திருச்சிற்றம்பலமுடையார்‌ படுத்த படுக்கையாகி பல 
திங்கள்கள்‌ ஓடிவிட்டன. அரச மருத்துவர்கள்‌ அவர்‌ உடல்‌ 
நலம்பெற எவ்வளவோ சிகிச்சைகள்‌ செய்து விட்டார்கள்‌. 
எண்ணற்ற மூலிகைகளைக்‌ கொண்டு வந்து மருத்துவம்‌ செய்து 
பார்த்துவிட்டார்கள்‌. 

அனால்‌ அவர்‌ உடல்‌ நலம்‌ பெறவில்லை. நாளாக ஆக 
அவருடைய உடல்நிலை மோசமாகிக்‌ கொண்டுதான்‌ வந்தது 
பேசினால்‌ பெருமூச்சு வாங்கியது. சில சமயங்களில்‌ அவருடைய 
மூக்கில்‌ இரத்தம்‌ கொட்டியது. மன வியாதி அவரை அரித்துத்‌ 
தின்றது. அவர்‌ எவ்வளவோ பேசினார்‌. பேசாமல்‌ இருக்குமாறு 
மருத்துவர்கள்‌ தடுத்துப்‌ பார்த்தார்க்கள்‌; பயனில்லை. 

திலகமும்‌, வேதமும்‌ போட்டியிட்டுக்‌ கொண்டு அவருக்குப்‌ 
பணிவிடை செய்தார்கள்‌. அவருடைய படுக்கை யருகிலேயே 
அல்லும்‌ பகலும்‌ காத்துக்‌ கிடந்தார்கள்‌ அவர்களுடைய 
வளமைமிக்க காதல்‌ உணர்வெல்லாம்‌ எங்கேயோ பறந்துவிட்டது. 
பல்லவராயருடைய உடல்‌ நலத்தைத்‌ தவிர அவர்கள்‌ உள்ளம்‌ 
வேறு எதையும்‌ நினைக்கவில்லை. அவர்‌ நலம்பெற வேண்டுமென 
நாள்தோறும்‌ ஆயிரம்‌ தெய்வங்களைத்‌ துதித்தார்கள்‌. 
பழையாறையிலிருந்த எல்லா திருக்கோயில்களிலும்‌ பூசைகள்‌ 
செய்தார்கள்‌. 

பல்லவராயர்‌ தம்முடைய புதல்வியோடு ஏதோ பேச 
விரும்புவார்‌. நா அசையும்‌, ஆனால்‌ பேச்சு வெளிப்படாது. 
குரலையும்‌ உணர்வுகள்‌ முந்திக்‌ கொண்டு அழுத்தின. 

சோழ மன்னரும்‌ அடிக்கடி, வந்து மகாமந்திரியார்‌ உடல்‌ 
நலத்தைப்‌ பற்றி விசாரித்துக்‌ கொண்டு போவார்‌. பல்லவராயர்‌ 
தீனமான குரலில்‌ மன்னருடன்‌ ஓரிரு வார்த்தைகள்‌ பேசுவார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 441 


அந்நிலையிலும்‌ மன்னர்‌ அவருடைய ஆலோசனைகளைக்‌ 
கேட்டே செயல்பட்டார்‌. பல்லவராயருடைய உள்ளம்‌ 
தெளிவாகவே இருந்தது. அரசுப்‌ பணிகளைப்‌ பற்றி ஆர்வமாக, 
தெளிவாக தம்முடைய ஆலோசனைகளைத்‌ தெரிவிக்க அவர்‌ 
தவறியதேயில்லை. 


மன்னரும்‌, மருத்துவர்களும்‌, மற்றவர்களும்‌ மகா 
மந்திரியாரை எவ்வளவோ தாங்கிப்‌ பிடித்தார்கள்‌. ஆயினும்‌ 
அவருக்கும்‌ எமபுரிக்கும்‌ இடையில்‌ இருந்த இடைவெளி நாளுக்கு 
நாள்‌ குறைந்துகொண்டே வந்தது. எவராலும்‌ தடுக்க 
இயலவில்லை. 


தாம்‌ இன்னும்‌ சில நாட்கள்தான்‌ வாழ இயலும்‌ என்பதை 
அவர்‌ உணர்ந்துவிட்டார்‌. தம்முடைய அருமைப்‌ புதல்விக்கு ஒரு 
ஏற்பாடும்‌ செய்ய இயலவில்லையே என்ற ஏக்கம்‌ அவரை வாட்டி 
வதைத்தது. மேலும்‌ வெளியில்‌ சொல்ல இயலாத பல கவலைகள்‌ 
அவருடைய இதயத்தை அரித்தன. 


ஒருநாள்‌ பிற்பகல்‌ மூடியிருந்த கண்களைத்‌ திறந்து 
பார்த்தார்‌. பலர்‌ தம்மைச்‌ சூழ்ந்து கொண்டு இருப்பது 
தென்பட்டது. சித்தன்‌ அவருடைய கால்மாட்டில்‌ வாடிய 
முகத்துடன்‌ நின்றிருந்தான்‌. அவனை அருகே வருமாறு குறிப்பால்‌ 
தலையசைத்து அழைத்தார்‌. அவன்‌ மிகவும்‌ பணிவுடன்‌ 
அவருடைய தலைக்கு அருகில்‌ வந்து நின்றான்‌. மற்றவர்களை 
உற்றுப்‌ பார்த்தார்‌. அவர்கள்‌ அவருடைய குறிப்பை உணர்ந்து 
கொண்டு வெளியே சென்று விட்டார்கள்‌. 


பல்லவராயர்‌ தம்முடைய வலது கரத்தால்‌ சித்தனுடைய 
வலது கரத்தை அழுத்திப்‌ பிடித்துக்‌ கொண்டார்‌. அவன்‌ தேம்பித்‌ 
தேம்பி அழுதான்‌. ஏதோ சொல்ல அவர்‌ விரும்புகிறார்‌ என்பது 
தென்பட்டது. சித்தன்‌ பயபக்தியுடன்‌ அவருடைய முகத்தின்‌ 
எதிரில்‌ குனிந்தவாறு நின்றான்‌. தன்னுடைய செவிகளைத்‌ தீட்டிக்‌ 
கொண்டு அவரை உற்றுப்‌ பார்த்தான்‌. 


அவர்‌ ஏதோ ஒரு செய்தியைத்‌ தனமான குரலில்‌ மெதுவாக 
விட்டுவிட்டு கூறினார்‌. 


மகாமந்திரியார்‌ கூறிய செய்தியைக்‌ கேட்டு சித்தன்‌ 
திடுக்கிட்டான்‌. அதிர்ச்சியில்‌ ஆழ்ந்துவிட்டான்‌. சிறிது நேரம்‌ 
உணர்வற்று நெடுநேரமாக நின்றான்‌. பின்னர்‌. உணர்வு பெற்று 
அவரை உற்றுப்‌ பார்த்தான்‌. 


442 ஜி. ஏ. வடிவேலு 


அப்பொழுது சித்தனுடைய கண்களுக்கு திருச்சிற்றம்‌ 
பலமுடையார்‌ சாதாரண மானிடப்‌ பிறவியாகத்‌ 
தென்படவில்லை. ஐந்நூறு வில்கள்‌ உயரம்‌ பெற்று எண்பத்து 
நான்கு இலட்சம்‌ அண்டுகள்‌ வாழ்ந்த சமணத்தின்‌ முதல்‌ 
தீர்த்தங்கரரான விருஷபதேவரைவிட உள்ளத்தாலும்‌, 
உருவத்தாலும்‌ உயர்ந்தவராக அவர்‌ தென்பட்டார்‌! 


அத்தகைய நெடிதுயர்ந்த மாமேருவின்‌ முன்னர்‌ சாதாரண 
மனிதனாக அவன்‌ நின்றான்‌. குருசேத்திரத்தில்‌ விசுவரூப தரிசனம்‌ 
கொடுத்த கண்ணபிரான்‌ முன்னர்‌ நின்ற பார்த்தனாக நின்றான்‌. 


ஆழ்கடலில்‌ பனிக்கட்டி மலைகள்‌ மிதக்கும்‌. 
அம்மலைகளின்‌ பெரும்பகுதி நீரில்‌ மறைந்திருக்கும்‌. சிறு பகுதியே 
வெளியில்‌ தெரியும்‌. அவற்றையே மனிதன்‌ காண இயலும்‌. 
பல்லவராயர்‌ அத்தகைய பனிக்கட்டி மலை என சித்தன்‌ 
பக்தியோடு நினைத்தான்‌. 


கூப்பிய கரத்தினனாய்‌ அப்பெரியாரை வணங்கிக்‌ 
கொண்டே விக்கி விக்கி அழுதான்‌. அழுதுகொண்டே ஓரே 
மூச்சில்‌ பேசினான்‌: 


மகாபிரபு! இந்த எளியவனுடைய உடலில்‌ உயிர்‌ ஒட்டிக்‌ 
கொண்டு இருக்கும்‌ வரையில்‌ தங்களுடைய ஆணையை 
நிறைவேற்ற உழைப்பேன்‌. தாங்கள்‌ இந்தப்‌ பாவியின்‌ மீது 
நம்பிக்கை வைத்துக்‌ கூறிய இரகசியத்தை யாருக்கும்‌ 
சொல்லமாட்டேன்‌. இது சத்தியம்‌. தங்கள்‌ மீது ஆணை. 


என்‌ இறைவனே, இதுவரை தங்களை நான்‌ சோழ நாட்டின்‌ 
தலைமை அமைச்சராகத்தான்‌ கண்டேன்‌. அது மாபெரும்‌ தவறு 
என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டேன்‌. இந்த யுகத்தில்‌ 
தோன்றிய மகாபுருஷர்‌ தாங்கள்‌. தமிழகத்தின்‌ பொன்னேட்டை 
அலங்கரிக்கப்‌ போகும்‌ வரலாறு படைத்தவர்‌ தாங்கள்‌. 

'இளவல்கள்‌ கொல்லப்பட்ட பின்னர்‌ என்‌ தொழிலுக்கு 
பொருளேயில்லை எனக்‌ கருதினேன்‌. அதுதான்‌ இந்த நொடிவரை 
என்னுடைய கருத்தாக இருந்தது. ஆனால்‌ இந்தச்‌ சிறியவனாலும்‌ 
நாட்டிற்கு அற்ற வேண்டிய பணி இன்னும்‌ இருப்பதுபோல 
இப்பொழுது உணருகிறேன்‌. எனக்கு விதிக்கப்பட்ட பணியை 
இனி புதுத்தெம்புடன்‌ செய்வேன்‌. 


'என்னுடைய கண்கண்ட இறைவன்‌ தாங்கள்தான்‌. 
என்னுடைய இறுதிமூச்சு இருக்கும்வரை தங்கள்‌ கட்டளையை 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 443 


நிறைவேற்ற உழைப்பேன்‌. அதில்‌ வெற்றி பெறுவேன்‌. இன்றேல்‌, 
அதற்கான போராட்டத்தில்‌ என்னுடைய உயிரையும்‌ விடுவேன்‌. 
இது நான்‌ வணங்கும்‌ மகாவீரர்‌ மீது சத்தியம்‌. ஏன்‌, 
அனைத்திற்கும்‌ மேலான ஐயனே, தங்களின்‌ மீது சத்தியம்‌. 


சித்தனுடைய உணர்ச்சிவசப்பட்ட இவ்வார்த்தைகளைக்‌ 
கேட்ட பல்லவராயர்‌ முகத்தில்‌ முறுவல்‌ அரும்பியது. அவர்‌ 
சிரித்த முகத்தோடு அவனைத்‌ தடவி ஆசிர்வதித்தார்‌. 

பின்னர்‌ பல்லவராயர்‌ அவனை வெளியே செல்லுமாறு 
கூறினார்‌. மன்னரை மட்டும்‌ உள்ளே அனுப்புமாறு பணித்தார்‌. 
மன்னர்‌ வந்து மகாமந்திரியார்‌ அருகில்‌ பணிவோடு நின்றார்‌. 
மகாமந்திரியார்‌ மன்னருடைய கரத்தைத்‌ தம்முடைய வலது 
கரத்தால்‌ அழுத்திப்‌ பிடித்துக்‌ கொண்டார்‌. 

இருவரும்‌ சிறிது நேரம்‌ பேசவேயில்லை. மறைந்த 
இராசராசருடைய செல்வங்கள்‌ கொல்லப்பட்டதைப்‌ பற்றி 
யாருக்குமே தெரியாது. பல்லவராயரும்‌ சித்தனும்தான்‌ அதனை 
அறிவார்கள்‌. அவ்விருவரும்‌ கோதையினால்‌ கடத்தப்பட்டு 
விட்டார்கள்‌ என்றவரைதான்‌ மன்னர்‌ அறிவார்‌. அவர்கள்‌ 
கொல்லப்பட்டதை அறியமாட்டார்‌. அச்செய்தியை மன்னரிடம்‌ 
சொல்ல பல்லவராய கருதினார்‌. அதற்காகத்தான்‌ அவரைத்‌ 
தனிமையில்‌ அழைத்தார்‌. ஆனால்‌ ஏனோ அவருடைய கருத்தை 
மாற்றிக்‌ கொண்டார்‌. அதனைச்‌ சொல்லவில்லை. 


மன்னருடைய கரத்தை அன்போடு தம்முடைய கரத்தோடு 
இணைத்துக்‌ கொண்ட பல்லவராயர்‌ மெதுவாகப்‌ பேசினார்‌: 


'இராசாதிராசா, எதற்கும்‌ கலங்காதே! அனைத்தும்‌ அவன்‌ 
அருள்படித்தான்‌ நடக்கும்‌. நாம்‌ வெறும்‌ சூத்திரப்‌ பாவைகள்‌. 
நம்‌ கையில்‌ ஒன்றுமேயில்லை. இன்றும்‌ ஓரிரு நாட்களில்‌ நான்‌ 
இந்தக்‌ கூட்டைவிட்டு விடுதலைப்‌ பெறுவேன்‌ என்பது எனக்குத்‌ 
தெளிவாகத்‌ தெரிகிறது. கலங்காதே. 


நான்‌ இன்றுதானா இறக்கிறேன்‌? இல்லை, என்றோ பல 
நாட்களுக்கு முன்பே இறந்துவிட்டேன்‌ என்றைக்கு 
மன்னாதிமன்னர்‌ இராசராசர்‌ பூவுடலை நீத்தாரோ, அன்றே நான்‌ 
இறந்துவிட்ட மாதிரிதான்‌. சில கடமைகளைச்‌ செய்துமுடிக்க 
இதுவரை நடைபிணமாக உலவிக்‌ கொண்டு இருந்தேன்‌. அவற்றை 
எந்த அளவில்‌ நான்‌ செய்தேன்‌ என்பதை இறைவன்‌ அறிவார்‌; 
வரலாறு கூறும்‌. உன்னோடு ஏதாவது பேச வேண்டுமென்று 


444 ஜி. ஏ. வடிவேலு 


என்னுடைய மனம்‌ விரும்புகிறது. அனால்‌ உணர்ச்சிகள்‌ 
தடுக்கின்றன. இயலவில்லை. 


நான்‌ கூறுவதெல்லாம்‌ ஒன்றுதான்‌. எந்த நிலையிலும்‌ 
அறத்தினைக்‌ கைவிடாதே. “உயிர்‌ எல்லாம்‌ உலவும்‌ ஓர்‌ உடம்பும்‌ 
ஆயினான்‌' என்பார்‌ தயரதனைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ கம்பநாடன்‌. 
அத்தகைய உடலாக நீ குடிகளைப்‌ பேணி காக்க வேண்டும்‌. அது 
மட்டுமல்ல. இன்னும்‌ எவ்வளவோ சொல்ல நினைக்கிறேன்‌. 
பேச இயலவில்லை. 


பல்லவராயருக்கு ஓர்‌ இருமல்‌ வந்தது. வெகுநேரம்‌ அதனால்‌ 
வாட்டப்பட்டு திணறித்‌ துடித்தார்‌. கண்களை மூடிக்‌ கொண்டார்‌. 
மன்னரோ கண்களில்‌ நீர்‌ வெள்ளமாகக்‌ கொட்ட தேம்பித்‌ தேம்பி 
அழுதார்‌. பல்லவராயருடைய பாதங்களின்‌ மீது முகத்தைப்‌ 
பதித்துக்‌ கொண்டு அழுதார்‌. மன்னர்‌ மகாமந்திரியாரைத்‌ 
தம்முடைய அரசின்‌ ஒரு பணியாளராக என்றுமே கருதிய 
தில்லை. தம்மை பெற்றெடுத்த தந்தையாருக்கும்‌ மேலான 
வராகவே கருதி மதித்து வந்தார்‌. 

மேலும்‌ இரண்டு நாட்கள்‌ ஓடின. மகாமந்திரியாருடைய 
மூச்சு வரவர ஒடுங்கிக்‌ கொண்டே வந்தது. அவருடைய 
இறுதிகாலம்‌ நெருங்கிக்‌ கொண்டு வந்தது. கால தேவனுடைய 
காலடியோசை அவருக்கு நன்றாகக்‌ கேட்டது. உடல்‌ நோய்க்கு 
மருந்து உண்டு. மனநோய்க்கு மருத்துவம்‌ ஏது? 

மகா மந்திரியாருடைய நிலைமை சோழ மண்டலம்‌ எங்கும்‌ 
எட்டிவிட்டது. அவருடைய ஊசலாடும்‌ உயிர்‌ எந்த நேரத்திலும்‌ 
உடலை விட்டுப்‌ பிரியலாம்‌ என்பது வெளிப்படையாகவே 
தெரிந்துவிட்டது. நாடுகாவல்‌ அதிகாரிகளும்‌, சிற்றரசர்களும்‌ 
அரண்மனைக்கு வந்து விட்டார்கள்‌. அவர்கள்‌ படுத்திருந்த 
மகாமந்திரியாரின்‌ பாதங்களைத்‌ தொட்டு வணங்கினார்கள்‌. 
உளம்‌ கசிந்து கண்ணீர்விட்டு அழுதார்கள்‌ அவருடைய 
உத்தமமான பண்புகளை ஒருவருக்கொருவர்‌ எடுத்துரைத்தார்கள்‌. 
அவருடைய சிறப்புகளைப்‌ பற்றி மனமார பேசினார்கள்‌. 


இராசராசேசுவரமுடையார்‌ திருக்கோயிலில்‌ தினமும்‌ ஆறு 
வேளை பூசைகள்‌ நடைபெற்றன. மகா மந்தரியார்‌ உடல்‌ 
நலம்பெறப்‌ பிரார்த்தனை செய்தார்கள்‌. பலர்‌ இறைவனை 
வேண்டி விரதமிருந்தார்கள்‌. 


யொதுமக்கள்‌ பல்லவராயரைப்‌ பார்க்க அனுமதிக்கப்‌ 
படவில்லை எனவே அவர்கள்‌ கூட்டம்‌ கூட்டமாக 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 445 
} ர க 


Ww 


திருக்கோயிலுக்குச்‌ சென்றார்கள்‌. மனமுருக இறைவனைத்‌ 
தொழுதார்கள்‌. “இறைவா! எங்களை வாழ்விக்க வந்த 
திருச்சிற்றம்பலமுடையாருக்கு வாழ்வு கொடு?” என்று உளமார 
வேண்டினார்கள்‌. 


வேதமுடையான்‌ கருணாகர தேவனான அமரகோன்‌ 
என்பவர்‌ சோழ மண்டல சிற்றரசர்களில்‌ ஒருவர்‌. அவர்‌ பெயரை 
சுருக்கமாக கருணாகர அமரகோன்‌ என்று அழைப்பார்கள்‌. சிறந்த 
பக்திமான்‌. எந்த நிலையிலும்‌ சத்திய நெறியைக்‌ கடைப்பிடி ப்பவர்‌. 
சத்திய சீலர்‌. அறவழி வழுவாதவர்‌. திருவலஞ்சுழியில்‌ உள்ள 
கோயிலுக்கும்‌, பழையாறையில்‌ உள்ள திருசக்திமுற்றக்‌ 
கோயிலுக்கும்‌ நிவந்தங்கள்‌ வழங்கியுள்ளார்‌ அவை தமிழக 
வரலாற்றில்‌ இடம்‌ பெற்று உள்ளன. அவர்‌ ஒரு குறுநில 
மன்னர்தான்‌. ஆயினும்‌ தம்முடைய ஒழுக்கத்தின்‌ மூலமாகவும்‌, 
வீரத்தின்‌ மூலமாகவும்‌ அந்தக்‌ காலத்தில்‌ தமிழகம்‌ முழுவதற்கும்‌ 
அவர்‌ அறிமுகம்‌ அகியிருந்தார்‌. 

அமரகோன்‌ நமக்கும்‌ புதியவர்‌ அல்ல. ஏற்கனவே 
அறிமுகமானவர்தான்‌. செங்கை மாவட்ட நாடுகாவல்‌ 
அதிகாரியான அம்மையப்பன்‌ சீயன்‌ பல்லவாண்டானாகிய 
இராசநாராயண சம்புவராயன்‌ அரண்மனையில்‌ 
திருச்சிற்றம்பலமுடையாருக்கு எதிராக ஒரு இரகசிய கூட்டம்‌ 
நடைபெற்றதை நாம்‌ அறிவோம்‌. அக்கூட்டத்தில்‌ கலந்து 
கொண்டவர்களில்‌ அமரகோன்‌ மட்டுமே திருச்சிற்றம்‌ 
பலமுடையாருக்கு அதரவாகப்‌ பேசியது வாசகர்களுக்கு நினைவு 
இருக்கலாம்‌. 

கருணாகர அமரகோன்‌ திருச்சிற்றம்பலமுடையாருக்கு 
இருபது ஆண்டுகள்‌ இளையவர்‌ இருவரும்‌ நெருங்கிய 
நண்பர்கள்‌. பதவிகளின்‌ பாகுபாடும்‌ வயது பாகுபாடும்‌ 
அவர்களுடைய அன்பிற்கு இடையே நிற்க வில்லை. 
இருவருடைய உள்ளங்களும்‌ பொதுவாக எல்லா 
பிரச்சினைகளிலும்‌ ஒன்றுபட்டே நிற்கும்‌. 


அரசுப்‌ பணிகளில்‌ சில நேரங்களில்‌ பெரும்‌ சிக்கல்‌ வரும்‌. 
குழப்பங்கள்‌ மிகும்‌. சில சமயங்களில்‌ பல்லவராயர்‌ குழம்பிப்‌ 
போவார்‌ அப்பொழுதெல்லாம்‌ அமரகோனுடைய 
ஆலோசனையைத்தான்‌ அவர்‌ நாடுவார்‌. 

அமரகோன்‌ உற்ற நண்பரான பல்லவராயரைப்‌ பார்த்து 
வெகுகாலம்‌ ஆகிவிட்டது. அமரகோனும்‌ தொடர்ந்து பல 
மாதங்கள்‌ படுத்த படுக்கையில்‌ கிடந்தார்‌. தம்முடைய தோழர்‌ 


446 ஜி. ஏ. வடிவேலு 


திருச்சிற்றம்பலமுடையார்‌ படுக்கையில்‌ வீழ்ந்து விட்டதும்‌, 
அவருடைய உயிர்‌ ஊசலாடுவதும்‌ அவர்‌ அறிந்தார்‌. நண்பரைக்‌ 
காண விரும்பினார்‌. அனால்‌ அவருடைய உடல்நிலை பயணம்‌ 
செய்ய அனுமதிக்கவில்லை. 


ஆனால்‌ மனம்‌ கேட்கவில்லை. இறுதியாக அவரை 
ஒருமுறை பார்க்கத்‌ துடித்தார்‌. மருத்துவர்கள்‌ அதற்கு 
அனுமதிக்கவில்லை. அவர்‌ அவர்களுடைய அலோசனையை 
பொருட்படுத்தாது பழையாறைக்குச்‌ செல்வது என முடிவு 
செய்துவிட்டார்‌. 

உற்றவர்கள்‌ உதவியுடன்‌ ஒரு சிவிகையில்‌ அமர்ந்து 
கொண்டு திருவாலங்காட்டிலிருந்து பழையாறைக்குப்‌ 
புறப்பட்டார்‌. எவ்வித இடையூறும்‌ இன்றி மகாமந்திரியாருடைய 
அரண்மனையை வந்து அடைந்தார்‌. 


அமரகோனை திலகம்‌ கண்டாள்‌. அவரை வணங்கினாள்‌. 
கண்மூடிப்‌ படுத்திருந்த தந்தையாரிடம்‌ அவரை கைபிடித்து 
அழைத்துச்‌ சென்றாள்‌. திலகம்‌ குனிந்து தந்தையாருடைய 
காதருகில்‌ அமரகோன்‌ வந்திருக்கிறார்‌ என்ற செய்தியைக்‌ 
கூறினாள்‌. 


இதனைக்‌ கேட்ட பல்லவராயரின்‌ மூடியிருந்த கண்‌ 
இமைகள்‌ திறந்தன. உற்றுப்‌ பார்த்தார்‌. கண்கள்‌ எங்கோ 
பாதாளத்தில்‌ மின்னின. அவர்‌ ஆருயிர்‌ நண்பரை அடையாளம்‌ 
கண்டு கொண்டார்‌. அவர்‌ கரங்களை இறுக்கிப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு கண்ணீர்‌ விட்டார்‌. சென்ற இரண்டு நாட்களாகப்‌ 
பல்லவராயர்‌ பேசும்‌ சக்தியை இழந்துவிட்டிருந்தார்‌. ஆனால்‌ 
நண்பரைக்‌ கண்டவுடன்‌ மீண்டும்‌ பேசத்‌ துவங்கினார்‌. 

அமரகோனே, வந்துவிட்டீர்களா? தங்களைக்‌ கண்ணால்‌ 
கண்டுவிட்டேன்‌. தங்களைக்‌ காணாமல்‌ கண்‌ மூடுகிறேனே என 
துடித்துக்‌ கொண்டு இருந்தேன்‌. என்னுடைய அசையை 
நிறைவேற்றி விட்டீர்கள்‌. அது போதும்‌. நான்‌ விடைபெற 
வேண்டிய நேரம்‌ நெருங்கி விட்டது. ஏழுஏழு பிறவிகளிலும்‌ 
தங்களுடைய நண்பனாகவே பிறக்க இறைவனை வேண்டுகிறேன்‌! 


முதலில்‌ அமரகோனால்‌ பேச இயலவில்லை. கண்ணீர்‌ 
விட்டார்‌. பல்லவராயருடைய கைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
தேம்பித்‌ தேம்பி அழுதார்‌. பின்னர்‌ சமாளித்துக்‌ கொண்டு 
மெதுவாகப்‌ பேசினார்‌: 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 447 


“பல்லவராயரே, உணர்ச்சிவசப்படாதீர்கள்‌. நாம்‌ 
எல்லோரும்‌ என்றாவது ஒரு நாளைக்குப்‌ போக 
வேண்டியவர்களே. ஒருவர்‌ ஒருநாள்‌ முந்தி, மற்றவர்‌ ஒரு நாள்‌ 
பிந்தி. அவ்வளவுதான்‌. என்னைப்‌ பிரிந்து செல்லும்‌ தங்களுக்கே 
இவ்வளவு வேதனை இருந்தால்‌ தங்களைப்‌ பிரிந்து எஞ்சியுள்ள 
காலமெல்லாம்‌ துடிக்கப்‌ போகும்‌ என்‌ மனநிலை 
எப்படியிருக்கும்‌? என்ன செய்வது? எல்லாம்‌ இறைவன்‌ செயல்‌. 
அறுதல்‌ அடையுங்கள்‌. நமசிவாயா என்ற பஞ்சாட்சரத்தை 
ஓதுங்கள்‌. 

அமரகோன்‌ அழுதுகொண்டே அழாதிருக்கும்படி 
பல்லவராயருக்கு ஆறுதல்‌ கூறினார்‌. அதற்கு மறுமொழியாக 
பல்லவராயர்‌ கூறினார்‌: 

அமரகோனே, என்னை தாங்கள்‌ அறிய மாட்டீர்களா? 
நான்‌ மரணத்தைக்‌ கண்டு அஞ்சுபவனா? நாட்டிற்கு என்னால்‌ 
இயன்றதைச்‌ செய்துவிட்டேன்‌. அந்த மன நிறைவு எனக்கு 
என்றைக்கும்‌ உண்டு. அனால்‌ என்னுடைய ஒரே மகள்‌, 
தாயில்லாத பெண்ணுக்கு ஒரு ஏற்பாடு செய்யாமல்‌ விட்டுவிட்டுப்‌ 
போகிறேன்‌. அந்த வேதனைதான்‌ இறுதி நேரத்தில்‌ என்னை 
வாட்டுகிறது. 


'இந்த இறுதி நேரத்திலாவது மகளைப்‌ பற்றி 
நினைத்தீர்களே, அதுபோதும்‌. அந்த பொறுப்பினை அருள்‌ 
கூர்ந்து என்னிடம்‌ விட்டுவிடுங்கள்‌. திலகத்திற்கு தந்தையாக நான்‌ 
இருந்து செய்ய வேண்டியதைச்‌ செய்கிறேன்‌. கவலை வேண்டாம்‌. 
ஆமாம்‌, இவ்வளவு காலமாக அவளுக்கு எந்த வரனையும்‌ 
பார்க்கவில்லையா?” இது அமரகோன்‌ வினா. 


இச்சமயத்தில்‌ அவ்விடத்தில்‌ இருப்பது திலகவதிக்கு 
எப்படியோ இருந்தது. எனவே உள்ளே போய்விட்டாள்‌. 
அமரகோனுக்கு பல்லவராயர்‌ மறுமொழி கூறினார்‌: 


“இல்லை அமரகோனே! அவளுக்கு வரனைத்‌ தேட எனக்கு 
நேரமே கிட்டவில்லை. அனால்‌ தானாகவே ஒரு வரன்‌ வந்து 
முளைத்துவிட்டான்‌. அவன்‌ மிகவும்‌ நல்லவனாகத்தான்‌ 
தென்படுகிறான்‌. சூராதிசூரன்‌. சோழ நாட்டை மட்டுமல்ல, 
என்னுடைய உயிரையே காப்பாற்றியவன்‌ அவன்‌. திலகவதியும்‌ 
அவனை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாள்‌. அவனுடைய நிலையும்‌ 
அதுவே. இருவரும்‌ நல்ல பொறுத்தம்தான்‌. அனால்‌. 

“ஆனால்‌ என்பதற்கு என்ன இருக்கிறது பல்லவராயரே? 
திருமணம்‌ முடிக்க வேண்டியதுதானே? 


448 ஜி. ஏ. வடிவேலு 


'அமரகோனே, அந்த வரன்‌ ஒரு புதிராக இருக்கிறான்‌. தான்‌ 
யார்‌, தன்னுடைய குலம்‌ என்ன என்ற தகவல்களைச்‌ சொல்ல 
அவன்‌ மறுக்கிறான்‌. எவ்வளவோ முயன்று பார்த்தேன்‌. 
அவனிடமிருந்து எந்த தகவலும்‌ அறிய முடியவில்லை. அத்தகைய 
ஊர்‌ பேர்‌ தெரியாதவனுக்கு என்னுடைய ஓரே புதல்வியை 
மணமுடிக்க என்னுடைய மனது ஒப்பவில்லை. என்ன செய்வேன்‌? 
ஆமாம்‌, அதிருக்கட்டும்‌. தங்களுடைய இளவல்கூட இப்பொழுது 
திருமண வயதை எட்டியிருப்பானே, அவன்‌ நலமாக 
இருக்கிறானா, அமரா? 


பல்லவராயர்‌ கேட்டதின்‌ உட்பொருளை அமரகோன்‌ 
உணராது இல்லை. அவர்‌ வினா தொடுத்த உடனே அவர்‌ முகம்‌ 
வாடிவிட்டது. மெளனமானார்‌. அந்த மெளனத்தை 
பல்லவராயரே கலைத்தார்‌. 


“என்ன அமரகோனே, என்னுடைய வினாவிற்கு 
விடையில்லையே?' 


“பல்லவராயரே, என்னுடைய இளவலைப்‌ பற்றியா 
கேட்கிறீர்கள்‌? அது ஒரு சோகக்‌ கதை. இந்நேரத்தில்‌ அதனைப்‌ 
பற்றி பேசுவது தேவையா?” 

இச்சொற்களைக்‌ கூறிய அமரகோன்‌ மெளனமானார்‌. 
அவருடைய பேச்சு பல்லவராயருக்கு பதட்டமளித்தது. அவனுக்கு 
என்ன நேர்ந்ததோ என அஞ்சினார்‌. எனவே கேட்டார்‌: 


என்ன அமரா, தங்களுடைய இளவலுக்கு என்ன நேர்ந்தது? 
ஏன்‌ அவனைப்‌ பற்றி எதுவும்‌ சொல்ல மறுக்கிறீர்கள்‌?” 


அமரகோன்‌ மெதுவாகத்‌ தலையைத்‌ தூக்கி பல்லவ 
ராயரைப்‌ பார்த்தார்‌. அவருடைய கண்கள்‌ அமர கோனுடைய 
முகத்தையே உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டு இருந்தன. அமரகோன்‌ 
மறுமொழி கூறினார்‌: 

“அமைச்சர்‌ தலைவரே, மறுமொழி சொல்லத்தான்‌ 
வேண்டுமா? சொல்கிறேன்‌. என்னைப்‌ படுக்கையில்‌ தள்ளிய 
கவலையே. 

வார்த்தையை முடிக்கவில்லை. அவருக்கு பின்புறம்‌ ஏதோ 
அரவம்‌ கேட்டது. பல்லவராயருடைய படுக்கையின்‌ அருகில்‌ 


இருந்த ஆசனத்தில்‌ அமர்ந்திருந்த அமரகோன்‌ பின்புறம்‌ 
திரும்பிப்‌ பார்த்தார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 449 


அரண்மனைத்‌ தலைமை மருத்துவர்‌ உள்ளே வந்து 
கொண்டு இருந்தார்‌. அவருக்குப்‌ பின்னர்‌ வேதம்‌ நடந்து வந்து 
கொண்டு இருந்தான்‌. அவனுடைய வலது கரத்தில்‌ 
மருந்துப்பெட்டி இருந்தது. 

கருணாகர அமரகோளன்‌ முதலில்‌ மருத்துவரைப்‌ பார்த்தார்‌. 
பின்னர்‌ மருத்துவருக்குப்‌ பின்னர்‌ வந்த வேதத்தைப்‌ 
பார்த்துவிட்டார்‌. திடுக்கிட்டார்‌. தன்னை மறந்தார்‌. தன்னுடைய 
நோயை மறந்தார்‌. பலவீனத்தை மறந்தார்‌. அப்படியே எழுந்து 
ஓடினார்‌. வந்து கொண்டு இருந்த வேதத்தை இறுகக்‌ கட்டிப்‌ 
பிடித்துக்‌ கொண்டார்‌. அவருடைய இரு கண்களிலும்‌ நீர்‌ திறந்து 
விடப்பட்ட மடையாகக்‌ கொட்டின. தேம்பித்‌ தேம்பி அழுது 
கொண்டே கேட்டார்‌: 


“தம்பி, வேதவனம்‌! நீ இங்குதான்‌ இருக்கிறாயா? என்ன 
காரியம்‌ செய்துவிட்டாயப்பா! நான்‌ ஓர்‌ அறிவிலி. ஏதோ 
மதிகெட்டு உன்னைக்‌ கடுமையாக பேசிவிட்டேன்‌. அதற்காக 
வீட்டைவிட்டு ஓடலாமா? எனக்கு இத்தகைய கடும்‌ தண்டனை 
கொடுக்கலாமா? என்னை நோயாளி ஆக்கிப்‌ படுக்கையில்‌ 
தள்ளலாமா?” 


அமரகோன்‌ கண்ணீர்‌ மல்க ஒரே மூச்சில்‌ பல வினாக்கள்‌ 
வேதவனத்தைத்‌ திணற அடித்தன. அமரகோன்‌ அவனுடைய 
தோள்‌ மீது வலது கரத்தைப்‌ போட்டுக்‌ கொண்டார்‌. அப்படியே 
அவனை இறுக்கி அணைத்துக்‌ கொண்டார்‌. அதே நிலையில்‌ 
அவனை அணைத்துக்‌ கொண்டே நடந்து மகாமந்திரியாரின்‌ 
படுக்கையின்‌ அருகில்‌ வந்தார்‌. ஒன்றுமே புரியாமல்‌ இதனைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு இருந்த பல்லவராயரிடம்‌ அமரகோன்‌ 
கூறினார்‌: 


மகா மந்திரியாரே, நான்‌ தங்களைக்‌ காண வந்த நேரம்‌ 
நல்ல நேரம்‌. எனக்குப்‌ புத்துயிர்‌ வந்துவிட்டது. காணாமல்‌ போன 
என்னுடைய உயிர்த்தம்பி கிடைத்துவிட்டான்‌. இவன்‌ என்னிடம்‌ 
கோபித்துக்‌ கொண்டு எங்கோ ஓடிவிட்டான்‌. இவனைத்‌ தேடாத 
இடம்‌ இல்லை. இவனுக்காக கும்பிடாத தெய்வமில்லை. எங்கு 
தேடினும்‌ கிடைக்கவில்லை. உயிரோடு இருக்கிறானா, இல்லையா 
என்ற ஐயம்‌ வந்துவிட்டது. இவனுக்காகவே துடித்தேன்‌. 
நாட்கணக்கில்‌ அன்ன அகாரம்‌ அற்று பட்டினி கிடந்தேன்‌. 
உடல்‌ உபாதைகளும்‌, உள்ள உபாதைகளும்‌ என்னைப்‌ 
படுக்கையில்‌ தள்ளிவிட்டன. 


450 ஜி. ஏ. வடிவேலு 


“இன்று என்னுடைய தம்பி கிடைத்துவிட்டான்‌. 
என்னுடைய உயிர்‌ கிடைத்துவிட்டான்‌. இனி எனக்கு 
நோயில்லை. நான்‌ வலிவு பெற்றுவிட்டேன்‌. காலனை காலால்‌ 
உதைத்துத்‌ துரத்துவேன்‌. 

பலமான குரலில்‌ மகிழ்வு பொங்க அமரகோன்‌ பேசினார்‌. 
ஆடினார்‌; ஆனந்தக்‌ கூத்தாடினார்‌ பல்லவ ராயரையும்‌, 
வேதவனத்தையும்‌ இரு கரங்களில்‌ அணைத்துக்‌ கொண்டார்‌. 


நண்பனுடைய மகிழ்ச்சியைக்‌ கண்ட பல்லவராயர்‌ 
பூரித்துவிட்டார்‌. புதுதெம்பு பெற்றார்‌. அவருடைய முகத்திலே 
ஆனந்தம்‌ ஆட்டம்‌ போட்டது. யாருடைய உதவியும்‌ இல்லாமல்‌ 
தாமாகவே படுக்கையில்‌ நிமிர்ந்து அமர்ந்துவிட்டார்‌. அவருடைய 
முகம்‌ கம்பீரமாக மலர்ந்து விட்டது. கண்களில்‌ ஒளி 
சுடர்விட்டது. உயிர்‌ ஊசலாடும்‌ நிலையில்‌ இருந்த இரு கிழங்கள்‌ 
எழுப்பிய மகிழ்வு ஒலி உள்ளே இருந்த திலகவதிக்கு தெளிவாகக்‌ 
கேட்டது. அவளும்‌ பரபரப்பு அடைந்தாள்‌. அங்கு வந்து ஒதுங்கி 
நின்றுகொண்டு நடப்பதைக்‌ கவனித்தாள்‌. 

'வேதவனம்‌, என்னுடைய அருகில்‌ வா மகனே. நீ 
அமரகோன்‌ உடன்பிறந்த தம்பியா? ஏன்‌ இதனை சொல்ல 
மறுத்தாய்‌ அப்பா? 

பரிவோடு வேதத்தைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌ பல்லவராயர்‌. 
அவனை ஒரு கரத்தாலும்‌, அமரகோனை மறு கரத்தாலும்‌ 
பிடித்துக்‌ கொண்டார்‌. வேதத்தின்‌ முகத்தையே உற்றுப்‌ 
பார்த்தவண்ணம்‌ இருந்தார்‌. வேதம்‌ பல்லவராயரைப்‌ பார்த்துக்‌ 
கூறினான்‌: 


“மகாமந்திரியாரே, நான்‌ முன்கோபக்காரன்‌. அறிவு 
இழந்துவிட்டேன்‌. என்னை ஆளாக்கிய அன்பு தெய்வமான என்‌ 
அண்ணனிடம்‌ கோபித்துக்‌ கொண்டேன்‌. வீட்டை விட்டு 
வெளியேறி விட்டேன்‌. எனக்கே தெரியாமல்‌ சிவிகை சூழ்ச்சியில்‌ 
மாட்டிவிடப்பட்டேன்‌. ஒரு தவறும்‌ செய்யாமல்‌ குற்றவாளி என 
பட்டம்‌ சூட்டப்பட்டு விட்டேன்‌. இந்த நிலையில்‌ என்னுடைய 
குலத்தின்‌ பெயரும்‌, அன்பு அண்ணாரின்‌ பெயரும்‌ சொல்லி 
அவருக்கு இழுக்கு தேடித்தர அடியேன்‌ விரும்பவில்லை. 
அதனால்தான்‌ தாங்கள்‌ எவ்வளவோ வற்புறுத்தியபோதும்‌ 
என்னைப்‌ பற்றி எதுவும்‌ சொல்ல மறுத்துவிட்டேன்‌. அதற்காக 
என்னை மன்னித்து அருளுங்கள்‌ மகாபிரபு? 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 451 


வேதம்‌ பல்லவராயருடைய பாதங்களைத்‌ தொட்டு 
வணங்கினான்‌. அவனுடைய கண்ணீர்‌ அப்பெரியாரின்‌ 
பாதங்களை நனைத்தது. 


பல்லவராயர்‌ வேதவனத்தை இறுக்கிப்‌ பிடித்துக்‌ 
கொண்டார்‌. அமரகோனைப்‌ பார்த்துப்‌ பேசினார்‌: 


அமரகோனே, எனக்கு ஒரு விந்தை செய்து காட்டினீர்கள்‌. 
நானும்‌ பதிலுக்குக்‌ காட்டப்‌ போகிறேன்‌. மகிழ்ச்சியால்‌ இதயம்‌ 
வெடித்துவிடப்‌ போகிறது. எச்சரிக்கை” 


'பல்லவராயரே, பீடிகை பலமாக இருக்கிறதே? 


ஆம்‌, பலமான பீடிகைதான்‌. செயலும்‌ பலமானதுதான்‌. 
சற்று முன்னர்‌ நான்‌ குறிப்பிட்டேனே, என்னுடைய உயிரையும்‌, 
சோழநாட்டையும்‌ காத்த ஒரு மாவீரனைப்‌ பற்றி, 
நினைவிருக்கிறதா? 


அம்‌. நினைவிருக்கிறது. அதற்கு இப்பொழுது என்ன?” 
'அமரகோனே, அந்த வீராதி வீரன்‌ வேறு யாரும்‌ இல்லை. 
தங்களுடைய அன்பு இளவல்‌ வேதவனம்தான்‌.' 


இதனைக்‌ கேட்ட அமரகோன்‌ அடைந்த மகிழ்ச்சிக்கு 
அளவேயில்லை. பூரிப்பால்‌ திக்குமுக்காடி. விட்டார்‌. 


“அப்படியா! தாங்கள்‌ கூறுவது நம்ப இயலவில்லை 
பல்லவராயரே! பொய்‌ அறியாத தங்களுடைய திருவாயில்‌ 
இருந்து இச்செய்தி வருவதால்‌ நம்புகிறேன்‌. என்னுடைய மனம்‌ 
எல்லையில்லா பூரிப்பு அடைகிறது. இது எங்களுடைய குலம்‌ 
செய்த தவப்பயன்‌ சம்பந்தியாரே! கொஞ்சநேரத்திற்கு முன்னர்‌ 
இவனுடைய வீரதீரங்களைப்‌ பற்றி மட்டும்‌ குறிப்பிடவில்லை. 
மற்றொன்றையும்‌ குறிப்பிட்டீர்கள்‌. இவ்வளவு விரைவில்‌ அதனை 
மறந்து விடவில்லையென்று நினைக்கிறேன்‌ 


அமரகோன்‌ சிரித்துக்‌ கொண்டே கூறினார்‌ அவர்‌ 
கூறியதின்‌ பொருளைப்‌ புரிந்துகொண்ட திருச்சிற்றம்பலம்‌ 
கலகலவென வாய்விட்டுச்‌ சிரித்தார்‌. அந்த அரண்மனையில்‌ 
சிரிப்பொலி கேட்டு எவ்வளவோ காலம்‌ ஆகிவிட்டிருந்தது. 
இப்பொழுது அந்த ஒலியைக்‌ கேட்டு வெளியில்‌ காத்திருந்த 
மருத்துவர்களும்‌, மற்றவர்களும்‌ உள்ளே ஓடி வந்தார்கள்‌. 


அந்த இன்பநாதம்‌ அங்கிருந்த அத்தனைபேர்‌ தலைகளின்‌ 
மீதும்‌ மலர்களை வாரிக்‌ கொட்டியதுபோல இருந்தது. உடல்‌ 


452 ஜி. ஏ. வடிவேலு 


சிலிர்க்க, உள்ளம்‌ பூரிக்க பல்லவராயரை பார்த்துக்‌ கொண்டே 
நின்றார்கள்‌. பல்லவராயர்‌ கம்பீரமாக உரத்த குரலில்‌ பேசினார்‌: 


'மறக்கவில்லை சம்பந்தி! நான்‌ மறந்தாலும்‌ என்னுடைய 
திலகம்‌ என்னை விட்டிவிடுவாளா!' 


சிரித்துக்‌ கொண்டே கூறிய பல்லராயர்‌ திலகத்தைப்‌ 
பார்த்தார்‌ அப்பொழுது அவள்‌ அங்குதான்‌ இருந்தாள்‌. 
தந்தையார்‌ படுக்கையில்‌ தாமாக அமர்ந்ததைப்‌ பார்த்தாள்‌. அவர்‌ 
பேசியதை மகிழ்வோடு. கேட்டுக்‌ கொண்டு இருந்தாள்‌. 
இப்பொழுது இரு மூத்த நண்பர்கள்‌ பேச்சு அவளைச்‌ சுற்றி 
வட்டமிடவே அவளுக்கு வெட்கம்‌ பிடுங்கித்‌ தின்றது. அகம்‌ 
குளிர, முகம்‌ மலர அவள்‌ உள்ளே ஓடிவிட்டாள்‌. 


மகாமந்திரியார்‌ உடல்நலம்‌ பெற்றுவிட்டார்‌; இனி 
உயிருக்கு பயமில்லை என்ற பேச்சு சிறிது நேரத்தில்‌ அரண்மனை 
எங்கும்‌ அடிபட்டது. நகரெங்கும்‌ பரவி விட்டது. இத்தகைய 
இனிய செய்தி கேட்ட பிரமுகர்கள்‌ அனைவரும்‌ மகாமந்திரியார்‌ 
மாளிகையை நோக்கி பறந்து வந்தார்கள்‌. 


மகாமந்திரியார்‌ உடல்நிலை தேறிவிட்டது என்ற செய்தி 
சோழபூபதி இராசாதிராசனுக்கும்‌ எட்டியது. அவர்‌ மனம்‌ 
மகிழ்ச்சியால்‌ நிரம்பியது. அவரும்‌ பல்லவராயரைப்‌ பார்க்க 
விரைந்து வந்தார்‌. சிற்றரசர்களும்‌ அப்படியே. 

அரச அரண்மனையில்‌ ஒரு மூலையில்‌ படுத்துக்‌ கிடந்த 
பழுத்த பழமான அம்மங்கையாழ்வாரும்‌ இச்செய்தியை 
அறிந்தார்‌. அனைத்தும்‌ துறந்த அந்த துறவியாரின்‌ உள்ளமும்‌ 
துள்ளியது. தம்மை யாரும்‌ தாங்கி பிடிக்காமலேயே தள்ளாடிக்‌ 
கொண்டு நடந்து வந்து சேர்ந்தார்‌. 


அப்பொழுது திருச்சிற்றம்பலமுடையார்‌ நீட்டிப்‌ 
படுத்திருந்தார்‌. அவருடைய நேத்திரங்கள்‌ மூடிக்‌ கிடந்தன. 
முகத்தில்‌ என்றுமே தென்படாத தெய்வீகப்‌ பொலிவு வீசியது. 
அவருடைய வாய்‌ மெதுவாக, ஆனால்‌ கெளிவாக 
ஒட்டக்கூத்தரின்‌ உத்திர ராமாயண பாடலை முனகியது. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 453 


“எந்தாய்‌ போற்றி, ஏறேறும்‌ இறைவா போற்றி, 
ஏழுலகும்‌ 
தந்தாய்‌ போற்றி, அணி கொன்றைத்‌ தாராய்‌ 
போற்றி, சகமுற்றிய 
வந்தாய்‌ போற்றி, வஞ்சகர்‌ முன்‌ வாராய்‌ போற்றி, 
மலரோனும்‌ 
செந்தாமரைக்‌ கண்‌ திருமாலும்‌ ஆனாய்‌ போற்றி, 
சிவாபேோற்றி!' 


திருச்சிற்றம்பலத்திற்கு வலதுபுறம்‌ ஒரு ஆசனத்தில்‌ 
அம்மங்கையாழ்வார்‌ அமர்ந்திருக்கிறார்‌. அடுத்து அமரகோன்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. இடதுபுறம்‌ மன்னர்‌ இராசாதிராசர்‌ நிற்கிறார்‌. 

துதிபாடல்‌ முற்றுப்‌ பெற்றது. திருச்சிற்றம்பலம்‌ கண்களைத்‌ 
திறந்தார்‌. மூதாட்டி அம்மங்கையாழ்வாரைப்‌ பார்த்த உடனேயே 
மனம்‌ நெகிழ்ந்துவிட்டார்‌. அவருடைய கரத்தைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு கூறினார்‌: 


“தாயே, இந்த எளியவனுக்கு விடை கொடுங்கள்‌ 
தங்களுடைய பாதகமலங்களைத்‌ தொட்டு வணங்க சக்தி 
அற்றவனாகிவிட்டேன்‌. நான்‌ நற்கதி பெற அருள்‌ புரியுங்கள்‌ 
அம்மா. 


அம்மங்கையாழ்வார்‌ மனம்‌ நெகிழ்ந்தார்‌. தம்முடைய 
கரங்களை விடுவித்துக்‌ கொண்டார்‌. பல்லவராயரைப்‌ பார்த்து 
அருள்‌ நோக்கு நோக்கினார்‌. தம்முடைய வலது கரத்தால்‌ 
அவருடைய தலையை தடவிக்‌ கொண்டே கூறினார்‌: 


'பல்லவராயரே! நாங்கள்‌ விடைகொடுத்தாலும்‌ தாங்கள்‌ 
போகமாட்டீர்கள்‌. தங்களுடைய பூதவுடல்‌ மண்‌ ஆகலாம்‌. 
அனால்‌ தங்களுடைய பரிசுத்தமான அவி என்றென்றும்‌ இந்த 
சோழநாட்டைச்‌ சுற்றிக்‌ கொண்டே இருக்கும்‌. இப்புண்ணிய 
பூமியில்‌ பிறவி எடுக்கும்‌ ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சிலும்‌, 
மூச்சிலும்‌ அது கலந்து இருக்கும்‌. தாங்கள்‌ தமிழக வரலாற்றில்‌ 
பேரிடம்‌ பெற்று என்றென்றும்‌ இறவாது வாழ்வீர்கள்‌. 

அனால்‌, நான்‌ பாவம்‌ செய்தவள்‌. தாங்கள்தான்‌ எனக்கு 
விடைகொடுத்து அனுப்பவேண்டியது முறை. ஆனால்‌ நான்‌ 
தங்களை அனுப்பும்‌ துர்ப்பாக்கிய நிலையில்‌ இருக்கிறேன்‌. இந்த 
பாவாத்மா சாந்திபெறும்‌ நாள்‌ என்றோ! 


454 ஜி. ஏ. வடிவேலு 


இவ்வார்த்தைகளைக்‌ கூறும்போது அம்மங்கை யாழ்வாரின்‌ 
கண்களில்‌ நீர்‌ கலங்கிவிட்டது. அப்பால்‌ நகர்ந்து சற்று 
தொலைவில்‌ இருந்த ஆசனத்தில்‌ சாய்ந்து கொண்டார்‌. 

அடுத்தாகப்‌ பல்லவராயர்‌ தமது உயிர்ப்‌ புதல்வி 
திலகவதியையும்‌, வேதவனத்தையும்‌ அருகில்‌ அழைத்தார்‌. இருவர்‌ 
கரங்களையும்‌ ஒன்று சேர்த்து வைத்துக்‌ கொண்டார்‌. பேசினார்‌: 

நீங்கள்‌ நீடுழி வாழ்க! உங்களால்‌ சோழ வளநாடு சிறப்பு 
எய்தட்டும்‌.' இச்சொற்களைக்‌ கூறியவுடன்‌ அவர்களுடைய 
கரங்களை விடுவித்தார்‌. பின்னர்‌ தம்மைச்‌ சூழ்ந்திருந்த 
அனைவரின்‌ மீதும்‌ பார்வையை ஓட்டினார்‌. மீண்டும்‌ பேச்சைத்‌ 
தொடர்ந்தார்‌: 


'சோழமண்டல பூபதி, குறுநில மன்னர்களே! என்னுடைய 
கடைசி வேண்டுகோள்‌ இதுதான்‌. என்னுடைய எதிர்கால 
நேத்திரங்கள்‌ தெளிவாகத்‌ தெரிகின்றன. இந்த மாவீரன்‌ 
வேதவனத்தால்‌ சோழ நாட்டின்‌ சிறப்பு உச்சியை அடையும்‌. 
இவன்‌ சோழ நாட்டு வரலாற்றில்‌ சிறப்புமிக்க இடத்தைப்‌ 
பெறுவான்‌. 


எனவே இவனை என்னுடைய வாரிசாக நியமிக்கிறேன்‌. 
இந்த புகழ்‌ படைத்த பரந்த சோழ வள நாட்டின்‌ 
முதலமைச்சராகவும்‌, சேனாபதியாகவும்‌ நியமிக்கிறேன்‌. இதனை 
ஏற்று அருளுமாறு உங்கள்‌ அனைவரையும்‌ இறைஞ்சுகிறேன்‌. 

அங்கிருந்த அனைவரும்‌ மன்னர்‌ முகத்தைப்‌ பார்த்தார்கள்‌. 
மன்னர்‌ யாதொரு தயக்கமும்‌ இன்றிப்‌ பேசினார்‌: 

ஐயா, தங்களுடைய அவல்‌ எங்களுக்கு ஆணை. தங்கள்‌ 
சித்தம்‌ சோழ நாட்டின்‌ பாக்கியம்‌. பணிவோடு கூறிய மன்னர்‌ 
பல்லவராயரைப்‌ பார்த்தார்‌. 


“இனி வேதவனம்‌ எங்களுடைய அமைச்சர்‌ தலைவர்‌, 
அவரே எங்களடைய சேனாபதி! எல்லா குறுநில மன்னர்களும்‌ 
ஒரே குரலில்‌ முழங்கினார்கள்‌. 


ஆம்‌, தொண்டை மண்டலத்தில்‌ உள்ள பழையனூர்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்த திருவாலங்காட்டில்‌ பிறந்த வேதவன 
முடையான்‌ அம்மையப்பனான அண்ணன்‌ பல்லவராயன்‌ என்ற 
சிறப்புப்‌ பெயரோடு சோழ மண்டலத்தின்‌ அமைச்சர்‌ 
தலைவராகவும்‌, சேனாபதியாகவும்‌ நியமிக்கப்‌ பட்டுவிட்டான்‌. 
அவன்‌ தமிழக வரலாற்றில்‌ மகோன்னதமான இடமும்‌ 
பெற்றுவிட்டான்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 455 


பின்னார்‌ நடக்கக்‌ கூடாதது நடந்துவிட்டது. காத்திருந்த 
எமதர்மன்‌ தன்னுடைய கடமையைச்‌ செய்து முடித்துவிட்டான்‌. 


சோழ மண்டலத்திற்கு நிழல்‌ கொடுத்த ஆலமரம்‌ 
சாய்ந்துவிட்டது. தன்னுடைய அறிவாலும்‌, ஆற்றலாலும்‌, 
அறநெறியாலும்‌ சோழநாட்டின்‌ சிறப்பை விந்தியத்தின்‌ உச்சியில்‌ 
ஏற்றி வைத்த அந்த சிவநேச செல்வரின்‌ கண்கள்‌ நிரந்தரமாக 
மூடி.விட்டன. 


நின்றாலும்‌, இருந்தாலும்‌, கிடந்தாலும்‌, நடந்தாலும்‌, 
மென்றாலும்‌, துயின்றாலும்‌, விழித்தாலும்‌, இமைத்தாலும்‌ 
மன்றாடும்‌ மலர்ப்பாதம்‌ ஒருகாலும்‌ மறவாது குன்றாத 
உணர்வுடைய அந்த குணமிக்கத்‌ தொண்டர்‌ சிற்றம்பலம்‌ 
தம்முடைய பிறவியின்‌ நோக்கத்தை பூர்த்தி செய்துவிட்டு 
தொண்டர்‌ நாதனின்‌ தாள்‌ சேர்ந்துவிட்டார்‌! 


இது நடைபெற்றது கி.பி. 1171 ஆம்‌ அண்டு. 


சீவல்லபன்‌ சிறை தப்பினான்‌ 


திருச்சிற்றம்பலமுடையார்‌ சிவபதம்‌ எய்தி விட்டார்‌. 
வேதனைமிக்க இச்செய்தி நாடு நகரமெங்கும்‌ காட்டுத்‌ த போலப்‌ 
பரவிவிட்டது. சோகச்‌ செய்தி மக்களின்‌ காதில்‌ தீயாகப்‌ பாய்ந்தது. 
மக்கள்‌ துடிதுடித்தார்கள்‌. சோழ நாட்டிற்கு நிழல்‌ கொடுத்த 
ஆலமரம்‌ சாய்ந்துவிட்டது என்று சோர்ந்து புலம்பினார்கள்‌. 

திலகவதி மூர்ச்சையடைந்தாள்‌ மருத்துவர்கள்‌ 
பெரும்பாடுபட்டு அவளுடைய மூர்ச்சையைத்‌ தெளிவித்‌ தார்கள்‌. 
ஆயினும்‌ அவள்‌ உணர்வுகள்‌ மரத்து படுத்த 
படுக்கையாகிவிட்டாள்‌. வேதவனம்‌ நிலைகலங்கி துடித்ததில்‌ 
வியப்பில்லை. ஆனால்‌ அனைத்தும்‌ அறிந்த சோழ மாதா 
அம்மங்கை தேவியார்‌ கூட சோர்ந்து விட்டார்‌. மன்னர்‌ பட்ட 
பாட்டை சொல்லவே வேண்டிய தில்லை. அன்றுதான்‌ அவர்‌ 
முதன்‌ முதலாக அரசுபாரம்‌ தம்மை அழுத்துவதாக உணர்ந்தார்‌. 
கண்ணைக்‌ கட்டி விடப்பட்ட அனாதையானார்‌ அவர்‌. 


பல்லவராயர்‌ உடல்‌ தக்க மரியாதைகளுடன்‌ அவருடைய 
அவதார பூமியான குளத்தூருக்கு கொண்டு போகப்பட்டது. 
அங்கு அவர்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. மாமன்னரும்‌ மற்ற 
முக்கியமான அனைவரும்‌ சடலத்துடன்‌ குளத்தூருக்குச்‌ 
சென்றார்கள்‌. இறுதிச்‌ சடங்குகளில்‌ கலந்து கொண்டார்கள்‌. 


மன்னர்‌, பல்லவராயர்‌ பெயரில்‌ பல தான தருமங்களைச்‌ 
செய்தார்‌. அவருடைய புனிதப்‌ பெயர்‌ நிலைக்க அவர்‌ பெயரில்‌ 
பல கோயில்களுக்கு நிவந்தங்கள்‌ வழங்கினார்‌. 

பல்லவராயருடைய அவதார பூமியான குளத்தூருக்கு 
பல்லவராயருடைய பெயரில்‌ 'பல்லவராயன்‌ பேட்டை' என்று 


புதிய நாமம்‌ சூட்டினார்‌. இன்று மயிலாடுதுறைக்கு அருகில்‌ 
உள்ள சிற்றூராகத்‌ திகழும்‌ பல்லவராயன்‌ பேட்டையே அது! 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 457 


நாடெங்கும்‌ கொடிக்‌ கம்பங்களில்‌ புலிக்‌ கொடிகள்‌ 
தாழ்ந்து பறந்தன. இருவாரங்கள்‌ துக்கம்‌ கடைபிடிக்கப்‌ பட்டது. 


துக்கம்‌ கடைபிடிக்கப்பட்ட காலம்‌ முடிவுற்றது. அடுத்த 
நாள்‌ அரண்மனையில்‌ அனைத்து சிற்றரசர்களும்‌, நாடு காவல்‌ 
அதிகாரிகளும்‌ மற்ற எல்லா பிரமுகர்களும்‌ கூடியிருந்தார்கள்‌. 


இவர்கள்‌ அனைவரையும்‌ மன்னர்தான்‌ கூட்டியிருந்தார்‌. 
அனால்‌ அக்கூட்டம்‌ கூட்டப்பட்ட தின்‌ நோக்கம்‌ மன்னருக்குக்‌ 
கூடத்‌ தெரியாது. கருணாகர அமரகோன்‌ அத்தகையதோர்‌ 
கூட்டம்‌ கூட்டுமாறுக மன்னரை வேண்டினார்‌. அவருடைய 
வேண்டுகோளுக்கு இணங்க மன்னர்‌ கூட்டியிருந்தார்‌. 


கூட்டத்தின்‌ துவக்கத்தில்‌ சோழநாடு பெற்ற 
பேரிழப்பிற்காக மன்னர்‌ தம்முடைய வேதனையைத்‌ தெரிவித்துக்‌ 
கொண்டார்‌. அனைவரும்‌ அவருடைய உரையைக்‌ கேட்டு 
உருகிவிட்டார்கள்‌ பயபக்தியுடன்‌ இரங்கல்‌ தீர்மானம்‌ 
நிறைவேற்றினார்கள்‌. 


அதன்‌ பின்னர்‌ கருணாகர அமரகோன்‌ எழுந்து பணிவுடன்‌ 
நின்றார்‌. அனைவருக்கும்‌ வணக்கம்‌ செலுத்திவிட்டுப்‌ பேசினார்‌: 


‘சோழ மண்டலத்து மாமன்னரே! சோழ அரசின்‌ 
தூண்களாக விளங்கும்‌ எனதருமை சகாக்களே! உங்கள்‌ 
அனைவருக்கும்‌ என்னுடைய பணிவான வணக்கத்தைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. என்னுடைய வேண்டுகோளின்‌ படி 
இக்கூட்டத்தைக்‌ கூட்டிய நம்முடைய மன்னருக்கும்‌, வருகை தந்த 
உங்கள்‌ அனைவருக்கும்‌ என்னுடைய நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


நான்‌ இங்கு ஓர்‌ சொற்பொழிவு நடத்த எழுந்து 
நிற்கவில்லை. மாமன்னரிடமும்‌ உங்களிடமும்‌ ஓர்‌ வேண்டுகோள்‌ 
விடுக்கவே நிற்கிறேன்‌. அதனை ஏற்றருள வேண்டுகிறேன்‌. 


“இந்தப்‌ பொன்னி வளநாட்டில்‌ பல வீராதி வீரர்கள்‌ உண்டு. 
சூராதிசூரர்கள்‌ உண்டு. களம்பல கண்ட பெரியவர்கள்‌ உண்டு. 
அறிவும்‌, ஆற்றலும்‌, அனுபவமும்‌ மிக்க மேதைகள்‌ பலர்‌ உண்டு. 
இவற்றையெல்லாம்‌ நான்‌ மனப்பூர்வமாக அறிவேன்‌. அத்தகைய 
அற்றல்மிக்க மேதைகளில்‌ ஒருவரை திருச்சிற்றம்பல 
முடையாருக்குப்‌ பின்னர்‌ இச்சோழ மண்டலத்தின்‌ அமைச்சர்‌ 
தலைவராகவும்‌, சேனாபதியாகவும்‌ நியமிப்பதே முறையாகும்‌. 


458 ஜி. ஏ. வடிவேலு 


அமரகோன்‌ பேசும்போதே நித்த வினோத சம்புவராயர்‌ 
இடைமறித்தார்‌. எழுந்து நின்று பேசத்‌ துவங்கினார்‌. 

“மகாமந்திரியார்‌ நியமனமும்‌, சேனாபதி நியமனமும்‌ 
முடிந்துவிட்ட பிரச்சினை. அவற்றை மீண்டும்‌ எழுப்புவது 
தேவைதானா? 


அம்‌. அது தேவை என்பதுதான்‌ என்னுடைய உறுதியான 
கருத்து இது அமரகோன்‌. 

“அப்படியாயின்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ செய்த நியமனம்‌ 
தவறானது என்கிறீர்களா?” வேகத்தோடு கேட்டார்‌ இராசேந்திர 
சோழ பல்லவாதித்தர்‌. 


“அருள்கூர்ந்து பொறுத்தருள வேண்டும்‌. திருச்‌ 
சிற்றம்பலமுடையாரை விமர்சிக்கும்‌ தகுதி எனக்கில்லை. அனால்‌ 
நோய்வாய்ப்பட்டு படுக்கையில்‌ இருந்த அப்பெரியார்‌ தம்முடைய 
மனநிலைக்கும்‌, சூழ்நிலைக்கும்‌ ஏற்ப முடிவு செய்திருக்கலாம்‌. 
நாம்‌ அதனை மாற்றி அமைப்பதில்‌ தவறு இல்லை. இதனால்‌ 
அவர்‌ மீது நமக்கு மரியாதை இல்லையென்று அகாது. இச்செயல்‌ 
எந்த விதத்திலும்‌ அவருடைய சிறப்பை குறைப்பதாகாது.' 
இவ்வாறு வாதாடினார்‌ அமரகோன்‌. 

'இதனைப்‌ பொ அத்து வேதவனமுடையாருடைய கருத்து 
என்னவோ? இது நித்த வினோத சம்புவராயருடைய வினா. 


வேதவனம்‌ எழுந்து நின்றார்‌. இரு கரங்களையும்‌ கூப்பி 
பணிவோடு அனைவரையும்‌ வணங்கினார்‌. பின்னர்‌ பேசினார்‌: 


சோழ பூபதி அவர்களே, பெரியோர்களே! என்னுடைய 
தமையனார்‌ குறிப்பிட்ட ஓவ்வொரு சொல்லையும்‌ அப்படியே 
நான்‌ ஆமோதிக்கிறேன்‌. என்‌ கருத்தும்‌ அதுவே. அருள்கூர்ந்து 
அறிவிலும்‌, ஆற்றலிலும்‌ மிக்க பெரியவர்‌ யாரையாவது 
அப்பெரும்‌ பொறுப்புகளுக்கு நியமிக்க வேண்டுகிறேன்‌. நான்‌ 
அனுபவமும்‌, ஆற்றலும்‌ அற்ற சிறியவன்‌ அப்பொறுப்புகளுக்கு 
நீங்கள்‌ யாரை நியமித்தாலும்‌ அவர்‌ கீழ்‌ மனப்பூர்வமாகப்‌ 
பணிபுரிய காத்துக்‌ கிடக்கிறேன்‌. மாமன்னரே, பெரியீர்‌! அருள்‌ 
புரியுங்கள்‌ ' வேதவனம்‌ அனைவரையும்‌ கையெடுத்துக்‌ 
கும்பிட்டார்‌. 

இராசாதிராசர்‌ ஏதோ சொல்ல விரும்பினார்‌. அனால்‌ 
மற்றவர்கள்‌ பேசட்டும்‌ என தன்னுடைய உணர்வுகளை அடக்கிக்‌ 
கொண்டார்‌. சபையைப்‌ பார்த்தார்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 459 


'திருச்சிற்றம்பலமுடையாரை விமர்சிக்கும்‌ தகுதி எனக்கு 
இல்லை. எனவே அவரை நான்‌ விமர்சிப்பதாக யாரும்‌ கருத 
வேண்டாம்‌. அந்தப்‌ பெரியவர்‌ எத்தகைய தீர்க்கதரிசி என்பதை 
இப்பொழுது காண்கிறோம்‌. வேதவனமுடையார்‌ இப்பொழுது 
கூறிய வார்த்தைகள்‌ நமக்கு நினைவுபடுத்துவதெல்லாம்‌ 
திருச்சிற்றம்பல முடையார்‌ தம்முடைய வாரிசாக மிகவும்‌ 
தக்கவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்‌ என்பதேயாகும்‌. தம்மை வலிய 
நாடிவந்த அமைச்சர்‌ பதவியையும்‌, சேனாபதி பதவியையும்‌ 
வேண்டேன்‌ என்று கூறும்‌ வேதவனம்தான்‌ அப்பதவிகளுக்கு 
அனைவரிலும்‌ தகுதிமிக்கவர்‌ ஆவார்‌. இதனை அவர்‌ சொற்களே 
எண்பித்துவிட்டன. எனவே புனர்‌ அலோசனைக்கு 
இடமேயில்லை என்பது என்னுடைய கருத்தாகும்‌.' இது 
இராசவங்கார முத்தவரையருடைய ஆணித்தரமான கருத்து. 

“ஆம்‌. ஆம்‌; இதில்‌ யோசிக்க எதுவுமேயில்லை. 
இவ்வார்த்தைகள்‌ ஏகமனதாக எல்லோரும்‌ அடித்துக்‌ 
கூறினார்கள்‌. 


அமரகோனும்‌, வேதவனமும்‌ இதனை எதிர்‌ பார்க்கவில்லை. 
அவர்களுடைய வதனங்கள்‌ சோர்ந்து வாடிவிட்டன. 
மன்னரையே பார்த்தவண்ணம்‌ நின்றார்கள்‌. இப்பிரச்சினையில்‌ 
மன்னர்‌ தங்களுக்கு கைகொடுப்பார்‌ எனக்‌ கருதினார்கள்‌. மன்னார்‌ 
அனைவரையும்‌ அமருமாறு கைகாட்டினார்‌. அமர்ந்தார்கள்‌. 
அவர்‌ எழுந்து நின்று பேசினார்‌: 

'சபையோர்களே! இந்த சர்ச்சையில்‌ நான்‌ ஈடுபட 
விரும்பவில்லை. பெரும்‌ பொறுப்புகளுக்கு வேதவனம்‌ தக்கவரோ 
அல்லது அவரைவிட அதிக தகுதிகள்‌ பெற்றவர்கள்‌ இங்கு 
இருக்கிறார்களோ என்பதை நான்‌ அறியேன்‌. உண்மையில்‌ அதிக 
தகுதிகள்‌ பெற்றவர்‌ இருக்கலாம்‌. அனால்‌ அதனைப்‌ பற்றி நான்‌ 
சிந்திக்கவும்‌ விரும்பவில்லை. என்னுடைய கருத்து ஒன்றே 
ஒன்றுதான்‌. திருச்சிற்றம்பலமுடையார்‌ சோழ மண்‌ தவம்‌ கிடந்து 
பெற்றெடுத்த ஞானி. சோழ மக்களின்‌ இதய தெய்வம்‌. அவர்‌ எது 
செய்தாலும்‌ அது நல்லதாகத்தான்‌ இருக்கும்‌. எனவே அவர்‌ செய்த 
செயலைப்‌ பற்றி விமர்சிக்கக்‌ கூட அடியேன்‌ தகுதியற்றவன்‌. 

இதனைக்‌ கேட்டு சபையினர்‌ கரங்களைத்‌ தட்டி ஓலி 
எழுப்பினார்கள்‌ அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே 
இல்லை. எழுந்து நின்றார்கள்‌. 


'திருச்சிற்றம்பலமுடையார்‌ நாமம்‌ வாழ்க!” 


460 ஜி. ஏ. வடிவேலு 


சோழ சேனாபதி வேதவனமுடையான்‌ அம்மையப்பனான 
அண்ணன்‌ பல்லவராயர்‌ வாழ்க! 


'சோழ அமைச்சர்‌ தலைவர்‌ அண்ணன்‌ பல்லவராயர்‌ 
வாழ்க! 


இத்தகைய ஒலிகள்‌ ஒங்கி ஒலித்தன. தொடர்ந்து நெடுநேரம்‌ 
அவை ஒலித்தன. அரண்மனையே அதிர்ந்தது. 

அமரகோன்‌ தம்முடைய இளவலைப்‌ பார்த்தார்‌. 
அவருடைய குறிப்பு உணர்ந்த வேதவனம்‌ எழுந்து நின்றார்‌. 
சபைக்கு வணக்கம்‌ செய்துவிட்டுப்‌ பேசினார்‌: 

“சோழ பூபதி அவர்களே, என்னை ஆளாக்கிய அண்ணார்‌ 
அவர்களே, பெரியோர்களே! நமக்கு வழி காட்டும்‌ தெய்வம்‌ 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ அவர்களின்‌ ஆணைப்படி நான்‌ 
பொறுப்புகளை ஏற்கிறேன்‌. அரசருடைய கட்டளையும்‌, உங்கள்‌ 
அனைவருடைய அன்பு அணையும்‌ அதுவேதான்‌ ஆயின்‌ 
அதனை நிறைவேற்றுவது அடியேன்‌ கடமையாகும்‌. 


என்னுடைய பலத்தையும்‌ பலவீனத்தையும்‌ நான்‌ அறிவேன்‌. 
இப்பொறுப்புகளுக்கு உண்மையான வகையில்‌ நடந்துகொள்ள 
மனப்பூர்வமாக முயலுகிறேன்‌ என்ற உறுதியைக்‌ கூறுகிறேன்‌. 


'என்னை அளாக்கியவர்‌ என்னுடைய தமையனார்‌ 
அமரகோன்‌ என்னை நாட்டிற்கு உழைக்கும்‌ தொண்ட 
னாக்கியவர்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌. இந்த இரு 
தெய்வங்களும்தான்‌ என்னுடைய சுவாசகோசங்களாகும்‌. அந்த 
தெய்வங்களின்‌ மீது ஆணையிட்டுக்‌ கூறுகிறேன்‌. இனி 
என்னுடைய வாழ்வு, வளம்‌ அனைத்தும்‌ சோழ நாடே. இந்த 
மண்ணுக்காக கடைசி மூச்சுவரை உழைப்பேன்‌ என்று 
என்னுடைய இரு தெய்வங்களின்‌ மீது ஆணையிட்டு சபதம்‌ 
செய்கிறேன்‌. 


அங்கு கூடியிருந்தோருடைய ஆனந்தம்‌ எல்லையைக்‌ 
கடந்தது. மகிழ்வு மேலிட்டு திக்குழுக்காடினார்கள்‌. 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ மறைவினையும்‌ சிறிது நேரம்‌ 
மறந்துவிட்டார்கள்‌. ஆனால்‌ யாரும்‌ எதிர்பாராத வகையில்‌ 
குலோத்துங்க சோழன்‌ கடம்பவராயன்‌ என்ற சிற்றரசர்‌ எழுந்து 
நின்றார்‌. அனைவரும்‌ அவரையே உற்றுப்‌ பார்த்தார்கள்‌. அங்கு 
நிலவிய மகிழ்ச்சி ஒலிகள்‌ மறைந்தன. அமைதி குடி கொண்டது. 

நீங்கள்‌ மகிழ்ச்சி அடைகிறீர்கள்‌. எனக்கு மகிழ்ச்சி இல்லை. 
கடுகடுப்புடன்‌ கூறினார்‌ கடம்பவராயன்‌. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 461 


அனைவரும்‌ திடுக்கிட்டார்கள்‌ ஏன்‌ என்று 
கோபாவேசத்துடன்‌ பலர்‌ வினா தொடுத்தார்கள்‌. கடம்பவ 
ராயன்‌ அமைதியாகக்‌ கூறினார்‌: 


ஆம்‌, மீண்டும்‌ சொல்கிறேன்‌, எனக்கு மகிழ்ச்சியில்லை. 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ இட்ட அணையில்‌ பாதிதான்‌ 
நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. மறுபாதியை புதிய சேனாபதியார்‌ 
மறந்துவிட்டார்‌. 

என்ன அது?” ஏககாலத்தில்‌ எல்லோரும்‌ கேட்டார்கள்‌. 
அமரகோனுக்கும்‌ எதுவும்‌ புரியவில்லை. அவர்‌ கவலையுடன்‌ 
இளவலை நோக்கினார்‌. 


அனால்‌ வேதவனம்‌ கடம்பவராயர்‌ என்ன குறிப்பிடுகிறார்‌ 
என்பதைப்‌ புரிந்து கொண்டுவிட்டார்‌. அவருடைய முகத்தில்‌ 
புன்முறுவல்‌ விளையாடியது. சிரம்‌ தாழ்ந்தது. வெட்கம்‌ பிடுங்கித்‌ 
தின்றது. இளவல்‌ இருக்கும்‌ நிலையைப்‌ பார்த்த அமரகோன்‌ 
செய்தியைப்‌ புரிந்து கொண்டார்‌. 


அமரகோன்‌ அசனத்திலிருந்து எழுந்து நின்றார்‌. இன்னும்‌ 
அங்கு கூடியிருந்தவர்களில்‌ பலருக்கு பிரச்சினை புரியவில்லை. 
ஏன்‌, மன்னரும்‌ கூட எதுவும்‌ புரியாமல்‌ அமரகோனையும்‌, 
இளவலையும்‌ மாறிமாறிப்‌ பார்த்தார்‌. புதிய இன்னல்‌ ஏதாவது 
தோன்றிவிட்டதோ என கவலையோடு அமரகோனைப்‌ 
பார்த்தார்‌. அமரகோன்‌ பேசினார்‌: 


“மாமன்னரே, பெரியோர்களே! என்னுடைய அன்பு 
சம்பந்தியாரின்‌ பிறிதொரு ஆணையை வெகுவிரைவில்‌ 
நிறைவேற்றுவேன்‌. அதனை மறக்க இயலுமா? அது எங்களுடைய 
குலம்‌ செய்த பெரும்‌ பேறு. இன்னும்‌ ஒரு திங்களுக்குள்‌ 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ அருமைச்‌ செல்வி திலகவதிக்கும்‌ 
என்னுடைய அன்பு சகோதரன்‌ வேதவனத்திற்கும்‌ உங்களுடைய 
அசியுடன்‌ திருமணம்‌ நடைபெறும்‌. வாக்குறுதி போதுமா?' 


சிரித்துக்‌ கொண்டே அமரகோன்‌ ஒரு வினாவும்‌ 
தொடுத்துவிட்டு வார்த்தையை முடித்தார்‌ அனைவரும்‌ 
கொல்லென சிரித்தார்கள்‌. 


மன்னருக்கு இப்பொழுதுதான்‌ பிரச்சினை புரிந்தது. 
ஆனந்தம்‌ மேலிட்டு அப்படியே வேதவனத்திடம்‌ ஓடினார்‌. 
சம்பிரதாயங்களை மறந்தார்‌. தாம்‌ மன்னர்‌ என்பதை மறந்தார்‌. 
வேதவனத்தை இறுக்கிக்‌ கட்டிக்‌ கொண்டார்‌ அவரை இரு 
கரங்களாலும்‌ தூக்கிப்‌ பிடித்து பின்னர்‌ கழே விட்டார்‌. 


462 ஜி. ஏ. வடிவேலு 


சபையெங்கும்‌ மகிழ்ச்சி அலைகள்‌ மோதின. வெகுநேரம்‌ 
மகிழ்வு ஒலிகள்‌ அங்கு நீடித்தன. 

காலதேவன்‌ தன்னுடைய கடமையைச்‌ செய்து கொண்டு 
இருந்தான்‌. அவன்‌ யாருக்காகவும்‌ நிற்பதில்லை. நாட்கள்‌ ஓடின. 
மகாமந்திரியார்‌ மறைந்து திங்கள்‌ ஒன்று ஓடிவிட்டது. அவர்‌ 
இழப்பு பற்றிய துயரம்‌ சிறிது சிறிதாக மறைந்து வந்தது. 
அனைவரும்‌ அடுத்து செய்ய வேண்டிய பணிகளில்‌ நாட்டம்‌ 
செலுத்தினார்கள்‌. வேதவனம்‌ திலகவதி திருமணம்‌ ஒரு நல்ல 
நாளிலே சீரும்‌ சிறப்புமாகப்‌ பழையாறையில்‌ நடந்து முடிந்தது. 


தொண்டை நாட்டில்‌ ஏதோ ஒரு புதிய பிரச்சினை தலை 
தூக்கியது. அதனைச்‌ சீர்படுத்த சோழ அரசின்‌ அமைச்சர்‌ 
தலைவரும்‌, சேனைத்‌ தலைவருமான வேதவனம்‌ என்னும்‌ 
அண்ணன்‌ பல்லவராயர்‌ அங்கு சென்றிருந்தார்‌. புதிதாகத்‌ 
திருமணமானவராயினும்‌ கூட அவர்‌ அரசு பணிகளுக்காக 
அடிக்கடி மனைவியை விட்டுப்‌ பிரிந்து வெளியில்‌ செல்ல 
வேண்டிவந்தது. 

அரண்மனையில்‌ அரசர்‌ தனிமையில்‌ அமர்ந்திருந்தார்‌. 
அவருடைய உள்ளத்தில்‌ ஆயிரம்‌ ஆயிரம்‌ எண்ணங்கள்‌, அவர்‌ 
தீட்டிய திட்டங்களில்‌ எதுவுமே செம்மையாக நடைபெறவில்லை. 
எவ்வளவுதான்‌ முயன்றும்‌ கடத்தப்பட்ட சோழ குமாரர்களைப்‌ 
பற்றிய தகவல்‌ எதுவுமே கிடைக்கவில்லை. திருமலையில்‌ உள்ள 
திருமாலைத்‌ தில்லைக்கு கொண்டு போக வேண்டும்‌ என 
முயன்றார்‌. ஆனால்‌ அடிக்கடி ஏதோ ஒரு தடங்கல்‌ ஏற்பட்டு 
அப்பணி நிறைவேறாமலேயே தடுக்கப்பட்டு வந்தது. கொடிய 
நச்சுப்பாம்பான கோதையைப்‌ பற்றி தகவல்‌ எதுவுமே 
தெரியவில்லை. அவள்‌ உயிரோடு இருக்கிறாளா அல்லது 
இல்லையா என்று கூடத்‌ தெரியவில்லை. ஓருக்கால்‌ மீண்டும்‌ 
புதிய இன்னல்‌ ஏதாவது ஏற்படுத்தும்‌ சூழ்ச்சியில்‌ 
ஈடுபட்டி ருக்கிறாளா என்பதும்‌ தெரியவில்லை. 

புதிய அமைச்சர்‌ தலைவரும்‌ தலைநகரிலே தங்குவதே 
யில்லை. சதா சுற்றுப்பயணத்திலேயே இருக்கிறார்‌. படைகளைப்‌ 
பலப்படுத்துவதிலேயே நாட்டமாக இருக்கிறார்‌. அவருடன்‌ 
கலந்து பேசலாம்‌ என்றால்‌ அவரைக்‌ காண்பதே அரிதாக 
இருக்கிறது. சோழ மன்னரோ இளம்‌ ரத்தம்‌, அவருக்கு வழிகாட்ட 
வேண்டிய மகாமந்திரியாரோ மன்னருக்கும்‌ இளைஞர்‌. 
இவர்களால்‌ இப்பரந்த நாட்டு அரசை நடத்த இயலுமா என 
மக்கள்‌ ஐயுற்றார்கள்‌. அவர்களுடைய ஐயத்திற்கு நியாயமில்லாது 
இல்லை. 


செம்பியர்‌ திலகம்‌ - முதல்‌ புத்தகம்‌ 463 


இந்த திசையில்‌ மன்னருடைய சிந்தனை ஓடிக்‌ 
கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு காவலன்‌ அவரை நோக்கி 
வேகமாக நடந்து வந்தான்‌. மன்னரை நெருங்கியவுடன்‌ அவருக்கு 
வணக்கம்‌ செய்துவிட்டு நின்றான்‌. அவனுடைய முகத்தில்‌ 
பதட்டமும்‌, பரபரப்பும்‌ தென்பட்டது. அவனைப்‌ பார்த்த 
மன்னரும்‌ திடுக்கிட்டார்‌. எனவே பதட்டத்துடன்‌ கேட்டார்‌: 


“என்ன செய்தி? விரைவில்‌ சொல்‌! 


மன்னரே, பாதாளச்‌ சிறையில்‌ அடைக்கப்‌ பட்டி ருந்த 
ஈழநாட்டு சீவல்லபன்‌ சிறை தப்பிவிட்டான்‌.' 


“அப்படியா? நீ சொல்வது உண்மைதானா? நன்றாக 
தேடி விட்டீர்களா?” 


“அம்‌ அரசே, நன்றாகத்‌ தேடியாகிவிட்டது. பழையாறை 
எங்கும்‌ அலசிப்‌ பார்த்தாகிவிட்டது. எங்குமே கைதி 
தென்படவில்லை, அவன்‌ இந்நகரை விட்டே வெளியேறி இருக்க 
வேண்டும்‌. நேற்று இரவு தப்பி விட்டான்‌. 


மன்னர்‌ இராசாதிராசர்‌ அப்படியே சோர்ந்து அமர்ந்து 
விட்டார்‌. வெகுநேரம்‌ அதே நிலையில்‌ அமர்ந்திருந்தார்‌. வாய்‌ 
பேசவில்லை. 


பின்னர்‌ மெதுவாக எழுந்து நின்றார்‌. பாதாள சிறையை 
நோக்கி நடந்தார்‌. சிறை முழுவதையும்‌ பார்வையிட்டார்‌ 
சீவல்லபன்‌ வெகு திறமையான முறையில்‌ சிறை தப்பி 
இருக்கிறான்‌. 

முதல்‌ நாள்‌ இரவு தன்னை பாம்பு கடித்துவிட்டதாக 
பேரிரைச்சல்‌ போட்டு இருக்கிறான்‌. சிறைக்காவலர்கள்‌ பதறிக்‌ 
கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள்‌. அவனுக்கு உதவ சிறை பூட்டை 
திறந்து கொண்டு உள்ளே சென்றிருக்கறொர்கள்‌. அச்சமயம்‌ 
சீவல்லபன்‌ அத்தனை பேரையும்‌ உள்ளே அடைத்துவிட்டு தான்‌ 
சிறை அறைக்கு வெளியே வந்து கதவை மூடி இருக்கிறான்‌. 
வெளியில்‌ இருந்து கதவைப்‌ பூட்டிவிட்டு ஓட்டம்‌ 
பிடி த்திருக்கிறான்‌. 

சீவல்லபன்‌ சிறை தப்பியது சிறிய செய்தி அல்ல. சோழ 
நாட்டிற்கு மீண்டும்‌ ஏற்படப்‌ போகும்‌ ஒரு பெரும்‌ தீமையின்‌ 
முன்னறிவிப்போ இது என கருதினார்‌ அரசர்‌. ஆம்‌, சீவல்லவன்‌ 
சோழநாட்டின்‌ பகைவனாகிவிட்டான்‌. அவன்‌ வீரன்‌. இனி அவன்‌ 
வாளாவிருக்கமாட்டான்‌. ஈழத்திற்கு ஓடுவான்‌. தம்முடைய தாய்‌ 
மாமனான ஈழ மன்னனைச்‌ சந்திப்பான்‌. 


464 ஜி. ஏ. வடிவேலு 


சோழ நாட்டின்‌ படைபலம்‌, பலவீனங்கள்‌ பற்றி நன்கு 
அறிந்தவன்‌ அவன்‌. அவற்றையெல்லாம்‌ தன்னுடைய தாய்‌ 
மாமனுக்கு எடுத்துச்‌ சொல்வான்‌. அவன்‌ மூலமாக 
சோழநாட்டின்‌ பலவீனத்தை ஈழவேந்தன்‌ உணர ஏது ஏற்படும்‌. 


திருச்சிற்றம்பலமுடையார்‌ சிவபதம்‌ எய்திவிட்டார்‌. 
வேதவனம்‌ இளைஞர்‌. அவருக்குப்‌ பயிற்சி போதாது. அன்றைய 
நிலையில்‌ சோழநாட்டின்‌ மீது ஒரு போர்‌ திணிக்கப்பட்டால்‌? 
உண்மையில்‌ வெற்றி காணும்‌ நிலைமையில்‌ நாடு அப்பொழுது 
இல்லை. ஒருக்கால்‌ போர்‌ வலிய வந்தால்‌ அதனைத்‌ தவிர்க்கும்‌ 
அற்றலும்‌, அறிவும்‌ வேண்டாமா? அத்தனையும்‌ பெற்று இருந்த 
திருச்சிற்றம்பலமுடையார்‌ போய்விட்டார்‌! 

புதிய தலைமை அமைச்சர்‌ ஆற்றல்‌ பெற்றவர்தான்‌. ஆனால்‌ 
இளங்கன்று! அடிக்கடி ஏன்தான்‌ இப்படி வெளியில்‌ போய்‌ 
விடுகிறாரோ! மன்னர்‌ அமைச்சர்‌ தலைவரைச்‌ சலித்துக்‌ 
கொண்டார்‌. 


இரண்டாம்‌ பாகம்‌ முற்றும்‌ 


வற்‌ 


மின்நூல்‌ கூடம்‌ 
DIGITAL LIBRARY 


Do you enjoy reading but can’t get 
1௦ your local library? 


Then let us bring the library to YOU! 


மின்நூல்‌ ஆக்கம்‌ : 


